உ 
சிவமயம்‌ 


ஸ்ரீ உமாமகேச்வராப்யாம்‌ Bw: f 
காமிகாகமப 
காதிகாம88 
இரியா பாதப்‌ பூர்வ பாகம்‌ 


i தமிழ்‌ சந்திரிகையுடன்‌ 


.( முதற்‌ பகுதி) 


. a வெளியிடுபவர்‌ 
சிவஸ்ரீ 9, சுவாமிநாத ிவொசாரியர்‌ அவர்கள்‌ 
தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்க பொதுக்‌ காரியதரிசி 


| தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கம்‌ 
\ ட. 11, தம்புசெட்டித்‌ தெரு, சென்னை- 1 
(தளி தைமீ) 

1977 


South Indian Atekakar Association 
( Regd. No. 301950, Madras ) 

11, Thambu Chetty Street . 
Madras-1 2 


C. Swaminatha Gurakkal 
Secretary, South Indian Archakar Association ca 


Petco: Rs. 80 


Solar Works, Madrase! 


i 


வடம்‌ 


a. 
ஹீ purr 2G) 20> 7588 a 
ஹூப்ரில8 கணு ஸ்ரீசணு ase gives Sarl, | 
Pao விஷ அணு யா. காா௦ மாறு ஹவ்‌ an Oi Sas “we ர்‌ 


ஹா ஸிவ ஹீகணா வாய-88ய$5ா ட i 


குவா வாய-4௨ய -ஷா௦ ag. Hvvwasvoaywrly ச 


பதிப்புரை 
சவ்ர்லில்க்களில்‌ சிவாகமங்களைப்‌ பின்பற்றியே நித்திய 
நைமித்திக கரம்மிய பூஜர்க்‌ கிரியைகள்‌ யாவும்‌ நடை பெற்றுவருகிற g: 
ஆகிசைவர்களாகிய சிவாசாரியர்களும்‌ சிவதீகைஷ பெற்ற நான்கு 


 வர்ணத்தினரும்‌ ஆன்மார்த்த பூஜை முதலான நித்ய நைமித்திகாதி 


மதச்சடங்குகளை அவரவர்‌ குலா திகாரத்திற்கேற்ப ஆகமோக்தமாகத்‌ 
தனித்சேனும்‌, வைதிகக்கிரியைகளுடன்‌ -க்லந்தேனும்‌ செய்ய 
வேண்டு மென்னும்‌ விதியை அநுசரித்தே செய்யப்பட்டு வருகிற து: 
சைவசமய சம்பந்தமான ஆன்மார்த்த கிரியைகளையும்‌, கர்ஷணம்‌ 
முதல்‌ பிரத்ஷ்டை வரை, பிரதிஷ்டை முதல்‌ உற்சவம்‌ வரை, உதி 


... சவம்‌ முதல்‌ பிராயச்சித்தம்‌ வரை பரார்த்த கிரியைகளையும்‌ விளக்கிக்‌ 


கூறும்‌ மூல ஆகமங்கள்‌ இருபத்தெட்டு. அவற்றுள்‌ முதன்மையான து 
காமிகாகமம்‌. காமிகாகமத்தின்‌ கிரியாபாதம்‌ பூர்வபாக மென்றும்‌ 
உத்திர பாக மென்றும்‌ இரண்டு பகுதியை யுடையது. தென்னாட்டி 
லுள்ள பெரும்பாலான சிவாலயங்கள்‌ காமிகாகமத்தின்படி பிரதிஷ்டை 
செய்யப்பட்டு, அதன்படியே அவைகளில்‌ நித்திய நைமித்திய 
பூஜாக்‌ கிரியைகள்‌ செய்‌ து வரப்படுகிறது. ட்‌ 

எனவே காமிகாகமத்தின்‌ பூர்வபாகம்‌ உத்திரபாகம்‌ என்னும்‌ 
இரண்டு பகுதிகளையும்‌ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே 
விகாரி, ஆடி, 90(189_5_1899)-ல்‌ சென்னை, சிந்தாதரிப்‌ 
பேட்டை சிவஞான போத யந்திரசாலை உரிமையாளர்‌ உயர்‌ திகு 
கோ: ஷண்முகசுந்தர முதலியார்‌ அவர்களாலும்‌, பின்பு அன்னா 
ருடைய பேரர்‌ உயர்‌ திரு மயிலை அழகப்ப முதலியார்‌ அவர்களாலும்‌ 
வேதாகம விற்பன்னர்களைக்‌ கொண்டு ஒலைச்கவடிகளைப்‌ 
பரிசோதித்து கிரந்த லிபியில்‌ மூலமும்‌, பதச்சேதமும்‌, தமிழில்‌ 
பதவுரை தாத்பர்யம்‌ சந்திரிகையுடனும்‌ விரிவான முறையில்‌ 
அச்சிட்டு, சைவசமய பெருமக்கட்கு எளிதிற்‌ கிடைக்கு 
மாறு செய்தனர்‌. அப்பதிப்பு தற்சமயம்‌ பார்வைக்குக்கூட 
கிடைப்பது அரிதாகிவிட்டபடியால்‌ பலர்‌ கேட்டுக்கொண்டதற்கு 
இணங்க, ' முன்னமே யாம்‌ தேவநாகர லிபியில்‌ தயாரித்து 


- கையெழுத்துப்‌ பிரதியாக வைத்திருந்த காமிகாகமம்‌ “பூர்வ 


பாக்த்தை, திரு ஆவடுதுறை mane பிரவீண Falah ௧. சவாமிதாத்‌ 


4 

EEE அவர்களைக்‌ கொண்டு பரிசோதித்து, கமற்கண்ட உயர்‌ 
_ திரு. மயிலை அழகப்ப முதலியார்‌ அவர்கள்‌ சந்ததியாரால்‌ அளிக்கப்‌ 
பட்ட உரிமையுடன்‌ அச்சிட்டு, தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கத்தின்‌ 
சார்பில்‌ சென்ற 11—2—7 6b ஸ்ரீகாஞ்சி ஏகாம்பரநா தர்‌ சன்னதியில்‌ 
வெளியிடப்பட்டது. அதைத்‌ தொடர்ந்து தென்னாட்டிலுள்ள 
ஆஸ்திக பெருமக்கட்கு பெரிதும்‌ பயன்படக்‌ கூடியதாக கிரந்த லிபி 
யில்‌ மூலமும்‌, மூலசுலோகத்தின்‌..: நேர்தமிழ்ப்‌ பொழிப்புரையா கிய 
படல சந்த்ரிகையுடனும்‌ காமிகாகம. பூர்வபாகத்திள்‌ முதற்‌ பகுதி 
திருஅருட்து ணையினால்‌ அச்சுவேலை “நிறைவு பெற்று இப்போது 
- பஇவளியிட ப்படுகிறது. 

இந்நூல்‌ சிறந்த முறையில்‌ வெளிவருவதற்கு பிரதிகளை 
பரிசோதித்து பிழை திருத்தி உதவிய திரு ஆவடுதுறை ஆகமப்‌ 
பிரவீண சிவஸ்ரீ ௧. சுவாமிநாத சிவாசாரியார்‌ அவர்களுக்கு எனது 
நன்றியை தெரிவித்‌ துக்‌ கொள்ளுகிறேன்‌. மற்றும்‌ இந்நூல்‌ விரைவில்‌ 


“வெளிவர வேண்டு மென்று பேரவாக்‌ கொண்டு நேரில்‌ அவ்வப்‌ . 


போது ஊக்குவித்து உதவிய கடலூர்‌ உயர்திரு தி. கி. நாராயண 
சாமி நாயுடு அவர்களுக்கும்‌, அச்சு புரூப்‌ திருத்தம்‌ செய்தும்‌, 
விஷயதீபிகை சுத்தாசுத்தம்‌ முதலானப்‌ பகுதிகளைத்‌ தொகுத்தும்‌ 
உதவிய, சென்னிமலை Awu ஈசானசிவா சாரியார்‌ அவர்களுடைய 
ஞானபுத்திர சீடர்களில்‌ ஒருவராகிய சிவத்திரு ஈசானதேவன்‌ 
பெ. ஏ. கபாலி அவர்கட்கும்‌ எனது நன்றி கலந்த . ஆசீர்வாதம்‌ 
உரித்தாகுக. 

இந்நூலின்‌ அச்சுக்கோர்வை எமது சொந்த சாதனங்‌ 
gird கொண்டு சங்கத்தின்‌ தனிப்பட்ட பணியாட்களால்‌ செய்யப்‌ 
பட்டு, சென்னை சோலார்‌ ஓர்க்ஸ்‌ அச்சகத்தில்‌ அச்சிடப்பட்ட து. 
மேற்படி பணியாளர்களுக்கும்‌ அச்சக உரிமையாளருக்கும்‌ நன்றி 
தெரிவித்துக்‌ கொள்ள ப்படுகிற து. 


சிவாசாரிய சமூகத்தினரும்‌, சைவசமயாசார பற்றுடையவர்‌ 


களும்‌, சமய ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டுள்ளவர்களும்‌ இந்நூலை வாங்கி 


வாசித்து பயனடைந்து இதனுடைய பிற பகுதிகளை விரைவில்‌ வெளி: 


யிடுவதற்கு ஊக்கமளித்து உதவவேண்டுகிறேன்‌, தமிழ்நாடு இந்து 
அறநிலைய ஆணையர்‌ அவர்கள்‌, தமது ஆணைக்குட்பட்ட சிவாலயங்‌ 


களில்‌ பணிபுரியும்‌ அர்ச்சகர்‌ மற்றும்‌ நிர்வாகத்தினர்‌ வாசித்துப்‌ : 
பயனடைவதற்காக இந்நூலை வாங்குவதற்கு, இலாகா பூர்வமான 


ஆணையை பிறப்பித்து உதவுமாறும்‌ வேண்டுகிறேன்‌. 
ஸ்ரீகண்டபரமாசாரிய மூர்த்திகளின்‌ திருவடி: வாழ்க. 


- சென்னை-1 சி. சுவாமிநாத குருக்கள்‌ 
நளணா wa i . பொதுக்‌ காரியதரிசி 
31—1—1977 மி .. தென்னிந்திய அர்ச்சகர்‌” சங்கம்‌ 


ஒட 


“சிவமயம்‌ 


முன்னுரை. 


ஷக-1ச.௧வ-1_ர-காற௦ ஷஹவ-$ஜூ8வேராகி.த ட | 
ஷஹவ-4௮-௫.தா-5௮-௫_க ௨௦ வூணடொஷி ஸகாபரிவ(ட ॥ 


உலகம்‌ ஆன்மவர்கத்தின்‌ பொருட்டு. சங்காரகாரணனாகிய 
முதல்வனது ஆணையாற்‌ சிருஷ்டி திதி சங்கார மெனும்‌ முத்தொழிற்‌ 
படுவ த. இவற்றுள்‌ சிருஷ்டி திதியெனும்‌ இரண்டும்‌ ஆன்மாக்களை 
நல்வினை தீவினை என்னும்‌ இருவினைக்கு ஈடாக, நால்வகைத்‌ 
தோற்றத்து எழுவகைப்‌ பிறப்புள்‌ எண்பத்துநான்கு நூராயிர யோனி 
பேதத்தினும்‌ கறங்குஞ்‌ சகடமும்‌ போல மீளமீளப்‌ பிறந்து இறந்து 
உழன்று வரச்செய்து, அதனால்‌ இருவினை ஒப்பும்‌ மலபரிபாகமும்‌ 


- வருமளவிற்‌ பன்னாள்‌ அலமருதற்‌ கண்ணுற்றருளி மேலாம்‌ பரமுத்தி 


யிற்‌ சேர்ப்பித்தற்கே ஆம்‌. ' சங்காரம்‌ அவ்வாறு: பிறந்து இறந்து 
உழன்று 'வரும்‌ ஆன்மாக்களை இளைப்பாரச்‌ செய்தற்காம்‌. சங்கரரம்‌ 
ஐவகைப்படும்‌. அவற்றுள்‌ இறுதிக்கண்ணதாகிய மஹாசங்கார 


கால முடிவின்கண்‌, சொற்பிரபஞ்சம்‌ பொருட்பிரபஞ்ச மெஜும்‌ 


இருவகைப்‌ பிரபஞ்சங்களையும்‌ ஓடுங்கியவாறே மீளப்‌ படைத்தற்‌ 
பொருட்டு அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்தப்‌ பிழம்‌ 
பாகியப்‌ பரசிவத்தினுடைய பராசத்தி, சுத்தமாயையை நோக்கிய 
வழி, அவபோத ரூபமாய்ப்‌ பரசிவத்தின்‌ இடத்திலிருக்கும்‌ வேதா 
கமங்கள்‌ சுத்தமாயையினின்றும்‌ ருக்‌ மற்றும்‌ காமிக முதலிய பேதந்‌ 
தோன்றாது சூக்குமைவாக்கு ரூபமான நாதவடிவாயும்‌, அதன்பின்‌ 
பைசந்திவாக்கு ரூபமான விந்து வடிவாயும்‌, அதன்பின்‌ மத்திமை 
வாக்கு ரூபமான அக்ஷர வடிவாயும்‌ முறையே தோன்றின. பின்‌ 
அவற்றைச்‌ சூக்கும வைகரிவாக்கு ரூபமாய்ச்‌ சொற்றொடர்ப்‌ படுத்‌ துச்‌ 
செய்யுளாக்கிப்‌ பிறர்க்கு அருளிச்‌ செய்தற்‌ பொருட்டுப்‌ பரசிவம்‌, 
ஈசான முதலிய பஞ்சப்‌ பிரம மநூக்களரகிய  சத்திகளே திருமுடி 
முதலிய அவயவங்களாகச்‌ சகள நிட்களத்‌ திருமேனி கொண்டருளிச்‌ 
சதாசிவமூர்த்தியாய்‌ தின்று, தற்புருடம்‌ முதலிய நான்கு திருமுகங்‌ 
களான்‌ வேதங்களைத்‌ . 'தோற்றுவித்தும்‌, - மேற்கண்ணதாகிய ஈசான 
முதலிய ஈசான சம்பந்த ஊர்த்துவத்‌ ' திருமுகங்கள்‌ ஐந்தனுள்‌ 


, சத்யோஜாத முகத்தினின்றும்‌ காமிகம்‌, யோகஜம்‌, சித்தியம்‌, 


6 


காரணம்‌, அஜிதம்‌ என்னும்‌ ஐந்து ஆகமங்களும்‌, வாமதேவ முகத்‌ 
தினின்றும்‌ தீப்தம்‌, சூக்ஷ்மம்‌, சஹச்ரம்‌, அம்சுமான்‌, சுப்ரபேதம்‌ 
என்னும்‌ ஐந்து அகமங்களும்‌, அகோரமுகத்தினின்றும்‌ விஜயம்‌, 
நிச்வாஸம்‌, . ஸ்வாயம்புவம்‌, ஆக்நேயம்‌, வீரம்‌ என்னும்‌ ஐந்து 
ஆகமங்களும்‌, தற்புருஷ 'முகத்தினின்றும்‌ ரெளரவம்‌, மகுடம்‌, 
விமலம்‌, சந்த்ரஞ்ஞானம்‌, முகபிம்பம்‌ என்னும்‌ ஐந்து ஆகமங்களும்‌, 
ஈசான முகத்தினின்றும்‌ ப்ரோத்கீதம்‌, லலிதம்‌, சித்தம்‌, சந்தானம்‌; 
சர்வோக்தம்‌, பாரமேச்வரம்‌, கிரணம்‌, வாதுளம்‌ என்னும்‌ எட்டு 
ஆகமங்களும்‌ ஆக இருபத்தெட்டு மூல ஆகமங்களைத்‌ தோற்று 
வித்தும்‌, இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட ருக்‌ முதலான வேதங்களை 
யும்‌ காமிகாதி சிவாகமங்களையும்‌ அனுஷ்டுப்‌ சந்தமாக அநேக 
கோடி சங்கியையாகப்‌ பண்ணி, வேதங்களை அநந்ததேவர்‌ வழி 
யானே பிரமதேவருக்கு அருளீச்செய்து, ரிவா கமங்களை பிரதிசங்கிதை 
(ஒரு விஷயத்தை வேறுவேறு. வகுத்துக்‌ கூறுதல்‌ ) முறையானே 
பிரண வர்‌ முதலிய பத்து பேரும்‌ மஹாருத்திரர்‌ முதலிய பதினெட்டு 
'பேருமாகிய இருபத்தெட்டு பேருக்கும்‌ சிவபேதம்‌, உருத்திர பேதம்‌ 
எனப்‌ பருத்து ஒரோஒன்று ஒவ்வொருவருக்கு அருளிச்‌ செய்து 
பின்பு மகெளக (வேறுவேறாக வகுக்கப்பட்ட பலவற்றையும்‌ திரட்டிக்‌ 
கூறுதல்‌) முறையானே அந்த இருபத்தெட்டினையும்‌ வித்யேசர்‌ 
எண்மரின்‌ முதல்வராகிய அதந்த தேவருக்கு அருளிச்‌ செய்தான்‌. | 


Co அவற்றை அநந்ததேவர்‌, தூலவைகரி வாக்கு ரூபமாய்‌, நூற்றுப்‌ 
பதினெட்டு உருத்திரரின்‌ முதல்வராகிய ஸ்ரீகண்டருத்திரருக்கு 
அருளிச்‌ செய்தார்‌. அவற்றை ஸ்ரீகண்டருத்திரர்‌ கணங்கட்கும்‌ 
தேவர்கட்கும்‌ முனிவர்கட்கும்‌ அளித்தற்‌ பொருட்டு முதலில்‌ நந்திப்‌ 
பெருமானுக்கு அருளிச்‌ செய்தார்‌. இது வேதம்‌ ஆகமங்கள்‌ வந்த 
வரலாறு. ்‌ 7 i L 


பின்பு அவற்றை ஸ்ரீகண்டருத்திரர்‌ சிவசிருஷ்டாள்‌ என்றும்‌ : 


பிரம்ம சிருஷ்டாள்‌ என்றும்‌ இருவகையினரான கெளசிகாதி பெயர்‌ 
மாத்திரமே ஒற்றுமையுடைய முனிவர்களில்‌, பரார்த்த பூஜையில்‌ 
அதிகாரிகளான சிவசிருஷ்டாளாகிய . கெளசிகர்‌, காசிபர்‌, பரத்து 
வாஜர்‌, கெளதமர்‌, அகத்தியர்‌ என்னும்‌ ஐத்‌ து. கோத்திர சிவமுனிவர்‌ 
கட்கு அருளிச்‌ செய்தார்‌. 


நிமித்தமாகிய கருமகாண்டமும்‌ உணர்த்துவனவாம்‌. பிரமகாண்டம்‌ 


ஓஉபதிடதம்‌, வேதாந்தம்‌, வேதசிரசு, பிரபலசுருதி எனப்‌ பெயர்‌ . . 


பெறும்‌. வேதத்துக்கு வழிநூல்‌ பதினெட்டுப்‌ புராணங்களும்‌ பதி 
னெட்டு-ஸ்மிருதிகளுமாம்‌. சார்பு நூல்‌ Amap: கற்பசூத்திரம்‌ முதலிய 
வேத அங்கங்களுமாம்‌. | 


7 


வேதம்‌, யஞ்ஞாதி கருமங்களைச்‌ செய்‌ து புண்ணிய உலகங்களை 
அடைய விரும்பும்‌ உலகர்‌ பொருட்டும்‌, ஆகமம்‌. சிவசாலோக்ய சிவ 
சாமீப்ய சிவசாரூப்ய சிவசாயூச்சியங்களை அடைய விரும்புஞ்‌ சத்திநி 
பாத முடையார்‌.பொருட்டும்‌ அருளிச்‌ செய்யப்பட்டன. ந 


இன்னும்‌ சத்யோஜாதம்‌ முதலாக ஐந்து முகங்களினும்‌ 
முறையே லெளகிகம்‌, வைதிகம்‌, அத்தியான்மிகம்‌, அதிமார்க்கம்‌ 
மாந்திரம்‌ என்னும்‌ ஐத்‌ தும்‌ தோன்றின எனச்‌ சிவாகமங்கள்‌ கூறும்‌, 
லெளகிக நூல்‌, ஆயுள்‌ வேதமும்‌ தண்டநீதி முதலாயின. வைதிக 
நூல்‌ மீமாஞ்சையும்‌ நியாயமும்‌ வைசேடிகமும்‌ .ஆகிய மூன்றுமாம்‌: 
அத்யான்மிக நூல்‌, சாங்கியமும்‌ பாதஞ்சலமும்‌ வேதாந்தமுமாகிய 
மூன்றுமாம்‌. அதிமார்க்க நூல்‌ பாசுபதமும்‌ காபாலமும்‌ மாவிரதமும்‌ 
ஆகிய மூன்றுமாம்‌. மாந்திரநூல்‌, சித்தாந்த சாத்திரம்‌ ஆம்‌, 
லெளகிகத்தினும்‌ உயர்ந்தது வைதிகம்‌; அதனினும்‌ உயர்ந்தது 
அத்தியான்மிகம்‌; அதினும்‌ உயர்த்தது அதிமார்க்கம்‌; அதினும்‌ 
உயர்ந்தது மாந்திரம்‌. மாத்திரம்‌ சிவாகமம்‌, தந்திரம்‌, சித்தாந்தம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெறும்‌. | ர 


"சிவாகமங்கள்‌, ஞானபாதம்‌ யோகபாதம்‌ கிரியாபாதம்‌ சரியா 
பாதம்‌. என்று தனித்தனியே நான்கு பாதங்களை உடையனவாய்‌ 


“இருக்கும்‌. 


...  ஞானபாதத்தில்‌ சிவபெருமானுடைய சொரூபமும்‌, விஞ்ஞான 
கலர்‌, பிரளயாகலர்‌ சகலர்‌, என்னும்‌ ஆன்மாக்களின்‌ சொரூபமும்‌, 
ஆணவம்‌ காமியம்‌ மாயேயம்‌ வைந்தவம்‌ திரோதானசத்தி என்னும்‌ 
பாசங்களின்‌ சொரூபமும்‌, சத்தியின்‌ சொரூபமும்‌, சிவதத்துவ முதற்‌ ' 
பிருதிவிதத்துவம்‌ வரை முப்பத்தாறு தத்‌ துவங்கள து உற்பத்தியும்‌, 
இவை ஆன்மாக்கள்‌ போகம்‌ புசிக்கைக்குக்‌ கருவியாம்‌ முறைமை 
யும்‌ புவனங்கள்‌, புவனேசர்‌ சொரூபங்களும்‌, புவனங்களின்‌ 
யோசனைப்‌ பிரமாணங்களும்‌, அதமப்‌ பிரளயம்‌ மத்திமப்‌ பிரளயம்‌ 
மகாப்‌ பிரளயங்களின்‌ சொரூபமும்‌, அந்தப்‌ பிரளயங்களீன்‌ பின்னர்ச்‌ 
சிருஷ்டியாம்‌ முறையும்‌; பாசுபதம்‌, மாவிரதம்‌, காபால முதலிய 
மதங்களின்‌ சொரூபமும்‌ கூறப்படும்‌. i j > 


இனிக்‌ கிரியாபாதத்தில்‌ மந்திரங்களின்‌ உத்தாரணம்‌, சந்தியா 
வத்தனம்‌, பூஜை, ஜெபம்‌ ஹோமங்களும்‌, சமய விசேஷ நிருவாண 


ஆசாரியாபிஷேகங்களும்‌, புத்தி முத்திகளுக்கு உபாயமாகிய தீக்ஷை 
யும்‌ கூறப்படும்‌. ஆ ON 


இணி யோகபாதத்தில்‌ முப்பத்தாறு தத்து வங்களும்‌, தத்து 


வேசுரரும்‌, “ஆன்மாவும்‌, பரமசிவனும்‌, சத்தியும்‌, _சகத்துக்குக்‌ 


ல்‌ 


கரரணம்‌ ஆகிய மாயை மகாமாயைகளைக்‌ காணும்‌ வல்லமையும்‌ 
இயமம்‌, நியமம்‌, .. ஆசனம்‌. பிராணாயாமம்‌, பிரத்தியாகாரம்‌, 
தியானம்‌, . தாரணம்‌, சமாதிகள்டைய முறைமையும்‌ மூலாதாரம்‌: 
முதலிய 'ஆரா தாரங்களின்‌ முறைமையும்‌ கூறப்படும்‌. 


இனிச்‌ சரியாபாதத்தில்‌ பிராயச்சித்த விதியும்‌, பவித்திர விதி 
யும்‌, : சிவலிங்க இலக்கணமும்‌, உமாமகேசுரர்‌ முதலிய -வியக்தா 
வியக்க லிங்கங்களின்‌ இலக்கணமும்‌, நந்தி முதலிய கணநாதர்‌ இலக்‌ 
கணமும்‌ ஜெபமாலை, யோகபட்டம்‌, தண்டம்‌, கமண்டலம்‌ முதலிய 
வற்றின்‌ இலக்கணமும்‌, அந்தியேஷ்டி விதியும்‌ சிரார்த்தவிதியும்‌ 
கூறப்படும்‌. > ண... o 


= இனிச்‌ சைவாகமங்களைச்‌ சொன்னவர்‌ கேட்டவர்களுடைய 
பேதத்தினாலே, பரம்‌ மஹான்‌ அந்தராளம்‌ திவ்யம்‌ திவ்யாதிவ்யம்‌ 
அதிவ்யம்‌ என ஆறு விதமான சம்பந்தம்‌ கூறப்படும்‌. அஃது 
எவ்வாறு என்னில்‌ சதாசிவர்‌ அநந்தேச்வரர்‌ சம்பந்தம்‌ - பரம்‌ 
என்றும்‌, அநந்தேச்வரர்‌ ஸ்ரீகண்டபரமேச்வரர்‌ சம்பந்தம்‌ மஹான்‌ 
என்றும்‌, ஸ்ரீகண்டபரமேச்வரர்‌ இந்திராதி தேவர்கள்‌ சம்பந்தம்‌ 
அந்தராளம்‌ என்றும்‌, இந்திராதி தேவர்கள்‌, தேவருஷிகள்‌ சம்பந்தம்‌ 
திவ்யம்‌ என்றும்‌, தேவருஷிகள்‌ மனுஷருஷிகள்‌ சம்பந்தம்‌ திவ்யா 
திவ்யம்‌ என்றும்‌, , மனுஷ்யருஷி மனுஷ்யர்‌ சம்பந்தம்‌ 'அதிவ்யம்‌ 
என்றும்‌ ஆறுவிதமாம்‌. 


ஆகம சம்பந்தமும்‌ அநந்தேச்வராதி சம்பந்தம்‌ என்றும்‌, 
பிரணவாதி சம்பந்தம்‌. என்றும்‌. இருவகையாம்‌. மேல்‌ கூறியது 
அநந்தேச்வராதி 'சம்பந்தம்‌. பிரணவாதி சம்பந்தம்‌ இந்தப்படியே 
யோஜிக்கத்‌ தக்கது. i ; 


அவ்விடத்து சிவ பிரணவ சம்பந்தம்‌ பரமென்றும்‌, பிரணவ 


திரிகல சம்பந்தம்‌ மஹானென்றும்‌, திரிகல ஹர சம்பந்தம்‌ அந்தராள 
மென்றும்‌, ஹர தேவ சம்பந்தம்‌ திவ்யமென்றும்‌, தேவ ருஷி சம்‌ 
பந்தம்‌ திவ்யாதிவ்யமென்றும்‌, ரஷி மனுஷ சம்பந்தம்‌ அதிவ்ய 
மென்றும்‌ இப்படி சம்பந்தம்‌ ஆறு“விதமாகும்‌.. இந்தப்படி சிவபேதங்‌ 
sO சம்பந்தம்‌ அறியத்தக்கது. l ' . 


உருத்திர பேதங்களுக்கு சம்பந்தம்‌ ஜந்து விதமாகும்‌, அஃது 


எவ்வாறு எனில்‌ சிவனுக்கும்‌ அநா திருத்திரருக்கும்‌ உண்டான" ஆகம 
சம்பந்தம்‌ பரமென்றும்‌, அநாதிருத்திர பரமேச சம்பந்தம்‌: மஹா 


னென்றும்‌, பரமேச தேவ சம்பந்தம்‌ திவ்யமென்றும்‌, தேவ ருஷி ' 


“சம்பந்தம்‌ திவ்யா திவ்யமென்றும்‌, ருஷி மனுஷ்ய சம்பத்தம்‌ அதிவ்யு 
“மென்றும்‌ ஐந்‌. விதமாகும்‌. த்‌ : 


¿9 
இப்படிக்‌ கன்மமார்க்க ஞானமார்க்கங்களை ப்‌ போதிக்கும்‌ வேத 
சிவாகமங்கள்‌ பர்சிவம்‌ முதலாகச்‌ சந்தானக்கிரம சம்பிரகாயம்‌ இடை 
விடாமல்‌ குரு சிஷ்ய பராம்பர்யமாய்‌ வருகிற படியினாலும்‌, பரமாப்த 
சிவப்பிரணீதம்‌ ஆகையானும்‌ (சிவவாக்யமாகையானு*) தடையற்ற 
பிரமாண நூல்‌ என்பது ஸித்தம்‌. மற்றும்‌ அவை அவபோத ரூபமாகப்‌ 
பரசிவத்தினிடத்து இருப்பதால்‌ நித்யமும்‌ ஆகும்‌. a 


எனவே மனுஷ்யாதி ருஷி; இந்திராதி தேவ; பிரஹ்மாதி 
உருத்திர ப்ரோக்தமானதும்‌, சமுத்திர கலச நியாயமாக வேத 
சிவர கமங்களினின்று ஒரோ ஒன்றே பற்றி: செய்த தும்‌, வேத்சிவாகம 
விருத்தமான துமான சாத்திரங்கள்‌ ப்ரோக்தாக்களின்‌ (சொன்னவர்‌ 
களின்‌) தாரதம்யத்திற்கு ஏற்ப கீழ்கீழ்ச்‌ சாத்திரங்கள்‌ Gud Gup 
சரத்திரங்களால்‌ மறுக்கத்தக்கது. சதாசிவோக்த சாத்திரமான வேத 
சிவாகமங்கள்‌ யாதொன்றினாலும்‌ பாதிக்கப்படுவது அன்று; ஆகை 
யால்‌, வேதசிவாகமங்கள்‌ ருத்ராதி மனுஷ்ய ப்ரோக்தமான சாஸ்திரங்‌ 
களுக்குப்‌ பிரமாணம்‌ ஆகுமே அல்லது அவையா தும்‌ வேதசிவாகமங்‌ 
கட்கு' பிரமாணம்‌ ஆகாது என்பது ஸித்தம்‌. இன்னும்‌ ருத்ராதி 
மனுஷ்ய ப்ரோக்தமான சாத்திரங்களில்‌ எந்தெந்த சாத்திரத்திற்கு 
எத்தனை தத்துவங்கள்‌ வரை வியாப்தியான து அறியப்படுகிறதோ 


அந்தந்த சாஸ்திரத்திற்கு அவ்‌ அவ்வளவு பர்யந்தமெ பிரமாண 


யேக்யமாம்‌ என்பது பிரசித்தம்‌. 


இனி பரசிவம்‌ சதாசிவமூர்த்தியாய்‌ தின்று அநந்ததேவருக்கு 
உபதேசிக்கப்பட்டுள்ள இவ்‌ ஆகமங்களின்‌ தனித்தனியே பரார்த்தம்‌ 
முதலான கிரந்த சங்க்கியைகளை,  அநத்தஜேவர்‌ முதலானவர்‌ 
களால்‌ உபதேசக்‌ கிரமமாகக்‌ கேட்போர்‌ பக்குவ பேதங்கட்கும்‌. கற்ப 
பேதங்கட்கும்‌ ஏற்ப ஒருவர்பின்‌ னொருவராக முறையே சுருக்கி உப 
தேசிக்கப்பட்டுள்ள து. இன்னும்‌ இதனை விரிக்கிற்‌ பெருகும்‌; ஆகமங்‌ 
களிலும்‌ சைவமாபாஷ்யங்கள்‌ முதலான , ஞானநூல்களிலும்‌ பரக்கக்‌ 
காணலாம்‌. 


இனி மேற்கூறிப்‌ போந்த சிவாகமங்களுள்‌ ஒரு சிலவே ஓலைச்‌ 
சுவடி, கையெழுத்துப்‌ பிரதி, அச்சுப்‌ புத்தகம்‌ முதலான வடிவில்‌ 
ஜீரணமாகும்‌ நிலையில்‌ ஒரு சிலரிடம்‌ மட்டும்‌ கிடைத்தற்கு அரிய 
கருவூலமாகப்‌ பேணி காத்துப்‌ போற்றப்பட்டு வருகிறது. பெரும்‌ 
பாலானவை நம்‌ தவக்‌ குறைவினாலும்‌ காலத்திற்கு ஏற்பவும்‌ இருக்கு 


` மிடம்‌ தெரியாமல்‌ மறைந்து விட்டதெனவே கொள்ளலாம்‌. அரிதிற்‌ 

கிடைக்கக்‌ கூடியவற்றையேனும்‌, சமயப்‌ பற்றுடையார்க்கும்‌ 

. மற்றும்‌ சமய ஆராய்ச்சியாளர்க்கும்‌ எளிதிற்‌ கிடைக்கச்‌ செய்து 

இதனால்‌ நூல்‌ மறைந்துவிடாமற்‌ காப்பாற்ற வேண்டும்‌ என்னும்‌ 
B 


10 


பேரவாவினால்‌, தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கப்‌ பொதுக்‌ ae 
சிவஸ்ரீ சி. ௬வாமிநாத குருக்கள்‌ அவர்கள்‌; ஆலமர கனவை 
erie அவ்வப்போது வெளியிடப்பட்டு வரும்‌ சமயப்‌ pene 
தளப்‌ போலவே, இருபத்தெட்டு மூலா கமங்களூள்‌ ச. 
பிரசித்தமானப்‌ பிரயோகம்‌. பிரமாணம்‌ ஆன தமான. கா or 
கிரியாபாதத்தின்‌ பூர்வபாகத்தை நாகரலிபியில்‌ சென்ற ஆ 
வெளியிடப்பட்டுப்‌ பிரசித்தப்படுத்தியுள்ளது ஆஸ்தீக உலகம்‌ 
அறியும்‌. இதை அடி ஒற்றி கிரந்த லிபியில்‌ தமிழ்ச்‌ cries coe 
மேற்கண்ட பூர்வபாகத்தின்‌ முதற்பகுதி தற்சமயம்‌ வெ =o 
தென்னிந்திய சிவாசாரியர்கட்கும்‌ ஆஸ்திக சைவ பெருமக்கட்கு 
பெருமகிழ்ச்சியைத்‌ தருவதாகும்‌. 


செயற்கரிய செயலாகிய இச்‌ சிவபுண்ணியத்தை, தமது வயது 
முதிர்த்த நிலையில்‌ அயராது செயற்பட்டு நிறைவேற்றி சமயப்பயிர்‌ 


வளர்க்கும்‌ சிவஸ்ரீ சி: சுவாமிநாத குருக்கள்‌ அவர்களுக்கு என்றும்‌ ': 


இன்பம்‌ பெருக, நீண்ட ஆயுளும்‌ நிறைந்த செல்வமும்‌ பிரசாதித்து 
அருள்பாலிக்க திருக்கைலாய பரம்பரை ஆமர்த்தமட்‌ துர்வாச 
மாமுனி சந்தான ஸ்ரீகண்டபரமாசாரிய மூர்த்தியின்‌ திருவடிகளைப்‌ 
பிரார்த்திக்கின்றேன்‌. 

இப்‌ பெருநூலின்‌ பிறபகு திகளும்‌ விரைவில்‌ வெளிவருவதற்கு 
அயரா து ஆவன செய்து வரும்‌ அன்னாருக்கு ஒல்லும்‌ வகையால்‌ 


உறுதுணை யோவாதே செய்து, நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டு ச 


உள்ள து சைவ உலகம்‌. 


சென்னை, ) ஈசான தேவன்‌ ' 
911-1977] பே, ஏ. கபாலி 


To t வலை 
ite: 


பஞ்‌ சப்பிரமம்‌ - பிரணவம்‌ - பஞ்சாக்கரம்‌ - பிராசாதம்‌ 


த்வத்‌. 
go r 


4 
mm, tay ty ச ட்டது 


ees க்ளிக்‌ உ Pace 4 நிதியை அடி டர்ட்டி ஸை குக்கு ப 
. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்‌ துறை. ஆணையாளர்‌ ... 
... எம்‌, கே. பாலசப்பிரமணியம்‌, ஐ. ஏ. எஸ்‌. அவர்கள்‌: -: -: 


... அளித்த அணிந்துரை 

பழமையும்‌ பெருமையும்‌ மிக்க நமது இந்து மதம்‌, சைவம்‌ 
வைணவம்‌ சாக்தம்‌, கணாபத்தியம்‌, செளரம்‌ என்னும்‌ சமயங்களை 
யெல்லாம்‌, தன்னகத்தே பொதிந்‌ துக்கொண்டு சிறந்தோங்கித்‌ 
திகழ்வது. இந்து மதத்திற்கும்‌, அதனைச்‌ சார்ந்த சைவம்‌ : 
வைணவம்‌ சாக்தம்‌ முதலிய சமயங்களுக்கும்‌, அடிப்படைப்‌ 
பிரமாண நூல்களாக அமைந்து திகழ்வன, வேதம்‌, ஆகமம்‌ என்னும்‌ 
இருவகை.நூல்களாகும்‌. i 


£* வேதமொடு ஆகமம்‌ மெய்யாம்‌ இறைவன்நூல்‌ 
ஓதும்‌ பெ துவும்‌ சிறப்பும்‌ என்றுமுள்ளன * 


என்று திருமூலர்‌, தமது திருமந்திரத்தில்‌, வேத ஆகமங்களைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டிருத்தல்‌ காணலாம்‌. வேதம்‌, அனைவர்க்கும்‌ உரிய பொது 
நூல்‌; ஆகமங்கள்‌, அவ்‌ அச்‌ சமயத்தார்த்கே உரிய சிறப்பு நூல்கள்‌. 
வேதம்‌ உலகியல்‌ ஒழுகலாற்றை வகுத்துக்‌ - கூறுவ து. ஆகமம்‌ 
அவ்‌ அச்‌ சமயத்தார்க்குரிய அருளியல்‌ விளக்கி உரைப்பது. 


“ஆரண நூல்‌ பொது, ஆகமம்‌ அருஞ்சிறப்பு நூலாம்‌?” என்றும்‌, 
“* நீதியினால்‌ இவை உலகர்க்கும்‌ சத்திநிபாதற்கும்‌ நிகழ்த்தியன ”” 
என்றும்‌, சிவஞர்னசித்தி ஆசிரியர்‌ அருள்நந்தி சிவாசாரியார்‌ குறிப்‌ 
பிடுகின்றார்‌. வேதத்தைப்‌ போலவே ஆகமங்களும்‌ முதன்மையும்‌ 
சிறப்பும்‌ உடையன ஆகும்‌. ன ச 

சைவசமயத்திற்குச்‌ சிவாகமங்களும்‌, வைஷ்ண சமயத்திற்குப்‌. : 
பாஞ்சராத்திரம்‌, வைகானசம்‌ என்னும்‌ ஆகமங்களும்‌, சாக்த சமயத்‌: 
திற்குச்‌ சரக்த ஆகமங்களுர்‌, பிரமாண நூல்களாக அமைந்துள்ளன, 
சைவாகமங்கள்‌ காமிகம்‌, வாதுளம்‌ முதலாக 28 ஆகும்‌. “* ஆகமமாகி 
நின்று அண்ணிப்பான்‌. தாள்‌ வாழ்க?” என்று மணிவாசகரும்‌; ஆகம ன 


சீலர்க்கு அருள்‌ நல்கும்‌ பெம்மானே”? என்று சுந்தரமுர்த்திசுவா மிகளும்‌ 


பெற்றிருத்தல்‌ காணலாம்‌. “வேதம்‌ சிவாகமம்‌ இரண்டிலும்‌, | 
டர » . 7 முத்லிய 
மந்திரங்கள்‌-பதி, பசு, பாசம்‌ முதலிய முப்பொருள்‌ இலக்கணங்கள்‌ 
திருநீறு, உருத்திராக்கம்‌ சிவலிங்க வழிபாடு. முதலியன பலவும்‌. . 


அருளிச்‌" செய்‌ திருப்பதனால்‌, ஆகமங்களின்‌ சிறப்பு வலியுறுத்தப்‌ 


- வற்புறுத்தப்‌.பெற்றுள்ள “? என்று, சிவஞான போதப்‌ “பேருரையில்‌, 


10b: 


மாதவச்சிவஞான சுவாமிகள்‌ குறிப்பிட்டருளியிருக்கின்றார்‌. இவற்‌ 
நினாலெல்லாம்‌ சிவாகமங்களின்‌ சிறப்பும்‌ முதன்மையும்‌ தெள்ளிதின்‌ 
அறியப்‌:டுபறும்‌. — ; F 

சிவாலயங்களில்‌, . சிவாகமங்களைப்‌ . பின்பற்றியே நித்திய 
நைமித்திக காமிய பூசைக்‌ கிரிகைகள்‌ யாவும்‌ நடைபெற்று வருகின்‌ 
றன. இத்தகைய கிரியைகள்‌ அனைத்தையும்‌ விளக்கிக்க்‌ கூறும்‌ மூல 
ஆகமங்கள்‌ 28 எனப்படினும்‌, அவைகளுள்‌ பெரும்பாலானவை 
இப்போ து கிடைப்பதற்கு அரிதாக இருத்‌ துவருகின்றன. 


ஆதலால்‌, அவற்றையெல்லாம்‌ மீளவும்‌ ஆராய்ந்து தொகுத்து 
வெளியிடுவதற்குத்‌, தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கம்‌, பெரிதும்‌ 
முயன்று தொண்டாற்றி வருகின்றது. அம்முயற்சியின்‌ விளைவாக, 
பெரும்பாலான சிவாலயங்கள்‌ பின்பற்றி வருகின்ற காமிகம்‌ என்னும்‌ 
ஆகமம்‌, முதற்கண்‌ இப்போது சிறந்த முறையில்‌ ஆராய்ந்கி 
தொகுத்துப்‌ பதிப்பிட்டு வெளியிடப்‌ பெறுகின்றது. இந்நூல்‌ 
வெளியீட்டிற்குத்‌ தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கமும்‌, அச்சங்கத்தின்‌ 
பொதுக்‌ காரியதரிசியான Hays சி. சுவாமிநாத சிவாசாரியார்‌ 
அவர்களும்‌ எடுத்துக்கொண்ட முயற்சியும்‌, உழைப்பும்‌ DHAL- 
பாலான அல்ல. இம்முயற்சியையும்‌ உழைப்பையும்‌, எவ்வனவு 
போற்றிப்‌ பாராட்டினாலும்‌ தகும்‌! காமிக ஆகமத்தின்‌ முதற்பகுதி 
யாக கிரியாபாதப்‌ பூர்வபாகம்‌, . தமிழ்ச்சந்தரிகையுடன்‌, இன்று 
(6—2—77) வெளியிடப்‌ பெறுகின்றது. முன்னர்‌ வெளிவந்திருந்த 
பதிப்புக்க’ளை அடிப்படையாகக்‌ கொண்டும்‌, திருவாவடுதுறை 
ஆகமப்‌ பிரவீண Aes ௧. சுவாமிநாத சிவமசாரியார்‌ அவர்களைக்‌ 
கொண்டு பரிசோதித்தும்‌, இந்நூல்‌ மிகவும்‌ சிறந்த முறையில்‌ 
வெளியிடப்‌ பெற்றிருக்கின்றது. 


இச்சிறந்த நூலைச்‌ சிவாசாரியப்‌ பெருமக்களும்‌, சிவாலயங்களும்‌ 


வாங்கி ஆதரித்துப்‌ போற்றிப்‌ பரப்பி. இதன்‌ மூலம்‌ மேலும்‌ பல : 


ஆகமங்கள்‌ வெளிவருவதற்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ அளித்தல்‌ 
வேண்டுமென்று அனைவரையும்‌ வேண்டிக்கொள்கின்‌ றேன்‌. இச்சிறந்த 
தொண்டிற்கு இயன்ற எல்லாவகையான உதவிகளையும்‌, நமது இந்து 


சமய அறநிலையத்துறை செய்து உதவும்‌ என்றும்‌, தெரிவித்துக்‌ . 


கொள்ளுகின்றேன்‌. 


தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கம்‌ மேன்மேல்‌ . 


வணங்குகின்‌ றேன்‌. ; 
சென்னை-600 084 
. 6 —2—1977 l 


வளர்ந்து . 
சிறந்தோங்குக 1 அதன்‌ மூலம்‌ சிவாகம நூல்கள்‌ மேன்மேலும்‌ சிறந்த . 
முறையில்‌ வெளிவருக ! என எல்லாம்‌ வல்ல திருவருளை வாழ்த்தி. 


எம்‌. கே. பாலசுப்பிரமணியம்‌ ; 


படல எண்‌: 


க 
சிவமயம்‌ 
ஸ்ரீமத்‌ காமிகாகம இரியாபாத 
பொருள்‌ அடக்கம்‌. : 
(பூர்வபாக முதற்பகுதி) 


பெயர்‌ 


குவது தந்த்ராவதாரப்‌ படலம்‌ © 


்‌... திரிபுண்டரதாரண விபரம்‌, ஆசமன சாதக பாத்ரம்‌,, 


ஆகமோற்பத்தி, அவற்றைக்‌ கொண்டு நடத்தும்‌ அதி 
காரிகள்‌, அவற்றிற்கு அங்கமாயுள்ள்‌ மற்றவை. : 


மந்த்ராவதார படலம்‌ 
இட சந்த்ரிகை. 


மந்த்ரோத்பத்தி, 
மத்த்ரம்‌; ருத்ரமந்த்ர சக்கரம்‌, மாத்ருகர மந்த்ரம்‌, மாலா 
மந்த்ரம்‌, மேளா மந்த்ரம்‌, மந்த்ரமுச்சரிப்போர்‌ வயது 
மூதலியன, அவற்றின்‌ பயன்‌, மந்த்ரங்களில்‌ பும்‌ ஸ்திரீ 
நபும்ஸக பேதம்‌, இவைகளைப்‌ பிரயோகிக்க வேண்‌ 
டிய கிரியைகள்‌, ஸ்வஸ்திக முதலிய சக்ரபேதம்‌. 


. சிந்தாமணி மந்த்ரம்‌, காலாந்தக. 


(க 


சித்தாரி கோடி விபரம்‌, மந்த்ரோபதேச ' ஜபங்களது . 
முறைமை, மந்த்ர ஜெபசங்க்யை இவற்றிற்கு கால . 


முதலிய அளவும்‌ பயனும்‌. 
. ஸ்நாநவிதி படலம்‌ 
2... சந்த்ரிகை, 


மலஜலவிசர்‌ ஜனம்‌, செளசம்‌, தந்தசுத்தி, ஸ்நாநவிதி,, 


AE 


பஸ்மபேதம்‌, சந்தியாவந்தனம்‌, சுத்தி, பஸ்ம ஸ்நானம்‌, ' 


வஸ்திரதாரணம்‌, அரைநாண்‌; யஞ்ஞோபவீதம்‌ செய்‌ , — ப 
வகை, உத்தரீயம்‌, ஸ்நரனகரலம்‌, ஆசமனம்‌, மார்‌ ' 


ஜனம்‌ அதன்‌ பலன்‌, ஆசமன்‌ பலன்‌, காலம்‌, ஆர்க்ய 


தீர்த்தம்‌, . சந்தியாவந்தனம்‌, புரோக்ஷணம்‌,.. தர்ப்‌ 
த்க்‌ H ட DIE 


படல்‌ எண்‌: 


Pa 


தாரணை தரிக்க, 


12. 
பெயர்‌ 
அர்ச்சனாவிதி படலம்‌ 
» சந்த்ரிகை 
ஆன்மார்த்த பரார்த்த விபரம்‌, பரார்த்த பூஜா பலன்‌, 


சிவத்விஜரல்லாதார்‌ பரார்த்த பூஜை செய்வ்தாற்‌ பீடை, 
சிவத்விஜர்களின்‌ பரார்த்த .பூஜா விசேஷம்‌, சிவலிங்க 


பூஜா பலாபலன்‌, திரிவித விக்ன நிவாரணம்‌, சிவலிங்க . 


திருஷ்டி விசேஷம்‌, பிராகார விசேஷம்‌, பூஜாமண்டப 


்‌ ப்ரவேசம்‌, கலசஸ்தாபனம்‌, பஞ்சசுத்தி, ஆசநம்‌, அம்‌ 


ருதீகரணம்‌, கரந்யா சவிபரம்‌, அங்கந்யாசம்‌ af burs 


விசேஷம்‌, சிவத்யானம்‌, ஆன்மசுத்தி கலாசோதனை, ட 


ப்ராணாயாமம்‌, பிராசாதமந்த்ர 
த்யானம்‌, மாலாமந்த்ர த்யானம்‌, அக்ஷர ந்யாசம்‌, 
ஷடங்க கீலக தத்வ நியாசம்‌ பூஜை ஹோம சமாதி, 
பூத்சுத்தி, திரவியசுத்தி, பாத்யபாத்ரஜலம்‌, ஆசமன 
பாத்ர ஜலம்‌, அர்க்ய பாத்ரஜலம்‌, அர்க்கியஜல ப்ரோ 
க்ஷண விபரம்‌, மந்த்ரசுத்தி, பஞ்சகவ்வியம்‌, ஸ்நபனம்‌, 
தித்தியம்‌, நைமித்திகம்‌, இலிங்கசுத்தி, ஆசனம்‌, லிங்க 
பீடம்‌ சதாசிவத்யான ம்‌, ஆவாஹனம்‌,பூஜையில்‌ அதமா 
அதமம்‌, அதமச்தில்‌ மத்திமம்‌, அதமம்‌, மத்திமத்தில்‌ 
அதமம்‌, மத்திமத்தில்‌ மத்திமம்‌, மத்திமம்‌, உத்தமத்தில்‌ 
அதமம்‌, உத்தமத்தில்‌ மத்திமம்‌, உத்தமத்தில்‌ உத்தமம்‌, 
அபிஷேக விதி, அலங்கார நைவேத்யம்‌, உபசாரம்‌, 
ஆவரண பூஜை, இரண்டாவது ஆவரணம்‌, மூன்றா 
வது ஆவரணம்‌; நான்காவது ஆவரணம்‌, ஐந்தாம்‌ 
ஆவரணம்‌, நைவேத்தியம்‌, பலி ஹோம தாம்பூலம்‌, 
உபசாரம்‌, பவித்திரம்‌, ப்ராசாத மந்திரொச்சாரணம்‌, 


- ஜபம்‌, பிரார்த்தனை, நித்திய ஹோமம்‌, நித்யோத்ஸவம்‌, 


தியானம்‌, சல ஸ்திர லிங்க விசர்ஜனம்‌, சண்டேச 
பூஜை நிர்மால்யம்‌, திர்மால்ய பாத பிராயச்சித்தம்‌. 
அர்ச்சஈாங்கவிதி படலம்‌ E 
” சந்த்ரிகை 


சந்த்யாகால பூஜை, அபிஷேகத்திற்கு ஜலம்‌ முதலி 


யவை, வஸ்திரம்‌, பாத்ய ஜலம்‌, ஆசமன ஜலம்‌, அர்க்ய 


ஜலம்‌, சந்தனக்‌ கலவை; புஷ்பவிதி, தாபம்‌, தீபம்‌, 


நைவேத்ய முதலியன, பலன்‌. ன 


படல எண்‌. 


Ste. 


- காலவிசேஷம்‌, நக்ஷத்திர பலன்‌. வாரபலன்‌, அஸ்தங்க 


சாந்தி காகம்‌. 


is 
பெயர்‌ பக்கம்‌ 


௨௦௫ 


உக. 


நைவெத்யவீதி படலம்‌: .. ... 
97 சந்த்ரிகை,-. : :- 


நைவேத்ய விபரம்‌, நைவேத்ய பலன்‌, நைவேத்ய 
தான்யம்‌, தான்ய சுத்தி, நைவேத்ய விசேஷம்‌, 
நைவேத்ய ப்ரமாணம்‌, திரிவித பாத்ரம்‌, நைவேத்ய 
“பாகம்‌, பாயசம்‌, சர்க்கரைப்‌ பொங்கல்‌, எள்ளெொரை, 
பருப்புப்பொங்கல்‌, மஞ்சள்ளன்னம்‌, வியஞ்சனம்‌, 
உப்பு முதலியவற்றின்‌ பிரமாணம்‌, மோர்க்குழம்பு, 


பச்சடி முதலியவை, நைவேத்யக்‌ கிரியை, நைவேத்ய 


பாகம்‌, பரிவார தேவதா நைவேத்யம்‌, பலிமந்த்ரம்‌. 
குண்டலக்ஷ்ணவிதி படலம்‌ aas 
» - சந்த்ரிகை, ௨௨௫ 


தேவதா குண்ட லக்ஷணங்கள்‌, யோனி குண்டம்‌, 
அர்த்த சந்த்ர குண்டம்‌, திரிகோண குண்டம்‌, விருத்த 
குண்டம்‌, அறுகோண குண்டம்‌, பத்ம குண்டம்‌, எண்‌ 
கோணகுண்டம்‌, கண்டப்ரமாணம்‌, மேகலையளவு 
குண்டநாபியளவு, குண்டத்தின்‌ முகம்‌, மேடை 
குண்டங்களிருக்க வேண்டு மிடம்‌. 
அக்நிகார்யவிதி படலம்‌ ௨௩௦ 
த சந்த்ரிகை, ட Ree 
அக்நி பேதம்‌, அக்நி சொருபம்‌, அக்தியினுபயோக 
பேதம்‌; அக்நி பருவம்‌, அக்நிபேதபலன்‌, வைதிகாக்தி, 
மிச்ராக்நி விதி, சைவாக்நி விதி, சிவாக்நி விசேஷம்‌, 
இபசங்க்யை, ஹோம திரவ்யங்கள்‌ முதலியன; அக்நி 
சாந்தி, சண்டேச பூஜை, நிர்மால்ய தோஷா 
தோஷம்‌, நைவேத்ய உபயோக முதலியனவை, — 
காலவிதி படலம்‌ ன 
9) சந்த்ரிகை. 


௨௫௧. 


௨௫௫ 


பலன்‌, இராப்பகல்‌ பலன்‌, ராசிப்பலன்‌. உதய பலன்‌ 
ஸ்தாந. பலன்‌, கோசார பலன்‌ முதலியன, வாஸ்து 


guar ans கிரியை, தேவ பூஜா 


விஷயம்‌, ்‌ ட்‌ ஜல 
பரி4கைகை, ன ச 


s கர்ப்பம்‌, விச்வேசம்‌, விபுலபோகம்‌, 


i4 15 
ப்ட்ல்‌எண்‌ பெயர்‌. பக்கம்‌ ப ப்பட்‌ பெயர்‌ பக்கம்‌ 
l . Site tite அ ௪.22 p 
௪௦௨ - நமித்தபரீகஷ£விஇு படலம்‌ © டுவி பதநத Ge உன? 
oe ” சந்த்ரிகை, * ௨௪௦ i சந்த்ரிகை, ட ட்ராம்‌ 
are - ஓ க்கல்‌ உழவுமாடுகளின்‌ லக்ஷணம்‌, உழவு - கருவி sentient 
மித்த பரீக்ஷை விபரம்‌ சுபசகுனம்‌ இடப்பாக : ; j டன்‌ PER 
ன்‌ ச்ட்‌ சகுனம்‌ அல்சரும்‌! சோகத்தைக்‌ dy னாத aa ஏர்கால்‌, நூகத்தடி, கலப்பைக்‌ 
டும்‌ i ஈனிட்டுக்‌ கார்‌, உழவு கயிறு, புறநடை, கலப்பையின்‌ பூஜை, .- 
காட்டும்‌ சகுனம்‌, சகுனத்தை முன்னிட்டுச்‌ செய்ய , உழவு, பயிர்‌ செய்தல்‌, ஆசார்ய சம்பாவனை, லு 
வேண்டுவது. சகுனம்‌, சாந்தி, 
சக ப l i ௨௬௨ தில்‌ 
பூபரீகைஷ்விதி படலம்‌ ~ ச௫ஃ  சங்குஸ்தாபனவி8 படலம்‌ ௨௮௪ 
” சந்த்ரிகை. ௨௬௭ he 
p Se ” சந்த்ரிகை, ௨௯௦ 
பன்னிரண்டு வாஸ்து பேதம்‌, சைவீபூமி, பிரம்மபூமி, i , : en i ட்‌ 
Bs pore பூமி ந்திர பூமி, பசு மம்‌. பூமி சங்குஸ்தாபன விடம்‌, பேழை செய்ய, அளவு கோல்‌ 
வைஷ்‌ பூமி; ஐற்திர மி; > bs s செய்யும்‌ மரம்‌, சங்குவின்‌ பிரமாணம்‌, ஆயம்‌, மண்டல 
“அசுர பூமி, பைசாச பூமி, graye பூமி, வாயு வுருவம்‌, சங்கு செய்யும்‌ மரம்‌, சங்குவின்‌ Sai ae. 
பூமி, வருண பூமி, ஆக்நேய பூமி, சாதுர்வர்ண பூப்‌ சங்குவில்‌ ஊசி நாட்டி பூஜை செய்ய, சங்கு ஸ்தாபனம்‌, 
பிரயோஜனம்‌, வாஸ்து பூமியின்‌ இருவகைப்‌ பேதம்‌, பூர்வோத்தராதி நிர்ணயம்‌, Sil our sv g 
ஜாங்கல பூமி லக்ஷணம்‌, அநூபபூமி லக்ஷணம்‌, சாதா த்‌ டர பன்‌, ப 
ரண பூமியின்‌ பலன்‌, வாஸ்து பூமியின்‌ ச துர்விதபேதம்‌, வயப்‌ 8 வத ௨௯௫ 
பத்மக லக்ஷணம்‌, பத்ரக லக்ஷணம்‌, பூர்ணக தூம்ரக P N சந்தீரிகை, l | ; ௨௯௪ 
லக்ஷணம்‌, வாஸ்துவின்‌ -உத்தமமாதி ௪துர்வித: ஜல . பரமாணு முதலிய அளவை, அதம.மத்திம உத்தம நவ 
, . பேதம்‌, உத்தம லக்ஷணம்‌, மத்திம அதம லக்ஷணம்‌, பேத அளவை, ஜாணளவு முதலியன, பிராஜாபத்ய 
.... நித்யலக்ஷணம்‌, சாதுர்வர்ண பூமி லக்ஷணம்‌, மிகச்‌ று முதலியன அளக்க வேண்டிய விபாம்‌, தண்டக்‌ 
: : பத்தல வலவ அனர்‌ ; : பரமாணமும்‌ அதனள விபரமும்‌, . 
oka ட அகமட்‌ பலக க ee செய்யும்‌ வகை, அளவுகோல்‌ செய்யும்‌ வி்‌ 
பூமி, ஜாதீயாசா£ பூமி, பூசகுனம்‌, ஜலபுஷ்ப பரீ க்ஷி, a D : 
அங்குர பரிகைஷ, பிரமாண பலன்‌. அ பதலிந்யாசவிதி படலம்‌ ்‌ PEN 
௪௨௨ பிரவேசபலி படலம்‌ + ௨௪௪ ட சந்த்ரிகை. ௩௪௨ 
ட ந்த்ரிகை ௨௭௫ பதங்களின்‌ பெயர்‌, க்க : 
Deg கற்கை j EA E ei சக ப மஹாபீடம்‌, 
பலியிடவேண்டு மிடம்‌, பலியிடுங்காலமும்‌ இடுவோர்‌ ~ bat (agin dae). அண்டிலம்‌, மண்டுகம்‌, பர 
்‌ லக்ஷ்ணமும்‌, பலிக்கிரியை தலமை. p ) ஆசநம்‌, ஸ்தாநீயம்‌, சேசியம்‌ 
ae க்ஷ்ணமும்‌, . உபயசண்டம்‌, பத்ராசநம்‌, பத்மகர்பம்‌, திரியுதம்‌, 
1. பூபரிக்ரஹவிதி படலம்‌ ௨௪௬ ர ரர. கர்ணாஷ்டகம்‌, கணிதபர்தம்‌, சூரிய 
ர. சந்த்ரிகை. ௨௪௮ E சம்‌, சுசம்ஹிதம்‌, சுப்ரதிகாந்தம்‌, விசாலம்‌, விப்ர 


க்‌ விப்ரதிகாந்திகம்‌ 
விசாலாக்ஷம்‌, விப்ரபுத்தி, .விச்வசாரம்‌, As 


இந்த்ரகாந்தம்‌, வர்ணபேதம்‌, பதங்களில்‌ மூன்‌ றே 


36 
படல எண்‌. பெயர்‌ © பக்கம்‌ 
- சிறப்புடையது, விருத்தபத விந்யாசம்‌, Gur சம்‌, 
ards துவினுபயோகம்‌, இராசிப்‌ பொருத்தம்‌, நக்ஷத்திர i 
நிலை, வாரநிலை, வாஸ்துவின்‌ பலன்‌, வாஸ்துவின்‌ 
ஸ்திரீ புருஷ ரூபம்‌. 3 
ase சூத்ரரிர்மாணவிதி படலம்‌ கடட 
E: சந்த்ரிகை, ்‌ ௩௨௫ 
சூத்ரநிர்மாணம்‌, திரிவித சூச்ரம்‌, அநுவம்‌ச முதலி 
யவை, தேவாலய முதலிய வியற்பப்படாத பதங்கள்‌. 
sæ-  வாஸ்துதேவபலிவிதி படலம்‌ ௩௨௭ 
” சந்த்ரிகை. ௩.௩௪ 
வாஸ்துபலியின்‌ காலம்‌, பலியிடும்‌ இலஷணம்‌ வாஸ்து 
தேவர்களின்‌ பலி விபரம்‌, சாதாரண பலி, மத்திம பலி, 
பிர திபலி, பலியாசிரியர்‌, வாஸ்து ஹோமஞ்‌ செய்யு 
மிடம்‌ முதலியன, சமித்து, வாஸ்து நிர்மாணம்‌, 
ஆசார்ய லக்ஷணம்‌, வாஸ்து பூஜா பலன்‌. 
20. இராமாஇலக்ஷணவிதி படலம்‌ ௩௩௫ 
” சந்த்ரிகை. ௩.௩.61 
அக்ரஹாரம்‌ கிராமம்‌ முதலிய விபரம்‌, 
afa . விஸ்தாராயாம லக்ஷணவிதி படலம்‌ கடன 
” சந்த்ரிகை. ௩௩௯ 
அகல நிகள அளவு முதலியவை. 
ae. ஆயாதிலக்ஷ்ணவிதி படலம்‌ - ௩௪௦ 
l 95 சந்த்ரிகை, . es 
ஆயம்‌ வகுக்கும்‌ விபரம்‌, நக்ஷத்ர வீபரம்‌, ஆதாய 
விரய விபரம்‌, வாரமறிய, உத்தமம்‌ அதமம்‌ அறிய. 
am. நகஷத்திரசக்ரவிதி படலம்‌ a ௩௪௯ ்‌ 
” சந்த்ரிகை. = ௩௯௫ . 


“நக்ஷத்ர சக்கரவிதி, நீக்கத்தக்கவை. 


17 


படல எண்‌: பெயர்‌ . பக்கம்‌ 
௨௪  தண்டிகாதிவிதி படலம்‌ = = meer 
” சந்த்ரிகை. ௩௫௦ 


உடு. 


௨௭௨ 


௨௮. 


தண்டிகாதி த்வாதசநாமம்‌, தண்டிகம்‌, ஸ்வஸ்திகம்‌, 
ங்ரஸ்தரம்‌, ப்ரகீர்ணகம்‌, சம்பத்க;ம்‌, பராகம்‌, பத்மகம்‌, 
ஸ்ரீப்ரதிஷ்டிதம்‌, ஸ்ரீவத்ஸம்‌, வைதிகம்‌, நந்தியாவர்த்‌ 
தம்‌, கும்பம்‌. a 


லீதித்வாராதிமா௩விதி படலம்‌. ்‌ ௩௫௩ 
ப சந்த்ரிகை, ௩௫௫ 
நாபிவீதி, ராஜவீதி, நாராசம்‌, சிறுவழி, வீதியினளவு, 


நீக்கவேண்டியவை, த்வாரப்‌ பிரமாணம்‌, விசாலப்ர 
மாணம்‌, சாலாபலன்‌. 


இராமாதிதேவதாஸ்தானவிதி படலம்‌ ்‌. கூடு௫ 
தி சந்த்ரிகை. . ௩.௫௯ 
தேவதாஸ்தாநம்‌, சிவபூஜையோடு கூடின இடமே 
வாஸ்து என்பது, தேவபூஜா பலன்‌, சிவவிஷ்ணு 
ஸ்தாபனம்‌, உக்ர சாந்தவிபரம்‌, ருத்ரமூர்த்தி பலன்‌, 
சாந்தமுர்த்தி பலன்‌. 


த்விஜ்சங்க்யைவிதி படலம்‌ ௩-௫௭௨. 
-23 i சந்த்ரிகை, : கண்ட 

- இராமாதிவிந்யாசவிதி படலம்‌ ௩௬௪ 
ye ரம்‌ சந்த்ரிகை i த ப Merer 


கிராம்‌ சரீர .அங்க உபாங்க விபரம்‌, சூத்திர நியமன 


முதலியன, சந்‌ துவீதிக ளுபயோகம்‌, கிராமலோப.பலன்‌, 


அசுப ஸ்தானங்கள்‌, திரிமூர்த்தி யம்சஸ்தானங்கள்‌. 


-. பிரம்மதேவபதாதிவிஇி படலம்‌ ப. கசம்‌ 
E ” | சந்த்ரிகை, Wie EF 


‘Ligure விபரம்‌, ஸ்தான விபரம்‌. 


C ம்‌ 


18 
படல எண்‌. பெயர்‌ 


௩.0௨ இராமாதி அங்கஸ்தான நிர்ணயவிதி படலம்‌ 
” சந்த்ரிகை, 
கிராமாங்கம்‌, ஸ்தான திர்ணயம்‌, விருக்ஷ விசேஷம்‌. 
௫௨  கர்ப்பந்யாசவிதி படலம்‌ 
n சந்த்ரிகை, 
கர்ப்பநியாச பலன்‌, உத்தமாதி பலன்‌, கரீப்பந்யாச 
aren, பேழை செய்யும்‌ விபரம்‌, பேழை ஸ்தாபிக்கும்‌ 
விபரம்‌, தை அங்குரார்ப்பண முதலியவை, மண்டபம்‌ 
த : : > ச்‌ 
பேழை ஸ்தாபனக்‌ கிரியா விபரம்‌, பேை 


நியாசம்‌, சிவத்தியானம்‌, மிருத்திகை 
வர்க்க நியாசம்‌, 


ம அக்ஷர 
லு நியாசம்‌, மூல 
அதற்குப்‌ புரத்தில்‌ அஷ்டமங்கல 
மாகும்‌, நவரத்ன நியாசம்‌, தாதுவர்க்க தியாசம்‌, சக்தி 
தியானம்‌, தான்ய நியாசம்‌, உலோக நியாசம்‌, மூலிகா 
நியாசம்‌, அஷ்டகந்த நியாசம்‌, ஆயுத நியாசம்‌, பிராம்‌ 
மண நியாசம்‌, க்ஷத்திரிய நியாசம்‌, வைச்ய நியாசம்‌ 

சூத்திர நியாசம்‌, பாகசாலா நியாசம்‌; கிரக ரட்‌ 
திரவியப்‌ பிரமாணமும்‌ ஸ்தாபன விசேஷமும்‌, கண்டம்‌ 
கர்மம்‌, கர்ப்ப ஸ்தாபன ஸ்தானங்கள்‌, ஸ்தாபன 
மந்திரம்‌ பேழை ஸ்தாபன இடப்பிரமாணம்‌ முதலியன 

திணை, பேழை ஸ்தாபனம்‌. ்‌ 


ட. பாலஸ்தாபனவீத படலம்‌ 
” சந்த்ரிகை 


பாலஸ்‌ தாபன பலன்‌. பாலஸ்தாபன இடம்‌, அளவு 
அக்ரமண்டப அளவை, :பாலலிங்கப்‌ பிரமாணம்‌ லிங்க 
மியற்றத்தக்க வஸ்துக்கள்‌, பாலஸ்தாபன காலம்‌ 


s க்‌ 
மண்டப விபரம்‌, பீடலக்ஷணமும்‌ பாலலிங்க பதமும்‌, 
பாலஸ்தாபனத்திற்குச்‌ செய்யத்தக்கவை; சிவகும்ப 


- வர்த்தனிகும்ப ஸ்தாபனம்‌, அஷ்ட திக்கு 

ஸ்தாபனம்‌, சிவகும்ப நியாசம்‌, 
காரியம்‌, ஆசாரிய த 
யன, அக்நிகாரியம்‌. 


பாலகர்‌ aug 
ஜபசங்க்கியை, அக்நி 
i i ஸ்தாபன கால முதலி 


்‌ பக்கம்‌ 


௩௪௦ 
கூ.௭௨ 


௩௭௪ 


௩௮௨ 


19 


படல எண்‌. பெயர்‌ பக்கம்‌ 
(TB wo இராமக்கிரக விந்யாசவிதி படலம்‌ ` ௪௦௯ 
” சந்த்ரிகை, raa 


கிராமக்‌ Arap விந்யாஸ விபரம்‌, உத்தமமாதி பக்ஷம்‌, 
பிரவேச விதி, சிலாதி ஸ்தாபனம்‌, தானம்‌, தானத்தில்‌ 
நீக்க. வேண்டுவோர்‌. உத்தமமாதி பிராமணப்‌ பிரவேச 
மும்‌ வாஸ்து பூஜையும்‌, துன்பத்தைத்‌ தருமிடம்‌, 
விசேஷ பிரவேச விதி, : 


௩௫ஃ வாஸ்துசாந்‌இவிதி படலம்‌ ௪௧௫ 
” சந்த்ரிகை. PEA 


வாஸ்து சாந்தி பலன்‌, வாஸ்து சாந்தி யியற்றுங்காலம்‌, 
வாஸ்து சாந்தி கிரியை, வாஸ்துபத விந்யாசம்‌, 
வாஸ்து ஹோமம்‌, ஆவாஹனம்‌, பலியிடுதலும்‌ 
தர்பணமும்‌, தக்ஷிணை, சாந்தியிற்ற வேண்டுவன, 


௩௫. சாலாலக்ஷணவிதி படலம்‌ ௪௨௧ 


” சந்த்ரிகை. க்ப்‌ 


சாலாப்பிரயோஜனம்‌, சாலையின்‌ அளவும்‌ பெயரும்‌, - 
ஆயாதி, வாஸ்து, சாலாங்கம்‌, கடைக்கால்‌ சுவர்‌, 
ஏகசாலை முதலியன, வாசற்கால்‌ முற்றம்‌ முதலியன, 
கர்ப்பாதானம்‌, ஸ்தான விபரம்‌, வாசற்கால்‌ வைக்கு 
மிடம்‌. ஜலதாரை, . ஸ்தம்பலக்ஷணம்‌ முதலியன, சதுரச்‌ 
சாலை, சாலை விபரம்‌, ஊர்த்துவ பூமி லக்ஷணம்‌, 
மூன்றடுக்கு பூமி, நான்கடுக்கு பூமி, ஐந்தடுக்கு பூமி, 
ஆறடுக்கு பூமி, ஏழடுக்கு பூமி, பத்தடுக்கு பூமி, பதி 
னோரடுக்கு முதலிய பூமி, சாலைகளின்‌ பெயர்‌ முதலியன, 
கிரக விருத்தி, இராணுவ ஸ்தானம்‌, பிராகாரம்‌, 
துவாரப்‌ பிரதேச முதலியன, கோபுரம்‌. அத்தப்புரம்‌, 
முற்றம்‌, அகழ்‌, கிரக ஆரம்பகாலம்‌, வீடு கட்டக்கூடாத்‌ 
- இடங்கள்‌, வாசஞ்‌ செய்யக்‌ கூடாத இடங்கள்‌, சயன 
ஸ்தானம்‌, வாசற்கால்‌, தூலம்‌, தூண்‌, வீட்டின்‌ பாகம்‌, 
கிரஹசாரம்‌, அடுக்கு நிலை, வாசற்கால்‌, ஜலதாரை, 
ஆயம்‌, ஸ்தான விபரம்‌. l 


Odia t mennem 
— ik, = 


உடல விஷய றொ டன 
l T 
ஹவா ஹஹா வ 

i am 8 படெொவகாணவியி்‌ ௩௨௫ தல்‌ 
| உடமா.5௩௯ 8ணிகா I Ser வகவி-நாஸலியி? 5௨௬3 ௩௦௧ 
o l ௩௨௩ 

உடல விஷய ரணொக௯ உழவ. ௧௮ ஹு Sy மி8 ரணவியி aed 
ஹவா l ஹவா ஸ்வா ௧௯ வாஹாடஜெவஸலிவியி FATS ம்‌ 

-S 
Datare நாக 8ணிகா.. ௧௫ லு அ Er GO apes iS? aa ௩.1௩௫ 
உத aor மாநக 8ணிகா ௧௮ ௨௧ விஹாராயா8லக்ஷண வியி? or (BIB. 9] 
ச அவா உடல . ௧௨௬] 1 ௨௨ சூயாகிலக்ஷணவியி? ௪௯1 ௩௫௦ 
௨ 8ஷாவ_கா௱ anos — ௧௮௬3 க்க ௨௩ அக்ஷஅவக வியி 2.03 க்கை 
ய 
A ஹா.நலியி£ ௧௬௫௪ ௬௭ ௨௪ உஷிகாகிலியி? ட ௨௯ ்‌ ௩௫௭ 
௫௪ ௯௮-41 நரவியி£. ௫௩௮ ௯௭ உடு வீயிவாறாகிரா நவியி: கக] ௩௫௩ 
௫ ௭௨-3 நாஐ வியி ௮0 EIS ௨௬ மரசாசிஜெவ.தாஹா.நவியி$ pal ௩௫௫ 
௬ செ்வெஉ வியி Hard ௨௦௫ ea விஜஹஃவராவியி? Hh ௩௭௬௨ 
எ க ணலக்ஷண வியி? Bd 208 er Ly ror pE ravas . உக க 
௮ HA ert வியி? ட sacr} ௨௩௦ ௨௯ ஷ்ஹெலவகாகிவியி? ௯ ௩௬௮ 
௯ காலவியி2 | | ௨௩ ௨௫௩. ட்‌ 8௨) ஐஹா_ந.திண-4யலியி? ௨௨ ௩௭௦ 
a மிசிதவிகஷாவியி$ த ௨௫௮ ௩௧ மல நடாஸவியி I ௧௦௪ ட்டம்‌ 
௧௪ 2-ஜிவாிக்ஷாவியி£ ன ரர. ௨௬௨ ௩௨ ஸாலஹாவ வியி? ௬௭3 - ௩௯௨ 
௧௨. வவெர௰ஸலிவியி8 அக ௨௬௨ ட பத்‌ £8.ம.] ஹலி.நடாஸவியி3 me} ௬௦௯ 
ட்டர்‌ 2டவறில ஹவியி? EAL ௨௭௬ ௩௪ வாஹுமரா ஹிவியி3 ப த்‌ e ௪௧௫ 
௧௫ mOra kamre ௩௪ ௨௮௦ ௩.௫ மாலாலக்ஷணவியி? l ௪௯௩3. ௪௨௧ 
கட ரக மஹாவ 5 வியி? ௩௫ ௨௮௭ —(0)— 


ப்நிவ8யடி ர 
ஸ்ரீ 2-898 ஹெல, ro 83 ச 
aie 8ஊா.மணவ தி௦ 8உநாறிஹு௫.௩-௯ - 
வா தொர ுஹவ f sree Baad snes | 
agua -வ- ஜூ வீஷ. உராஸ்ரி_தா.காக i 
வாணீஉ.சிவூ8ுவஜெவ var 39-24 ஜி பூ i 
i ச்‌ 


onrar Sgrion g ஹய98வ Wow ns. 
வதாஷறா.ந நா மரஹீ_தஃஜஇிஹாமடெகர ய | 
நா 8r ang ruda உதி வூயிசாச துகாஹ£ 2 
Bave umno 58 Janer8» மண நாதி a 
| ௯ாதிகா.ம8 _ வாவ லா. or Bes 8ணிகா a 
S ro காறொ 88 ாணா8ுூரா ஹா.ந8வ-4நடி | 
wait Bir o வ ௦9.5 Qa» வியி? க aR any ஒக்ஷ்ண ॥ 
௪.ழிகாய-4௦ காஒவியி.நி-4தி.தஹ) asf sapere ly 1 
was கதா ஊவெரார்ம-ஸலி v, Ar8r QO க்ஷண டி ॥ 
ற்ொஷுங ஹாவ_ 8௦ இவெவ.ோடு.நாவகாணக Ble i 
me S ag ; Ne 
0/9 a _5y ranau an OS, B8-Lrecor ஓக்ஷண (ட ॥ 
வாஹுெ.வவவி3 augure © r8r8 Bro வ © mpa le | 
விஹாராயா8 சூயாகிலக்ஷாஉ நக்கீர வக கடி a 
உணகாரிவியிவீ RAE Bro வோணகடு | 
அ,ாசோரிதெவ_அாஹா.ந௦ திற்கு வம்‌. p இ 
விந) ravany விமொஷ ம ௨ ஹலெவவகாலி வ | 
ale raise bre ஹா.ந௦ மல ரஹஹு க்ஷண டி J 
வபாலஹா.5வியா_ந௦ வ 9,788) Bran) eo9. 8 | 
வாஹாரமா விமா ஸராலாயா வியா_ந௦ வ _த_தூ வாட ॥ 
தாவ -௦ Arrr வ வவ-*9.-கா ௨. ஹஜ (ட | 
வய-18£ po ஹூ ஹி௯௦ வ rasare- வாடி ர 


23 


2) S DUUTOF வஹரமாலா ஹவிமராலா வ 8ரலிகா | 

Orp@raso 8ளலிக௯௦ வ erd Ere ௬௦ வாட 

மா முராகிவிலெஉ௦ வ ஐ-௫திஓ ஃ வியிஹமா | 

சூஜெஷகொவஉ?0௦ வ வாஉா_நா௦ 8ா_நலக்ஷணடு ॥ ௪௦ 

வலா வியி போஹாஜா.நா௦ வ லஷ ட | 

கணு ஸ்ரிவாஷாஹி ஸ-ஷிகாயாமா Dapa ॥ 

நரடாசிஷா௨..௩௦ உமரா௫௨௧௨-௫3 ஈகிய்க்ஷண டி i 

8- OO) wag காவியா_ந௦ வ SY © p08 v/v Tes Leos s 

ஸரிவலிஐ as _கிஷா அ ayder Omple ; 

ராஜ ancan rato உம்ரா ஜேவஷாவ.5வஜூ கட a 

வதி நா @ fas. ரவு லிச9ர.£ஹாவ.ந௦ OTs | 

இக்ஷண௦ என்பதத ௮ உரரகாராணா௦ வ கண டி B 

ஹாவ.ந௦ உறிவாராணா பரிவாராத...௩௦ தமா | 

வரஷலஹாவ.-8௦ வாஜெ மொவாாஹாவ.8௦ வாடா கடு 
வ BDN ஹாதா உடலா? உ-வெ-காதிகெ | 


| காதிகாம8 _ உழ௱லாமா..ம-௯, 8கரிகா | 
விச கராஜா வ உகூதிணகாாவ-௫ஜஐ.நடி | 
௯௮-6௦ avds Bro வ 8 ஹாஹ்வ Ompa lg 8 
மிப ஜா அவவியி? உமா ஹொ. வவியி3 வாட | 
மீராஜ.நகி யா 01 Oarta0® > fas p50 உ௱டு 4 


வழ.காவிஷெ.௯ வொலாயா ரொ கள gra Oe By , 


8வாவளிவியா_௦ வ WISE 2 Oa DLE ॥ 
iarr d ஈமொ vma Oger ௨8 Barat நடி | 
வலஜெஜூ VE SHB ௦ வூஉா௫ஜா விகி ர 
5910) 0) 66) a2.) oO ear வ Seer ew8uavod_gsr 1. 


gord arad S waru rour Hartromancans £3 [இ @ 
வ 


24 


குவாயஹாவிஷெகர மொஅவூவா.ிணய | 
uo ar விஷெகமராணெஷி ௨ி_தரயஜூவியிஹ_த$ « 
'ளெவறா reo அ_தஹவ-$ஷாயமுி.த௦ 5.58 வாட , 
A 50068 தி குஷாயமுி.த8.அவ.நிஷர தி ॥ 
a? _தா.நா௦ ௮ rora? ஹூாஉ.ந௩௧8-வியா ந௯ட | 
ஹுவொகூஷணட வ afoany ஹாஉ_ந௦ வ _§-53 வாட ॥ 
aran awy BIBS” any வூ.கிஷா வடக்கு தவல்‌ [ 
ஹாஹா gO saparo லிஜவமாகிவாஹாஉ0கூணடி ॥ 
aap os Joon வ ஷாவ-$0உ.பமிக விஷம? | 
சுஜலிஓவ.கிஷா வ ஹடெமஹாவ 50 ததா ௧௦ 
Qpar விவெமரவாவி ஹாவ-8௦ அர? Osi st | 
QanrBranig any வஜாய-18ள GO off, arr விண? s 

ap . 
SOQre aay agr அ peo as a | 
of mopar கஉாஉ 8-௧-8 வாரமாவது வ ॥ 
தி -Hornra நவணெமஹாவ நாகி வ | 
வெலகதாய-யா நாக வ ஹி௦ஹாஹ_நவியிஹமா ॥ 
LELUN காணா .நா௦ வ Opao வளவ, 8-2 QV 
வாயி. நாஸொ ராஜாக்ஷா "மரவ -இஜாவியிஷமா ॥ 
vor eA bro 6° avar விஷெ.௯ு.ம ஹயஜூகடி | 
FR வூூதிவாவா ஷி FeO maori ST Bay ॥ சட 
aram omaro வ Sona ser நக | 
ஹஃவண-லா௫நிஓா ந௦ வ AO apa, er கழ ॥ 
மணெஸாகா._௩௦ ஷளவண 40.5 ௦௫கஷ$வஉா..கடி | 
'தஓயெ_நர்வஹஹ*2 ஐ paro உ௱நஹஹஹ கடி ॥ 
கூலா Go alle @ ax meng. Bo வ DAP LH, | 
| Qo rans rag, ௯௦ வெவ்‌: ஸவ-லாடுநா_த8௦ அயா. 


த தன்‌ ப லன்ன லா காகிகொகரொ i 
asy MMT OP LOUTH உடலா காகிகொதி on 


FOREWORD 


_ J am writing this Foreword advisedly in English to attract 
the attention of modern scholars to the necessity for preserving 
the heritage of the Agamas as much as the Vedas and to 
encourage the custodians and interpreters thereof in cherishing 
and maintaining it. Vedagama samraksana is the duty princi- 
pally of all professing Hindus. For, both the Vedas and Agamas 
are §ruti—they are apaurshaya and nitya—and they are spoken 


` of as such in the same breath by Puranas and later Sastraic 


literature and great religious teachers from ancient times. 


While the Upanishads known as Vedanta and the jnana- 
pada of the Agamas known as Agamanta (or Siddhanta) are 
well known, the Agama texts themselves were not easily acces- 
sible and could not be got yet by Western scholars to the 
same extent as Vedic texts. Except for the sporadic and much © 
handicapped efforts at the beginning of this century of scholars 
like L. D. Barnett and R. W. Frazer, the Saivagamas were less 
fortunate than Sakta and Pancaratra texts at the hands of 
Arthur Avalon: and Schroeder. Yet the practical and living 
religion of the Hindus to whatever denomination they may 
belong, is governed, as. pointed out by Swami Vivekananda, 
from the Himalayas to Cape Comorin, by the Agamas only. 


The vastness of *Saivagamas (28 mūlāgāmas and 207 
upa@gamas)—their slokas reckoned traditionally at many lakhs- 
and the fact that even the extant texts were the close preserve 
of Sivacharyas were a deterrant to their publication, However 
an attempt was made at the beginning of this century to pub- 
lish.a few atleast of the powerful agamas by Konraimanagaram 
Shanmugasundara Mudaliar and later by his nephew Alagappa 
Mudaliar of Madras and this breakthrough was meritorious as it 
helped the Sivacharyas themselves and others yearning to know 
about the Agamas. Later, the Saivagama Paripalana Sangam 
Pudukkottai printed a few upigamas and prakaranas. Currently 


‘the. French -Indological Institute, Pondicherry, under the 


Some of them were in Tamil and Prakrit languages. ட 


ற 


11 


guidance of Prof. Jean Filliozat is engaged in the stupendou 
task of collecting and publishing the available Agamas one by 
one, but the editing isin French. As important and valuable 
as all these are, the efforts of the SouthIndian Archakar Sangam, 


to reprint and publish some of the Agamas for the benefit 


of the Archakars and the public are praiseworthy. The Sangam 
has already made some progress inspite of heavy odds. It. is a 
pity that although the secular control of temples have been under 
Government for over 50 years now, the reprinting of the Agamas, 
even with temple funds, has not been given serious attention 
to upto this date. The Agamas are encyclopaedic in their 
contents, covering rituals and philosophy, and are the store. 
house of temple arts, architecture, music and dance which are 
of fascinating interest to many. 


Many have only vague notions about the Agamas as even 
books on Indian Philosophy and Religions pay very scant atten- 
tion to them (except perhaps Dr. S. N. Dasgupta’s book History 
of Indian Philosophy, Vol. V). For the information of the 
ignorant and the biased it has to be explained here that in 
point of chronology the Agamas are as ancient as the Vedas 
and they are both acknowledged as Divine Revalation from 
from the mouth of God. They are both sabda pramana 
and lead to avabsdha jnana (self-luminious knowledge). All 
theistic religious like Saivism and Vaisnavism (including the 
Madhva Vaisnavism) respect the Agamas and base their theolo. 
gical doctrines on them. The monistic Advaita relied only on the 
Upanishads with monistic trends for its metaphysics. -The 
jnanapada of Agamas, are more explicit and indeed Svetars- 
vatara upanished is sometimes called Agamic upanishad. 
The difference and distinction between the Vedas. and the 
Agamas are that while the Vedas spoke of many Gods and of 
one Brahman, the Agamas are out and out monotheistic and 
their ontology. is no: Jess profound. Sankara Samhita of 
Skanda Purana speaks of the relation of the Vedas and Agamas 
thus: Vedas are in the. middle of the mouth, the Aksharas are 


iii 


the teeth and the Agamas are from the very tongue of Siva 


(“ Aasya madhyé sthitha veda devadevasya bhasura, aksharam 


tu dautam jihvayam tu Sivjnana”’). Later Saints like Tirumular 
in his Tirumandram which is considered to be the essence of 
the Agamas and Manikavachagar and Nammalvar (both Saiva 
and Vaisnava) and scholiasts like Haradatta, Srikantha, Sivā- 
grayogin Sivajnanaswami and Appaya Dikshita have looked 
upon Vedas as common and the Agamas as specific as the latter 
are for all irrespective of caste and sex that yearn for the 
descent of the Grace of Siva (saktinipada). The Agamas are 
synthetic—mantra, tantra and siddahanta, and embrace charya, 
kriya, yoga and jnana padas. What is more, they. provide for 
the sacrament of diksa, ordinary and special, besides ihe 
gayatri for svartha and parartha puja, No ‘one. without 
Agamic diksa can perform any puja at home or in the temple. 
Hence a knowledge of the Agamas is necessary to all alike 
if they wish to take the sacrament of diksa for a divine office 
or for self - salvation.. 


The present publication. of Kamikagama, Pūrvabhagā, 
Part I, by the. South Indian Archakar Sangam, Madras (which 
has within its fold both Saiva and Vaisnava archakas) is to 
be welcomed and encouraged. This volume gives the Agama 
text in grantha script together with tatparya (gist) in Tamil 
for the benefit of all. One patala alone has been transliterated 
in Tamil but not others. (The Sangam has already published 
the entire Pirvabhaga in Devanagari script). The contents 
of the present volume ‘are briefly given in its preface. 
The Tantravatara patala gives the origin of the Agamas, 
The Mantravatara patala gives an account of the mantras, 
The rest of the patalas give a detailed account of the various 
rituals and their significance. 


Kamikagama is one of the longest Agamas and most of 
the temples in South India follow it only. It is looked up on 
as the feet of Siva. It deals with all the rituals from karshana 


iv 


(turning the sod) to pratista (installation) of deities. The 
uttarabhaga . deals with. diksa, festivals etc. So this is a 
complete Manual for priests and laymen and for the inquisi- 
tive scholar who wants to know the details and symbolism 
of Agamic worship, private and public. Indeed there is 
currently a great interest in the information from other reli- 
gionists and Western scholar. This publication would there- 
fore serve a felt need by the Hindus and non-Hindus and 
place the Agamas before a world view. 


The South Indian Archakar Association is tobe congrat- 
tulated on this programme of reprinting the Agamas. It 
deserves State support as well as the support of the professors 
of the faith, The Secretary of the Sangam, Sivasri C. Swami- 
natha Gurukkal deserves the thanks of the public for his 
labours even at his old age, particularly when the present 
cost of production of books has increased enormously. The 
only recompense that the Sangam would most need is the quick 
purchase of this Part so that the remaining Parts could be 
taken quickly. 


7 commenced this volume to the attention of all who wish 
to get an insight into the contents of the Agamas without which 
Hinduism would not be a living religion and no research on 
Indian philosophy would be completed. 


LE} 


} N. MURUGESA MUDALIAR, 
Thyagarayanagar, $ Retd, Secretary to Govt. and 
Madras-17. f Special Adviser, sometime Patron, Saiva 
Ist Feb, 1977 j} Siddhanta Maha Samajum, etc. 


“« Arasadi Karpagam,’ 


| 


INTRODUCTION 


The Saiva: Agamas are some of the earliest 
books in the Sanskrit language on the Saiva religion 
and philosophy, written over a period of several 
centuries. before the Christian era. The Agamas. 
represent on independent class of writing by very 
early seers, who had an inward experience and 
enlightenment from the Supreme Being, and who 
were also perhaps influenced by the Vedas in their 
original form. They had realised in their lives 
and thoughts the general truths taught by the early 
Upanisads. So far as Saivism is concerned, these 
seers were not men from the North. They were 
essentially representatives of All India and they 
reflected in their thoughts, modes of meditation and 
worship, and in their writing, the inherent Theism of 


the South. The Theism of the south or rather, the 


Saivism of the Tamilians, was the growth of an 
unbroken tradition probably frem the pre-historic 
past and this had three elements fused into it. These 
are worship of idols and images, both in the shrines 
throughout the land and in the devotees’ own houses, 
symbolism, and the inward meditation and realisa- 
tion. These three were not separate compartments, 
but basically one harmonious integrated whole. 
When the Upanisads were added on to the Vedas 
in the course of the later centuries, they could not 
but be influenced by the religion and philosophy 
flourishing around them, These naturally embody a 
considerable volume of the thought of the agamic 
scholars, because some of the early Agamas were 
E 


vi 


earlier than these later Upanisads in point. of time, 
and the Agamas were much more alive and vibrating 
with life and activity than the Upanisads, because 
they dealt with definite and concrete objects, while 
the others dealt only with abstract concepts. The 
very fact that some later Upanisads came te be 
written shows that the followers of the original 
Upanisads had to take note of agamic thoughts and, 
to bring them also into a single common fold, 
adopted the device of writing further Upanisads, to 
embrace fresh thought on the same subject. The 
Saiva Upanisads such as Brhadjabala did certainly 
come into existence a long time after the Agamas. 


The Agamas claim Vedic authority for their 
doctrines. The agama doctrines are indeed theistic 
and such theism is not foreign to the Upanisads. 
The following agamic passages may be seen to affirm 
the derivation of the Agamas from the Vedas 
‘ The siddhanta consists of the essence of the Veda’ 
(Suprabhedagama) ; ‘ This tantra is of the essence of 
the vedas °’ ; “ This siddhanta knowledge which is the 
significance of Vedanta is supremely good ° (Makuta). 
It has been suggested that the agamic systems were 
developed out of the Brahmanas in the same way as 
the Upanisads, though at a much later stage, and that 
some of the later Upanisads like the Svetasvatara, 
which address the Supreme Being by a sectarian title 
and not.as Param Brahman, as of yore, probably grew 
up under the shadow of the Agamas. The agamic 
cult which was that of the generality of the people, 


and the Vedic cult which was that of the priestly - 


vii 


classes, officiating for themselves or for others, were 
both indigenous ; they existed and grew up side by 
side from the earliest times without any extraneous 


influence ; the distinction between the two was in no 


sense racial. The Agamas are deemed to have scrip- 
tural authority and are often called the Veda and the 
Fifth Veda. As a matter of fact, although the Sanskrit 
Nighantu names the Veda as the Nigama and the 
Tantra as the Agama, the Veda and the Agama both 
seem to have been denoted by the common term sruti 
up to the XI century, after which period the above 
distinction of Nigama and Agama seems to have been 
adopted. The agamic (tantric) texts, as we know 
them today, had for the most part preceded Buddhism, 

and only the agamic cult had been able gradually to 
swallow up Buddhism on the Indian sub-continent, 
and ultimately to banish it altogether from the Indian. 
soil ; it was not the Upanisadic philosophy but the 
agamic cult that was responsible for the supplanting 
of Buddhism and for the fusion of the salient features 
into the core of the Hindu religion. | 


Several explanations have been offered for the 
term agama. One is that because it emanated from 
God, it is called the Agama, that which came (from 
God). Another is that the three letters a-ga-ma 


respectively denote pati, pasu and pasa (the self, the 


soul and the bonds) and that the agama deals with all 
these three entities and their relationship, and hence 
this name. l 


A Sanskrit verse gives an- eens meaning 


for the three syllables a, ga and ma : 


viii 
Agatam siva vaktrebhyah, gatam ca girija mukhe, 
Matam ca siva bhaktanam, agamam cheti katyate. 


‘ The agamas originated from the faces of Siva, 
fell on the ears of Parasakti and spread in the world 
as the mata of the Siva bhaktas’. The agamas take 
their name from the first letters of the words agatam 
(originated), gatam (fell) and matam (religion). 


The common noun agama simply means coming 
or acquisition. 


But in the Saiva school, a special root meaning 
is indicated for the term. 


It is given as a-knowledge, ga-liberation and 
ma-removal of the bonds. The agama came to be 
called as such, since a study and adherence to its 
codes liberates the soul from bondage, causes reali- 
sation of the Supreme, and ultimately confers 
Eternal Bliss. 

Agamas are common to the three prominent 
schools and they are called Agama in Saivism, 
Samhita in Vaishnavism and Tantra in Saktaism. 


The agamas had not. been quite popular in 
North India for the simple reason that they were all 
written in palm leaf manuscript in the grantha 
characters which were unknown in: the north. 
Their script was the nagari, However, the Sivagama 
Paripalana Sangham of Devakottai published some 


Upagamas in the nagari script. The French Institute 


of Indology in Pondicherry are now. publishing a 
‘ series of agamas in the nagari script. They have so 


ix 


far published parts of. the Ajtha, Raurvava and 
Mrgendra. Their Matanga is to be released soon. 
They have been able to secure 23 out of the 28 
principal: agamas. 


The agamas have the -greatest currency in the 
Tamil country. The great Prof. S. N. Dassgupta 
has stated that not a single manuscript of importance 
is available in Banaras, considered the greatest seat 
of Sanskrit culture. It therefore goes without saying 
that the Saivagamas have been a rare and special 
preserve of the Sivacharyas in Tamilnad. All 
temple worship, festivals, installation, consecration 
etc., are here done according to the agamas. The 
thousands of temples in this country are standing 
monuments to the prevalence of the agamic cult 
from the ages past down to the present day. 


Each Agama has a number of subsidiary agamas ` 
called Upagamas and their number is 207.. Among 
the Upagamas the Paushkara and the Mrgendra are 
well known. The principal agamas being with Kamika 
and end with Vatula. Each agamas has the four 
parts or padas called Vidya, Kriya, Yoga and Charya. 
The Vidyapada is the philosophical part while the 
Kriya pada is the ritualistic part. The other two 
parts are generally very short. The Kriyapada of the 
Kamika agama has been the most wellknown part in 
Tamilnad. This is one of the largest of the known 


agamas. It is said to represent the Feet of Siva. Its 


Kriyapada alone has been printed, in two parts, by 
the Sivajnanabodha press, in 1901. The total number 
of \ verses in it are 12. 000, made up as follows : Purva- 


x 
5166, Uttara-6477 ; verses lost 357. The term Kamika 
means ‘ the object desired’; the term Kamikagama 


is said to signify ‘the Book which grants the desired 
object to the souls "and helps them to final release 


-through severance of bonds’: The Kamika is the 


agama which is widely in use today. Sivacharyas say 
that its authority derives from the fact that it always 
prescribes the rules very definitely, saying “ this and 
not that ”. i 


The Purva Kamika: the first part was published 
with a Tamil translation done by Visveswara Sastri of 


 Tiruvottiyur. It -has“four sections dealing with the 


revelation of the agarhas, rules for daily observance 
and worship, rules for the construction of temples 
and houses and for performance of rituals and rules 
for the installation of the deities. 


The: Kamika published by Shanmugasundara 
Mudaliar had long been out of print and most of the 
present generation could never have set its eyes on it. 
The non-availability of this Kriyapada text was 
naturally a great handicaps to the earnest archaka 
who wanted really to study the scripture and follow 
it in the temple’s rituals. The South Indian Archakar 
Association;through its Secretary Shri C. Swaminatha 
Sivacharya published in February 1976 the Kriyapada 
text alone in the nagari script. This no doubt 
made the text available to Sanskrit scholars but 
the entire! bulk of the Sivacharyas could not. use 
it because they knew only the grantha script. 


Realising this, the association has now brought out _ 
a handsome volume of the Kriyapada, part I, in the — 


xi 


grantha script with a complete paraphrase in the 
Tamil language, chapter by. chapter, in about 480 
pages. The wealth of the information and guidance 
contained in this part cannot be brought out in a 
short introduction. Suffice. it to say that an archaka 
who has not made every line in this book his own 
does not know his job. Archakas hereafter do 
not have any execuse to say that they do not know 
any ritual connected with Siva worship. The volume 


is an encyclopaedia which will reward even any 
Saiva for a careful scrutiny.  : I 


_ dn these days of high paper prices and high 
labour charges Shri Swaminatha Gurukkal has done 
a great service to the cult of temple. worship and 
the archaka community by ‘publishing this volume 
It is the duty of the Hindu Religious Endowment 
Board to see that some copies are in the 


of temples library 


and to supply copies al 

10 supy so to the 
Ai chakas immediate distribution of the book will 
give the necessary enthusiasm and encouragement to 


the aged Gurukkal to publish further. லாவா”? 
agamas. Pa த urther volumes of . 


M. ARUNACHALAM. 


a 
குருபாதம்‌ 


தருமை ஆதீனம்‌ 
ஸ்ரீஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ 


அருளிய 


₹* ஞாலம்‌ நின்‌ புகழே மிகவேண்டும்‌ தென்‌ 
ஆலவாயில்‌ உறையும்‌ எம்‌ ஆதியே” 


காமிகம்‌ சவபேதத்தைச்‌ சேர்ந்த 10 ஆகமங்களில்‌ 
ஒன்று, இது சிவபெருமானின்‌ திருவடிகளாக உவமிக்கப்‌ 
படுவது. இவ்‌ ஆகமத்தில்‌ கூறப்பட்டுள்ளபடியே தமிழகத்தின்‌ 
ஆலயங்களில்‌ நித்திய நைமித்திக பூசைகள்‌ நிகழ்த்தப்‌ 
பெறுனெறன. .இவ்‌ அரிய, பொக்கஷெம்‌ போன்ற இவ்‌ ஆகமம்‌ 
கிடைப்பதும்‌ அரிதாகவே இருந்து வந்தது. இக்குறையை 
நீக்கி இவ்‌ ஆகமம்‌ எளிதில்‌ இடைக்க இதனைப்‌ பதிப்பித்து 
நற்பணிபுரியும்‌ தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கமும்‌, இச்சங்கம்‌ 
நன்கு இனிது வளர பெரிதும்‌ முயன்று வருகின்ற இதன்‌ 
காரியதரிசி சாமிநாத குருக்கள்‌ அவர்களின்‌ க்‌ மிகவும்‌ 
பாராட்டுதலுக்கு உரியன. 


இது கன்று அரிய நூல்கள்‌ வெளியிட்டு அர்ச்சகர்‌ 
சங்கம்‌ இறக்க ஸ்ரீ செந்தமிழ்ச்‌ சொக்கர்‌ இரு அருளைச்‌ 
சிந்திக்கன்றோம்‌. க 5 


தருமபுரம்‌, 
மாயூரம்‌ அஞ்சல்‌ சண்முக தேசிக ஞானசம்பந்த 
4—2—1977 J 


பரமாசாரிய சுவாமிகள்‌ 


டே 
சிவமயம்‌ 


ஸ்ரீ உமாமஹேஸ்வராப்யாம்‌. நம? 


காமிகாகமம்‌ 


K 

காப்பு, 
வேதார்தங்களை விளக்குஞ்‌ சைவாகமம்‌ இருபத்தெட்டி 
னுண்‌ முதற்கண்ணதாகிய காமிகாகமம்‌ வழிபட்டோதும்‌ மாணா 


க்கர்‌ தமது இடையூறு களைந்து இன்பமெய்தும்‌ பொருட்டுக்‌ 
கூறுவா னெடுத்தோதிய கணபதி வணக்கம்‌. 


Ors 8ஹாமணவ fo La நாரி pe 
, ar ere anma வ நிதா ஹாஜ வெவி காலடி | 
ட le a 5ம்‌ 
2 Tate a 
ADT Clee merr ஜி. காத்‌ ally I 
. வந்தே மஹாகணபதிம்‌ மதநாரிசூநும்‌ வா மோருஸு 
ஸ்தவநிதாபுஜவேஷ்டிதாங்கம்‌ 
வல்லீசபூர்வஜமபீஷ்டதமாச்ரிதாநாம்‌ வாணீபதிப்ரமுக 
-தேவ கணார்சிதாங்க்ரிம்‌ A 
3. கருத்து. இஷ்டத்தை யருளி இடரைக்‌ களைய, இந்‌ நூலோ 


‘BS DGS த! மக. - மஹாகணபதியை வணங்கு 
ன்றேம்‌, என்பது, 


ர 


ea 
ஸ்ரீ உ?£*ஹெரராவடாக ௩25... l 
காதிகா wes 
(த, கி பாவாட eOatur v2) தல 


Bin அனு, ரவ கா. வட. - 


bh ia காகமம்‌ 
(ரியாபாதப்‌ ர்வபாகம்‌), 
க-வது தந்த்ராவதார படலம்‌. 


இந்நூல்‌ யாது. கூறிற்றோவெனின்‌ 4 அநாதி. மலமுத்த 
சித்துருவாகிய சிவபெருமான்‌ அநாதி: மலபந்தராயே ஆன்மாக்‌ 
கள்‌ இடர்‌ கடல்‌ நீந்தி இன்பத்துறை யெய்தி - இளைப்பாறுதற்‌ 


இன்றியமையா . மரக்கலமாகச்‌ சைவாகமங்கள்‌. உணர்த்துவான்‌ 


றோொட.ங்கி முதற்கண்‌ : இஷ்டசித்திகளைத்‌ தருவாரொருவ char 
ரெனவும்‌ அவரை வழிபடுத -லித்தகைய  தென்வும்‌, அதனா 
லிவ்வித பலன்களை யடைவிப்பரெனவும்‌ தெளிவீப்பதாியெ காமி 
காகமம்‌ என்னும்‌ ஆகமத்தை யுபதேசித்தற்‌ கூறிற்‌ றெனவறிக. 


காமிகம்‌- இஷ்ட சத்தி. 'ஆகமம்‌-ஆ- -சிவஞானம்‌. ௧- மோக்ஷ 
சாதனம்‌, ம-மலநாசம்‌. ஆன்மாக்கள்‌ மோக்ஷ சாதனத்தால்‌ மலங்‌ 


. களை நாசஞ்செய்து இன்புறுவித்தல்‌. அதனு ளிவ்வோத்‌ தென்ன 
| பெயர்த்ததோ : வெனின்‌ ?-தந்த்ரமென்னும்‌ ஆகமோற்பத்தியைக்‌ 


கூறுகையா.. லிவ்வோத்து sian Uae படல மென்னும்‌ 
பெயர்த்தது. 


இனி முதற்கண்‌ ஆகமோற்பத்தயின்‌ , FASO கூறுகின்றது; -: 
சொெலா ஹடகநிணெ ஜெ Br Brugia aw 8 010). ‘bog Bey ok 
eya jda ajma நாயா ஹெ கிவி he ey ‘= 


4 காமிகாகமம்‌ 
கைலாசதக்ஷிணெச்ருங்கே நாநாச்சர்ய ஸமந்விதே 
ப்ரவ்ருத்தவடவ்ருக்ஷோத்த ச்சாயாச்சந்நேகதிவிஸ்த்ருதே. 

ஹா வவ8-வரீயாடெ வீடெ ஈடெொொவமரெரா விடெச 

ெவடா_5௫.மாயவ-$ஹிலவிடராயறாகி வி$ z 2 
வ்யாக்ரசர்மபரீதாநே பீடே' ரத்நொபஸோபிதெ. 
தேவதாநவகத்தர்வஸித்த ae 

Qana Br _ந௦ 8ஹாஜெவ௦ ரீக. ௦ லி. நாயகடி ies 

கள பூக காம; வொசமலெறா. ம்சாததொ நாஉஹமா॥ ௩ 
ஸேவ்யமாநம்‌ மஹாதேவம்‌ ஸ்ரீகண்டம்‌ விச்வநாயகம்‌ 
கெளமிக: கான்யபோசகஸ்த்யோ கெளதமோ.நாரதஸ்ததா 

ONE Re WOTTON RAN. N-Br bent ie en i 

அர மாயமா கி, sre தா ஜவவிவட i ஈஷா ஷய உ டன 
ஸநத்குமாரஸ்ஸதகஸ்ஸ்நாதநஸநந்தநெள 
ப்ருகுச்சாத்ரிபரத்வாஜ -வஸிஷ்டாத்யா மஹர்ஷய: 

28 rane? வா & 


© 


ந மரிவாகு; நவீகரதா' | i . 
வடு, உ௱ணள அவாழு ஷாஹுறீஸசராவ திட ட 5 be I . ௫ 


woran பரம்‌ ஞானம்‌ ஸபிவமாக்த்யுந்முகீக்ருதா : 

ப்ரணம்ய சரணள தஸ்யப்ராஹுரீ மமுமாபதிம்‌ 

l இருக்கைலாசத்தில்‌ வடவ்ருக்ஷத்தினீழலின்‌ “a கண்ணே 
கொலுவீற்றிருந்து, ஸமஸ்தமான தேவகணகங்ளால்‌ தோத்தரிக்‌ 


கப்பட்ட தேவதேவரும்‌ .விச்வகாயகருமாகிய  ஸ்ரீகண்டபரம ' 


சிவத்தினுடையத்‌ திருவடிகளை, கெளசிகர்‌ காசிபர்‌ . அகத்தியர்‌ 
கெளதமர்‌ மற்றும்‌ நாரதர்‌ சநத்குமாரர்‌ sat ச௩ந்தனர்‌ சநாதனர்‌ 
ப்ருகு அத்ரி பரத்வாஜர்‌ வஷ்டர்‌ முதலான ருவிகள்‌ சிவசக்‌இப்‌ 


பிரேரிதர்களாய்‌ நமஸ்கரித்து, சிவஞான ட்டு போதித்‌ 


தருளுமாறு வுல கவர்‌. 


8ஷயஃ ॥ ருஷிகள்‌ 


svap வவெ உமுஉவாரரவிதொலக | 


வரஷிஷி_தி திரொலாவலயா.5 ம ஹகாஈக pi ல ie 


தந்த்ராவதார்‌ படலம்‌ 5 
பகவன்‌ தேவதேவேச பசுபாற்விமோசக . ௨: 
_ ஸ்ருஷ்டி ஸ்திதி.திரோபாவ லயாநுக்ரஹகாரக — 
வியதாகி8 ஹாரயாவர_தஹாக்ஷாசு வரவ FAK ! 
ஷவஹஜா நஜ வதரொஹஹஷுவி௫க்ஷணா.தக t l or 
வியதாதி மஹாமாயாவருத்தேஸ்‌ .ஸாக்ஷாத்‌-ப்ரவர்தக 
ஸஹஜாநந்தஸத்தோஹஸ்வஸம்வில்லக்ஷ்ணாத்மக 
வ௱௱ஷூவி௯ ஹா விண மகா வாயா: பாத ட, 
&ழெறாகாஓ.கி9-1 TE BLOT ADT! ANTER ॥ l ்‌ மு 
பரஸம்வித்‌ ஸ்வரூபிண்யா vos Sut பரமயாயுத 
_.. திக்தேச காலநிர்முக்த ஜகதாஹ்லாதகாரண 
வய௦ கியாகா வெற கூயெஜழாயா௦ ஸிவ) அக | 
_தஒய.-1௦ annro wg) so து மமாஹு væ வொ? aly டட சூ 
வயம்‌ நியுக்தா தேவேச த்வயேஜ்யாயாம்‌ ஸிவஸ்ய து 
ததர்தம்‌.ஸாரபூதந்து ஸமா ஸ்த்ரம்‌ y பரிவமுகோத்பவம்‌ l 
வகு8ஹ-ி கெவெரர லதா.நா8.நகக யா | l 
௨0௨௦ 8ஷி.ஹி3 வரஷொ ஊமவாற ajap myn? } ௧௦ 


வக்‌ துமர்ஹஸி தேவேச பக்தா நாமநூகம்பயா 
இத்யேவம்‌ ருஷிபி: ப்ருஷ்டோ பகவாந்‌ வ்ருஷபத்வஜ : 


வாஹ yos wie வாவா ஸ்‌ ஸா igri) 4மெவா? | 


Ww i 
o 
ஹாயா உரஷ௦ ஹி U ஈஷா ிமரரண-*௰௦ ஹரி. வ டதா ॥ 


ப்ராஹ.கம்பீர்யா வாசா ஸ்புரச்சந்திரார்தபேகர: 
ஸா து ப்ருஷ்டம்‌ ஹி யுஷ்மாபிபபரரு ணுதவம்‌ ஸம்பரிதவ்ரதா? 


ஸ்ரீ குணமபிவ3 ஸ்ரீகண்டஸணிவ? 


ariary rE ஹா-கஷ, T EBT 50. பட பன்‌ ஜப்‌ நத 
WY 


naselio ரள 1 வக்ப்‌ arg achat TE ௧௨ 


i காமிகாக்யாந்‌ மஹாதந்த்ரா துத்ருதம்‌ மாஸ்த்ரமுத்தமம்‌ : 
அவதீர்ணமிதம்‌' மேரெள்‌ ப்ரணவாத்யவதார்கை!' 


6 க்‌ காமிகாகமம்‌. ie 


கி, யாவயஃாஸகொவெ so பொமஷா.ரா.நி.௧௦ உ௱டி |. 


௨௦௫. வகா Bago 0 Gers உம்வக திகள்‌ 1 


க்ரியாசர்யாஸமோபேதம்‌ யோகஞாநாந்விதம்‌ பரம்‌ 


இத்யேவமுக்தா mapu: ப்ரணேமுர்தண்டவத்க்ஷ்தெள ~~ 
பெகஷா8ாஜதா௦ ஸிவொ கா ஷாஹ Ss £5 8 Bu BE) ie 


சூகாவல- Ot தியா தாகசயிகாரிலிலெட s? ॥ 


E வரம்‌ vidar தத்வா ப்ராஹ தந்த்ர மநுத்தமம்‌. . 


ஆதாவபூத்‌ த்விதா ஞ்ஞானமதிகாரி விபேதத: 
வ௱ராவ௱ரெண லெடெ.ர வ_திவமுய- ஓரக | 
viari arly es ere பபிவ 2 Gr-Bo AITO ANT Sh: 
பராபரேண 'பேதேந பதிபங்வர்த்ததர்‌ vos 
ஸரிவப்ரகாசகம்‌ ஞ்ஞானம்‌ சிவஞ்ஞானம்‌ பரம்‌ ஸ்ம்ருதம்‌ 
வெகாஷ் வற? oe உருவா மாம ௨ம-கட | 
யமா வில கணட தக்ஷ GOI LITO’ காஸிலாலயொ௫ L 
வேதாத்யமபரம்‌ 'ஞ்ஞான்ம்‌ பம*பாஸார்த்ததர்‌ சகம்‌ ' 
யதா விலக்ஷ்ணம்‌ சக்ஷு: க்ஷ்பாயாம்‌ ' ந்ருபிடாலயோ : 
தயா விஓுக்ஷண௦ தூ-5வ8-8ஜவறாவாடி ட்‌ 
mrdao QQad so. AQWA மாயா EDE வ. 4 
ததா விலக்ஷ்ணம்‌ ஞ்ஞானமெவ மேதத்பராத்பரம்‌ 
லெளகிகம்‌ வைதிகம்‌ சைவ porgir மிகல்‌ F. 


வர்க 15 o 8e ஷாவ$ஃ அ, 08.௧, கயா i 


ஹெ. 6 வா8 fant Qautrrase ror ag vor 88.5 ut 8 : 


அதிமார்கஞ்ச மந்த்ராக்யம்‌ தந்தரமேத தநேகதா 
ஸத்யோ வாம மஹாகோர புருஷெயமான மூர்தய? 


seam வண௫தா a A eo வளகிகாரிகடி ட்‌ 
WD 


9.365) Sou. SONARE. ஹெ, rQ srame? Bidaa. [இ 


_ப்ரத்யேகம்‌ பஞ்சவக்த்ராஸ்ஸ்யுஸ்தைருக்தம்‌ லெளகிகாதிகம்‌, 


பஞ்‌ சவிம்சதிபேதேந.. அரோ ar Gus: -ப்ர்கீர்தித:. 


BHF 


& Fr 


க 


௧௮ 


a, ee 


தந்த்ராவதார படலம்‌ Z 


வஊாஷெவா ஞ.ம-4-௧௦ umno amas tho வஹுவாவகட்‌ forrest 


பெஜெவ. 8 ஐ, அஹா) ஸாரி வொ உட woe ௨௦ 


| எஷ்வேவாந்தர்கதும்‌ வக்தும்‌ வாங்மயம்‌ வஸ்‌ துவாசகம்‌ 
தேஷ்வேவ மந்திரதந்திராக்யம்‌ ஸதாயரிவ முகோத்கதம்‌ 


ஞானமானது, ஸ்வயமாய்ப்‌. ப்ரகாடுப்பது பரஞான' 
மென்றும்‌, வேதாகமாதி சாத்திர பேதங்களால்‌, இரவிற்பூனை 
மின்கண்‌' வங்க. போல - மனிதர்களுக்குப்‌ பிரகாிப்பது: 
அபரஞான மென்றும்‌ இருவகைத்து, இனி தந்த்ரம்‌ லெளகிகாதி - 
அநேக பேதங்களை யுடையது. அவை சத்யோஜாதாதி ஐந்து இரு 
முகங்களால்‌ -ப்ரவாகம்‌. போல. இருபத்தைக்‌ து ங்களா 
கூறப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ மந்த்ரமானது- சதாசிவ முகத்திற்‌ 


i றோன்றியது, 


ayres OTT nWo eur&o Seas ச, ௦:௮ வடு 
ஊழ ter Dataran ursa airs டூ uo த்‌ 
வ 


ஸித்தாந்தம்‌ காருடம்‌ வாமம்‌ பூததந்தரஞ்‌ ௪ பைரவம்‌ 
ஊர்த்வ பூர்வருபேராஸ்ய யாம்ய வக்த்ராத்யதாக்ரமம்‌ 


| இத்தா்த . மென்னும்‌. ஆகமமான து காருடம்‌ வாமம்‌ பூத்‌. 
தந்த்ரம்‌ பைரவம்‌ என நான்கு பகுப்பினதாய்‌ ஊர்த்துவ முதலிய 


்‌ நான்கு திருமுகங்களினும்‌ தோன்‌ றியது. 


சமா Bagre இழ ம்ஹாகுகா கய தாகிகாிகட। ட சோ 


ஓராஷாடிரெடெக our உவ காரக a i 2 ae 


ஈசாநவக்த்ரா தூர்த்வஸ்தாத்‌ ஞ்ஞானம்‌ யத்காமிகா திகம்‌ 
தசாஷ்டாதச பேதேந சிவருத்ராவதாரகை: 


' ஷம்ஷவஷிவிூ ௧, செஸணெவ wd oS ஸிவாத்யா | 
Saga ப௩மவெடுஉ௰ anay rar 586-0 g- es? 1 ல ஆதி 


ஆட்‌ ஷஷ்டிபி: கரமேணைவ கதிதந்‌ து ஸிவாக்ஞய்ர © ors 
ததேவ யுகபேதேந ஸத்யோஜாதாதி மூர்திபி: 


ey aryl so 2)-870@) 20-290 உதவா -5% | 


ப்ரசாத்‌ சதுர்பேதம்‌ மூர்த்திஸங்கயாவோந- a து” ரல்‌ வ்‌ 


8. _ காமிகாகமம்‌ - 


ப்ரணவர்‌ முதலிய சவபேதங்களையும்‌ ருத்ரர்‌ முதலிய ருத்ர 


பேதங்களையுமுடைய அறுபத்தறுவர்க்கு - உபதேடித்தற்‌ — 


பொருட்டு சதாசிவ மூர்த்தியின்‌ ஈசா முகத்திற்‌ றோன்றிய காமி 
காதி வாகமம்‌ இருபத்தெட்டும்‌, யுகபேதங்களாற்‌ சத்யோ 
ஜாதாதி நான்கு இருமுகங்களிற்‌ நோன்‌ றிய நான்குவிதப்‌ பகுப்புள்‌ 
ளனவாம்‌; adele த 
anoeie மாறல SIR o Oatagrafrrsy E ee, 
ast a a2.) 0 வ வில sogo த௨வ தாாகொெ | 


ஸங்க்யயா காருடம்‌ தத்வத்‌ பூர்வவக்த்ராத்‌ விநிர்கதம்‌ 

ஸாவித்ரியாத்யஞ்‌ + ஸித்த்யர்த்தமுக்கத்‌ ததவதாரகை: 

மேற்கூறிய நான்கு பிரிவினுள்‌ காருடம்‌, சாவித்தரி முத 
லான சித்தியின்‌ பொருட்டுக்‌ இழக்கு முகத்துதித்த : புருடர்களுக்‌ 
காகக்‌ ழக்கு முகத்திற்‌ நோன்றியது. hg E 

இந்த ச்லோகத்தில்‌ அந்வய பஞ்சலக்ஷண . வகையாய்‌ 
மேலரை ச்லோகத்திற்குப்‌ பின்வரும்‌ முற்பாதியைச்‌ சேர்த்துக்‌ 
கணக்கிடப்பட்டது. . 'இதுமுதல்‌ - பின்வருமிடந்தோறும்‌ அவ்‌ 
வாரே உய்த்துணர்ந்து “கொள்க. இவ்வாறு உரையிடுவது வட 
நூல்‌ வியாக்யாதாக்களின்‌ வழக்கு.  .. ல்‌ 
யவ அராரிலெதெ ந arsy வா£ாஜிமிம-கழ 1... : 2@ 
2). 6-26) Jou Sanoa க8வ.கீண-௦ Parkur * “ 

நயஸூத்ராதிபேதேந வாமம்‌ வாமாத்விநிர்கதம்‌-. 

௪ துர்விம்சதிஸங்கியாக மவதீர்ணம்‌ ஸுமிவாக்ஞயா. . 


வாமமுகத்தில்‌ இருபத்து நான்கு சங்கியையுடைய BUGS 
ராதி பேதங்களாக வாமமென்பது தோன்றியது. 5 


சுளலாகிவி௦0.5௨ aurs. ஹா) _ததத ௦ தம anny 38 ட. ௨௬. 


கெளளாதிவிம்சத்‌ ஸங்கியாதம்‌ பூததந்திரத்து ஸத்யத: 
இருபது கணக்குள்ளதாக எண்ணப்பட்ட கெள்ள முதலான 
பூததந்த்ரம்‌ சத்தியோஜாத முகத்திற்‌ ரோன்றியது. | | 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ ஓ 

இிலிய௦ 595 802-8 So AAwa ஓக்திணாஹ) 58 
nad sry re லில-2-08ள சுி.த௦ 500 நகயாட . ௨௭ 

த்விவிதத்‌ தந்த்ரமுத்பூதம்‌ பைரவந்‌ தக்ஷிணாஸ்யத: த 

அஸிதரங்கா திபிர்பூமெள கதிதந்‌ ததநேகதா 

தென்முகத்தில்‌ இரண்டு பிரிவாய்‌ பைரவ மென்பது தோன்‌ 
றியது. அந்த பைரவம்‌, அசிதாங்கர்‌ முதலான. வர்களால்‌: அநேக 
விதமாகப்‌ பூமியிற்‌ சொல்லப்பட்ட து, i 
வெகு அரு 0) 96) 2.1 BB or gruas LE | 
௯.௦ ஹிலாஷ s ஞாணா£வ.காொ B20 6 R o ௨௮ 


ப்ரத்யேகம்‌ தந்த்ரபேதோக்தெள ஜாயதே க்ரந்தவிஸ்தர : 
அத ஸித்தாந்த தந்த்ராணா மவதாரொ நிகத்யதே 
| இனி ஆகமங்கள்‌ விரித்துக்‌ கூறில்‌ அநேக க்ரந்த பேதங்களை 

யுடையன. எனவே சித்தாந்த மென்னும்‌ ஆகமோற்பத்தி கூறப்‌ 
படுகின்றது. l 
en ast Orb mstroqn 580.5 ஹூாஸ்ி தாறு | 
தோண வ கலாட்ட. யஹா-தீ ஞூ ௪). வஜியீயடெக a - ௨௯ 
_ திநோதி விபுலாநர்தாம்ஸ்தத்வமந்த்ர சமாச்ரிதர்ந்‌ ட 
்‌. த்ராணஞ்‌ ௪ குருதே யஸ்மாத்‌ தந்த்ரமித்யபிதீயதே 

தன்னை யடைந்தோரைக்‌ காப்பாற்றுவது, தத்வ மந்திரப்‌. 
பொருள்களை விளக்கக்‌ கூறுவது தந்‌-த்ரம்‌, தந்த்ரம்‌, AS 
தாந்தம்‌, மந்த்ரம்‌, ஆகமம்‌ என்பன ஒரு பொருட்‌ சொற்கள்‌, 


காதிக௦ ஷஹணவாவ ஷு) உராய. ம ivan பா | 


: ணவ்‌ த்‌ உவ. © , 
' ஹணவாச 8508 yro? 8 sere! சகா sews, ௬௦ 


காமிகம்‌ ப்ரணவாக்யஸ்ய பரார்தக்ரந்த ஸங்க்யயா 
ப்ரணவாத்‌ த்ரிகல: ப்ராப்த: திரிகலாச்ச ததோ ஹர: . 


சய்வெதுவொயகெடாஜு வர்தா கொகொடதாடி | 
VY 


சாவி உலிவொம்‌ sogas ardaguys ௬௪ 


10 ..... தாமிகாகமம்‌ 


த்ரயச்சைவோபபேதாஸ்ஸ்யுர்‌ வக்த்ராரம்‌ பைரவோத்தரம்‌ 
Wd ied ௪ விப்ரேந்த்ரா: கத்யதே காமிகத்ரயம்‌ i 


காமிகாகமம்‌ பரார்தம்‌ சங்க்யை யுடையது. அது ப்ரண 
வருக்கு உபதேடசிக்கப்பட்டு அவரிடமிருந்து த்ரிகலரும்‌, திரிகல 
ரிடமிருந்து ஹரரும்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. அம்மூவருக்கும்‌ 
காமிகத்தினுட்‌ பிரிவாகிய வக்த்ராரம்‌, பைரவோத்தரம்‌ நாரம்‌ 
ஹம்‌ என்னும்‌ உபாகமங்கள்‌ மூன்றும்‌ போதிக்கப்பட்டன.. 


@ Gap Qvoer யா) 
யொ.மஜ௦ஃ தா ANTUAN) ஷொத லக்ஷ d l 
ஹுயாஹூக VAN anoa, ragu- வாஷொ விலக க, Srey 
யோகஜம்‌ அ ஸுதாக்யஸ்ய ப்ரோக்தந்‌ தல்லக்ஷ்ஸங்க்யயா 
ஸுதாக்யாத்‌ | பஸ்ம ஸம்ப்ராப்தஸ்தத: பதட்ட. விபு: சுரமாத்‌ 


வீணாமிவொ-தா௦ -Sro anggo anes SAT வ | 
கூதயொமஃ வு. QAQAS Qur D5 es Aw லெ௨காஃ y B-B- 


வீணாசிகோத்ரந்‌ தாரம்‌ ஸந்தம்‌ ஸந்ததிரேவ ௪ 

ஆத்மயோகஞ்‌ ச பஞ்சைதே யோகதந்த்ரஸ்ய Cupar: 

“யோகஜம்‌ லக்ஷ சங்க்யை யுடையது. அது சுதருக்கு உப 
தகட்ட த அவரிடமிருந்து பஸ்மரும்‌, பஸ்மரிடமிருக்து 
விபுவும்‌ உபதேசிக்கப்‌. பெற்றனர்‌, -வீணாசிகோத்ரம்‌, தாரம்‌, 
சந்தம்‌, சந்ததி, ஆத்மயோகம்‌ என்னும்‌ ஐந்தும்‌ யொ, 2 அட 
பக 


விஷூ வீ வஸ௦ லஸ்‌ நம்‌ ப ரர கவல 03 pe 


gaura Qureshi? Gor வாவா ஃ -v வாஃிகா ௩௪ 


ன்‌ 


“ சிந்தியம்‌' ஸாதிப்த' ஸஞ்ஞஸ்ய ப்ரோக்தம்‌ சதசஹஸ்ரகை: ல 
தீப்தாச்ச Sarees ப்ராப்தஸ்தத: arnar நு சாம்பிகா 


anw daye an? s.0 வா8௦ வர்ல ப்‌ pay | E 
௬87.5௦: S55 5S, ஹுஷூவிய௦ தா eE AE ட்ட ௩௫ 


2, ட ஸுசிந்த்யம்‌ ஸ:பகம்‌ வாமம்‌ பாபநாஸம்‌ பரோத்பவம்‌ 
்‌ அம்ருதம்‌ சிந்திய தந்த்ரஸ்ய ஷட்விதந்தது ப்ரகீர்திதம்‌ ' 


ப துதி: மெடிகல்‌ ௮ -585,0 arang ae se ae ॥ ௩௯ 


'தந்த்ராவதாரப்‌ படலம்‌ 11. 


5 இந்தியம்‌ லக்ஷ: இரந்தங்களுடையது; அது சுதீப்தருக்கு. உய. 
தேசிக்கப்பட்ட து, அவரிடமிருந்து கோபஇயும்‌, கோபதியிடமிரு : 
ந்து அம்பிகையும்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. சுசிந்த்யம்‌, சுபகம்‌, 
வாமம்‌, பாவநாசம்‌, பரோத்பவம்‌, அம்ருதம்‌ ஆகிய ஆறும்‌ சிந்தி 
யத்தி னுபாகமங்கள்‌, 


காணு கா௱ணாவ வ) கொபிம ரெ. கொகி_கடி i 


’ Go o 
கா௱ணா தவ ஒர ஹு ஹவா வாவ வூஜாவ ge க. 


காரணம்‌ காரணாக்யஸ்ய கோடிக்ரந்தேந சொதிதம்‌ 
காரணாச்சர்வருத்ரஸ்து சர்வாத்‌ ப்ராப்த: ப்ரஜாபதி: 


கா௱ண௦ வாவ_ந௦ கெள ம-௦ 8 ஹெ ௫ வீ898வ வ | 
ஹு: 


தஹ ராண) வெஷ௦ வவயாகா௱ண௦ அமா ம mer 


காரணம்‌ பாவநம்‌ தெளர்கம்‌ மஹேந்த்ரம்‌ பீமமேவ F 
“ததஸ்‌ து மாரணம்‌ த்வேஷ்டம்‌ ஸப்ததா காரணம்‌ ததா 
காரணம்‌ கோடி க்ரந்தங்களாற்‌ கூறப்பட்டது. காரணருக்கு 
உபதேசிக்கப்பட்ட து. அவரிடமிருந்து சர்வருத்ரரும்‌, சர்வருத்ர 
ரிடமிருந்து ப்ரஜாபதியும்‌ உபதேதிக்கப்‌ பெற்றனர்‌. காரணம்‌, 
பாவம்‌, தெளர்க்கம்‌, மஹேந்த்ரம்‌, பீமம்‌, மாரணம்‌, த்வேஷ்டம்‌ - 
என்னும்‌ ஏழும்‌ காரணாகமத்தின்‌ உபாகமங்கள்‌. 
ad go ஹுஸ்ரிவாவ)ஹ)_நிய உத ம Ryawoe Ur | 
த 3 NY i ன i 
வுயிவாவரா ஜீவ ஷாவஹூிவாக வு உதஹ.8 af 
அஜிதம்‌ ஸுமரிவாக்யஸ்ய தியுதக்ரந்தஸங்கியயா 
ஸுஙிவாக்யாச்சிவ: ப்ராப்தஸ்தச்சிவாதச்யுதஸ்தத: 


லூ கண வரொ ௫-09-௧௦ வாவ-4_தீ வூ ஹ௦ஹி_தா r 


ப்ரபூதஞ் ௪ பசோத்பூதம்‌ inked eee 
சதுர்பேதமிதந்‌ தந்த்ரம்‌ சாஸ்மிந்‌ ஐந்ந்ரேம்‌ irsi Hob” 


` அஜிதாகம மானது லக்ஷ-க்ரந்த முடையது. அது சுவருக்கு 


| அநுக்கரஇக்கப்பட்டு அவரிடமிருந்து . வெரும்‌, Satsata படா 


12 o காமிகாகமம்‌ * ' 


அச்சுதரும்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. ப்ரபூதம்‌, பரோத்பூதம்‌, 


பார்வத்சம்ஹிதை, பதுமசம்ஹிதை என்னும்‌ நான்கும்‌ அஜிதாக. 


மத்தின்‌: உபாகமங்கள்‌. 


Sa Siven, darso நியா. ம b Reena) ur ல்‌ | 
orrovar 68D Stanoes reign st ஷாவொஹ ஹுதா. TT 


gba மீடமஸ்ய விக்யாதந்‌ நியுதக்ரந்த ஸங்க்யயா 
ஈசாநமூர்திஸ்ஸம்ப்ராப்தஸ்‌தத: ப்ராப்தோ ஹுதாசந: 


௯9800௦ ரஷா ஜாட) 8வவ8நி.கள ஐவ | 
௩ -5 ாக்-ல ; 
-Ego காயவொ தக So உாக்ஷ ௨ அயர ட. சாகி 


__ அமேயஞ்‌ பம ப்தமாச்சாத்ய மஸங்க்ய மமிதெளஜஸம்‌ 
அநந்தம்‌ மாதவோதிழ்த மத்புதஞ்‌ சாக்ஷ்தந்‌ ததா: 


Baye தா Ber ஜொகு on Oz? 5950 மிஸொய_த I 


தீம்‌ ப்தந்‌ து Bagr 'ப்ரோக்தம்‌ ஸூகஷ்மதந்த்ரந நிபோதத 


்‌ இப்தம்‌ லக்ஷ க்ரந்த முடையது. ஈசருக்கு உபே கக்கம்‌ 
டது. ஈசரிடமிருந்து ஈசா௩ரும்‌, . அவரிடமிருந்தூ . ஹுதாசநரும்‌. : 
உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌, அமேயம்‌, சப்தம்‌, ஆச்சாத்யம்‌, Mea. 


க்யம்‌, அமிதெளஐசம்‌, அநந்தம்‌ மாதவோத்பூதம்‌, அத்புதம்‌, 
அக்ஷதம்‌ என்னும்‌ ஒன்பதும்‌ தீப்தாகமத்தின்‌ ௨ உபாகமங்கள்‌. 
இனி சூட்சுமத்தைக்‌ டம்‌ 


ஹா TEON ano G) 81,17 a5 © SRL RO வலய, 


ஸூக்ஷ்மம்‌ ஸூக்ஷ்மஸ்ய ஸம்ப்ரோக்தந்‌ தத்க்ரந்தம்‌. பத்மஸங்‌. 


க்யயா š 


an Oat றா வண? கூராவலுஹாகுஷஹாவ3 Oly 29 6H Be | 
Sian OasO0a O90 E a5 29500 ௪ | I PB 


, ஸ்ூ்ஷ்மாத்வைச்ரவண: ப்ராப்தஸ்தஸ்மாத்‌ ப்ராப்த: ப்ரபஞ்ச 
பததி & சூக்ஷ்மமேகபேதம்‌ ட ஸ்யாத்‌ ஸூக்ஷ்மமித்யபிதீயதே... - 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ 13. 


சூக்்மம்‌ பத்ம சங்க்யை யுடையது. சூக்மருக்கு உத்தே 
க்கப்பட்ட து. சூக்மரிடமிருந்து வைச்ரவணரும்‌, அவரிடமிரு 
ந்து ப்ரபஞ்சரும்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. இவ்வாகமத்திற்கு . 
உட்‌ பிரிவு இல்லை. 


ஹஹஹ 0 காலு வொகஃ வெ vocaanoayuit i 


காலா திலீ8ஹ 58 ஷாவொ வீபாஉதெொோ யமா தயா “௫௫ 
ஸஹஸ்ரம்‌ காலஸம்‌ ஞ்ஞஸ்ய ப்ரோக்தம்‌ வை சங்கஸங்க்யயா . 
காலா்த்‌ பீமஸ்ஐத: ப்ராப்தோ பீமாத்தர்மோ யதா ததா 

bine தை வய அ ஜா_திலால்‌ | eee 

வைல af MIDO ஹஹ£ல௦காற௦ ஹஸுஸொய கட E ௪௫... 


அதீதம்‌ மங்கலம்‌ 'சுத்தம்ப்ரமேயந்‌ து ஜாதிபாக்‌ 
ப்ரபுத்தம்‌ விபுதம்‌ ஹஸ்தமலங்காரம்‌ ஸுபோதகம்‌ , 


வெத eee quvances yr’ TEPI i 


ஏதே ஸஹஸ்ரதந்த்ரஸ்ய தசஸங்க்யா: ப்ரகீர்திதா: 
சஹஸ்ராகமம்‌ காலரென்பவருக்கு சங்க கணக்கிற்‌- கூறப்‌... 
பட்டது. - அவரிடமிருந்து பீமரும்‌, பீமரிடமிருந்து தர்மரும்‌ 
உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌, அதீதம்‌, மங்களம்‌, சுத்தம்‌, . அப்ர 
மேயம்‌, ஜாதிபாக்‌, ப்ரபுத்தம்‌, வீபுதம்‌, ஹஸ்தம்‌, அலங்காரம்‌, 
சுபோதகம்‌ என பத்து உபாகமங்களையுடையது து சஹஸ்ராகமம்‌. : 
௯௦10-௩9௭௦ லப கவட வணுலடுக்ஷண & S258 i ௫௬ 
=  அம்சுமாதம்‌ புஸம்ஞ்ஞஸ்ய பஞ்சலக்ஷேண கீர்தித, 


& 2 @ @ugaire 62) Pane E r 2 சம்‌ மாசுஷாவல கொ mes 


Siggy arora E650 வ வாஹவ௦ Le C@rad sk ॥ ௪௭ 


- அக்ரச்சைவாம்‌ புஸங்‌ஞ்ஞாச்ச. அக்ராத்‌ ப்ரா ப்தஸ்ததோ ரவி: 
வித்யாபுராண தந்த்ரஞ்‌ ௪ வாஸவம்‌ நீலலோ ஹிதம்‌ 


ie லக, 8r தாகா ஓ | 


i PEYNA 'மள.58௦ adage வாஹு ம ore ar “சம்‌. 


14 ்‌ . காமிகாகமம்‌ 


“பரகாரணம்‌ பூததந்த்ரமாத்மாலங்காரமேவ ௪ 


l காச்யபங்‌ கெளதமம்‌ சைந்திரம்‌ ப்ராஹ்மம்‌ வாசிஷ்டமேவ சட பப்‌ 


QantuuirBo BEB இவாசத6௦ம-ச8£று அரு angs | 


Qu bs prog: ப்ரோக்தமம்சுமாந்‌ த்வாதச ஸ்மிருத: 


அம்சுமானாகமம்‌ ஐந்து லக்ஷ ட க்ரந்தமுடையது அம்பு. 


என்பவருக்கு அதுக்கிரகிக்கப்பட்ட து, அவரிடமிருந்து அக்ரர்‌ 
என்பவரும்‌, அக்ரரிடமிருத்து ரவி என்பவரும்‌ உபதேசிக்கப்‌ 
பெற்றனர்‌. இவ்வாகமம்‌ வித்யாபுராண தந்த்ரம்‌, வாசவம்‌, நீல 
லோஹிதம்‌, ப்ரகாரணம்‌, பூததந்த்ரம்‌, ஆத்மாலங்காரம்‌, காச்ய 
Lud, கெளதமம்‌, ஐந்த்ரம்‌, பராஹ்ம்யம்‌, வாசிஷ்டம்‌, ஈசா௩ம்‌ 
என்னும்‌ பன்னிரண்டு உட்பிரிவை யுடையது. 


வவெ த்‌ கடவு வக திகம்‌ 5 


ஸுப்ரபேதம்‌ மஹாசாஸ்த்ரம்‌ தஷமோஸஸ்ய ப்ரகீர்திதம்‌ 
விவெமரொ உரெரமா ஐ wus வாவொ மணெமாறாது te 
4 Bair avonu வெ வாகெொொ லெஃமா அ; 5 விச; ¥ ௫௦ 


© விக்நேங்வரோ தமோபமாச்ச sf ப்ராப்தோ கணேங்வராத்‌ 
.த்ரிகோடி ஸங்க்யயா ப்ரோக்தோ பேதச்சாத்ர ந வித்யதே = 


கி mar @ Gr sents ase க த. ர); 


| க்ரியாதிஞ்ஞானபர்யந்தந்‌ தந்‌ஃ.ரமத்ரைவ த்ருச்யதே 


சுப்ரபேதம்‌ மூன்று கோடி க்ரந்த சங்க்யையுடையது. தசே 


சர்‌ என்பவருக்கு உபதேசிக்கப்பட்ட து. தசேசரிடமிருந்து விக்‌ 


நேச்வரரும்‌, அவரிடமிருந்து ௪ச என்பவரும்‌ உபதேசிக்கப்‌ 


பெற்றனர்‌. இவ்வாகமத்திற்கு உபபேதமில்லை. 


இவ்வாக்மத்தில்‌ க்ரியாபாத முதல்‌ ஞானபாத  மீருக சொல்‌ 
லப்பட்டி ருக்கிறது. 


ஸிவவெஃ3சி .வொகொ =a, Omepourar ds Pes = ie 


ரரிவபேதமிதி ப்ரோக்தோ ருத்ரபேதஸ்ததோச்யதே 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ 15 


 இம்மட்டில்‌ வெபேதமாடுய. ஆகமங்கள்‌: பத்தும்‌ உப 
தேசக்‌ திரமபாக வந்த முறை ப தத டட oe இனி 


i ருத்ர பேதம்‌. கூறுவாம்‌. . 


ma R ட a விஜய௦ ஞு 858; | 


்‌ es ABUTAS 6 வஷாவஹ்கொபிமுஈயஹவ,யா it tts ௫௨ 


ருத்ரஸ்யாநாதி ஸம்ஞ்ஞஸ்ய விஜயந்‌ தந்த்ரமுத்தமம்‌ - 
. பரமேறஸ்தத: ப்ராப்தஸ்திரி கோடிகரந்த. ஸங்க்யயா 
விஜய௦ Oare ao aner?) 2 Gaui nro வப ப்பது 
SHAMIT வ Penne Qari NEVO Pietrera ட... ௫௩ 
விஜயஞ்‌ . சோத்பவம்‌ OTTE E ம்ருத்யுநா vv Bid ‘ 
குபேரம்‌ F மஹாகோரம்‌ விமலம்‌ விஜயாஷ்டகம்‌ 
விஜயமானது மூன்று கோடி சங்க்யை யுடையது. - mae 
ருத்ரருக்கு உபதேசிக்கப்பட்ட து. அவரிடமிருத்து டட ரென்‌ 
பவர்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. விஜயம்‌, உத்பவம்‌, செளம்ய்ம்‌; 
அகோரம்‌, ம்ருத்யுகாச௩ம்‌, குடேரம்‌, மஹாகோரம்‌, விமலம்‌ என்‌ 
னும்‌ எட்டு ௨ உபாகமங்களை யுடையது விஐயாகமம்‌. வக்‌ 
கியரா த guur amkan) வெ, Tao த 
guar entra Qarwa ayr g urag QALB வெரி KOES 


.திய்வாஸந்‌ து தசார்ணஸ்ய ப்ரோக்தந்‌ தத்கோடி ஸங்க்யயா 
 தணார்ணாத்‌ ஸைலஜா ப்ராப்தா சாஷ்டபேதேந Cus gs: - 


கிரா ஹொர கி2ரராஷள நி3ரராஷவு) 2-5 Coit. | 
மிமோரஸ.ஆய.8௦ செவ தயா அிஜாஹகாறிகா , ௫ட 


தி:ங்வாஸோத்தர நி:ம்வாஸெள தி:ர்வாஸஸ்ய முகோதயம்‌., 
'நிங்வாஸநயநஞ்‌ சைவ ததா தி: ஸ்வாஸகாரிகா 


Qaurm anozo UBT ejo வ: டடம வாவெடிவ&ஷே யா 1. 


கோரஸம்ஞ்ஞம்‌ யமாக்யம்‌ ௪ குஹ்யஞ்‌ சா ப்யேவமஷ்டதா 


நிச்வாசம்‌ கோடி சங்க்யை யுடையது. தசார்ணருக்கு உப 


l தேசிக்கப்பட்டது. தசார்ணரிடமிருந்து சைலஜர்‌ என்பவர்‌ oie 


16 . காமிகாகமம்‌ | 


:தேதிக்கப்‌ பெற்றனர்‌. இஃது நிச்வாஸம்‌, உத்தரநிச்வாசம்‌, நிச்வா 
ஸமுகோதயம்‌, நிச்வாஸநயரம்‌, நிச்வாசகாரிகை, கோரசம்ஞம்‌, 
யமாக்யம்‌, குஹ்யம்‌ என எட்டுவித பகுப்புடையது. 
] ௬ 
நிய நஹ ஹய௦ல-6 50 S Asiy OUE கீ தி-௧௦ | @ 
நிதநஸ்ய ஸ்வயம்பூதம்‌ த்ரிகோட்யர்‌தேந கீர்திதம்‌ 


நியடபெமராக gp Uo wf) So த வ சத | 
உஹஜாஉ_தி8_2௦ ௨2௦ ஹாய? ஊவ$ தி அயா il ௫௭ 

நிதநேயாத்‌ ஸ்வயம்பூதம்‌ ஸ்ருதவாந்நலிநோத்பவ: 

ப்ரஜாபதிமதம்‌ பத்மம்‌ ஸ்வாயம்புவமிதி த்ரிதா 

ஸ்வயம்பூதாகம மானது ஒன்றரைக்‌ கோடி க்ரந்தங்களுடை 
யது. நிதரேசரென்பவருக்கு உபதே?க்கப்பட்டது. நிதநேசரிடத்‌ 
இருந்து பிரம.ரென்பவர்‌ உபதேடிக்கக்‌ கேட்டனர்‌. இஃது ப்ரஜா 
பஇமத மெனவும்‌, பத்ம மெனவும்‌, ஸ்வாயம்புவ மெனவும்‌ 
மூன்று பிரிவினை யுடையது. த்க்‌ | 
ae: ப்‌ i 2 s . T - த $ 
குமெய ua தஜஹெொரதொ வது சங்கர்‌ 2 

n i 1 

சூழெயக அ 08௬௦ sr வாக தண்‌ ம்‌ ஹு.சா தத்‌ 

ஆக்நேயம்‌ wis தத்வ்யோம்நோ க்ரந்த ஸங்க்யாயுதத்ரயாத்‌ 

. ஆக்நேயம்‌ தந்தரமேகந்து தஸ்மாத்‌ ப்ராப்தோ ஹுதாபாந£ 

ஆக்நேயம்‌ முப்பதினாயிரம்‌ க்ரந்த முடையது. வ்யோமரென்‌ 
பவருக்கு உபதே$க்கப்பட்டது. அவரிடமிருந்து ஹுதாசனர்‌ 
: ௫ s * ~. .® 

உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. இதற்கு உபாகம மில்லை. | 
சஜ வீர௦ ஹஹாவஷா நியா க ம லவ: யா | 


த்‌ த! ள்‌ U0 al G) 252.469 ॥ © Qa 
ர்வ திஸ த$ வாவஸயொ௫உ க... 
த்து வல ல்‌ த்து கல்லு 


தேஜஸ்து வீரம்‌ ஸம்ப்ராப்தோ நியுதக்ரந்த ஸங்க்யயா 
ப்ரஜாபதிஸ்தத: ப்ராப்தஸ்த்ரயோ தய விபேதகம்‌ 
லட ண்ட்‌ லு. பாய வொய 
oo ஹு ahi( are @28@c) உ ஸெொய௦ ட 
ven “oo we a 'எஸ்ரயகிடு i 


சசொஹ் சொஹ்ஷூயஉ aoran ò றாகடாயிகடி ட: ௬௦ 


தந்த்ரரவதாரப்‌. படலம்‌ IZ 


ப்ரஸ்தாரம்‌ புல்லமல்லஞ்ச [புல்மமலம்‌$] ப்ரபோதம்‌. ~ 
En l போ.தபோதகம்‌ 
_ அமோஹம்‌ மோஹஸமயம்‌ ஹாகடம்‌ vorat Aeh 


DVO வி JD 224.5 Cafe. பொண்‌... 
— S. 6) : 2௦ டல த ஷீரா aS Orr Sy Dit gua | 

ano விலேகனம்‌ பத்ரம்‌ வீரம்‌ வீரே $r Gur suo 

வீராகமம்‌ லக்ஷ க்ரந்த முடையது. தேஜஸ்‌ என்பவருக்கு. 

உபதேசிக்கப்பட்டது. தேஜஸரிடமிருந்து பிரஜாபதி என்பவர்‌ 
உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. இஃது: ப்ரஸ்தாரம்‌. புல்லமல்லம்‌, ப்ரா 
போதம்‌, போதம்‌, போதகம்‌, அமோஹம்‌, மோஹசமயம்‌, ஹாக 
டம்‌, சாகடாதிகம்‌, . ஹலம்‌, விலேகனம்‌, பத்ரம்‌,. வீரம்‌. என 
பதின்மூன்‌ று பீரிவையுடையது. 
ளவ 624 7 22 6) es UD AN) \ வாவ BET Ag. AMOR] LIT eo ௬௪. 


ரெளரவம்‌ ப்ராஹ்மணேபாஸ்ய சார்புதாஷ்டக ஸங்க்யயா 


LEPAR n தூ வாவ ap QL am ISUS | 
காவ வ sAr ௧௦ ஈளாவ௦ Wen re leur Bra ly , ௬௨ 
_  நநீதிகேறஸ்தத:-ப்ராப்த: ஷட்பேதஞ்ச விதீயதே. 

காலக்னஞ்‌ ச கலாதீதம்‌ ரெளரவம்‌ ரெளரவோத்தரம்‌ 
8ஹோாகாஓு8$ so ண்ட்‌ ளவ ஷவிய௦ 1 


o மஹ்ரகரளமதஞ்‌. சைந்த்ரம்‌ ரெளரவம்‌ ஷட்விதம்‌ மதம்‌ 
்‌ ரெளரவம்‌ எட்டர்ப்புதக்‌ கணக்கால்‌. ப்ராம்மணேசர்‌' என்‌ 
பவருக்கு உபதேசித்‌ தருளப்பட்ட து, அவரிடத்திருந்து நந்திகே 


_ சர்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌, காலக்னம்‌, கலாதீதம்‌, ரெளரவம்‌, 


ரெளரவோத்தரம்‌, மஹாகாள மதம்‌, ஐந்திரம்‌ என ரெளரவாகம்‌ ' 
மானது ஆறு உட்பிரிவை யுடையது. l 


Save தா பரிசாஷ வடி UTS ONT ஹஹ ABORT | ௬௩. 
ட “குடற்‌ து மிவரக்யஸ்ய மதஸரஹஸ்ர ஸங்கயயா 

baer Ceegy st வஜொ லெ விவியொ வெரு ட 
குரொ.திரஉ ௮ கோடா GAIUS SUAS ௬௯௪ 


8 


1g ்‌..... .காமிகாகமம்‌. 


மஹாதேவஸ்தத: ப்ராப்தோ. பேதஸ்ச த்விவிதோ பவேத்‌ 

*மேகுடோத்தரஞ்‌ ௪ மகுடம்‌ த்விவிதேந i . 

மகுடாகமம்‌ லக்ஷ க்ரந்த முடையது. இவர்‌ என்பவருக்கு 
அருளிச்‌ செய்யப்பட்டது. இவரிடமிருந்து. மஹாதேவர்‌. :உப்தே. 
ஓக்கப்‌ பெற்றனர்‌. இஃது மகுடம்‌, மகுடோத்தரம்‌ என இரண்டு 
பிரிவினையுடையது. ்‌ = 


ana tr தக வி3ல௦ £, @ Gap D D உமஷவயா | 


afi 28.5 ஹத? வ, raar லெ ஹொர லயா உட ௬௫. 


is ஸர்வாத்மகஸ்ய விமலம்‌ த்ரிலக்ஷக்ரந்த ஸங்க்யயர. 
- வீரபத்ரஸ்தத: ப்ராப்தோ பேதா: ஷோடமா ஸங்க்யயா ' 


௯.௩௦ லொம8ா கா வரஷஷிஜ௦ வரஷொகாடி ட்‌ 


வர்ஷா? ௧௦ avega A ஈள yo விய தயார are 


அநந்தம்‌ 'போகமாக்ராந்தம்‌ வ்ருஷபிங்கம்‌ வ்ருஷோத்ரம்‌ ' ப 
வ்ருஷாத்புதம்‌ ஸுதந்தஞ்‌ ௪ ரெளத்ரம்‌ ர த்தா... 


aT 588E, restr ஹாஷ$௰ஈ.ர கடு i 
௯ி-4..8௦ யாண. அ ௦ விலை  ஷொஃபெரெரவ இற ர. -௬௭ 


அரேவத 'மதிக்ரா நீதமட்டஹாஸ்‌ மலங்க்ருத்ம்‌ . 
அர்சிதந்‌ STI CO fb தந்த்ரம்‌ விமலம்‌ ஷோட்மைவ து 


லிமலாகமம்‌ மூன்று லக்ஷ க்ரந்தங்களுடையது. -சர்வாத்மகர்‌ 
என்பவருக்கு உபதேசிக்கப்பட்ட து. அவரிடமிருந்து வீரபத்ரர்‌ 
உபதேசிக்க்ப்‌ பெர்‌ ற்‌ றனர்‌. 'அநந்தம்‌, போகம்‌, ஆக்ராந்தம்‌, வ்ருஷ 
பீங்கம்‌, வ்ருஷோதரம்‌, வ்ருஷாத்புதம்‌, சுதந்தம்‌, ரெளத்ரம்‌, பத்‌ 
ரவிதம்‌, அரேவதம்‌, அஇக்ராந்தம்‌, அட்டஹாசம்‌, அலங்க்ருத்ம்‌, 


அர்ச்சிதம்‌, தாரணம்‌, தந்த்ரம்‌ என பதினாறு பிரிவையுடையத்‌! 


விமலாகமம்‌. 


வர்தா வடு E " 'திகொமி wowsanoa)yur te oe 


வ ப ஹஹ dep st வாஜொ லெலாழா Sy க்கிய ப ட னு E 


, சந்த்ரஜ்ஞானமநந்தஸ்ய த்ரிகோடிக்ரத்தஸங்க்யயா ர்‌ 
£ “ப்ரஹஸ்பதிஸ்தத? ப்ராப்தோ பேதாஸஞ்சாத்ர்‌ ௪ gta, 


தந்தராவதாரப்‌ படலம்‌ 19 
aro ஹாண ௦, 8ஹாஷு. வ வாரஈண௦ நநிசெரா௱டு LO, ௬௫ 
See Serene eT: வ ரர ro ferns arly ॥ ௬௯ 


ஸ்திரம்‌ ஸ்தாணும்‌ மஹாந்தஞ்‌ ௪ வாருணம்‌ நந்திகேஸ்வரம்‌. 
-ஏகபாதபுராணஞ்‌ ௪ ரங்கரம்‌ நீலருத்ரகம்‌ 
த்‌ கம லெ௨௦ ஸுவ ஸ்ரிவமமாஹஸ-டி | - s 
ஸரிவமொெவ௱ரரவடாக௦ கெல 8.5௦ அடுயெவ yi ஏட | 


ரகிவபத்ரம்‌ கல்பபேதம்‌ ஸ்ரீமுகஞ்‌ ஸிவமாஸநந்‌ 
` ணிவமோகரமாக்யாகம்‌ தேவ்யா மதந்‌ ததைவ ௪ 


agarran) அரு ௨.௧ மவியொலவெ௫ 
யச 


A 
கல்‌ 


சந்த்ரஜஜ்ஞானஸ்ய இந்த்ரஸ்ய சதுர்தாவிதொ பவேத்‌ 


சந்த்ரஞ்ஞான மூன்று கோடி க்ரந்த சங்க்யை யுடையது, 
அநந்த ரென்பவருக்கு உபதேசிக்கப்பட்ட து. அவரிடமிருந்து 
பிரஹஸ்பதி என்பவர்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. ஸ்திரம்‌, ஸ்தாணு, 
மஹாந்தம்‌, வாருணம்‌, நந்திகேச்வரம்‌, எகபாதபுராணம்‌, - சங்‌ 
கரம்‌, நீலருத்ரகம்‌, சிவபத்ரம்‌, கல்பபேதம்‌, ஸ்ரீமுகம்‌, வெசாஸ 
னம்‌, சிவசேகரம்‌, தேவிமதம்‌ எனப்‌ பதினான்கும்‌ சந்த்ரஞ்ஞா 
னத்தின்‌ உட்பிரிவுகள்‌ அகும்‌. 


வஸு வ SOT லட எ: anan ex avon yer il GTE 


முகபிம்பம்‌ Cigvur hawu ஈதஸாஹஸ்ர ஸங்க்யயா 


ஓய. ஜிஹுு 6-53 ஷாவொ Qeears aema@Quoa sy. +m. 
வ_த8-31ஜாயொ.௦௦ ஹஹொலு௦ ey திஸிவைக்ட ॥ , 


Gres, 
ததீசிஸ்‌ து தத: ப்ராப்தோ பேதா: பஞ்சதஸைவ து 
சதுர்முக யோகம்‌ எய்ஸைதோபாம்‌ ப்ரதிபிம்பகம்‌ 
சூ-தாஒலஉ௱௱வாயவெ), sor Wao அமி Arrests | 
குத அலா Qur oo au = LBS உட்மொவ௱டு | i : ஸ்‌ 


ஆத்மால்ங்காரவாயவ்யே தெளடிகம்‌: துடி நீரகம்‌ ்‌ 
த கலாத்யமய ம்‌ திலாயோகம்‌ குட்டிமம்‌ பட்டமேோகரம்‌ 


pic : Sanit i 
a0 = OoOo காமிகாகம்‌ம்‌ 


ோலிசா 8ஹாஷவாளா௦ oom வணுஉபொவ _த | 

மஹாவித்யா மகாஸெளரவம்‌ பீம்பம்‌ பஞ்சதமைவ து 

முகபிம்பம்‌ என்னும்‌ ஆகமமானது லக்ஷ க்ரந்த கணக்குள்‌ 
ளதாக ப்ரசாந்தருக்கு உபதேசிக்கப்பட்ட து, அவரிடமிருந்து 
SFA என்பவர்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. சதுர்முகம்‌, coud, 
அயோகம்‌, ஸம்ஸ்தோபம்‌, ப்ரதிபிம்பகம்‌, ஆத்மாலங்காரம்‌, வா 
யவ்யம்‌, தெளடிகம்‌, துடிநீரகம்‌, கலாத்யயம்‌, துலாயோகம்‌, குட்‌ 
டி.மம்‌, பட்ட சேகரம்‌, மஹாவித்தை, மஹாசெளரம்‌ எனப்‌ பதி 
னைந்து உட்பிரிவுகளை யுடையது முகபிம்பம்‌, 


வெராக்‌-௧௦ uo ASES ஷொகக௦ Osp suave str | எ 
ம்‌ . e 
ப்ரோத்கீதஞ்‌ vods: ப்ரோக்தம்‌ லக்ஷத்ரிதய ஸங்க்யயா . 
௯வவாவஹ.அ$ வராவொ கெடா? ஷெொலமவ௦ுயா | 
௯வ௨௦ QQua வாராவா௦ algert sE ஐ ॥ - @@, 
> கவசாக்யஸ்தத: ப்ராப்தோ பேதா: ஷேோடமா ஸங்க்யயா 
 கவசஞ்‌. சைவ வாராஹம்‌ பிங்கலாமதமேவ ௪ 
உர்ரஸ்ப்௦ ணய B? uv வ UBE UT | 
ஸ்ரிவ$ா so வ air Fo ware Erra வ, >». எசு 
I பாமபந்தந்‌ தண்டதரமங்குமஞ்‌ ௪ தநுர்தரம்‌ 
Vu CTE ௪ விஞ்ஞாநம்‌ ஸ்ரீகாலஞ்ஞாதமேவ ௪ 
ரூயாகெொ-2௨௦ wPo: anai—taocatal ere Eh 
so மறா.க:ரொத்‌ ௦ Qarr so ஷொலெஸவ -Sv | 6 
ஆயுர்வேதம்‌ தநுர்‌ வேதம்‌ ஸர்பதம்ஷ்ட்ரீவிபேதநம்‌ 
கீதம்‌ பரதமாதோத்யம்‌ ப்ரோத்கீதம்‌ ஷொடடைவ து 


ப்ரோத்தோகமம்‌ மூன்று லக்ஷ ipigi கணக்காக சூலி என்‌ 
பவருக்குச்‌ சொல்லப்பட்டது. அவரிடமிருந்து கவசர்‌ என்பவர்‌ 
உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. இவ்வாகமம்‌ கவசம்‌, வராகம்‌, பிங்கள 
மதம்‌, பாசபந்தம்‌, தண்டதரம்‌, அங்குசம்‌, தநுர்த்தரம்‌, சிவஞானம்‌ 


| 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ 21 


விஞ்ஞானம்‌, ஸ்ரீகாலஞ்ஞானம்‌, ஆயுர்வேதம்‌, தநுர்வேதம்‌, சர்ப்‌ 
பதம்ஷ்ட்ரீவிபேதனம்‌, தேம்‌, பர தம்‌, ஆதோத்யம்‌ எனப்‌ 
பதினாறு உட்பிரிவுகளை யுடையது. 


. ஒலி_த௦ DrD யெ wy ஷொகத8ஷ வக sly | 


Seurgre st [கொல] கராவொ od a. 
ஒலிடு_தா_தஈடூ ॥ எழு 


லலிதஞ்‌ சாலயேபஸ்ய ப்ரோக்தமஷ்டஸஹஸ்ரகம்‌ பக 
ஆலயால்லாலித: [பைரவ:] ப்ராப்தோ லலிதம்‌ லலிதோத்தரம்‌ 
கள8ாா௦ வெவ 6@220 கி லியஃ விசி தி- கடி i 
கெளமாரஞ்‌ சைவ தத்பேதந்‌ த்ரிவிதம்‌ பரிகீர்திதம்‌ 
லலிதம்‌ எண்ணாயிர க்ரந்த முள்ளதாக ஆலயேசர்‌ என்ப 
வருக்கு உபதேசிக்கப்பட்ட து. அவரிடமிருந்து லலிதர்‌ (பைர்‌ 
வர்‌) என்பவர்‌ உபதேசிக்கப்பெற்றனர்‌. லலிதம்‌, லலிதோத்‌ 


தரம்‌, கெளமாரம்‌ என மூன்று பிரிவையுடையது லலிதாகமம்‌, 


eag radinio -585,0 Qar Aarm 8-௦ யா. ॥ GT Fi 
பிந்தோஸ்ஸித்தமிதம்‌ தந்த்ரம்‌ கோடிகோட்யர்தஸங்க்யயா . 

விந (awo grg) a @resyo வாவமுணெயணொ௫ வா | 

ஹஸாரொ-ற8யா By த ஒளமமடொதாஜெவ வட. ன 


பிந்து [ஸம்ஞ்ஞாத்‌ து] ஸித்தாக்யம்‌ ப்ராப்தம்சண்டேய்வர: பர? 
ஸாரோத்தரமதாந்யத்து ஓளமுநோத்தர மேவ s 


rO mgo vous earo adaos sgo 21 stuh | 


- மரலாபேதம்‌. ஸமமரிகண்டம்‌ ஸித்தம்‌ தந்த்ரம்‌ ச துர்விதம்‌ 


“சித்தம்‌ என்னும்‌ ஆகமம்‌ ஒன்றரைக்‌ Gary. க்ரந்தமுடை. 
யது, பிந்து என்பவருக்குச்‌ சொல்லப்பட்டது, பிந்து அடை 


்‌.. யாளமுள்ளது. . பிந்து விடமிருந்து சண்டே ஸ்வர்‌ உபதேசிக்கப்‌ , 


பெற்றனர்‌. சாரோத்தரம்‌, ஒளசனோத்தரம்‌, சாலாபேதம்‌, ௪. 
கண்டம்‌ என்னும்‌ நான்கு உட்பிரிவினையுடையது இவ்வாகமம்‌,...- 


jy 4 -O தாமிகாகம்ம்‌ 
ஹஞா-5௦ ஸ்ரிவ Basan, ஷட்‌ ஹஹஹ, தா ப es i oe 
“ஸ்ந்தாநம்‌ பரிவநிஷ்டஸ்ய ஷட்‌ ஸஹஸ்ரத்‌ து ஸங்க்யயா 
ன்ட்‌ டத ப வல்லபம்‌ 15 
சுஹுவாயஹ_தஃ பேர வொ லெடிவவவியொ வெ | | 
லிஜாய க்ஷ ஷு௩றாய க்ஷ ரூ (ro TIQDI y F Ho. 


அஸம்வாயஸ்தது: ப்ராப்தோ பேதஸ்ஸப்தவிதோ பவேத்‌ . 
லிங்கர்த்யக்ஷம்‌ ஸுராத்யக்ஷம்‌ பயங்கரம்‌ த்வமலேண்வரம்‌ 


annoa 8.நில௦ Leko வதா_ந௦ ஷவயெறி_க( 1 | 
அஸங்க்யமநீலம்‌ த்வந்த்வம்‌ ஸந்தாநம்‌ ஸப்ததேரிதம்‌ 


சந்தானம்‌ ஆயிர க்ரந்த முள்ளது. இவரிஷ்டரென்பவருக்கு' 
உபதேசிக்கப்பட்ட து. அவரிடமிருந்து அசம்வாய ரேன்பவர்‌ 
உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. இவ்வாகமம்‌ லிங்காத்யக்ஷம்‌, சுராத்‌ 


யக்ஷம்‌, சங்கரம்‌, அமலேச்வரம்‌, அஸங்யம்‌, அமிலம்‌, த்வந்தம்‌ 


என ஏழு உட்பிரிவினை யுடையது. 


ஷஸொ8ெவஷ) Aara வில கெகணணெல வ௦உயா। ௮௩. 


ஸோம்தேவஸ்ய ஸமர்வோக்தம்‌ த்விலக்ஷேணை வ ஸங்க்யயா 


ரஹி ஹூ? உராஹவாறு ஸொதாகலெ௨8 ௨௦ ௫வியொலவெசு i 
ufian@82r-gito வெவ வாயாகெராஞ௦ _தடுயெவ: உ ॥ ௮௪ 


'ந்ருஸிம்ம: ப்ராப்தவாந்‌ ஸோமாத்பேத: பஞ்சவிதோ பவேத்‌ 
ம்ிவதர்மோத்தரஞ்‌ சைவ வாயுப்ரோக்தம்‌ ததைவ F 


da jAy raO Auro பாவெல்‌ go வியீயடெம்‌ | 
திவ்யப்ரோக்தமதையராநம்‌ பபர்வோத்கீதம்‌ விதீயதே 


சர்வோக்தம்‌ என்னும்‌ ஆகமம்‌ இரண்டு லக்ஷ க்ரந்தக்கணக்‌ 
இனால்‌ சோமதேவருக்கு உபதேசிக்கப்‌ பட்ட து. சோமதேவ 


ரிடமிருந்து ந்ருசிம்ஹர்‌ என்பவர்‌ உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌. Gas. 
தர்மோத்தரம்‌, வாயுப்ரோக்தம்‌, திவ்யப்ரோக்கம்‌, ஈசா௩ம்‌, சர்‌: 
வோத்தேம்‌ | என்னும்‌ ஐந்‌ தும்‌ -இவ்வாகமத்தின்‌ | 


களாகும்‌, . 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ இ 

Lf aay rane ஹூாவா_த௦ வாறே? தேடி ॥ AB - 
'ஸ்ரீதேவ்யாஸ்‌ து ஸமாக்யாதம்‌ பாரமேண்வரமுத்தமம்‌ ட... 

அலார க்ஷ SP ஹயா வூவரு_த௦ அ தரு | 

உ௱௱ூ 78 = நிவ ரா”? Olea.) rum யமா SETRI. AS 


க்ரந்தத்வாதமலக்ஷந்‌ து ஸப்ததா ப்ரஸ்ருதந்‌ த தத்‌ 
உய நோமுனிஸம்‌ ப்ராப்த: ஸ்ரீதேவ்யாஸற்ச யதாக்ரமாத்‌ 


880 பகதிணிஉ௰௰ வாஈஜெொதஜெவ வ! 


௨௭௨௨7௦ anwa, QUT wo வ ஹ்ஹ ஹார By Gear oil ள்‌, 


மதங்கம்‌ யக்ஷிணீ பத்மம்‌ பாரமேரவர மேவ ௪ 
புஷ்கரம்‌ ஸுப்ரயோகஞ்‌ ௪ ஹம்ஸம்‌ ஸாமாந்யமேவ.ஹி 


- இறப்புடைய  பாரமேச்வரம்‌ பன்னிரண்டு லக்ஷ க்ரந்த 
முடையது. ஸ்ரீதேவிக்குச்‌ சொல்லப்பட்ட து. ஸ்ரீதேவியிடமி 


ருந்து. உசனர்‌ என்பவர்‌ உபதேஃிக்கப்‌ பெற்றனர்‌, மதங்கம்‌,. 


யக்ஷணிபத்மம்‌, பாரமேச்வரம்‌, புஷ்கரம்‌ (பெளஷ்கரம்‌), சுப்ர ; 


யோகம்‌, ஹம்ஸம்‌, ஸாமாந்யம்‌ என ஏழும்‌ பாரமேச்வரத்தின்‌' 


உபாகமங்களாகும்‌.. 


கிரண Goa’! Ga கொழிவஹகஷுவடியா | 


ட்‌ 


று A P 
வ.கி Ep- ow ரவொ லெலாஹு்‌ Farawo ei y- அனி 


கிரணம்‌ தேவவிபவே கோடிபஞ்சகஸங்கயயா. நு ப்ர 
 ஸம்வர்தகஸ்தத: ப்ராப்தோ: பேதஸ்‌ து. நவஸங்க்யயா , ot 


pres 08 த௦ feo mE spo ஹா நாகயெ.ந கெ 1 y 
; eroe mrearerdey) வயா கிரணொலவெ௫ ட்‌ i a 


காருடம்‌ நைருதந்‌ நீலம்‌ ரூக்ஷம்‌ பாநுக' தேனுகே 7 


ட ப்ரபுத்தம்‌ புத்தகாலாக்யே நவதா கிரணோ பவத்‌, 


. இரணம்‌ ஐந்து கோடி க்ரந்தக்‌ கணக்கால்‌ . i என்‌. 


i பவருக்கு உபதேடக்கப்பட்ட து. . 'அவரிடமிருர்‌: து. சம்வர்த்தனர்‌. 


உபதேசிக்கப்‌ பெற்றனர்‌, இவ்வாகமம்‌ காருடம்‌, கைருதம்‌,. 
நீலம்‌ apab, பாநுகம்‌, ' தெனுகர்‌, பரபத்தம்‌, ட பங்கு காலம்‌ 
என ஒன்பது பிரிவை யுடையது. வ்‌ ர ர த்‌ 


24. காமிகாகமம்‌ 


vF aan ar Eno O) ATTA o 20498 visan வா வ டத |. 
82மாகாலஹ_த ஷாவொ லெகா.வவெ ara@ Queene vi ௯0 
ஸரிவஸ்ய வாதுளம்‌ ப்ரோக்தம்‌ SF bar: ஈதஸஹஸ்ரகம்‌ 
மஹாகாளஸ்தத: ப்ராப்தோ பேதா வை த்வாதமைவ து 
e7-Sue.0 QarSro வெ காலா ந௦ வூறொஹி.கட ல்‌ 
-5 a ` j 
கவ. WBT S o மொ, ஷூ sno ௩௦ 8ஹா.5 நடி | ௯௧ 
வாதுளம்‌ சோத்தரஞ்‌ சைவ காலஜ்ஞானம்‌ ப்ரரோ ஹிதம்‌ 
ஸர்வம்‌ தர்மாத்மகம்‌ மரரேஷ்டம்‌ நித்யஞ்‌ YO? SBD மஹாநநம்‌. ' 
alugo விபமா.த௬௦ ஜஹெவ வா sra வாத ம ஹ.1-45 | 
வ வ è 8 
விண்வம்‌ விரரவாத்மகஞ்‌: சைவ வா துளே த்வாதம ஸ்ம்ருதா - 
வாதுளாகமம்‌, லக்ஷ க்ரந்தங்களையுடையது. இவருக்கு உப்‌ 
தேசிக்கப்பட்ட.து. இவரிடமிருந்து மஹாகாளர்‌ என்பவர்‌ உப 
தேடுக்கப்‌ பெற்றனர்‌. வாதுளம்‌, உத்தரவாதுளம்‌, காலக்ஞானம்‌, 
ப்ர்ரோஹிதம்‌, சர்வம்‌, தர்மாத்மகம்‌, ச்ரேஷ்டம்‌, நித்யம்‌, சுத்‌ 
தம்‌, மஹா௩ம௩ம்‌, விச்வம்‌, விச்வாத்மகம்‌ என்னும்‌ பன்னிரண்டும்‌ 
வாதுளாகமத்தின்‌ உபாகமங்களாகும்‌, 
குஷாவிலர J -F es, rero Banawa re es EIAs ro ௯௨ 


அஷ்டாவிம்சதிதந்த்ராணாம்‌ மூலபேதா: ப்ரகீர்திதா: 
ஆகத்‌ இவ்யாகமங்கள்‌ இருபத்தெட்டு 'மூலபேதங்களாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன.. j 
குறிப்பு: மூலாகமங்கள்‌ இருபத்தெட்டிற்குங்‌ க்ரந்த 
சங்க்யையாவது, . பரார்த்தத்து ஒரு சங்க ஒருபதும எட்டர்ப்‌ 
புதத்துப்‌ பத்தொன்பது கோடியே முப்பத்துமூன்று , லக்ஷ்த்து 
தாற்பத்து நாலாயிரமாகும்‌. இவற்றைக்‌ கேட்டவர்கள்‌ ப்ரணவர்‌ 


முதலாக அறுபத்தறுவர்கள்‌: இவர்களில்‌ சவபேதம்‌ பத்தையுங்‌: 


கேட்டவர்‌ ஒருவரிடத்‌ தொருவராக ஒவ்வொ ராகமத்துக்கு மும்‌ 
மூன்று பேராய்‌ அணுசதாசிவருள்‌ தலைவராகிய பீரணவர்‌ முதல்‌ 


முப்பஇின்மராவர்‌. உருத்திரபேதம்‌ பதினெட்டையுங்‌ கேட்ட... 


வேர்‌ ஒருவரிடத்தொருவாக ஒவ்வொ ராகமத்துக்கு இவ்வீரண்டு: 


பேராம்‌ -அநாதி ருத்திரர்‌ முதல்‌: முப்பத்தறுவராவர்‌. மூலாகமம்‌: 


களின்‌ உட்பிரிவாயெ உபாகமங்கள்‌' 'இருநூற்றெட்டாகும்‌; " 


'தந்த்ராவதாரப்‌ படலம்‌ 25 


காதிகஃ வாயா ம ஹாகயொம8ஃ மல ஜெவை வ | 


விர வா௫உா௦ம- மலி? Qasr ass காரண ஜவிகா லவெஜ ॥ 


காமிகம்‌ பாதயுக்மம்‌ ஸ்யாத்யோகஜங்‌ குல்பமேவ ௪ 
சிந்த்யம்‌ பாதாங்குலி: ப்ரோக்த: காரணஞ்‌ ஜங்கிகா பவேத்‌ 
சஜி 60 ஜா _BbaG)auvo anpra -ரஞரடெம sly i 
an © 65 © மு ED» 08௮௦ வராத amaro அடதப்‌ ௯௪ 
அஜிதம்‌ ஜாநுதேஸம்‌ ஸ்யாத்தீ ப்தமூரு ப்ரதேமமகம்‌ — 
ஸூக்ஷ்மந்து குஹ்யமேவம்‌ ஸ்யாத்ஸஹஸ்ரம்‌ கடிதேபாகம்‌ 
OUT OSM iB) ஷாகி OJP Oo anwar லெ து pr daly | 
guo காக்ிஜெம௦ am, M-A euU awo w JLo ௮0௨௧௯ ॥ ௯௫ 
அம்சுமாந்‌ ஸ்யாத்‌ ப்ருஷ்டதலம்‌ ஸுப்ரபேதந்‌ து நாபிகம்‌ — 
விஜயங்‌ குக்ஷிதேமமம்‌ ஸ்யாந்நி:மரவாஸம்‌ ஹ்ருதயம்‌ பவேத்‌ 
ஹாய௦ 3௦௮௦ an sr Ler av Heo QB ஆவ னு | 
வீரா கணவ வெரு ஈசா௱வ௦ Quo UO r g வே பஜ) ௯௭ 
ஸ்வாயம்புவம்‌ ஸ்தநெள த்வெள்‌ து அநலம்‌ நேத்ரமேவ ௪ 
வீரம்‌ கண்டப்ரதேறஸ்து ரெளரவம்‌ ப்பரோத்ரமேவ ௪ ` 
தப Branio அளுஜ.கூர.க) ஜல வ | | 
பாஹு _த௫ வி8ல௦ ayr aB UB Bot PEPAY ௬௭௪ 
i l w ம... i 
மகுடம்‌ மாகுடம்‌ தந்த்ரமங்கப்ரத்யங்கமேவ ௪ 
பாஹூ eens ப்ரோக்தஞ்‌ P க்‌ வ்‌ 


ஸி௦.கஹ, ௦ ANTAR ந௦ வொ&௧௦ 18 ஹி அட! 
'ஓலி.8௦ வராகி கஷொலடுடஃ -Sv adao கெவ லலாட | ௯௮ 


பிம்பதந்த்ரம்‌ ஸுவததம்‌. ப்ரோத்கீதம்‌ 1ஜிஹ்வஸம்ஜ்ஞிதம்‌ 
லலிதம்‌ ஸ்யாத்கபோலந்‌ து ஸித்தஞ்‌ சைவ லலாடகம்‌ 


(சதாவெமூர்த்திக்கு) காமிகம்‌ திருவடிகளாகவும்‌, யோக 


. ஜம்‌ கணைக்கால்களாகவும்‌, இந்தியம்‌ திருவடி விரல்களாகவும்‌, 
காரணம்‌ கெண்டைக்‌ த்வத்‌. அஜிதம்‌ முழந்தாள்களா 


பாடபேதம்‌ : ம்‌. 


ஹா eee ரஸா பவேத்‌. 
கீ . P 


2௫ .. தாமிகாகமம்‌ 


கவும்‌, Sis தொடைகளாகவும்‌, சூஷ்மம்‌ குஹ்யமாகவும்‌, 


ஸஹஸ்ரம்‌ இடுப்பாகவும்‌, அம்சுமான்‌ முதுகாகவும்‌, சுப்ரபேதம்‌ 


கொப்பூழாகவும்‌, விஜயம்‌ வயிறாகவும்‌, நிச்வாசம்‌ ஹ்ருதயமாக 
வும்‌, ஸ்வயம்பூதம்‌ ஸ்தநங்களாகவும்‌, ஆக்நேயம்‌ இருக்கண்களா 
கவும்‌, வீரம்‌ கழுத்தாகவும்‌, ரெளரவம்‌ செவிகளாகவும்‌, மகுடம்‌ 
இரீடமாகவும்‌, விமலம்‌ திருக்கரங்களாகவும்‌, சந்தரக்ஞானம்‌ 
மார்பாகவும்‌, முகபிம்பம்‌ இருமுகமாகவும்‌, ப்ரோத்தேம்‌ இருகாக்‌ 
காகவும்‌, லளிதம்‌ கன்னங்களாகவும்‌, சித்தம்‌ -நெற்றியாகவும்‌ 
த்யானிக்கப்படும்‌. E 


angsrPo ௬ண௫௦ விஷாவவெர்சுத 8 வலீ-கட | 

eur @eGQuu-5 ஹாற௦ த திஙண௦ ஈத ல-இஷணடு ட ௯௯ 
ஸந்தாநங்‌ குண்டலம்‌ வித்யாச்றர்வோக்தமுபவீதகம்‌ 
பாரமேயோேந ஹாரந்‌ து கிரணம்‌ Tepti opah 

1காலொ_தம௦ அமா நாலெொ aroa tr வியா கில வெ | 

௧௨ ணவ தா ஹயொ மெ ஸிவய8-ா-நஃலெவ | ௧௦ 


காலோத்தரம்‌ sore Gur aritur HtuGeug . 
கல்பஞ்சைவ gi ஸம்யோகே ஸிவதர்மாநுலேபநே 


ஸை வாஷெ வு லெ; அ ஷிலாஜெ.5 நிவெடி கடி ;. 


பிம்பம்‌ புஷ்பே ௪ சட்டப்‌ ௪ ஸித்தாந்தேந Pengat 


சந்தானம்‌ கத்லி சர்வோக்தம்‌ TEA 
பாரமேசம்‌ ஆரமும்‌, கிரணம்‌ இரத்தினாபரணங்களும்‌, (வாதுளம்‌ l 


இருப்பரிவட்டமும்‌), காலோத்தரம்‌ முதலிய உபாகமங்கள்‌ தரு 
மேற்பூச்சும்‌, பரிமளத்‌ திரவியங்களும்‌ புஷ்பங்களும்‌, ஞானபாத 
கமாஇய .ஒத்தாந்தம்‌ நைவேத்யமுமாம்‌. 


அவ, £.தகமீரெண ees, 8-0. அ ட... ௨௧௦௧ 


uted மந்த்ரமூர்‌திமயேந, த 


1. T eano ஜொக௯ஃ Beas ts கி, eon | 
வா அளம்‌ வஸநம்‌ டல்‌ (ரிவதர்மந்‌ த்ரபுண்ட்ரகே Le ம்‌] 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ “ 27 


atas ஷா வெடுெற ஹாாவ ௦ 8-5) ஐ. BABE ஷி_தடி | 

ம்ிவா o G77 HO அஞ Bag Tado sD sanoas\ als ॥ ௧௦௨ 
ஏதேஷாமுபபேதைள்ச ஸாதாக்யம்‌ மூர்திமத்‌ ஸ்திதம்‌... . 
பரிவருத்ராத்மகந்‌ அந்திரமஷ்ட்யவிம்‌/திஸங்‌ நகும்‌ 

விஷா8ணிறிவ ஹோலி QQUKUF வஹுயா PAR |. ir 


சிந்தாமணிரிவ ப்ராஜி சைகதா பஹுதா திமேத்‌ 


தந்த்ரரூப சரீரத்தாலும்‌, மந்த்ரரூப மூர்த்தியாலும்‌ சாதாக்யம்‌ 
மூர்த்தீகரித்துள்ளது. சதாசிவ ஸ்வரூபமான இருபத்தெட்டு 
ஆகமங்களும்‌ 6 சிந்தாமணியைப்‌ போல டட நினைத்த 
வண்ணம்‌ பலன்களைத்‌ தரும்‌, | 


யஉவஸஷெகொ கெங்கா QUU ட்ட. 1 ॥ ௧௦௩ 
யத்யப்யேகோ பவேத்வக்தா ்ரோத்ரு பேதாதநேகதா © 

கஷணாகிவ_ திஷா 8ுலெடடெநவ ஹதாவரெொச | 

க] சஹெஒுவவெதெ_ கத லதா abun) கி ட. oo ௧௦௫ 


கர்ஷணாதிப்‌ர திஷ்டாந்தம்‌ மூலேநைவ ஸமாசரேத்‌ 
க்ருதஞ்‌ சே துபபேதேந கர்தா பர்தா விதண்யதி 
கெவூ௦ பஜ Bo ஷொக 8-வெ0ெவி.1மொஷ.த$ | 
“கேவலம்‌ யஜநம்‌ ப்ரோக்தமுபபேதைர்வியோஷத: 
உபதேசித்தவர்‌ ஒருவராயும்‌ கேட்டவர்கள்‌ அனேகராயும்‌ 
இருப்பினும்‌ கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம்‌ மூலாகமங்களாலேயே 
செய்ய வேண்டும்‌. உபாகமங்களாற்‌ செய்யப்படுமானால்‌ செய்‌ 
கறவரும்‌ செய்வித்துக்‌ கொள்பவரும்‌ கெடுவர்‌. உபாகமங்களால்‌ 
இவயாக மாத்திரம்‌ விசேஷமாகச்‌ சொல்லப்பட்டது. o 
வூகிஷாஷ து 80 லெமொகு]ஷட்‌ aads sadno 
ப்ரதிஷ்டாத்யந்‌ து மூலைஸ்சேத்‌ 1ஷட்ஷஷ்டிகதிதைர்வரம்‌ . 
யெ. அதஞுண வாஸ கஷஃணாஐவ-ஃ நாகி |. 


O85 anaito eya sao. GRAUEN அஷு_த$ ॥... ௧௦௪. 


்‌ (பா-ம்‌) 1 gag raioun g Aae ! அஷ்டாவிம்வதிபிர்வரம்‌ 


28 காமிகாகமம்‌ 


யேந தந்த்ரேண சாரப்தம்‌ கர்ஷணாத்யர்‌ சநாந்தகம்‌ 

தேந ஸர்வம்‌ ப்ரகர்தவ்யம்‌ ந குர்யாதந்யதந்த்ரத: 
sru) தளெ,ண பொத Oas~w விஷ. | 

காரயேதந்யதந்த்ரேண நோக்தஞ்‌ சேத்து வியோஷத:: 

அறுபத்தறுவர்களாற்‌ சொல்லப்பட்ட மூலாகமங்களாற்‌ பீர 
இஷ்டை முதலான க்ரியைகள்‌ செய்யற்பாலது ச்ரேஷ்டம்‌. 
எந்த ஆகமத்தால்‌ க்ரியை ஆரம்பிக்கப்பட்டதோ அதனாலேயே 
சம்ஸ்த காரியமும்‌ முடித்தல்‌ வேண்டும்‌. வேறு ஆகமங்களால்‌ 
முடித்தல்‌ கூடாது. விசேஷம்‌ வல்‌ பவம்‌ வேறு 
ஆகமங்களாற்‌ செய்யலாம்‌. ; 


உகாமி வ கிஷிலா.ி வாீஹுவாஷி sf 8 air ௧௦௭ 
உக்தா நி ப்ரதிஷித்தா நி புநஸ்ஸம்பாஷிதா நி ௪ 

ஷவாவெக்ஷமிஈ வெக்ஷாணி vaara yr -E QER B 

ஐ_துஹஷாடியா-காடெடிவ ஜாகி கடக ॥ ௧௦௮ 
ஸாபேக்ஷ நிரபேக்ஷாணி ஸ்ரிவவாக்யாந்யநேகதா 
சதுஷ்பாதயுதாந்யேவ புக்திமுக்தயர்தஸாதநம்‌ =. 


அநேக விதமாகக்‌ கூறப்பட்டுள்ள தெனினும்‌, நான்கு பாதங்‌ 
களோடு கூடின சவவாக்யமே போக மோக்ஷங்கட்கு உரியது. 


ஹ_தாடபெவொம்‌ ம கவா ge Oe OQa8to நிவாாசி.வி$ | 


ஹூகெஷிவெ தாவி aslo enGar lest AA SRo ௧௦௯ . 


ஏதாந்யேவாத ஸருத்வா து தேவைர்முநிவரா திபி: 
. ஸம்க்ஷேேதோ 2பி கதிதம்‌ ஸர்‌ வேஷாமநுகம்பயா 


“இவற்றைக்‌ கேட்ட தேவர்முனிவர்களால்‌, பின்‌ யர்வருக்‌ 
கும்‌ க்ருபையுடன்‌ சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டன. 


வஷா8ல) ய.௦ காய-3௦ ஸிவவிலஷெம-ஃா ௯8௭௭ | 


ம்‌ நலல 2) ௬௯௧ aye ந காய திகரொெ BRATS | ௧௧௦. 


ஏஷாமத்யயநம்‌ கார்யம்‌ மமிவவிப்ரைர்குருக்ரமாத்‌ 
அத்யாபநஞ்‌ ௪ கர்தவ்யம்‌ ந கார்யமிதரைர்நரை?: 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ 29 


இவ்வாகமங்களை ஆதிசைவ சிவாசாரியர்களால்‌ ஆசாரிய 
பரம்பரையாக ஓதலும்‌ ஒதுவித்தலும்‌ செய்யத்தக்கது. பிறர்‌ 
செய்யத்தகாது. 

Scr ஹீ நவிவராஜாஷீரவண- ரர 2 ஓஜா கய 

anacer tre) 5 O)@ Terug ஸ்ரிலி.5$ காற௱ாகாஒய? ॥ ககக 


தீக்ஷ£விஹீதவிப்ராத்யாஸ்த்ரிவர்ணாஸ்‌2ூத்ரஜாதய: 
ஸவர்ணாத்யநுலோமாஸ்ச பரில்பிந: காருகாதய: 


aso of) ப்ரிவாசாலுஹெ.த.தாவா ந வராஷயொ? 
னி 


்‌ கஜவிரொெண விநா ஹூாதஹா கராஜா Barne QUR ॥ ௬௪௨ 


படந்தி மிவஸாஸ்த்ரஞ்‌ சேத்தத்பாபாந்ருபரா ஷ்ட்ரயோ: 
அசிரேண விநாம௦: ஸ்யாத்தஸ்மாத்ராஜா நிவாரயேத்‌. 


இவூகைஷ யில்லாத ப்ராம்மணர்‌ முதலான மூன்று வர்ணத்‌ 

தவரும்‌ சூத்திரரும்‌ ஏனைய வர்ணத்தவரும்‌, சைவ சாத்திரங்களை 

யோதில்‌ அரசனுக்கும்‌ ராஜ்யத்திற்கும்‌ நாசமுண்டாகும்‌, ஆகை 
யால்‌ அரசன்‌ இதனைத்‌ தடுத்தல்‌ வேண்டும்‌. 


ஸ்மிவஹிலா ஐ ஜெ, ண வாஸ saptari Ey j 
ந eons dng B ror Agoa ; aul Sanoa? ॥ EEB 
WY ee ; 
ுமிவஸித்தாந்ததந்த்ரேண ப்ராரப்தம்‌ கர்ஷணாதிகம்‌ 
ந குர்யாதந்யபமாஸ்த்ரேண மூர்யாச்சேத்தந்த்ரஸங்கர : 


.- ததஞஸுகாகொடுஷண ராஜா படம்‌ வ நம) ய அ. l 
O Ne 
கந்த்ரஸங்கரதே தாஷேண ராஜா வம்பு ௪ நமரயதி 


சைவசாத்திரத்தாற்‌ றொடங்கிய கர்ஷண முதலிய க்ரியை 
க்ளை வேறு சாத்திரங்களாற்‌ செய்தல்‌ கூடாது. அவ்வாறு செய்‌ 


யின்‌, அச்சாத்திரக்‌ கலப்பினாலாய பப்ப அரசனும்‌ இராஜ்‌ 
-யமுங்‌ கெடும்‌. 


ட்‌ Orewa. os 650 வ டிஸ்கஸ்‌ வா8_தஷக பு O SEP 


காருடம்‌ பூததந்த்ரஞ்‌ ௪ பைரவம்‌.வாமதந்த்ரகம்‌ 


30 காமிகாகமம்‌ 


காவா வானுூரா ௦ ௨லர௯- ௩௯௦ 2 : ; 
i 2 Sy க Vrane | 


w 
$650 உாமராவ ௧௦ வா.) ஆ வாண ய8-மமாஹக |p ॥ ௧௧௫ 


காபாலம்‌ பாஞ்சராத்ரஞ்‌ ௪ லாகுலம்‌ குலமமாஸ்த்ரகம்‌ 
தந்த்ரம்‌ urvo uab சாந்யத்‌ புராணம்‌ தர்மமமாஸ்த்ரகம்‌ 
© கிஹாஹஃ a9. WB a) BDAB ஹா 8 nora aly r 
கயலஃண௦ தமா en Brant ௧௦ 8 ததெவ a1 :.. aag 
இதிஹாஸம்‌ ஷடங்கஞ்‌ ௪ ருக்யஜுஸ்ஸாமஸம்ஜ்ஞகம்‌ 
அதர்வணம்‌ ததா பெளத்தமார்ஹதம்‌ மதமேவ ௪ 
ஊமயஹெடெதா2க்ூஷவா ஜாஹாவா௦ SpE oa தாக 


காதிகாகி wa Sr Bo 8-௨ ஐமவ தஹ i ட EEST 
_ ஊர்த்வஸ்ரோதோசக்ஷபாச்சாஸ்த்ராதபரம்‌ ததநுக்ரமாத்‌ 
-.. காமிகாதி மரிவஜ்ஞாநம்‌ மூர்தா பகவதஸ்ஸதா 
உ.சாணி Banany ஹரசகணாஉஜகா.நி வெ , 
இதராணி மஹேஸமஸ்ய ஹ்ருத்கண்டாத்யங்ககா நி வை 


காருடம்‌, பூததந்த்ரம்‌, பைரவம்‌, வாமதந்த்ரம்‌, காபாலம்‌, 
பாஞ்சராத்ரம்‌, .லாகுளீசகுள சாத்திரம்‌, பாசுபதம்‌. மற்றும்‌. புரா 
ணம்‌, தர்மசாத்திரம்‌, இதிகாசம்‌, வேதத்தினுடைய ஆறங்கங்‌ 
கள்‌, ரக்‌ யஜுர்‌ சாமம்‌ அதர்வணம்‌ என்கிற நான்கு வேதங்கள்‌, 
பெளத்தம்‌, ஆர்ஹதம்‌ ஆகிய மதங்களும்‌, ஊர்த்வ ஸ்ரோதஸ்‌ 
அக்ஷபாதத்திற்கு வேறான சாத்திரமும்‌ அதன்‌ பரம்பரையுமான 
சிவக்ஞான சாத்திரங்களும்‌ பரமசிவத்திற்கு சிரஸ்தானம்‌. - பிர 
சாத்தரங்கள்‌ ஹ்ருதயம்‌ கண்டம்‌ முதலான அங்கங்கள்‌. 


er Oarto tp கயா Sr நி aus arfan பரச வநா i ௧௧௮ 
பூர்வபக்ஷற யா தாதி கதிதாநீஹ ஸம்புநா 
காருடம்‌ முதலியவை பரம$வத்தாற்‌ - பரபக்கமாகச்‌ 


சொல்லப்பட்டன. 


வெொயொலாடெயவஹ இ.நா௦ நிண வ௱$ாழு-4.௧ - 
அஅவ-8யாீ க] த) பெவஷஹிலாஷ ௨௦1.8 | 


௧௧௯ 


தந்த்ராவதாரப்‌ படலம்‌ 31 
ஹேயோபாதேயவஸ்தூநாந்‌ நிர்ணயே பரமார்தத: 
தத்ஸர்வமதரக்ருத்ய பையவஸித்தாந்த ஈரித: 

சைவசித்தாந்த சாத்திரம்‌, விடவேண்டுவன கொள்ள 
வேண்டுவன வற்றைப்‌ பிரித்து துத்‌ a சொல்லப்‌ 
பட்டது. 
ரிவர்‌ அலச கிய ay | 


vuran es AATE ஷஷஹா AI So தலயா கட t s20 
EEE E ON மரிவவிப்ரைர்‌ யதாக்ரமம்‌ 
ஸறாஸ்த்ராந்தரைஸ்‌-து ஸம்ஸ்தாப்ய லிங்கந்‌ த துபயார்தகம்‌.. 
வா Blo நரவ ம, ம ரயஜூா-நா லிவரஉயெ | 
பூஜநீயம்‌ ந்ருபக்ராமயஜமாநாபிவ்ருத்தயே 


சித்தாந்த சாத்திர முணர்ந்த. ஆதிசைவர்கள்‌, அரசர்‌ ஊர்‌ 
எஜமானன்‌ இவர்களுடைய .க்ஷேமத்தின்‌ பொருட்டு சிவலிங்க 
ப்ரதிஷ்டை செய்து பூஜிக்க வேண்டியது. 


பெமவஹ வ.மாயிகாறீ ஷாசுஹகீயெ வ உ௱ஆ வ i ௪௨௧ 
வ டயா அசார்‌ ஸ்யாத்ஸ்வகீயே & ௪ பரத்ர ௪: 
. ஆதிசைவர்‌ ஆன்மார்த்த பரார்த்தங்கட்கு அதிகாரமுடையவர்‌. 
ெவாஹவெஷ கவனி யெ மரஹஹஷா விடுஜா.தீசா$ | 
ஸைவாஸ்ஸர்வேஷு முர்வ்ந்தி யே க்ருஹஸ்தா த்விஜோத்தம: 
| இல்லறத்திலுள்ள ஆதிசைவ ப்ராம்மணோத்தமர்‌.. ஸர்வ 
காரியங்களி லும்‌ அதிகாரிகளாகச்‌ செய்யலாம்‌. s : 
wT 8Qs0. ergja வ காவாலெ வாஸ ஆகெ i, ௧௨௨ 
யாமளே மாத்ருதந்த்ரே ச காபாலே பாஞ்‌ சராத்ரகே | 
வல்‌ வாஹ-80 ௧ Gag Vrana கெகிகெவி்‌ வ) 


சலபி வ மின்‌ தாஹ ஹர்மாஹ_த8| ௪௨௩. 


=, ay 
பெளத்தே E சைவ ரதன வவ திகேசபி ௪ 
அந்யேஷ்வபி ச மார்கேஷு தத்தச்சாஸ்த்ரை: -ஸ்வமமாஸ்த்ரத: 


32 காமிகாகமம்‌ 


/ 


OQuvar’ awa oF) தக்தாஉ$௦ Sp ஹா. Eri sh | 
ஸைவா: குர்வந்தி தீக்ஷா£த்யம்‌ தல்லிங்கஸ்தாபநா திகம்‌ 
யாமளம்‌, மாத்ருதந்த்ரம்‌, காபாலம்‌, பாஞ்சராத்ரம்‌, பெளத்‌ 
தம்‌, அர்ஹதம்‌, லாகுளம்‌, வைதீக முதலிய மதங்களிலும்‌ அவ்‌ 
வச்‌ சாத்திரங்களின்‌ வழியே, ஆகம சாத்திரத்‌தன்படி -தீக்ஷ£தி 
லிங்க ஸ்தாபனங்களை ஆதிசைவர்கள்‌ செய்யலாம்‌. 
Soan சவாகிஹ மெெவஹு வா ஹா.த)காசஷி ௨௧௨௪ 


முக்யத்வாதிஹ பைவஸ்ய முகமாஹாத்ம்யதோ?பி ௪ 
குயிகாறொசஹி ஹவ- Sy காடு. ந) ஷா௦ viag kA | 

அதிகாரோசஸ்தி ஸர்வத்ர நாந்யேஷாம்‌ ஈமிவதர்‌ நே 

இவமுகோத்பவ விசேஷத்தால்‌ ஆதிசைவர்களுக்கு எல்லா 
மதங்களிலும்‌ அதிகாரமுண்டு. ஏனையோர்க்‌ கஃஇன்மையான்‌, 
இவதர்சனத்தில்‌ அதிகாரமில்லை. 
தஹாதீராம-தா-தாய-௦ ஷாவ_௩௦ யஜ bo தயா ॥ ௪௨௫ 

தஸ்மாத்பரார்தமாத்மார்தம்‌ ஸ்தாபநம்‌. யஜநந்‌ ததா 
ஸ்ரிவவிஷெடண assu 89.5) ஷா வு anrai ஹி | 
வறாய-19 ௨ காயாஜெலொவெந வடெகஹயமா ௧௨௬ 

பபிவவிப்ரேண கர்தவ்யமந்யேஷாம்‌: ஸ்வார்தமேவ ஹி 

fe oi குர்யாச்சேல்லோபேந ந்ருபதேஸ்ததா 

கூரஷஷ o நாப ஹூாக ஜிமெண ந ஹஸபய | 


தத்ராஷ்ட்ரஸ்ய ௪ நாமா: ஸ்யாதசிரேண | ந ஸம்மய: 

ஆகையால்‌ ஆன்மார்த்த பரார்த்தங்களி னும்‌ சிவயாகத்தினும்‌ 
இவத்விஜர்களாகிய ஆதிசைவர்களே அதிகாரமுடையவர்‌. ஏனை 
யோர்‌ ஆன்மார்த்தமே செய்யத்தக்கவர்‌. அரசனுடைய Corus 
தன்மையால்‌ ஏனையோர்‌ பரார்த்தமும்‌ செய்வாராயின்‌ அரசனுக்‌ 
கும்‌ அவனாற்‌ காக்கட்படும்‌ ராஜ்யத்தற்கும்‌ உடனே கேடு சூழு 
மென்பதில்‌ சந்தேகமில்லை. 

n & காநிகாஸஷெ ஹா.கஜெ, Aur at Qa -565 rest 
i உட வய 
காமிகாகம மஹாதந்த்ர க்ரியாபாதத்தின்‌ முதலாவது 
தந்த்ராவதாரப்படலம்‌ முற்றும்‌. 
அஉ-படலம்‌-௧-க்கு ச்லோகம்‌-கஉசா$ 


I கூலி BE ரன சாடல? i 


ச விகட கா வக, ஹெ SB ara 82 25 lo காக | 
88௦ விநா கியா ரவி mag damig yai oresay | 


plo ava tG)aglgnio ராண ஹஹாய- நமம? | 

9.5.2 தாணயி4கா.நஸ நி.சடவியீயடெக ॥ 

னொ Ar HAr லிஜெயொ வாவஃவாவகவெ௨_.தூ 

வாமு, வொ வாவ வொஷொ eta) raniItr gas ony ws: 
வாவுவாவகயொெமொல Stan Bye gda | 

51 Qa.r 855, ஐகி ஷொஷ்ஹ காகொ யெ QTR ॥ 
Srard Grote OO.st விஜொறாஜஹரொ வகெக : 
அவாகஹா ZLo Ber அள Q Sapro PRETOR ! இ 


ஹார வெரல Bair ass காஉயொ கெ.ஹவ.5.தா? | 
avec tie தெ a safo mS வவ a) 3-9 Bi STN 


eyr Qan rar SIOA- araye கரவ ane s | 
QOS Ara ஈலஜி.த௦ ராஹு வஉ௱ாவ௱விலெடி தடி 


Sa வண Se Brgryo வணாூர 2ண-லெலி தட | 
விசார வடு 50 @ 51215 QagQaQeg v ஷுஷயா ॥ 


வணா.நா௦ மிணஃயொ வணெ-ரெொவ Barsa? i 


l an Brg? கமடடு derr? வய யெ ஸ்ரிவ..கா8 வி? ட. 


gr Oean Das உ௱மெ.சி கி,விய? வாரிவ௦௦ ௪ | 
்வலெயர..௩௩௮-௫ தாதா வகப்வானிவரமி all 8. ௧௦. 


உணா ௨, ௩ 8,002 6 வஹாமவகிலெட$ | 


ஹ௦ஹி_தா Er SJET ஜெயா anro sap கி அவி 4 
#219 Gent @/ 96) 6 விவா வர பண ATK Ge ANG) BE , 
7 


கேன காகிகா மெ வாவ லா மெ. 
ஷய ஊனு. 
vyp eyr ABr லொகெ க்ஷ்ண்ஷகவாதிராய ஷு ! 
ொலோஹூ arrr நீரா மெ ஷாஜிலிய tos ௦ | 
பெஷா௦ யொ.)8ரமஞா_நா௦ மஷாநா௦ வ யமா தயரா ॥ 
ஹாயா ன an &i Gar வவ காுணாமியெ | 

பல்‌ 
orrowurr உலா, 
யெ யெ வகாரறெண ஹுடவொலா யொ லவெனுணாடு | 
0.55 O65 வூகாறொெண aouri abrang? ॥ 

ஓ 

அிஜாணைீ8க கம்‌ 
garg ௦ வூ வாய வ-௫வ-1௦ கா௱ணகாய-பகி | 
விஞா8ணீமி.கி ஹாடபொொ ZARA 2௦ ப்ரிவவாஉ௯3 ॥ கடு 


உ ணுவி6ம ஐ தாவ வளு8௦ வணுவி௦மக hy | 
Kaag காத ao. LIO Bruurs R aneh aly ச 


ட௨௨ொ அி.தீயல3ஜ ஹு யா ataa WITT Bly i 
ஹரஜிரம- ஷிகா வ8- aws Qur 8௩ மிவாஜஐவாூ i 
arag yr gr srg AUT aras. அதால தட்‌ தப காவா ॥ 
8 anað சா வாவி arma? ஹூாஜிவவ . து | 

| லர்‌ ஹஹ ஸ்ரிவொயெகதி ச, ௦ வஹூாக்ஷ£௦ உவெ௪ | 


அலா saree 5-5 காயா வத கு, ரஜக Er 
கமவா2 2) வூகாரெொண ge ஹ ospet AS டட த 
* ஷஷகா தஹ்க௦ Urpo a மீஸிஜஹ£ sg | 


னி யதா -ஹள an [உ.சிவாபகெடி₹] 


l ர வரர லகாரொலிஜாகரிஜாவ-ஹைபொு _ த | 


> தாவ தாஈவடல5. . ௩௫ 


ஹாஞாக-ஸீ$ஜஹுயொ மா௪ வாக ஹா B07 Ban) Cass [ந 
ஊரு இலாவடி த நீ தராணூ Can ie 3 
லம அவவ 8௦ $, வாமா ரரஷிறலக ட்‌ 
யலா 6OravBroe-—Ooer வழ்க as 1 
Hag, ௨-௫ ஜக ஷாகி கஷெொொ8லீ$ஜாஜவாஜ$ாக | 
8ஜெ, £20/௦ SEOs) gana eryn re SV நா பி 


அஙவலாயயொவ-ாவி ஹரயொமஹு காரணி 1 | 
வஸீஜா.நல eaS gavo காரணொகசஃ ஹி_தாண-க(ி ॥ 

ananga BATU ano அவா ஸ்ரிவவஜா.நி கடி | ட்‌. 
-கரறா8த) உ .௧௨.௫) ௦ ஹஸீஜ வஹாவி Qf fas உ௫ 


உ ௨௯௦ O47 Y-5-Oo 8 ஞாய$ீரி Se | 
அஆ ௨ AQT Bans afr 5xGerssd Gerda? n 


ப 


5 T 
காலாக, ட தர்‌ ப்‌ 


கம காலாக ணொ GG) dp Oo 8-9) க்ஷண (ட | 


an r oS) ee? awa arty OFT POTD) ara y வொசு a 
பகவ காள யொ.5; any ast pro அவ) உக்ஷிணெ 1 
வாலை O12 கிண by Oawr 05, ாலாரணொ DOK PNR 4 
ஸ்ரீஷி.திமா aan oI@avr 8சாறொ ல-௫_தயாஉயா i. 

பெ Bown காரு விமெரமம quire. Tr காஹறாகிகட : 


செ ar sry ஹி யா $வகொ கமயொவகரசு ॥ |! ௬௦ 
பக்தி F ரர பஸ்‌ 
Br Geis வ யொமா | awy s ட்‌ avan ag 
arriua ere uo வகாரொ யமா ar Sa i 
BrE FAJA TSAN காவ பாற$திலழாஹர$ p 0000 வலு 
ஜாவாவஹொ. வியா படக்‌ வ டன தத விஷக்‌ wy 


டள காநிகாமதெ உாஞவலாமெட 


பரொகம௦ காமு ஜாகொ rer தயா | 
வாசா Serger செவ அதாகஞெ _ தமா வ Os i 


பஷ கவஹுலெ pro வ 82) ஷீயா | 
iy tantra வஹா வாஸமெெ வு ஹகஃரரா8 வகொ -5-53 ॥ 


Qanra SN Qasra— trun ro-vaier Ban San wy-t as | 
வழு ஹப தயா தவிர : யா௫ுய8ட௧ _தயா ॥ 


tater) தாம வவள வ நகாறொஜஷஜெ நீள தயா , 
l w 
vor Sp உமர யொல)8வராபிகாக ॥ 
i g 
w-O)LQeras! San@»tre we Oslgne-5 காமா | 


ஹவிஹஸமெ- Sarapo வெரஷாப E லவள அயர ॥ 


ரஷா மாவ தயாவிஓ. Qs யஇய-இ.நிமயொய ர | 
அமு ஓணிஃகாரறொலெ யா awyru அயா y 

PE aai] கியிகாய Aro Batu Savors | 

suo $வொம ஈாமாவ ஹா வ வமஹாஇவவ i 


ஈ-ஹாாஜெொ UG) -Bror Uo anor Lua கரவயள ஐ [அ இ | 
செ ஹாஜா wr Orr சொயிரரவாஷ ௨1.௧௦ க்ஷமா ॥ ௪௦ 


வா.சாயொஹா வயாவா வ anit ler செயா SaO ஐ | 
ஹூா.கா ஹராஷொ ஸீஜாஜெ ஜகா ஹவிஸ.ம-௫$ ॥ 


சுகாரொ § உகொக்ஷமர்‌ லாவவ- rug வள அயா | 
விக்‌ ய வ8உகொ யம பா மாயா Quis er ॥ 
ஜாயயாமொம mAAR TaD தமா வ WS | 
கெட வாகா Sou ல்‌ ARQ! வட. 


ஹயலியாமா ஈள ஈச ல.சமா ஜெர.சா௦05 elos d? , 
gorre வ andara aras ஸ்ரிகள 8 tramane அயா. ॥ 


885 £வ.சகா௱௨ட5 கள்‌ 
ஹா ase Guga ஹவிஸமெ-பா 8 ama ௮ | eu 
உர ஹாாஜெொ செவ உவகொ மமாஉ18-.. அமா ௪௫ 
வெ...கி காழ்‌ ஹாரா ஜொ.கா Sar wanar ஆமா |... 
ier tran nor நாக்திவவர alovu வ ஹவிஹம-௯8 ॥ 


qpre mr Qe rrr அமா Gaia ஈ௩திகாறொ விஸம-யாு௯ | 
கெரபர vue rew பெர கா௱ஹா Stour மரா ॥ 
8காரஹவிஸ.ம-ாெ வாட கிிணெட- al 6 Gana | 

வ ௯,௦௧௫ மாஷா 00௨) 8 ஹூ; ௨-4) வ ௨ம-ஃயெக ॥ 
vilapyan) rile 20 5 an) vlad aren) யீ8.த₹ |. 
மவ-3ஜதாவ-௫௮-:௯௦ தெவ்‌ os abun நரகு தது ॥ 
கயா ada 525» 8, Sy GODS.) மகர 

vilaut 2 juf autes ௮-௫ _தலாவாடி௯௦ ௯ Bra ॥ ௫௦ 
8ஜெ ஷி ஹூஷி-௧௦ ஜாவா 8ுஹ)டெச ITUR நா | 
வவெகுழாகி விநா) மாலு.) ஷகி.மாககட ; 


. யஜெல்ண-௦ er Hf fo anQQaso வூணவாகிகடி | 


Praag Qe apap or amir £வகவ-வ-கா? , 


௨.கறெ.காந வஉடாறு BJT கெ யெ) dad J | 
ஊகெ. வா படுஜஉஹா ௧௦௯ zady ஹஹுவவரி தி ॥ 


MD R35 வ கட 


அயா தா ஓ, BES, an) வ சூல க்ஷண அ) 0_த | 


ஷொ8.சகவஜா..நர௦ தா க.நடகாஐ மணொ உவ ட 


பெஷயவக்கிெ தா By ren Quan erro’ 58-88 aÑ s | 


Seara r ugra வ Sepatr வ தயா வ Sri ௫௫ 


யகரசாஷ அய: வெவ இவ வில்கிலொ அயா | 
ஸஉபயணாய சி ணெ ஹாாஜெ ஜா நயெஷ கெ ட 


கலு காதிகாமதெ உவம... 


Baroo- g காய ஆரம ணெ வ BS குமா |. 
ரகால_தய நாஸா T 

2) தய _நாஹூாவ ance Glave ஒக கிகெ 6 

வாவ a ஹாயள 9) grr வாவவமர Quro’ | 

கூரா prvo வ ஜாமி ஹுவ உய விட சா தயா ॥ 


ஈ.ஈ வலெ sor ஈர லாகசொமொ தமெவ வு | 
வபர வரர ஜி.கீயாஜனொெ @ 6 sar விமா வக a 


' 8) 
ஹாஹாயம விஷா கம asy oorr? 


f 


ஒமுஹாபம்‌ தயா Cena விவிலா8 தெ wi ௬௦ 
era larmar 00 அய௦ Grins volar | 

Orso Oyigy Gangs வி.க கு அர.சீயகெ | ii 
றிய நாரம்‌ லெயள வ வ.நா£ீ-௧௦00ல தயா | 

Arara AQuAS rr Uara an G) மெவ Ql» 


ஜொயாணவி sir oem Gent ணெயணெஙெ தயரவரெ | 
நமர்‌ கஉஹா௨$ வ விலிவெெஉவக்‌ கிகெ ॥ 
AN OL BT eer தயா வாவ க௨ரராஷ rw QUON ன | 


ஷாலிஆய.மகாயு சூஉஉழெயயள அயா | 


ஜாவாஹெஉி. விஸ.ம-மர ணெகாரொ Daag rore i 
ஊ௱ த &70) a0 தவமெெவ வஷொகாஈம aO pare ௬௫ 


கடு Bo வறு வக்‌ கள வி.) ஹெஒ_ந௩வ-௫வ-410? | 
wrvdanrG)_s Durado யாமாயா ueo வீ தமா ॥ 


ala 0 தள VOUT mor groa லிர-மியெயள | 
gxqndanG vn so வா வெஃகா இல வ விலொயாவ ॥ 


ஹரொ வாடிஜல-மு8 பாமா பாஹெொக? உ வாள OS Fe y ; 
யவாவெராஒக curr இஜிஹ்விகொவா மரொ௱ஃவா ஒவ8-௫ 8 ப 


தவா கமாயெ வ ume gge Prg வகா | 
சுயொதெழாகிய்‌ ௬௫ வூடு யெவவஸ செ யாய Suu 
Sorby y 


காமா ஹுஹயாஹம்‌ ஈஹவத்‌ Hor ஹதாலிவெச | 
soir) any வமர mee “இ ஹஸரலஜொ யம யர ணெ அமா | எரு 


Q pauo தமா யாம வீரர விஜா Sa yo ப$ i 
கமா வ ய ரஹொ காள விகயெ.கற ல்‌ வர 


ur sar Awo வேகா ச யொசெழா மிரா கவ ) 
meee ஷண 81 aur யாதா uy வமமஸ்ரிர-௫மம. 


Herd Savy i 


E aQasr Bor யயள 2-0 வவிவாலுஃவா? | 
w-O) bay Tre rapist வெல ĝuo ஸீ£ஜூசிகமர ae ॥ 


ஸரவலஃ ஐ தயா தம யம மொடெஷூ8வடு த | 
திஹிஹஸா-லி.க S Ery ராஹியா வவவாமம யெ ॥ 


8தரரொ Br dase ஞு, ரணெ விபஷ ணா | 

மஹா உறா. வ வாவ ௮ மாகாராஜாறவவே வ॥ எடு 
அயா காக ஜாய ௧08.௩ ௧ ELP ஹாயக$ | 
ளெமவ-வெ.4ா வகாரம்‌ வாகி.நரஷ_கமெமெவ D ॥ 


ணகாகஃ at Oar esque ௦ வஷாயாகா வ 


ரது என்ப த்‌ | 
andanu auv8 res Gs யம யயள 


பரப தாய யோ போவ) மெவ Bu 


E வவெ ராயா ஈடு டுவி நவமா லவா? | 
slats 7 அமா QBBE வா_தாயாதாஹ QOQ ஹூ ॥ 


ர்‌ 


a 5 $ ந a 5 e 
-Parmos DAQ ir $ arvo வூ முழு அமா தவா | 
வகா காஸ்‌ a5 Bor ஊசாஉமெ க்ஷிவெச , 


க Tau டடக்‌ ` A கூஸ்‌ 
ஜே, ரானா வடட 


29 காசிகாம6 வடிவமா. 
பரிய ரம ஜகா ஹாஷொ யதி மாய மட | 
மதன்‌ கு கமாஜொஷி வில்‌ ணெணெ சயெவ ஓ) ॥ Ao 


BoE akar ணெ ௮-ுவய-4ஷா 17 SITUAR , 
Head sor மாதி £, கா uu Sar Oates i 


5 வொ ஐ வா லாஹா Quran Qaszate $ fOe | 
சட்டமாக அமா myra வ விழா விரரஷணெ ॥ 


ணெ வ ஹாாயெஃமு வப௦கொமயாகஹெஹா௦ திர | 
auras வவெ ad OQuga oSar Garr orca quor i 


விகாறொ $வகொ upada Duur Erie i 
ணாஹு வகா! விவெ.சாஹு ஆயொடிமெ a 


easy rout Suu வஸொஜூா வ ரொகயொ wor ஹம தமா | 


லகாறெ Aram Oar ஹாாாஷொ aS Sr sami AG 


a r-5 soan ஜிரா காலயெலா௦ ஹீ ஹீஃ ஈாஷவஷாவலமா | 


ஹஷா௦மரஹஸவவஹள ஹூரெவாஜெிவள வகாறொ 
தீவகொஷச?₹ ॥ 


யகெகெ.மி4ணிற த) உருவா சாமாஷ்ராய.3ா£ | 
ணெயா ஸியாறறயாகஷா லிவிணீயு ஈமு ॥ 


ஹுஹாஹ._த வெெஷு தா ஜெ.தியி உக்கிகெ | 

லீ பொம்‌ ஸரிவளவ? ராயாயா யயா மாஹமா ॥ 

£ oi Dakan api rer oy ஈ-இவாகி § விஹம-88 | 

மொ brit விஷம்‌ கமி ஹீ௦ ஹாஜா OF லாஉயெ , 
ராயிரயிஸ௦ ar Dare ௨௦ a$ a ror QanranGuu 

| by Oana | 


ப்‌ பதம னயல்‌ லவொலா௰ 
௮5 , #9 


மாவவாஷா ௮ வய 


8 ஆவ.சாஈ௨டல? we 


Paz ௦ A 5 wD 

sem விபர கெகா_த௦ வ ஹரா; வ வம | 
ஈஸ வா? ॥ 

வாடு நா ௨வெளறிகா லொலாடெெவ நந பாலா வெ | 

விகாரொ2.நஅஹாஹபுகெதொ 8° வவட PIIR ॥ 

சாறு பயொ oO கால A கவாஇவ- மமக | 

yaar) or Orasa Oat யகாற .5வ-இவ-4௯6 ॥ 

marar ஈவிகாணெஸ Arog சாஹமா ௨ விக | 

ய இ யள வ த்‌ இவ ஹலிஸமெ-ா 8_தஹவ ॥ 


l anauia ண்‌ கோ௱க$ | 


வ௱வக்ஷா விவஹம-ாடுஷா' காற்‌ ay 5 ant il ௯௫:1 


ஹவ Sy 1)@) ar sor ஹாஜெொஃஷ கிரொொ PAIR | 

சுவாஹா @ pa ௫ லி Qaan Towa வவெ! 

மிகூரஷஸெ யெ வரய-இமமாயெ ஷாகா௱ ஹஹவாக்‌ லவ | 
UO. ve 

பப? afan 52 ௨௦ வ றால்‌ காவ தமா ஜூ ॥ 

Gane wan’ வி வவெகொ.லிவகெ | 

விவ; rar வீரமணெரெயாபாஸியா தமா ॥ 

அகெொல WH) Agea an LOT ao வ alouuG) a | 

மாகாயெண _சமாணெஷி வா? S an err rg ॥ 

நலஞாதொலி வவ andan ube காாகடி | l 

anaran Pro ஹா லலி வாகா Teas"? ஹி அயலக ௧௦௦3 


ஜவ கூரவிஸடு ம-4ா 8ரொவய ௨-௧. வகா௱ கடி | 


வில்‌ வத waway யல்‌ வகா கவியாக it 


Bra வம தயா Q sal ணெணு வாவ கல்வ: | 
@ an ரகாறொ mpag ரறொசொதி நாகல ஸெகா வார. 


ஷலா s abamo 092-2௧0 காக | 
(ந்த 


2. ariary orOatmr@- 


grat rai Aur அஹ, QQ) abi சூ உயாறி அவிவ்‌ i 
ஜாவவ-ஃ | லள. ardoro SE கிகெ > வெக | 


ஜுஜாஜா-நா மெகா யலிலீ.தா தயா ஐடா ॥ 


வரவ ஜூ Sanw re தவல்‌ ஹாாஉ$க* | 
ன வ்‌ உக்ஷஓாடபெவ களை உமரி ॥ somi 


UO ஹூ உ தமா a வள | 
aa யா வ தயா வ) ஷ்‌ ட்‌ at ye 
Uy UD uo - பாலு ௯ க il 
வரிய காற்‌ அ 
9 ue ரவ aun Daa | 
ஹெலயவ sagt லாவ வு டெத்‌ டூப்‌ 
ஹஸொயவாஜெ, சாரா ஹும்‌ ODABIT ॥ 
யஹுபிபப வூகாறாறு 8 சஹவிஷம-*௬ு₹ ! 
வணக peer G)G) sew வகவில-மிஷா௦ ars a 
லூூிலாவ _தமாயவ o groun திகெ க்ிவெச | 
ஸியொஉஷஹ காவ! SOTTO, GB அயா Em? 
உவணி as a anade மம ட வடுக 8கொஜலா | 
Hirs வவா.ஹபப வராறாஈஹயா sore i ௬௧02 
ஹாஹா வ ஹயுகெொொ வ-இவஹயொ மஉ௰ிஜெ i 
3 E 8053 வஷவிலுு-௯ கட்டு ஹூாலிவெ௫ | 
நரா விம விணெமாவா arger ang EE. p. 
UU கூ rQeit 6 பா.க்கொஷவஹா. அபா உ 
Loewe roan 
உருவ ஹெ அயா ஒர கறி சி.மணாஜா | 
லாகா £வவாமெ வா.கிஷவிபகெ BAGANA 4. 
வஸு ணெ வ விலாயெவ கொல வெ த 888 | 


mAn OA aa வா 290621665 வமால வள ॥ 
பர. 


ஹவள 8ஹவிஹமஃஹ உவா vé S? | 


885 ra காவடி. ௮௩. 


அ்காொ 8காரொ எவ #u0er...... பெ ॥' BEG 


Ot gor 2) Bey வ vR To காரொய 
ewr AQA கயஹுயவி௨ாகெ, ॥ 


Buu e, ர தமா றாவ WQU Qars வ காவ | 


ஒசாமா ரொஷயி Sav@ 0-282 1 


கெலஷஃவரெ.தீயு௫ afp sre sor அஹ 9.5 வனா 
l oan Ter: வய | 

சூகாரொ 8கறி பெவ -So armu anes Oa ॥ 

அமரா விஹஸமஹயீ ஐ ஸி வஹி ந ஹயா | 

மர கணு க, ணெவ aag rou Sas அவெ il 


௯0 LITO ய. UO an a 
PUD யரா பகா ஹாாஜெொ meras | 


awha E ஆரமும்‌ ஓஉராரொ wD த ஹஊவ வ; ௧௨௦2 


சகாறா en cog + மர QUBO)? ௨ வூ ஊவ அ | 
ஜவா ஐ வண அமா METE லாவ Fg அ Gard உ 
ஒரமா லிகா ஈஸா கா தவாம அயா உ கொ: 


உசாமா கமா Os ஐ திமகெகொமலகெ வெகு y 


elm நஸ்ரிஷி.தள. வெல முப வரு பதமா வ ந$ | 


aranvapean v-o erator Cone a வர்க்‌ i 


ou அயாஹால oan வாளி ஈகா ] 
8 கவா and an v- UST ie UD ற via Data? 4 


ஹம ஹப காய eet OTT சொல்வ: Waray | 


smana 2 காஸா UUD OTIT a gar வ abon ௪௨௫ 


wire 


யெ. Uo br வகா காற்‌ யயள அயா | 
மகாரம்‌ வகா கி fers aor gu ASYOons | 


steno gnc: சகாறா @ratapaan oas? | 


௮௪ adero asa wr s 


ஹாரா வவ 8காறொ BATAVA ॥ 


மரபி தயா வரு காம anra Daha | 
அ 


விகாாமு seat பகா ட ஆடல்‌ i 


ஹவிஸமெ-ா கறம ஹூரா அமா ஈவள | 
_நஅடயா.ரிரவாடமெவ srogo டட ட்‌ 1 


per தயா 8 காமம்‌ ந க்கத்‌ | 
gto ட்‌ 


uo விஸ uo x 1. 
ம்‌ வி்‌ தமா மளவ Saree s வாவ கழ amo} 


ஓ0_தா8ஹவிஷ.ஐ4*? லிகாறொ og ஹப தூ. E 
ஹகாரொ ரெவவவகொா வாக்கி, oro திகெ கிவெக. i 


அல்‌ றம்‌ அமா திபு wer Grong.» ஹொ வு 
«cigar மாஜ: SOQ ee வவெ 


ஷெவ uu ரகா வஹ நாஹாவ பனி வெ in: 
ஊகாரெ Basro கி௦வி௯ FEB) உ௰௰ விவா வதன்‌ | 


swan an yo, Barre ந வாவ க. | 


கரிகராமர ging காவ Deor- 5ஃஹாரஷய s ig ॥ 


Save)» ண ஹதாயாகெொ Sug வற யாவ ௩ | 
பகா௱றா தலாமாவ வா.தி யாக்க கிகெ ENOL amQ} 
- Ne வாக 


வரம gorre wou வந விஹ.ம-4௯5 | 
Aroa தயா பிரம வனும்‌ தமர்‌ வ மள il 


தாறாவாம தமா கதொஹாயிஸெொலிரி Susan rug 8 | 


அயா வ ப்பி வாயா OG) UG au OTTE i 


ப_றயாமா. shor ato அயகி, ம fQ PAIR |. 
ககா வா pare ஹுஷட்‌ ஹா ny வெட 


ககா colg ws வலிக்கு வமனெவொழுபவொவடும்‌ | 


ல ge ்‌ 
825 reir re வட... ௪௫ 
Suv ஸர டவ wuy ஜவ ஜூகா௱௯? | 


விவ Bun வ sam டெெவ்‌ இஃ விகட மா? | 


2r emi O) -S SO நெ ஊ. நாம தமா வலி ப ௧௪௦ 


பெசகாாபெக வக்‌ ஜெ வண.கி,௦௦_திசெ Seas : 


வழர வஹ davo நிர தம தயா வ ஷட்‌ ॥ 


நகா௱வ-௫ வெ. உடு Guva வகாறொ றெஹஹ௦ப-ஈ.க? | 


முரற கஜ தமா வெவெ மால தவ-வ- ௬3 ॥ 


air 2) சுயாயாக்ஷ BUO Q UT மயள 
ஹா வாவ LIT LIT Foy ae ee eee 


.தகாராவ-ிவ-௩ஜொ 8 ணெவ வஹொ Qar erv வட 


Oanr8 Sang or கா OTET வாககாறயு எக்‌: | 


8கா௱ஹவிவ.ஐ-4 2? ொ வழா: வ SE Gudea வ ॥ 


8ரவா.நஹா௱ an ௦யகதஷட்‌.தி,௦பம.5௨ தி SIR 


௦௯ ராயா பரவ =o} ஹார ஐ சி்‌ 
ஓகாடு௱ ய மெ ஷட்‌ வ ஹும்‌ தய வஹா ௧௪௫] 


விகலா ஹாயாக வூ$வண நூஹயா | 


f i காப த 4 
யரர வமர தயா enri கோடு உ-௫௧-4௬5 ॥ 


பூர > a uu தயா 
ae Qs w வஷ்ள 2) வய அியாவ வா வெக | 


வாம eiua லா? 8900 ஹவிஹஸ S 
. EA வரம வு Py ஹலிக oss li 


HU? 206) 6) 2? au ஊகாரொ Sarr alg tavon nS | 


ADDU தமா யப கா௱ஷவிஹ.௰-8௯7 » 

l ஸரி i அ வ 

ஜதக8-4வாஷவாடு 6 S anas d ouu SOs SOR | 
வா avo ofl 6am, ௨9௧, -ST uF, BA o ஹூ8ுஜஒொ௫ ॥ 


க-௫டாண-1௦ லாவு ஐஹர"ொ அலது, கடி n 


Sargo Saanol) taso லர ௩ ஷரஷிய_5௦ தம ers ௧௫௦2 


ச்‌ காறிகாம a Darter O) LD om 


வஊஷாச குரயா Bale) crt a ஹாஐஉறி௯ல, காக | 


சகு ொெஷா8வி கெலா.நா௦ நாதா வண-௦ விஜ way | ன ன 


SABO 8 ஜா ஐச. ஆஹ 85, த TO ; 
பாக ஆ E "ஷயொகபெகி ॥ 
8ாதரகா8ள)5 

8ா.கரகா ஹவ-86, ரணாஃ szea Dar லவெலிஹ | 


அரணவிர ந Gy VC taB? Qro வா ஹூ) amas T 
கபா ஹா Os anato அவா OF #1 a> வெஜூ௨ெ.௯ ; 


தாலா, 
Br On’ ஞ்‌ க 5௦ W) மர யதா Sr Harem are il 


DOR = aan - Brave Bo. 


ஜஜலெ._தாறு . மாக - 
THI 
ஓ Be. ஓ _ aly 


Mo n Ue QAD - PN a Wi» கரிஃ 
ரி. 5 - விச NEET EEE 


6 வ-ா௦ . ப. paso Syt aai f ௧௫௫] 


y ர x J 
sAr அழை காலு ஹவ- சாவ உ? | 


azar. yro ade.» Os செவி. வ)ஹுயா vilaro ger ॥ 
சூகிரமகி5 varany ANTE ஹாஉாஷுஸு 8@ Br நீ i 
8 anv0en. sain வாகி திரவ கியா 8_தா ॥ 
11௩௯௦ தத்‌ பன o வல, QUR | 
3066.5 yr வவ.ஹீ. வ Brura gand தள ॥. 

ஐவா நாவி ம ஹு மளா ess 9.தி ஹர-அழு i 
க.நரஸா ane ung bro ஹ நா8ா9ண-48 வ ௦ t 


தி Bro 82.௬௦ வொ Q8 raD o மம] மணாலி 1௧௯௦ 


தாவ கோ வட? அள்‌ 


SATO வ௦ ஷாஹகட௦ acre Oey 
காவா ess 


Eras ஹு௦ப்ததவெமா aag.wa 4 
. ஹஹி-கீ௦ வா.தயெ _நாவிவளஷட்‌ ) 
arr amo agree ws Weta, aioe ஜி௦ழ௦வ கள 
Fie ano) o-tawairBo sora bo திரரோவெ௦ஹல 
I ஹமழஃ4_மாஉ$ n 
வாழு மக த்க்‌ ee 
சவிருு.நாஒயபு௦ வ 
ட்டு UUT Ber. வ oN oa Brad 8B வெ 
o வாலிகாயா௦ davot? 
api BBO வ௦ ட விரல்‌ 857௩0௨ 
, ுாுத்ஷாஹு வகா 
“af விஜ ~ bra மியாவ்‌ oils iro விசெலா ॥ 
லாக we, 8 _Bxo ey -A Dermo esr 60g air வறு 
Beer 8r gysur 8.5௦ ஜவவியள ஹுயொஜ, saurs ly 1 
865, anran 67 ய ஸதி தய SS rear வா ௨0 
உறு யாறு கா8யடக நி. காஷஹ8_தலாறு BÊTE 
i i சாவொசு)ஷள ॥ i 
சாலா yg as வாதா douv sy Arus yu Qui ` 
puurs ruler 885, rava 85r ஸீகா? ॥ ந்‌ அ 


வாலா aur Jay வலஉா 8, 8 r@@uve த யளவடெ | 
2 காணி யிகா ona) sony Onaya. பம்பு 


ஹாவார நூ அசத்த தபர கத்தர்‌ il 
வெ ஜூடவிஷாலா௨ள வ? க்ஷ உ க$னி |. 1. 
ரொமாவஹாரெ வமி.கா$ தீவானா.) ay கணி y 


Qarar மிகாடடரீவாடெண ரா டெழ்யவ வலு sts த 


F p] காகொம a8 at DRDO vo 


war தெொலமஷெஹள மமஹள S Orany வ கணி , 
-583 ஷடீகா௱டயொமால £௦ Ey ஸி வெ? உ௱உ॥ 


ஹிலிகொ_.ந Sola FS ஹாவ்‌ கி௦வி௯ வஸொயயாக்‌. 


வா8௨க்8 லா ஹகாஒயொஹள மஙணள &_sor ॥ 
ba i 


சூடெய8 25, Qao வாகி amar \ Glau 6.௪ விஉய-4பா௯ 
உட. வயவூவாஹெ து வூஸொயஹளச8$௱ள யொ EESTO 


a Dag A crorsn,) et வாறு வஜ-யெ.ந_5-௫௨ 
பழ ஐ SOC aG ௩ -வஜாக்ஷிவிகதிவாணய5 i 
a J 


வொகாகதி ந ஆவாணி௫ ௩0 BST HO RIIT OU | 
1G) @) & Glau Bir sas) Careri வண-மாமரயஜா உய? i 


கீவாஜெ Ora தீயா குள வணெஃரொவ௦ திக, 88 | 
Cary rB rai Q@r219@6H22-D தவணஷடுகெ? ॥ 


2 2 
a@reuug அ ஹமி Quuag ragag ம_காஹர_தா£ | 

a $ 8 s 
L syin .நாராமொறா.ந௩ SHou ॥ 


பவடா2.ம௩க-௫லொ ABr யஹாயகஹு ஹ ஹிஜி௨$ | 
ஹஷிகெ PREDE pee ive ஷொலஸா_த05 i ௧௭௫ 
ஹிலஹா ஐ) 8 ஹஸஷஹிலொறி ஹாயகஸ TG) ாக்ஷராக | 

895 rg yore = Oued ஐஹா ஜ$ாஜிக௨ நாக f 


'ஹிஓஷிலாஷிலவால; ஹீல ஹஹிலாஷிலாறி i 


வவ; ANT OT Per வதா BO Br உதா. ॥ 


கிஷ வஉஹிலஹா உழு gas sait@ a 
guavas உா௦8ரஆண ஹாயகாநிஷ கொ Pasw? ॥ 


@ 
I a) Si வெலை 8ஷெொ நாயக] So ॥ 
g 


Ba ro காரலியிவட௫$ ௪௯ 
YA . 
viagra uf @ancoviens உதா வா ஸ்ரிவலகி8ோற | 
வடி கெயொம௰ மணா ஹஹஹ goat? பா ௩5 a 


i o 

as) அ afao ஊலாகவாஜு௦ மரஹீ.த௦ 2, mor Da se | 

bed mi . 1 
Gy HITT EHV Eo வாவ ஜவெஉ) 9 இராக i il ௧௮௦ 

2 டத்‌ C ; 
ஐஷெயாடிள கியாஷஸி0௦%) 8௯, உஹாயகொ 296 ॥ 
ஓ. 

அவரவ வாய நாஉட5 865 ravait Sy analy re ॥ 


amaranta AOT உரு க்ஷஜஉ rpa | 


_ சுணமாயிகழாக ஜவஹாஹ? ௧ தஃவெொ ப௩கி.த$ சூராசு ॥ 


o 3 5 7 
௨:௮௦ mgg? காய tanR 23,51, ம கணஹ_ூவயா ॥ 
8$ரமா..ச san» 805 any ஜவஹ UUO s | 
RD WRB ONINT $85 any Jugo ANTAL. ஹஹஹ ily ப 


ஓயா RIUTUU) Er ஹொூஹவிஷெகவியள 8-53 | 

8-ஒலா உமா _சா2ஜா.மா8வ.4 ஹாஜா கடி a ௧௮௫ 
sray 12 OT மம மஹா அஹா ஹொ ஹி 8r pans | 
ஷாமாஹுஹழொ.தராவெறா வா 865, ரணா௦ ஷாஜூவாகிகடூ ட 


885 range Paras Oa 30,7 apy Tap dy aD srann வா it 


lod சாரிகாவெ:, sanr SQE 8ஜொலாலடலொ asus | 


—(#)— 


PO காதிகா மெ வ-௫வ-$மா௦ ve 
அயிகவா௦ஃ |. 


GRO 6). \r8a1\reIG) சிஷாஷறிக்ஷ-௫உாய 
ஸவவாவிடெ OUT நாய RO _ந8ஸ்ரிவாய 
'ஹாெவாய ay eras வாஸாயாெகாகர்‌.ி 
தி, வாய வஉவாகாய ஹவ-விவவி.நாமமாய 
Tor ஓரா வாய விமெஷா தீத AS AIS HovlS 
Sat Sr லய௦க].த FU சாய 


show ante கல்‌ 2,2 april 8 ஜுஹா$ர 
பாடு ௬_நஷாய ௬.நாயாய 


பி தாய ஒரவாய மார தாய தில 

PERLEN ஒஸ்‌ QUT H ௨$௦ஹ௦வி_தாய Baye 
dur AQE லா நாஹாராய சூயாராமெயாய 

மரா நாய gv த. தயெ மவொய அ.தஷவஷாய ' 


“சொசவொறபிவாயாசஷ வழடியாய ஸ்ரிவகுவவெறாய 
ச 
IPER வூவணாய வா8தெவ ம anes உவவவாய 


ure au) woe SL வறிஹுவீரா sR anO?.y Ters 6-.அஃயெ. 
ாூ8ாஜிமகதூயாராய காலவகாதாவஹாய : 
பாலாஸால மொ வாராஜெ, ஷா௱ஈ உராய 
vd oe apr வ ஹுற-௫விணெ 58 ॥ 

ரரபாய ரரி விணெ apv Arian ம-௱விணெ 
) தஜகெ செதஜொ௱-டுவிணெ ஈஹாய mann விணெ 

மாமாய 

ர௱-டுவிணெ ஸீஜாய ஸீஜா-இஷவிணெ லாய 
Hon Ha Qo சகாய ௯௦க௱ற-டஇவிணெ நாஉாய 
Eroa m Aala வராய வதா -விணெ மலய 
ரவு al) aver உ௱ஷஊாய வாஹஷா-விணெ லாய 
மலர விணெ ௪ நஞாய a நதா விணெ றெ.கஹெ 


& 


- சயிகவா௦ட Që 


ரெடகொர௰விணெ 8E Qaw 8பெொொ௱௰விணெ கமய. - 
க MalQaxr ௬ஹ௦ுகாறாய சுஹுகாாறாஇஉிணெ 
உரக திர Haru வகர. விணெ யாய 
8ரயாா-டவிணெ வாய naera a gyru 
Ae rT OaIMQex யாய Fue OHal@ex angr an : 


_ ஹஉாமவொ-விணெ „Ro amaro ஸ்ரிவாய 688 f 


SOrD gyri 8-O 62 a9. கவில-ுஷி. சாய 
கிகா beri சொ ஹிரண) வாஹவெ ௯கிலாய 
சுநிலவவ$வெ ஹெ காகாராணாய J, வயா கிவாரா.தீ.த! 
பபான மாண 8.6 வொ௱வெரா sr ஜவக காதில்‌ 508 


DB 6s @)2. கரகாய 683 1 


go ௩ சஹா ஹராய மொல-ஒமொலயெ 


Swan o B83 


anal Seyrula.sOu Ogyr sv -Gamu வா்ெமொவராய 
RQV த-நாவெ.த.ந கொளி ஷாஷிஐ ௪௱-இஷிது o 
வய8வ, w8 0320-5208 )r கிவ aA BOB 
கலவ ௯ ers A BT Oe BrE a. Er Bre நாரா 
WOOD ய-இய-இ Ro 9-H? po வவ? go avas me Sams 
go 3.5% ஓ௦ அவ go ஹ.த$௦ சுபெசகாடபெக 
வாூா வா8ர விலவெ SAYU குஷியா ஜெ 
மராஹ- பூ. AES யாற aff மியடு..ரா 2வ = 
via avait ஹவ- anarusiaa யொமாயிய கயெ ராவண 
8 ah) ஷய QSR? லவஃ sonal 2078) லன sb > UIT eas 
VO ae, ராகி விஜாவி௨ட armoa agrs கெமர go “fe oe 
ஸ்ரீ go ஹீ aie ĝo ஓ௦ ஹட்‌ ஹட்‌ po emme anro 


௦௫, த ‘ade afo ao a090 an -Ðo 3,288 | 


உ araro? விவ லர்‌. 


ஹவமி ஹாஹா ஹயா வஷட£்‌ aap E aW ro ஷீ 

வட்டு ல்ல த ஹாஹா - Qan? omuru 

praor - த 4 வா எவவ ஹவஹா ஹில) சர 

Veg விஷு று உர வா ௬.நாவி.3_கா 5925 Hayy sigue s 

பாவி த வவெ ஹாக்ஷி ஸாக்ஷி கறு ave 
உடம்‌ 

624 ஐ va 
யல. ஜதா.ம ஜதா.ந vO ரவ an Oss ஹாஸ்‌ 
ஈவ - ang.ruval 586 ॥ l 


ஓஉளூ௦ 079. ஊச Qarsa ra SQE go (பாம 
Tro @ro aire ரரா௦ ஷா? ஹா௦:ஹாஉஉாஉ க்ஷா௦ Hho 
்ஷ-௫௦ GG) spo aparo supe வூமாஜவ.கயெ B80 ॥ 
ஐமக வ வெ p80 ॥ 
ஒ௦ ஹாஹா கயெ 58s u 
தகாத ge ॥ 
soarg 0-5 582 ஈ 
- கர.சா.தெ 58 
ராணா வ_தபெ :58$ i 
885 5 alg reli sorG) 05 ஜிவியா 365 Breus | 


Bo, re aj 00@)2 a sree, T லிஷாஷீரெல காதர sr? ! 


வாஸ நவ காட ஐஷாஹவெ- angrar? ! 
J 
உமா ஹுவலஞாஹு ம ஹாஹாஷாஹ; ஈஷிரயொ BETS, 


Besvoavat EGET E51 AVY ஈறி.த AST வ n 


anaitr46).6 வராய வாசணெராய யொமாப யொ 
ANOMAL 


— = 


சியி sarioa ௫௩. 


க்கா கவா க கற ஹூ) aver Ne De லவொ?வ i 
ஹவ-கெவ ஹவ Lamia ய ந angra epava 
நொசஹு ©) S ஹாஹா ॥ 
po ஸமவெ பவெ.ந85 o 8௦ ஸிவ ஹரஉயா Bror D ஹாஹா ॥ 
வ 

RO ஸ்ரிவா.த ௯ 8 ஹா 0_கஜஹவ-8ஜூமர வ௱ாஜி த ॥ 
சூவஅய 8ஊாவொ௱ alm seo Sarat eolg i 

சூயாஹி விஜ 8ஹாசவஜ௦ ஸ்ரிவாஜூயா 88 
ஹஒய௦ வம்‌ வாம உவ வ கிஸா கயா 
வ ® 8 rooh o 2 றற » 20 ஸரி Begu 
லல்லு ano ast) BPO MIU = ஹு௦ one ஹாகா i 

QO வரலே ET e gpm வொ௱ வொ௱-கற த.நா Ee 
உட்‌ அட்‌ வடி. HOD RAD as ag வா_தய வா-ஃய 
௧௨-௨௦ ஹட்‌ = go ஜு௦ ans ரு 

ge அந ஊமாய வி2ஹெ 8ஹாகெகாய SI a _ 
சில? வவொடியாக ॥ ஜி 

go மணாஃவிகாடுபெ SFC) am Sanr sea QQU (88 ஹி 
அஹணொ மளறீ வ ரல்‌ ॥ 
spe சிய.ஈவ.காஷகாய ஹாஹா ॥ 


Bera ௩8 ஜலலிஜாய Qs ௩8% ட 


ரா ௩ FO Ba SDT 9-௪ 6864 


maru ௩ sae emu Qs -B83 ॥ 
ஊய-ாய கொ ஊய-லிஜாய பெ 58% a 
ஸ்ரிவாய B82 ிவலிஜாய பெ ந8₹ ॥ 
வா௦0லெ௨3_ 


ua | vu. 
ஹார Sour வகாரம்‌ ஹராகெழா நா நாசா யோ | 


சயிகஉா௦3_ 


௫௮ காதிகா.ம08 arOa tor Dea 


$_ந5-இர. வஸணபாமெெவ வஹுராமமாவசொஜ.க$ | 
asroQag o— 
க ah 5, vagta gpa Quran £ஹராகிகட ' 


ஹு தமல ஸ்ரீராமா USW) வெ தயா | 
ண 2. அ டட அ ச 
டர்‌ aot ௧ பா.ரா க்ஷி A வப தயா A Be | 
அயிசகஉா௦_ i 
; uo Qr G) aor க வத | 
வா நஹ காம நள ol Q í See 
oI OG) 92.3—. 
கெவ ஹம ஜாப வகாஹலவிலா HUTS 1] 
aro alla oe யமகாாபம & SOON a! யவள _தமா 
mado typ ணெகாரொ உலா ப்ப 
வா௦ூெ ௨௨5 [௭௮௧௨௮] | 
யாயள _தஹவிஸ ம-ளஹ 800 தியா தமா வநட. 
8கா Sar ante -FOr வரா ஷ்ஷவ$ கள ஹ£ாலிவெக ॥ 
யாலெ ஹஊகாஉாய ver Sug வியா? வாயா peal | 
வ8-இஜாருவாயள வ in genga ய8-இவஐகா 1 
௯ யெவெகிமம கொகுமாஹு VOe.: வெவ்‌ ஹூ | 
UU WIS ॥ 
8ாகிவாறா உள கூரம்‌ ஆடு ஸீஜாசிகறு 3 ॥ 
2 
an@mRvag. கர்ம உல சள யயள 8-௫வியா வ | 
ஓ 
கர .த8ர-௩ஹமாவெஹ திம லூரகிகரும ௯௦ | 
sas Gua அயா AYU பரா மொஜெஷ fan) ST Ii 
Pant Of Ss85rug oT வாவவாமா யெ | 
வவெ 800 ஈொவ உதுனெது ரவர்‌ பஷணா f 
ஷாவுணா.கா உவா றாகாராண வவ; 
gogy Ur ST Bae ௯ a prerdal) ஹாயக௯ஃ ॥ 


குயிகவாட்௦ 8. ௫௫ 
௱ரெவவ-மிவெ.4ா காம வா.கி.ந௦ வா தடுமெவ வ |... 
காவ கிவ ௧௦ ஹா ௨ Yy srg, UU கவெயவா 1 
வாஞஸஹாமு கீமா pOg ஹாஷொ UUO தமா | 
n Daru தயா நந alonga தயா o Bra 
ஹச)" fuo லா SQU sr Erres உ து | 
யப uv j © 

a duy Wiser பரு HT UorrcttinenGi Gear வ ॥ 
ந வவெ £ 8ம்‌ ௫ வீவீ ந வாக்‌ லவா | 
சா வீவி த è 9 
கி்‌ அயாடெ ரதா care paGucay வர 
Beare வவெ ய, EAT வாவ UTT கமா உலா | 
CF a ESO) அ ; 
OST ETUI ERr oid r வெகா௨உரெ SAAR ॥ 
G E ை ல்ல 
100 பூம: சர்ப : 3 
ஸி நாம ஜகா ஷாவ T BaS vory த்த 
யா [TUI தமா ஜி ஜெ) விவணெணெ தடுமெவ வ | 


BETT வஹா ௪டி-$ம0 யாணெல்‌-மிவா கஷாஸ்ரிவி ! 


P0800 _தமா vod ஹர்கா௱மம நாவ ௯8 ॥ 


AO) soe விலிவெஒக-வக்கிகெ | 
T pert sr Sras வாட்ஸ்‌ வர 


ஜப வெ வலம 


ணெணெஹாரா OB r ஸீஸஷொ our Ou ana8rra 
Qrara H ல. eoan Tuy ஸா rro பவள தயா ॥ 
விகாரொ 8வகொ யம Aan தாஷாசிகர ௯$ | l 
ணாரா DUY வார ரூலிவெ.2-ய அயொடிரெர | eo 
யாலியொ யயொ லாலு ரொ.) senor ஹயா. | a 


லாகாரொ ஜெவவ-௫வ-10 acer Oe yra S Sir அமா i 


உ£_கா௨/ஹ) ஷி 6» BranQurg,\r ஹீ Maro க்ஷ££ | l 
ஷா₹வாவள வஸரெவாஜொ வகாரொ asr ॥ 


VAAS Sero erary Ur g. ராவா ஹராய. ॥ 


௫௬ காகிகாமெ வடவலாமெஃ l | 
சயிசுவா௦3. ee 
ணெயாரர்‌ மெ ரை) abr வெமாக adao கன i : 


uur a 
ஹுமஹஸாட -S கதெ ரர_தமாாகெ.தி rer: கிகெ॥ வவ- இழு ஹா ans ஹகாரறொ செக விஜ euwah 


2வ-சரமமம வவ ரெொவ௨-௫வ./வகா௱கட 
SG) KUT YR UAT aT ஈாயமாம ய.மாஹமா | 


லஹு C165) வஹஸ உவம உகாாமொெொகுவிமாகெ | -- 
angie e 
otf aban ப்பத்‌ அள ஈ-விவா.மி.தி உலய௰ா 1 ற 


Braas ம suse Sua ணெயவாவ ஷூவ-௫வ-1௬3 ॥ 
aerO சுயிெொவ ஒறு ஹீ ஹீ ஹூ லாம லாயெ | 


யெவவா வெள வப ர்கள்‌ ஹஷெொஃரசெ வெகு ॥ ஸெகாரொஹு 8௩1௩08 கி நாுடுஅம D ஹகாறகடு | 


er வ கள பெகாரொ.க கமம்‌ ॥ 
லூாவவாஜவா்‌ ஹொவ்‌ முயஜிமம ம ஊவ ௮ | 


3 ஐ 
ஹஸிகாவ௯ வொ ஹம்‌ விய வெ தகறாறு ॥ 3சராவாகவெபா பமெொவ சூவயமெ நவவி tars | 


Raraku ஈஃள தம வில்ல வக்கிகெ 5) anes ॥ : 


w Oxy T5143 .நெகாஜ. விஹி_ தாமர தஅமரஉ௱௱ | 
வாவஜஹவிஸம மர Sair san ஹாாயவாக்‌ ॥- 


-509 PALE SEN உமி UDan) உஉநள | 
வாபா வமர ிவாஃபெமெவ 587 ay மவ லா UU வெ ॥, 
விமா நாலை mavo யாள மம ஹஉடிரமொ SOIR | 


astoan யயள ஷஷ ம காவ கி-ஹெமெவ வா ie : 
பயோ வ தமயொ பம MUT பம தமாவயொ | 


guar) ror @rrananoksa) & or நவ மயகா௱க£ | 
சூசாரொ ஈ-இவிகாணெஹந$ நா நாகா விமபவெ ॥ 


anD uer 559 HAA anaan or 8காாக$ | 
$ வெ வேக்ஷா௦ ண லவ es BaT etn நம EME 


Buu யாவ அயா யம youve ug தழாவயொ? ॥ 


யூ வரர காமா Auror AAE DOR | 
Gana ஈம தயமாவள ஐ ஆம பெ வாரா Dalen ॥ 


ee 180 Gai 9-௪. மம ஹரஜெதா வாஷ gQ லிவெசு | 


miu ய்யா gy rarer ஹு VOUT வூஜாவ யா 
சுவாஹா மாவி 'ணெஃரா மாஹுதாயர வெ 


| 
யஜுர்‌ வே உகா௱னறா Barm ama anodes " I 
ட. 


பே j 
ஹ்கா௩மா manO a ஹமிஷா வ | 


லுஹா வ _தயாயாவ ௨_தவி-௦0 திகெ கிவெகு ம 


avra Aor வூயகமாயெ ரகாரஹூவா வடு | 
voup க்ஷ லவண ஈகா௱ொெவகாற ஜூ ॥ 


Sovy ஒர யகா௱ஹ Spaass Soraa | 


ஸியளல. த்‌ இற ௨ீ-சாமாம ரா Sgr ந$ | | 
தவிஸவஷாவிர-ஒவெண ; வெலாயிவயா தயா ॥ 


வயு திரா Mab CPET 588r தூ 4 
நஜெயய- ஒகெ AAA சூகா௱ஹி நமக்ஷு8 | 


T பெ உ ஹ்‌ apn அவா மாஷிமாமமாவடு. தடயெவ ai 
uu விறயகெ (இ வி 
உ வஸ்‌ வட நாஹாடு மரவ A 


ரு ப்ப Oura Eag காடயெ ௯ தாகா. 
ராசாபெண அழல்‌. வழர அம ஹுராவ-பள | 
armar 8க௱ஷ ஸலிஸ.ம-00 தாக ॥ 


ட. 


வணுவி௦பர_திகெ வண Byang அ விஷ | 
wore Gyo வீணெலள பரவா _தள ஹவிஸ்‌ ydas y i 


8 


௫ காறிகா மெ ௨-௫வ-4லா மெ. 


ஈமு சூஷாஷஹிராகிவெ4ா நாமலொஷஆலா_தயா | 
வவ வர்க்‌ ஹரகிமண-$ஜாஹூெெவ ௨ வ y 


ஹாளக$£வள _நாவா.நள வி.நிஷ.டீ விய 5 anes தி 
விருணெவ Sy Sarr டெபெரவ கொவ வெ u 


sro னேவ ஹெரரவ8-பாவாக்‌' லவஜெவ ம 2வள | 
ஹவ-8ய விஷஹ.ம-00 agp Ta- viag ॥ 


தயா. ந௩வா௱ ஹய்‌ ஓவரா யயள தல | 
ணா uv UUr TroVatqiouv 
ஜஉ௱ரொ யரரண। பவ BUT ஈஹலி கெ 1 


சருவ _தமாஉ) வ வாவெயெ நமா வாமு-ஃ வெ | 
gerry யாரி த வஷா ரெொவயாக்‌' i 


ஹமகார௦ தயா அமா பெய ஹவளவியி3 | 
சூகாறொ ஜணடுமெவ அகார anatase. ॥ 


STORT ஹவிஸம-ரர யீ.வவிமர ஹி.நஹயா | 
முகாம்‌ ௯ ௯, செவ nag. aouo SAE by Oavas ॥ 


a OUT மழு யகா௱ஜு ஹாாஜெ ஈம ெவயாக்‌ | 


வாகவொ யலா ஓகாரணொ aye ஹவ வ ॥ 


சகாய ance uy Qusar வூயெவ வ 
ஜாரா தமா லாவ சாலா தலளூ வவெ, 


ஓம்‌ காய கா தவாப்‌ பதமா அளை } 
ஜாகாறி pOr aw am@ar 5S, கெ By Qana ॥ i 
விம. ததா வெவ மாமர வரம தயாவ ந | 
ஹகாராஹவிவ௩௰ 4 யாவொ வெவ்‌ ayash ட ॥ 


லப து GOTT Do antes elena வில்‌ 


வமர வரம ஹலிபெொவ கொ ரெவஹஃய உத I 


சுயிசுவர்‌ ௦2. 


மர லம உகார யம தாப வ.களஹி வெ | 
patie: ஹெ.அரர £காறாணயள தயா ॥ 


ந ர்‌ 
a Mro at ம்‌ 4 00 20T Treva > T 


Cara ஊரஉள. uy Bante» ஈறு ane Ng யாக்‌ i 
= 3 
ரரஹடீ லவ @)s0-bug Fai வெ. guy மிர ॥ 


லிகாறொ பிர Paolo) aSr வலர ST Doors 4 
ஸ்‌ uv i ; 
லகாறமா தயா மாவ ard 058 கிகெ FyQanss ॥ 


அவெ தாமு esaa vnda வூூவகா? 1 
நகாரவ-இவ-ஃகஹாவ உருவை, கமெவவ i 


earo saDat Barou ௧௨-௫௮-1௯73 |. 


யமாமா eraser யள வாவ SPDT லாவா ॥ 


பவள 8௨ள ஹய்ய கொ பெவாஸுமா | 


ie 


சிவமயம்‌ 


2-வது மந்த்ராவதாரபடல சந்த்ரிகை 


இனி, மந்த்ரங்களினுத்தாரத்தை முறையே சுருக்கமாகக்‌ கூறு 
கின்றேன்‌ கேட்கக்கடவீர்‌; மந்த்ரமில்லாமற்‌ கிரியையில்லை. 
மந்‌-த்ரம்‌ என்பது மநநம்‌-த்ராணம்‌ என்னும்‌ இரண்டு சொற்‌ 
களின்‌ புணர்ச்சி. இவை முறையே யாவத்தையு மறியுந்தம்‌ மை-சம்‌ 
சாரக்‌ கடலிலிருந்து கரையேற்றி விடத்தக்கது என்னும்‌ பொருளுடை 
யன. அதாவது, யாவத்தையு மறியுந்தன்மையும்‌ சம்சாரப்‌ பெருங்‌ 
கடலிலிருந்து கரையேற்றிக்‌ காப்பாற்றுந்‌ தர்மமுள்ளதாதலால்‌ மந்த்ர 
மென்று சொல்லப்படும்‌. 
மந்த்ரமானது வாச்ய வாசக மென்னும்‌ பிரிவா லிரண்டுருவ 
மாகும்‌. 
வாசகம்‌ - வாக்கின்‌ ஸ்வரூபம்‌ 
வாச்யம்‌ - அதன்‌ லக்ஷ்ண்‌ வடிவம்‌ 
வாசக லக்ஷணையால்‌ வாச்யத்தின்‌ [ஐக்யம்‌] பொருளைக்‌ 
காட்டும்‌. [நினைத்த - பொருளைப்‌ பிறர்க்குத்‌ தெரிவித்தலும்‌, பிறர்‌ 
தெரி பித்ததனைத்‌ தாமுள்ளுணர்‌ தலும்‌.] 
நாதம்‌ மந்த்ர மென்று சொல்லப்படும்‌. அந்தநாதம்‌ பரனிடத் துத்‌ 
தோன்றும்‌, நாதத்தில்‌ பிந்து தோன்றும்‌, பிந்துவில்‌ [அச்சு] உயி 
ரெழுத்‌ HS தோன்றும்‌, அவ்வுயிரெழுத்தில்‌ [நெடில்‌ குறிலென்னும்‌] 
இரண்டிரண்டு பிரிவு தோன்றும்‌, அவற்றின்‌ பிச.வு பதின்மூன்று. 
[ஜீ வாக்ஷரம்‌] ஆதாரமென்னும்‌ பெயருள்ள உயிர்கள்‌ பதினாறு. 
ககாரமுதலிய எழுத்துக்கள்‌ உடல்போ லொத்திருக்கின்றன. 
அவ்வுடலென்னும்‌ மெய்யெழுத்து முப்பத்தினான்கு. 
இவ்வக்ஷர சமூஹங்களினாற்‌ ப்ராணவாயுவினுபா தி பேதற்தாற்‌ 
சமஸ்த சப்தங்களும்‌ வ்யாபரிக்கப்படுகின்றன. அவ்‌ வக்ஷரங்களாலே 
பர அபர சாத்திரங்க ளேற்படுகின்றன. 
ஒன்பது பகுப்பாய்ப்‌ பிரிக்கப்பட்ட ஐம்பதெழுத்துக்களை 
யுடைய நாதம்‌, விரிவால்‌ ஆயிரத்து நானுற்று நாற்பத்தைந்து. 


ப 


முன்னிட்டு க்ரஹிக்க வேண்டும்‌. அவ்விதமன்‌ 
கீரஹிக்கப்படுமோ, அதை ஜபிக்கில்‌ விபரீத 


8 தோவ.கா௱வியிஉட? ௬௪ 


வர்ணமென்னு மக்ஷரங்கள்‌ ஒன்பது பகுப்பாய்‌ நிச்சயிக்கப்‌ 
பட்டன. 


ப்ராம்மணோத்தமர்களே! ப்ரதிபத சிவநாளங்களால்‌ நாதம்‌ 
சொல்லப்பட்டது. அது, தூல சூக்கும பரமென்று மூன்று பிரிவை 
யுடையது, 


சப்த ஞானங்களை யுணர்ந்தனுபவிக்கு மான்மா சமஸ்தப்ராணி 
களி னிருதயத்‌ திருக்கின்ற து. 


ஐத்வதரிசிகளின்‌ அநுஷ்டாநத்தில்‌ மாத்ருகையான து ஐம்பது 
ருத்ர GSA பேதங்களோ டிருப்பதாக வறியத்‌ தக்கது. 


ருத்ர ருத்ரிகளின்‌ பெயர்‌ அடியிற்‌ கூறப்படும்‌. (பக்கம்‌ ௬௫) 


'அந்தணர்களே! பிறகு வர்ணங்களைப்‌ பெருக்குவதால்‌ மாத்‌;த 
கையின்‌ பிரிவ கூறப்படும்‌. அற்றாக, 


ருஷிகள்‌ :--கருணாநிதியாகிய பகவானே! உலகத்திற்‌ ப்ராணி 
கள்‌ குறைந்தபலம்‌ அற்பாயுசு இழிதொழில்‌ மயக்கம்‌ பெரிதாகிய 
கர்வம்‌ பேராசை விரோதம்‌ முதலியவைகளோரடு ' கூடினவர்களா 
யிருக்கின்றார்கள்‌; சத்திநிபாதமுள்ளவர்களு மில்லாதவர்களுமா யுள்ள 
அவர்களுக்‌ கெவ்விதம்‌ தகுதியோ அவ்விதமா யநேகப்‌ பிரகாரமாக 
மந்த்ரத்தினுற்பத்தி கூறவேண்டும்‌. — ப்‌ 

பரமசிவம்‌ :-எவ்வெவ்விதமாய்ச்‌ - சுகமான மோக்ஷோ£பாய 
மான துண்டாகுமோ அவ்வம்‌ முறைமையிற்‌ சம்க்ஷேபமாகச்‌. சொல்‌ 
கின்றேன்‌, கேட்பீர்களாக! 


சிந்தாமணி மந்த்ரம்‌ - ௧௫..முதல்‌-௨௬3-வரை, 


காலாந்தக மந்த்ரம்‌ - ௨௭$3-முதல்‌-௪௮- வரை மூலஸ்லோகத்‌ 
திற்‌ றெளிக. di 

புத்திமானாயுள்ள சிவபக்த சிவத்வஜ மாணாக்கருக்குக்‌ கந்த 
புஷ்ப முதலியவைக்ளாற்‌ சக்ரத்தைப்‌ பூஜித்‌ துக்‌ காட்டற்பால து. 

ச்ரேஷ்டமாகிய மந்த்ரத்தை குருவினுடைய ஆஞ்ஞையை 
றி யாதொரு மந்த்திரம்‌ 
கதைத்‌ தரும்‌. ` 

ப்ருதிவ்யாதி சிவதத்வம்‌ வரை பாவனையையுடைய அம்மந்த்‌ 
ரத்தை யுணர்ந்தவன்‌ பாசபந்தத்‌ தினின்றும்‌ விடப்படுகிறான்‌. 


சித்திரைமுதற்‌ பங்குனிமாத விறுதிவரை ப்ரண 


வ: முதலிய 
வொவ்வோ ரக்கரங்களைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. 


௬௨ காதிகாமட98 ONRI ம. 


தீர்கபூர்வமான ne வக்ரங்கள்‌ சக்ர நாபிகமல தளங்களி லிருக்‌ 
கின்றன, அவைகளை யறிந்து சேகரித்து இவ்விதமாய்‌ த்யாநித்து 
ஜபித்‌ துப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறு ஒரு நாளாவது அவசயம்‌ 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. 

ருத்ரமந்த்ர சக்ரம்‌;-யக்ஷர க்ஷோக்ரஹங்களுக்கு [௫௫ ல்‌ ௧௫௨] 

ஸ்லோகங்களிற்‌ கூறிய ப்ரகாரம்‌ [87].ரேகைகளோ டுபயோகித்தல்‌ 
வேண்டும்‌. 

மாத்ரு காமந்த்ர . பலன்‌ :-—இந்த மந்த்ர சாஸ்த்திரத்திற்‌ சகல 
மந்த்ரங்கட்கு மிது முதன்மையாகும்‌. . அந்த மாத்ருகையை ருத்ர ருத்ரி 
களோடு கூடினதாயாவ து தனியேயாவது அப்யசிக்க வேண்டும்‌. 
இம்‌ மாத்ருகையால்‌ சகல சித்திகளு முண்டாம்‌. ஆதலா லிதனை 
மனதிற்‌ பதித்‌ துச்சரித்தல்‌ அத்யவச்யகம்‌. 

ஓ முனிச்ரேஷ்டர்களே! இனி மாலா மந்த்ரமுறையைச்‌ சொல்‌ 
கின்றேன்‌ கேளுங்கள்‌. 

- சிவத்திற்கு ஆதிசத்தியும்‌ -சாதாக்யத்திற்கு மனோன்மனியும்‌ 
மஹேசருக்கு பவா றியும்‌ ஆக சக்திகள்‌ மூவிதமாய்க்‌ கெரள்ளப்படும்‌. 
௧௫௮1/2 - ௧௫௯1/8இவ்விரண்டு ஸ்லோகங்களா லிதன்‌ மந்த்ரங்களை 
யுணர்க. இதர சகல சக்திகளுக்கு, அதனதன்‌ நாமாக்ஷரங்களைக்‌ 
கூறப்படும்‌. 

பிறகு மேளாமந்த்ரமென்று சொல்லப்பட்ட மாலா மந்த்ர சக்தி 
களின்‌ மந்த்ர சமூஹங்களைக்‌ கேட்பீர்களாக. கரக ௫௬௨,ஸ்லோகங்‌ 
களா லிதன்‌ மந்த்ரங்களைத்‌ தெளிக. 

மேளாமந்த்ர ஜபத்‌ தில்‌ ஒவ்வோர்‌ மந்த்ரங்களினும்‌ குருவையும்‌ 
ஐம்பது மந்த்ராக்ஷரங்களையும்‌ உச்சரித்‌ து, முதலில்‌ ஜபவிதியில்‌ மாத்‌ 
ருகையோடு மந்த்ரத்தைச்‌ சேர்த்து, அதன்பின்‌ நடுவிலு முடிவிலு 
மவ்வாறே மாத்ருகையோடு உச்சரித்தல்‌ வேண்டும்‌. அப்படி உச்சரிப்‌ 
புவ னெவ்வெக்‌ காரியங்களை யிச்சிக்கிறானோ, மிகவு மொப்பில்லாத 
அவ்வக்காரியங்களை அடைகின்றான்‌. - 

ப்ரசித்தமான அந்த மாலாமந்த்ரங்கள்‌ பத்தக்ஷரங்கள்‌ முதலிரு 
பதக்ஷரங்கள்‌ வரை யுடையன. பத்திற்‌ குறைந்தவை பீஜமென்‌ ப்படும்‌. 

மாலாமந்த்ர மெப்போ தும்‌ விருத்தாப்யத்தில்‌ பலந்தரும்‌, மந்த்‌ 
ரங்கள்‌ யெளவனத்திற்‌ பலன்தரும்‌, பூத முதலிய மந்த்ரங்கள்‌ பால்யத்‌ 
தில்‌ முன்சொன்னவற்றிற்‌ குறைந்த பலனைத்தரும்‌. 


ஸ்வாஹா நம: என்பவையும்‌ சேஷ பதங்களும்‌ ஸ்த்ரீ பும்‌ நபும்‌' 


ஸக லிங்கங்கள்‌. 


B ரவ.கா௱வியிவடல? ௬௩ 


சேஷபதங்க ளென்பதனால்‌ ஹும்படாந்தங்களுமெனக்கொள்க. 


அன்றியும்‌ மந்த்ரம்‌ பும்‌ லிங்கமும்‌ வித்யா ஸ்த்ரீ லிங்கமென்ப தும்‌, 
இவற்றில்‌ ஹும்படாந்தங்கள்‌ பும்லிங்கம்‌, ஸ்வாஹா ஸ்த்ரீலிங்கம்‌, 
நம: நபும்ஸக லிங்க மென்ப தும்‌ அதிகபாடத்திற்‌ காண்க. 


வச்ய உச்சாடன விஷப்ரயோக முதலிய இழிதொழில்களில்‌ 
புருஷ தெய்வங்களும்‌, வ்யாதி நிவாரணத்தில்‌ ஸ்த்ரீ தெய்வங்களும்‌ 
இதரகர்மங்களில்‌ நபும்ஸக தெய்வங்களும்‌ ப்ரயோகிக்கத்‌ தக்கவை. 


இனி, SFr GT -முதல்‌-௧௭ ௩1/2-ஸ்லோகங்கள்‌ வரை கூறியுள்ள 


மந்த்ரங்களால்‌ கற்பனா சமூஹங்களுடைய அநுகூல சித்தியின்‌ பொருட்‌ 
டுபாசித்தல்‌ வேண்டும்‌. அற்றாக, 


எந்த சாதகனுக்கு எந்த மந்த்ரங்‌ கைகூடுகின்றதோ அந்த 
மந்த்ர மவனுக்குச்‌ சித்‌ தியைக்‌ கொடுக்கும்‌. நிற்க, 


பதினாறு ரேகாஸ்வரூபங்களோடு கூடின ஸ்வஸ்திக சக்ரத்தில்‌ 
வர்ணவிந்யாசத்தை யெழுதி சங்கரரை த்யாநித்துப்‌ பூஜித்தல்‌ 
வேண்டும்‌. l 
__.__ மதீப்ரங்கள்‌ சாதகனுக்கு முநலெழுத்திலிருந்து, சித்த சாத்யாதி: 
கற்பனையால்‌ சித்தம்‌ சாத்யம்‌ ச்வசித்தம்‌ அரியென நான்குவித பகுப்‌ 
புடையன. அவையே மீண்டும்‌ மந்த்ர முதலிலிருந்து மந்த்ராந்தங்கள்‌ 
வரை ஒவ்வொன்றும்‌ நன்னான்கு பகுப்பினவாய்‌ பதினாறு விதப்படும்‌. 
அந்தக்‌ கற்பனை சித்தசித்தம்‌ சித்தசாத்யம்‌ சித்தஸ்வசித்தம்‌ சித்தாரி 
என்ப. இவை போன்று சாத்யாதி முதலியனவும்‌. கொள்க. னன்‌ 
வருமாறு :-சாத்யசித்தம்‌  ஈத்யசாத்யம்‌ சாத்யஸ்வசித்தம்‌ சாத்யாரி 


| எனவும்‌, ஸ்வசித்தசித்தம்‌ ஸ்வசித்தசாத்யம்‌ ஸ்வசித்தஸ்வசித்தம்‌ 


ஸ்வசித்தாரி எனவும்‌, அரிசித்தம்‌ அரிசாத்யம்‌ அரிஸ்வசித்தம்‌ அரிஅரி 
எனவுமாம்‌. 
சாதகருக்கு, சித்தம்‌ ஜபத்தா லிஷ்ட பலத்தைக்‌ கொடும்ப து. 
சாத்யம்‌ ஜப Hf ப்பணங்களா லிஷ்டபலத்தைக்‌ கொடுப்பது. 
ஸ்வசித்தம்‌ பாடமாத்திரத்தரல்‌ இஷ்ட பலத்தைக்‌ கொடுப்ப து, 
ரிபு என்னும்‌ அரி கெடுதலையைக்‌ கொடுப்பது. 
சத்ருபீஜங்கள திகமான மந்த்ரம்‌ நாசத்தைத்‌ தரும்‌, 
ஆசாரசம்பன்னனும்‌ சிவபக்தி மானுமாயுள்ள புத்ரன்‌ அல்ல்து 
சிஷ்யனுக்கு, குருவினால்‌ மந்த்ரங்‌ கொடுக்கத்தக்க து. பின்பு குருவான 
வரந்த மந்த்ரத்தை ஆயிரமுறை ஜபித்தல்‌ வேண்டும்‌. 


௬௪ காறிகா மெ வ-௫வ-14லா0 ம. 


புத்ரனிட முபதேசிக்கப்பட்டதும்‌ அகஸ்மாத்தாகிய வ்யாஜத்‌ 
தினா லடையப்பட்டதும்‌ சாஸ்த்ரரூபமாய்‌ க்ரஹிக்கப்பட்ட துமான 
மந்த்ரம்‌ ஜபித்தல்‌ வேண்டும்‌. வேறுவிதமாய்‌ கிடைக்கப்பட்டதை 
ஜபிக்கின்‌ கெடுதி செய்வதாகும்‌. 


்‌ முதன்மையாகிய கரியை சித்திக்கும்படி, மந்த்ரத்தைக்‌ காப்‌ 


பாற்றும்‌ சாதகாசிரியன்‌ ஜபித்தல்‌ வேண்டும்‌. அந்த ஸாதநத்தைப்‌ — 


பார்க்கினும்‌ மந்த்ரங்களே எல்லாவிடங்களிலும்‌ சித்தியைக்‌ , கொடுக்‌ 
கும்‌. [மந்த்ரம்‌ விசேஷமென்றபடி ] 


எகாக்ஷர மந்த்ரம்‌ பத்‌ துலக்ஷ ஜபங்களாற்‌ சித்தியைக்‌ கொடுக்‌ 
கும்‌. மந்த்ரத்தி லெழுத்ததிகமானால்‌ வரிசையா, யுக்தியினால்‌ ஜபத்தின்‌ 
சம்க்ஷேபமான து செய்யத்தக்கது. இவ்வாறு பீஜாக்ஷர ஜபம்‌ முன்னி 
லிரண்டு மூன்றுபங்கதிகமான தொகையாற்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


மாலாரூப மந்த்ரத்திற்கு ஜபத்தின்‌ தொகை விதிக்கப்பட்டிருக்‌ 
கிறது. 


ஜபசங்க்யை சொல்லப்படாத மந்த்ரத்திர்கு ஜபமெட்டு லக்ஷம்‌. 


l அபிஷேக விதியில்‌ ஜபத்தைப்‌ பார்க்கினும்‌ ஹோமம்‌ பத்தி 
லொரு பங்கும்‌, பூஜை ஜப ஹோம முதலான அங்கங்கள்‌ மூலத்தில்‌ 
பத்திலொரு பங்கும்‌ செய்யத்தக்கவை : 

மந்த்ரங்கள்‌ [பிறர்‌ கேட்கும்படி] வெளிப்பட உச்சரிப்பதினும்‌ 
[பிறர்‌ கேட்காதபடி] மெதுவாயுச்சரிப்பது விசேஷம்‌, அந்த லகுவுச்ச 
ரிப்பினும்‌ மாநதமா யுச்சரிப்பது [எண்ண மாத்ரமா யுச்சரிப்பது] விசே 
ஷம்‌. கிழக்கு முகம்‌ அல்ல து வடக்கு முகமாய்‌ ஜபமுதலானவை செய்‌ 
தல்‌ வேண்டும்‌. 


சகலமந்த்ரங்களும்‌ 5காலைப்போதிலேயே க&ரஹிக்கத்‌ தக்கவை, 
அக்காலத்தி லிதத்தைத்‌ தரும்‌. 


௨-வது, மந்த்ரோத்தார படலசந்த்ரிகை முற்றும்‌. 


ருத்ரருத்ரி நாமங்கள்‌ 1 
1 ஸ்ரீகண்டர்‌ பூர்ணோதரி 
2 அந்தர்‌ வீரசேனி 5 த 
8 சூக்ஷ்மர்‌ சால்மலி Ne $ : 
4 திரிமூர்த்தி லோலாக்ஷி 
8 அமரேசர்‌ வர்த்‌ துளாக்ஷி 
8 அரபீஜர்‌ தீர்க்கநாசிகை 
7 பராபூதி தீர்க்கமுகி 
8 திதீசர்‌ கோமுகி 
9 தாணுகர்‌ தீர்த்தசிம்சு 
10 ஹரர்‌ | குண்டோதரி . 
11 புவுரீகர்‌ அர்த்தகேசி 
12 சக்யோஜாதர்‌ ஊீகிர்தமுகி 
18 அநுக்ரஹர்‌ ஜ்வாலாமுகி 
14 ஈசுவரர்‌ உலூகமுகி ட 
18 அக்ரூரர்‌ ஸ்ரீமுகி 
18 மஹாசேநர்‌ வித்யாமுகி 
17 கரோதசர்‌ சரஸ்வதி 
18 சண்டேசர்‌ ' மகாகாளி 
19 பஞ்சாந்தகர்‌ சர்வ சித்தி 
20 சிவோத்தமர்‌ சமந்மிதி 
21 ஏகருத்ரர்‌ கெளரி. 
22 satut த்ரிலோக்யை 
28 ஏகநேத்ரர்‌ | வித்யை 
24 சதுராநநர்‌ மந்த்ரசத்தி 
25 அஜேசர்‌ E ஆத்மசத்தி . 
26 சர... a - - பூதமா 
27 சோமேச்வரர்‌ தேவாம்போதரி 
28. லாங்குலி, திராவிணி 
1. இவ்விதம்‌ மூலசுலோகத்தில்‌ காண ப்படவில்லை. து oe 


066 ra சாறலிபிவடிக* sé 


9 


௬௬ காதிகா மெ உ-௫வ-ஃலாமெஃ 

29 தாருகர்‌ - நகரீகேசரி 

80 அர்த்தநாரிச்வரர்‌ மஞ்‌ சரிரூபிணி 

81. உமாகாந்தர்‌ விரைசேகாரோதரி 
82 ஆஷாடி பூதா தினி 

88 டிண்டி பத்ரகாளி 

84 அத்ரி யோகிநி 

85 மீநர்‌ சங்கினி 

86 டூமஷர்‌ கர்ச்சிநி 

87 லோஹிதர்‌ காளராத்ரி 

88 சகிஸ்தர்‌ கூர்த்தந்ய கபர்த்தி நி 
99 கலண்டர்‌ வாசந்மயை 
40  ததுவிலண்டர்‌ _ சயை 

41 மஹாதாளர்‌ சமூகை 

42 வாலி டஸ்வரியை 

48 புஜங்கேசர்‌ ரேவதி 

44 பிநாகேசர்‌ மாதவி 

45 கஷ்கசர்‌ வாருணி 

46 பகர்‌ ரக்ஷோ வதரணி 
47 ஸ்வேதர்‌ சதாசைலக்ஷ்மி 
48 ப்ருகு பிநாகி \ 
49 லகுலி வ்யாபிநி 

50 சிவர்‌ மாயாநநி 

51 சம்வர்த்தர்‌ வித்யை 


இந்த ருத்ரருத்ரிகள்‌, சுத்தவித்யா தத்‌ தவத்தில்‌ வாம, சேஷா, 
ருத்ர, காலீ, கலவிகரணீ, பலவிகரணீ, பலப்ரமதநீ, சர்வபூததமநீ, 
மதோந்மநீ, த்ரிகுணீ, ப்ரம்மவேதாளி, தாணுமதீ, அம்பிகை, ரூபிணி, 
ஜ்வாலை, நந்தினி, வித்யாபதி, புவநங்களில்‌ ரத்தாங்கச்‌ சவியுள்ளவர்‌ 
களாய்‌ சூல கபால பாணிகளாய்‌. தம்மூர்த்தி த்யாந நர்மோச்சாரண்‌ 
மாத்ரத்தில்‌ சர்வசித்திப்ரதரா யிருப்பார்களென சில: "நூல்களிற்‌ 
பொல்லய்படுகின்றன. . அதத தல 


anre d aD: l ௯௦ 


ஹா. வியிவூராலல$ 


i 
கய ஹா-நவியி௦ வெ) உ௱ோவ காஸி அடு | 
வவ ஜொல்‌ ஹார வாண SBS வீ.திகா௦ வாடி 
QT (0-0 eon GIB அமாடெய௦ reS obr Banw வ | 
வாயவ$ஹ செகாவ்‌ வு api Be ஷ.டீவியதீறிகடி ॥ H 


oo ாஹெ 8௩ஹ-ஸ்‌ட ea கொ.காய உர.5௨ஜ.ழ.2௦ via |: 
Bason Ja leraro ஷூணவா..சச$லட படு [இ 


UYTU ஷலா வி8லெ V உணவாணிஹஹாயவாற | 
மகவா AOs 5 Bre. 2") ap» Ago ang@ruunls # 
ஹா-நதரவமர) ௧௦ அ FRLET IAMEN ஹாயகொ-588 | 
8-9 கண சுசீடாவரிவிஷாிவாவ]_௧௦ அ. ஜெக | ॥ ட இ 
8 மம 58452 QSr மொலய ஹஹஹ * 
ரா £ீ ரரா8 மொடுவெ.ச ௨,800 ஜாடகாசிஷு ॥ 
GHWT ௧௦ ந &5 tayo ஹீரமொவிவாகஃலிலி.நா(ு 

ம . 
டல வா வொ லக ல-௫_தா.௩ர௦ விகரடு அஹா ட 


கிவா வா ஹபுயொஹள 85வது; 3 குணா த. as 4 
ஸிரொலகாண.௦ கரகா தலைய உட ॥ 


ராுள உகநிணவரு ஹு jare SrtA s மாவி 
ளீ மு௩லரசிவ:௦வ பொ நாஹாம, ாஹிதகலொவ.ந$ ॥ 


விஷாவிய௯வ, ஐ ௪ நகிக்ஷல ஐ. உரஷி௦ நன்‌ siasi ‘ ட்‌ 
தாஹா உ$௰_ந.நிஷீவ.ஹ Agorraren 5y Ons f 2 
அரணலொ ட்டும்‌ ப ஆ v 50 வன்‌ : See 
காஜமொயேவாஷான காயம்‌ arfan Que at 


௧௦ 


ஸ்வாஹா வா8ஹஹெ ந ang Jan @ 6 ஈஷா?” i es 


Ei ௦81௯-௦ இ J fo 8 72௦ ராளவாய-ஜஹரெொ௫ ட ‘a 


௮ கா நிகாம்‌. a Oa wre. 


வ ரக்ஷா ஙெ_த ஈவலீகம மா88யெொ அவரி. தாடு | 

859-8) ranSag. ran மாள வாய்‌ to உறிவ8யெக ॥ 
வகி தா SGre த dn jO anaana) PEE | நத 
War ao ஹூ£ாவரொடெசு8 ]உா ஐ.ந. நமொய நடி u 

SOQ வா8ஹஹஞஷு ஹவலிம-ுஉரொய Bly | | 
ஓர datr8 ஹஹஹா ஹூ லிய sous? தழ l ௪௫ 
வாள OAT eve a) anoG)uuT ss ajar ெவ வதக்கி | |: 
8S ஹூதா ஷா. 8] திண௦ யொூயெ.க்காசு ॥ 
ஸணொஷவீ_தஹ8-௩_தாய டெ ZB அரா ௨௪ வய |. 
ம]ஸெ 8ஆஉகெ.. வாவி கரா arar yah Urg os 


்‌ Lh - ப படர்‌, Te 
ரரளல௦ andrra ஹா_ந௦ BAAT வாதியா He | 


avoy, ஹு PETALS o anO 265 0 50 B@ ட ॥ 
உன்டன உல்‌ காஷு eae வள்‌ ee 
2-௦ sao #83900 வூவெ ௨839-02 ஊடி ட. 


தள்ள ஆற sS- வு 8 உல Byerly ட. 
காரஜுவிறிலிஐஹ வகிரஈஹாஜ-ஃ2நஞஷமா .... i BO 


சுவா£ா eon கதய ஜா 8,சகாலாசிக |. ட 


VRBO) யவயா;ீ, வ Brard Hosrianc sails u 
vp, vAr தொ உிமமாவ சரவ 
ae toGugesargse 69 ByOgrand BBLS, ॥ 


5e,\an8 அ; மாவ அடாகாறா உலமா | 


வலா? வாவ ang ere areny uiar? ॥ 
i பெர்‌ an. rouo தக9.கவெடுஹ arvas rfa rase v டட i 
சய8ா "gail tantgyrane க-டுவெ "வெவாய$ாய8 டூ + 4 


வமா TROUT | காயபாலாமணஹா அ PEZ ETUI Derz 
appo os eran Es ain mires Tape PRT 1, Rigid அடு 


ஹா causa iw. 


கரஉயெ.ந 872௦ ௮ தாஹ) 0.5.5 ait 50 வவா௫ுடுஜக | 
Doru go G0. sv வஹி), vio @Qave: தர ப 


தரணாதீநு மியா மொ கவவெ.ந ஆயா ஜெக |. 


சாவெொயலாாமெ.2 அ.ந) rane ஹூது சட. 
w 


ஹவ்ய வற தஹவ-சாண, ஜா.நி Spt QUR TUE 1... 
_apyorssyr8ran\e JE சாஹா ரெ TE loa a a. 


வஷாணா.நாய8) ரர pgradbe,\ratey~ so WTR ..... . 
ஜலெ anr OG aago fu PERPE PETE A v 
த அ it 


adras? வாரா gr fo வயாக வெ ச வாச | 
ஜெ.ஜெ AAS es ஷ௦-ஷஉவியிரோஸ்ரி ஆ “ந 
ana darb erada ய கொ8ஸ o ஐவெ௯ r |... 
ஐ.தாஹு aor மாதா ஒளகிகாய வரால்‌ வ? ரதத 


காய ஷா ஹீ௦ நவா a உய 30 வ வீவ pga + 
PESIAR மணா. EQT கஜஷாப)ா2௦லாஸயெசு.॥. 1: 
3 


சுவமிவஷை8]கொ mr Lo தாவ ஜய 58 1. 
ar air வா8கரொ avi- ரத அ லா ம. மா ந Bei 


உ.த ganas £௧9௦ ஹஸ்வ்பா an §0) 6g ஈம | 
8-0 ந மப கல sor மெல 885, QURA coe 


PED கரக்ஷிஉ) 8-.௰ஐ௨௦ ஜலெ ByOave, o 
௯௨, யெஜிவ தியி வபாஹு ணா sS i E 
விவாஜஜவலா0.ம.5 ஹவ-ாண; ஜா.மி Squares r 

நிஜ விஹி.தவாரொ யாயெஜிவ8.நா8ய( u 

ஹு௫ய-4ஸஷொ? ஈ.தீகள ஹஹள ஹுயொஜு. வடு கயா 1 
8-0ல8 ஐ TIO O HELO SS Danes. aruhana J IRJA. 


aro asriar vgs - ar@ateor Du 


ஹுமஸா காலு ஜி ஹாயா உ .டாஜொவவாற_க5£ 1. 
ராஜவலெ9உ$மாகிஷுவிடசா. கொளக்‌ @ 


ஹாகா BB Qo 549 ஜு wouter a) ஹெ ஜல | 
400-4 SB ஹூ Tone ae ant 5 ஹஹா BYO ames i 


சும்வா gpu jaan முுலவாரிணா ஸ்ரீ தெ ந வா | 
தவெ விவ லஇரிஷ௨$௦ஹ5 வ ஹாராவளெசு ॥ 


Gamay, வஹி? ௧-௦ வெஸ்ரிவ$ஞே க, வூகலிடெ$ i 
வாஹ்ஹா உறிமரா-ந யெ. 5 ராக்‌ y 


o a தாவ யெஸ்‌ வி ஹா.நவாறி AABAA, | 
வுகி9கிஉ90 pio காய-4௦ ரெ. ஹஹ.நர ॥ 


ஹா_ந௦ வு gral wo ot வீவெ.தலா$லெஃ.க8 E 
கல ஷஹெகா.ந ௩௬௦ ஹு உவ BHO கடி ॥ 


-கஷாக0 GG உர ௧98அ ௨௯/௪௧ | 
Qnr orgo ah sr யா மள ௬ரஷா வா கவிலாயவா + 


sanr மொசயகாலாய வஹி 92900 rper | 


any மொ£8ய௦ ம மஹ) விண சா ந காாயெக 


வி£லெ மொஷயிகா on உஹெஜொராலிவா.மீநா | 


0௩.௦ வரும்‌ ௨ யு மொயணணிஃ 50 அயர ॥ 


Baro ம8 நாக ரவ) 8வ.மாகி.ம_5௦ து யச ! 
pA _ ஜெணானரி சா sap மொசக்‌ அவவின்‌. n 


உழ வ அவனத றி ஐவெஉஹொவல ௯ | | 
கடெநராவாரி Bo லவ ௮௯9, கி.கி ஹ.கடி ॥ 


ஜா.கீராரிகொஷ Medve றொழமாசிஈ.ஹி.தஹ யக - 


பெ apr bo ஹோதா ஹூதா) து.நிஸ.8ர Eo 


ஹா_மவியிஷடி௰ ... :- ட. ௭௮. 
வஹஹெக.க8தாஉ௱ய வாடுத ஷு கலமமாகிஷுஎ | 
கிரஹாம்‌ er வரொ௯ஹா ௦ Oe +: ou @o 


ஹாயா உவ கா CYNTA கரகா22காற௦ புமிவ.ஆிஜ$ a 
ஹா aner uO g Hako val o வாவா; கஷமா pi 
ஜூஹா Go வானா ககா வூாஃராழெய8 வெ. | 
ஸார்‌ - அமாடெய௦ கெவூ௦ வா an QUIT (Tea iy ॥ 

ராதா. நா௦ வியிறெவ௦ ஹாகமரஷா.£ா௦ யமெவயா | 

சூடெய௦ வார௱ணஹா_ நாஉஹடஉஷயவலாவஹடு ॥ 

அஹா Lrg ணு அஜ. ஷா..58ா9.ழய8௮)0௨௦௪ | | 


மொயயெ,.5வெக்ஷஹு மா) Gwar ean; aque 5S a 


யமா மஜாஜூ௦ 0௩6௦ தயா ஷஹாஷி aren ig | 
ஓ a i 
லாஹஸயட 6 ya WEY 1௨2௦ mrad s D UR | இடு 


“டம்‌ 


ஐக்ூணா தவ-3உாவா_நா௦ வவெ வரிமீயட ச. | 
ஸ்ரீகாஹ வலி ௨ ண ப்‌ “slr i 


Qorasaroy anro உண) ௦ ஹஹஹா Bo கிடு 4.௧ | 
ராவி க பகா கி வ ஷரரக்ஷவவ? விதா, 


லஸஹலெவ நர தண ௮ ஹஹா ZEN E: a f. 


9955 af mur முாகாறாவ மகா 
ஜெய௦ ரகமா: ஷன்‌ ஆண லம்‌ i 


லஷ னொ. DQO ரறயாடு.ரர. 


௨ கராயழாமீ raas க வாடுவெஃ 


லவ்வா po ஜஹா நரடெொபிலாணட முணை௦ oO) ae ; 
ய.திருல-௫ல்‌ டெ நவ ஷஹாயா.ஸி.௪, EES Seas a 


yas மம்‌ tee a) கில கெவஃா கி கி/வாண்டெகெ$ oe 
T. 


ANB TOM. svagere ௦ தல உகஷ்வாஹெ way? | | : ae i 


வ்‌ 


எவ காநிகா மெ ar@atwrd pe 

யாஈணாய yr EQUO D Saura amha தட | 

வியாய ரணொயயெ-£- ஸ்‌ ogre 8 ந ஹிஹமா a 

குழிறி.த ரகி.மா soy apres) வாக oe SR | 

aoa உக்ஷ்ஹஹெ._ந 8லஹா PEST 8லகாக ॥ 

கரவா உ _நவி-பிஹா fo ஹா விஷெக௦ வரவர | 
பாட. க வ அது ஷெண 504 i 
ஹா௨ய௦ வொ௱௫ஜெ ண மாஹு arges 88s SEL | ட 
வஷொகாசெ.ந wrarirge op VOGg -பியாசிகடி 4 

ஷவ Taawa ஹஹா wy To ரம மா r88 Qu- ely i 
நவ poate. an fro ஷ.ஹியள 8£.ம-4 வவ ஐ ॥ ௬௫3 
RUT ஓலு. சிவ ஹஹா .ந௦ தடிய தாயி3. க்‌ 
க விக ரஹ ஹி செவ ஹவியாவ மிஸஜியள no 


2 BDO நவியி£ வெ ரதா விவ்‌ | A | 
உப வகு அ கி ௦௦% o வாவி காஈயெ௫ு ho 


கிவ, ò Sas ruir ereagan | 


ரவி ஜரா Eero RA ஒமாடகெ ம்‌ 


வஹ்காஷ Ara rag ஹு?ஷ-ம வூலியீயடெக |. 
8-Gu tir ஓலூடகண-ளை வ asp wag) வே வாணகள _கமா ॥ 


குஷி 3, Ser gv வாள ௮ பாஹ-ஸு a Oot Ker தமா, 
உணிஸயாவள 2 an epr DAL, 23 ௦ arero aw Dı ௭03 


ஊவா வ gr feb AQA ஜஃவெ ஹீவள தெவ்‌ wa 


வாடிளவாகி, சி 5 வடிஜெஹாயய$ B erR ட. 
வியெவாஷ 8-0 .ீ-1.5ாச விஷமா. அல து இ 


ds, ரலா.நா௦ வஹ௫_ நாண. 8-3. ஐ.3ாகி arag, Ques | 


லலாட maner வா௦ஹள வ ஹு வ 8ணிக-டுவ.1ரள" ம ஆர்‌ 


ஹா.நவியிஉடல? | ௭௩ 
ஹரஉய௦ ROOM sma நாலிவாமம-ள SAQA ௮ | 
வரஷு வததி விஷஜெயா3 ஹ௩ஃப? ஹெல க,தாக | 


ஸரிவவஹூா 98-௫ _தீ-8-நா௦ வாூா8 pro அயெவ ௮ | 
aby ராஹு வி விய௦ ஜெய 8 ர்சிவறிகல Bly ॥ ௭௫ 
ஸபிரொ லலாட #30 Ler ௨ வாஹ்‌ w ஹாஉயஷயா | 


காஜி வரவ ஐ.தி ஷெயாலுஷள வெ anru? & சாகா 


சண வ) ஹஷணடுஜெவ கர வீணாக று விப: லன்‌ t i 
மாடவ வருஷா வண ஹ௩ிஷு ல்‌ வெக ॥ 


Gano mg உர கரஹா.தலவாண வீ af சிஹிலயெ | 
Bu sga ay நாசா aBsfjoswo'ro ிவிவஷ்வெல்‌ ட்‌ 


l apup TO 8ra ந விவஷாணாஹா அ, வு கழ | 


நரவாணா௦ வ srpen வெரு) _நா௦ ௮) ஐல௦ லவெசூா 


Egra ஹவெ-$ஷா௦ amar To ro கி.வா கட 


gS contro ,தடயெவ ants aByer Sane வஜயெசுா ௮௦ 
~~ 


ஹீணாஹு SOR வாவி உட்‌ ஈகாஈ8ாவி வா | 
5y | Hi 
௬ &வஹுரகாற8ூ-4வ௨ந௦ ஓலா ॥ 


உ roa நவ ௦ஹகா$_நா” ஹவெ-ஃஷா௦ வூவியயெ | 
ச 
வெஷி_த௦ uga .50)G) Bar வாறிணா aworo so அம்‌. வா y - 
கெவல௦ வா வியா_தவ)௦ ஹஹஹா po ிபெடிடெ | 
வூ.க84யராஹஹாயாஹூய$ராெுதஷ ஹவ-ஓா 1 
அ ar®o வா ஜிகா வா ஹெககால8யாவி வா | 
லஷ. Fo ws GAIT Dy? u? HRUAT LATO Ga : வா 
ன வயம்‌ eer a ஹூ | 
கா ஆராவ நாஸிசெொராமடுகணவாலாஸு ௨9-44 ட ஏடு 
10 . A லாக்‌ 


௭௪ காறிகாமெ வவெ லாெ. 


.ஹஹலெ bra O8OO-Sqne நடு க.நாவூயடெகொ Qw i 


ஹஷூாணஜூலெய-?- 5o epu vyrai வத்து a 


... .தோல$ு உர க 58 கரகவா Koral Go வரிவ_க-யெக | - 


alapo ar gasso af so Sapro கவொவலீ GEN ॥ 
வச 


ஹகஜிஹஹவிஹாா௦ Saio கள௨3_௩8௩௮௨, _க | 
தி, மண silanes; o ஷாகி ஜிரா ம 1, அபி.சியஹி.டி ॥ 


காவ. ஹ.நிதி-1_த௦ an® 5,0 
ant S IESS vu) By 


J wrens Syn vant ey க | 
Teor iro வவெஸு..நா௦ ஜிஹா௦ soaks 


கிஸா கூதி யாணாஷு of ay ass ro avaan Sy | 


wr வணுஷவா௦ @ sapro _நவஸ-௫ ஆ.8.மா௨ி வாய ௯௦ 


Oanir-ErF ues விவஷாணாஃ உணா ௯௧௨0௦ து SRI | 
mp Sly OF Br சீ.நா௦ ய Qarasa ss 1 


agri Sas காலெ si urA rA வா | 


ABTV Er amr oro Urarea விவலாய ஐ ॥ 


ஜா.கிலெகொசுதலியி_நா 6 urko யாய-ெவெ வ | 


அ.கா ஜலா அம ஈணீக] கதக்‌ [] 

alan a—tanioes யா PER: ஹத து கி, மஃணிகரகிடு | 
வ-சயெசுவாஉ௩வொ .ல-௫ கா பெகொயஹிகத anBo மாமல, 
அ தஹ gore es Sy an8e avoa தி-4.கா.ம gly | 

ares smary Oxo oO» ser வறிவஜ-$யெ௯ு u ௯௫ 


மியாய shay உள அ பயா ஆள்‌ wD Ero கள்‌ | -. 
அதல அகாதாச்கர விழாத 4 காம க்கக்‌. i 


அவ ஹரயெடெ வ ஜெ, ண்‌ ஹேரி: S QUR | 


D 


கயவர்‌ iG) eon) “no San® 5 ண oida 


anr raS ai, @8 ௭௫ 
g -Srub கூய Yoh) an® NDS OTAR, 
உரரஉாஉாய வாடு ௦ SR அ). ௩ண௦ கணஹஜ Sg n 
சூ.தல.நாஷா bu 0.5099.5வ கி மாணி கடி 
ஆள அ வெஷ. Bo Rar ௨-௫ ஆடுவ வியியெத ॥ 
யவாஓவ। Dr po ஹா தீய விஹர oly | 
அசா Hewes Fay ஹஸ8ெவெ வியீயடெக ॥ _ ௧0௦ 
உ௱௱ஈஷாவொரவரசாஜ$ஸ r Dayre s காகி l 
ஹஹா..2) BG LE) SE, ண யாய-௦ 57. P0108 Say F 
வாறுணஃ வா ர ஹஹா_நா௦ ய.தீநா௦ லஹ நா கர அட! 1. 
ஹாஹா அயொரொவ 00.8 Batre raniely ப 
வொடிணாஅவகரவுழாஷாசிவாக-வெொழ வானி) 
ஹுதா 8-3)0-ஜ௦ 8,௦ DAST வடஹஷவக( ॥ 
கயா மொக௩லஹஹாறய-௫ல0விவ-3ய- வல | 
உ௱௱ஜஷெடணெவ 8 G) 85 exer ஜாநாநா8ு-தசொ.த8 ய 
ஷாலி 825, 20016 சகொடய.ந உறி8ாஐ-1-5டூ | 


8 ௦ அவாருஉணஹா.நவியாவவி ISAs ॥ .: 


Da ௧௦௫: 


 வூணவஹாஜணொவெ.க௦ ஹாணாயா G8 B 8r_sanly | 
 ஹவஃஹாடெஷ- 4_த-3வ; ௦ கெவூ௦. ar வியயடபெத ॥ AS 


யாவவ ீரஹ௦ுுஜிஹாலவ அஜி. உம காடி | 
மாவு, r விரு ஜொ wan vou) Or ©) 6 sfrane.t t 


வாவாயஹ YI, T BB ம,ா8 விக | 


HHL OOS so Garg uraan D soir sO Oa i 
wor &, f wmo etro கொஜகொ.நடலிறிவி? | 
HOG) Bug #900 ogn Jagr WP apm Fo ஷ$ வசு | [i 


எச்‌ கர்நிகாமெ வாலில்‌ வாம. 


லாம லயெவ் டாவ மட த நாலிடெதாயொய-வ gos i 
வூக்ஷாஓ_ நாடிய? ஹாதா திரும ege anyT- Sore josi © ௧௧௦ 
anp 46529 190.௧ aw HAU பரம, க8ணி மெ | 
onan வெடி wet bavGuot ஷஹா_ந௦ aE ant வியீயடெக ॥ 
கூஜா நு வாகள வக்ர ஹஹாவா8ணிபா௰. நாக I 
க்கட ANBAN ஜா.து8ஜ) மவாணியாகி' ॥ ! 
ஹூக்‌ ஸ்லயிவொ லக eyr sver arare SPIE 
anayo மொகண- வக்க கவா 8ோஷ.8.ழஐ6௦ விலஸெக ॥ 
சுவாணியமவெ.நஹு வ 2 mar Ada oly i 

வ ag SQ) 5 8-OOe+ அ: aS aur gio வூாஐயெ4்‌ (தி 
ROS ராஜு 8-00 நா நாரிகாஜுஷயொழ.க? | 

ampo நீ ரவா உதி ஸா ஹு வக்ஷொ .மா விஸ்ரிற? ஹாமஸொ௫ ॥ 
ஹூ ௨8.5௦ auurer sent ப்ரிவாண-௩.ஹி£ | 

ஹயா டெலி aS sur Qan §6) Frayer வூகாஜஃயெ௯ ॥ 
an BOSS araf avanzu wre aneryreaiavay) 53 | 
RODT BY வகா ரொெண க௩ய-௨வ8,௩௦ பைய ॥ 

8ாஷ$_ழஜல௦ ம ஹு கிலொஷ௦ ஆ ஷிவெய.த_58 | 
Banyo ENE வூ$ஹாக்கர ர Breo முட ॥ 

l Ww 

வடிவ; PHP 8-Outr ty nag rtre- தா | 

ஹஹா வக்ஷாஷி ஹஹா _தஜ-நாஜுஷகெ.ர அ ॥ 

நரஹாவாராவாலளை ஹாஹா aBosrp es Qurra? 1 

ஜொ௫ெ வருஷா ஜலொலவெ.தாஜாஜெ.. ௮௨ OWaSescr 

நா Ayra ASAE ஹவ-ாஐ 03 மஹத்‌ ! 

ஊரகவஷ og. Cun SP ஹஹ) ஹவாலா aps -OVH i 

820)ஜுஹா8வெஉ £௦ கி: வாமா 2 விறிவடி இ 

par aire tT FS அமாயவெ- திஹவாவபொ£॥ 


ant ஈலியிஉட௰$ ள்ளி 
சூவடிவ$ாஜ-1.மாக Sy மணெரஹஸு a5} wo 112127] | 
ஹரலிரொலு*கூணெடுெ நவ 8ஷீணாஷு விய௦ வெக ॥ 
ரமெொொஅயொ௫ ஹரரஃடபெொடெ Fay விய௦ ஷாொ9 
-an Dukurs | 
நாஹிகாஹம 40.௩90.௩வ aiB ஈஹு விய௦ QARI 


QU, துவஹ0-0.009_5வ Auure oS Sauar Glare ட்‌ 


ஐ விஷ நலா ௫ 
வ ண்‌ நாணு வாஹஷஹொ B-r லெஹெ-ஃ]ஒலயமா ப ௮௨௫ 


EEO ஐ FARTOS வ ஹூ ௫.௨85௦ நயெக | 

ஹம dui) sur 550 ரொ த8ஜுஹஷெநாஹஸு ௧௦ 2]ஜெக ॥ 
திய-௦ ah afar DA @4, BT 1.60 வூ.கிஷி.தட | 
கரா) ௦0௨. வி௯௦ Fu9to லெ வாஹ-ட a 
AOQai sje Covi £8-OOe® akava aragtaly | 
வா8வாணி_கலெ aver 88" மெய கிிணெ லெ ir 

an & CoC & 7.56). anwa 5.52) TE Coan QUE jas 

eu r ado வ ஹ_முணொவெ.கா௦ வ ஹகாலெ AVEU 1 
ஜய ஹெ வவெ வீ பராயெஒிஸெஷாவ, அலக்ஷணா rly | 
ஹஸாயெ merg, ௦ u ஹு யேசு TERO mp கூதி தாடி it 
மியா8கா௦ கிதா ஹாக்ிணீ௦ ஷவ-₹௯8-4ணா பூ J 
யா முகி arauan) ஹா ஹெ, தி மிழக 
அதிப மொ லக வா.க8 கரணி ஹஸாயயெ௫ | 
கொக EAA aa 00௦ லுமமகி௦ are gA Y : 
-5 தஹஃந .ந௦ காய-ஃ௦ 8 ஹாஹஜவலாக ately | 
கஷுக்ஷணா கா ௧3 & த-வ$௦ உனா ॥ 

வா8 ஊஹெ 88௦ ஜாட ஹவலூரஸி யொூயெஜ | 
8-OHOrZy 62) aQMELOO ஐ, உ கஷஹ்ஹெ.ம்‌ A ayro ர. 


ot of சாநிகாமசெ வாவ-லா மெ. 


ல-௫யொஷி mpanao மெஷவாமிஈவிஓ) உ. Fle | 
சஹா உ கெடணெவ ப்பம்‌ ப்‌ துப 


ஒக நாஹாஹ$வஹ PROMO தா Qanrg ilg ] 
அவரடெதொயால evo aao Oe Ganz ஹிசவ வலி ॥ 


ரொவகாஜகஷ.நாஹாஹா ஜிம-ஐ ச ANSUR | 


அதெஹெஉக்ூஷ்ஹஹகஜூ கவா ஸ்பிவாஹ._த$ ॥ 


௯7௦ Fao சாஜ-ஃநாஉஷு 5 கஹவ-ணக8ாலெக | 
Qaam நா௦ பமாயொவு) ஒரவவெ) arri ஹஜ- ந 


ஹஹா EORR Qey raso aii தண 


A J 
ஞா செலதா வாணீ லத அழும்‌ 


95 நடுயா2ம 8_நுஷ. ரம ஹிலாடமெல அஹாஹமா | 


ர்‌ 


ஜாமி விதமா.) ஜா.கயொ மக வஹமர ॥ ௧௯௦ ` 


தவஃணீயா யமா.௩ரய௦ ஷாயடுகெஹிஷஜிகா௦க்ஷிஷி£ | 
ஹா ஹபா 865, லெவா Fro வாஹ.க; ரஹெெெவ வா 


9௧ £ Bro 8w Bro தா BOETZe50 8௩௩08 வஷம்‌ | 

a 
ஹிலா-நர௦ V amang £. 57° BOr ௨றிகல QUR ॥ 
மாி_தா.நா௦ வளஷவஹ௦ anys விதா8.நாஃ ஹயா | 
ஹவ-௦ ஹரஉயல-வ-௦ ஹா ௧௩௨-௩8௦ பத்த. i 


TQ 8u É நாக விஹி-க3 ஷி: ஆகி நா Vo ஹத | l 
Joar EAAS odry y ada ரவவீ-அயாக்‌ 1 


BAVA வவ; ௯௦ ` ana Brass அயெண தா | 
த rane 8-௪. ப டட அதக வல்‌ 8.நிஹ.தி8ா$ ர ௪௫௫ 


பாம்‌ 1- வா8 நாஸா வுடெ.ந 


ஹா.ஈவியிஉடல? ௭௯ 
ஸ்பிவெமுவி ஆரா By 76218906) aur Agar? af $2 502 | 
arord É லவெவாணீ சநெகாசயவு கா u 
egreups.2Our eos ஹா நஞாவஹா.நகா? | 
கதிர விரமாதி ஆரம உ௰௫ஹ 8 வால ஹூ ESTs i 


வஷஹிலிழா arf fun 8௩.நய₹ உறிகீ_தி- தா? | 
தடெதொ 85 “ஷாஹி. -Ban pr 6 For ॥ 


ஹூந.தஃ8ரா8 சுவிலொ Myon? வணஸமிவஹமா 

Qar TQ T were நு வூஷலிதவமிலயல$ n 

w9-23 or வட்டம்‌ விலட அ வேகி.தி-தா3 | 
சூசி. )ஷஸொராவஜாறவ பள ெவ anyaran தி , '. ௪௫௦ 
ரு ௯,00 டு ஹு? கெ:காமொ தி ஆஹா? 


5 ஹாதா? i 
260 ஸ்வ ances £.நி ல கல்‌, உ யொலஜயெக ॥ 


ணொ ஷி.க-$௦ட னெவ ௯௦ மிரா akar Gr | 

aug / கவடிவாஹாஉ$ா$ aI se? உறிகீதி-1_கா? ॥ 
வி.தரவ.த$ாரக௦ anabo கபா ஹர | ர்‌ 
௮85 உஉாத- யாவ 35௦ ஷிகஷ்ரெண து 885 88 ர 
அஜியிஸ-இய-2வ-ஜாயா௦ விஸரொண வியாஹுடெக | 
யாகவா anD- LOr RrU Taan Eo ஷஃஜ. sl 


செலா8ஞ o ssr ஜவா பரிவமரகிவிலா ம_த$ | 
Fou S x 
` l 
eyra? ஹிகா sa ஹாயாஹெ an8raS@ er 8~ uume? 4 


சூஷீட.மா வா al sr வாவி ரெ வியி | 
உவஹா_ந௦ தடபெதா ஜவா ஷஹொவாவி நெ வ n 


jo காநிகாமெ வவ லாமெஃ 
௨௫௧௦ ந்‌ ஹு -amanu vadar ஐவெகு | 
வ.உ கிண க.க கரகவா aruiger seang கிடு i 


GUIRY yf Ag erara த லொவெ வொஉவ௦ Dang Fly | 
ல Qor Duras OI a anag » rer 60 UU_gO odaia இ 


க்ஷாவி_த௦ ஹா.நவஹாஓ) ௦ ணெ avoa wag) USS? i 
Ëy 
மணெ Foren g or D TOT ௨-இகயெ௯ ஊரடியெ தட 
விவா.நிரெவ) சா மோகா கரி.லி2ு வ்‌ | | 
வ வ,ஜெெவாலய௦ வாஷி ரஹா .தீய3௩_த8டூ 1 BGO 


அ SOR சச கரச ந)ியஹகா.மி ௯௨, QUR | 
aero eT FHS மெல விஜிஸகிவலதுலடி i 


கவ, டன்‌ ரந ஹ£ாயாய நா .மடிஷாரிகெ மாரா I- 
வாட வாஉள ஹஹள ஐ அயா228) யமாலியி ॥ 


ன, anvep®G)2. ஹஹ ஷா.) £வ-3) காமரு Ns | 
ROTAT BOT wo வூஷாஉ௦ os NAR ஸ்ம ॥ 


ஸஹவ-8 ஐ கலாயாற௦ ஹவ-ரதிவூவ tals | l 
areo படக்க ரா; $e 8நிஹ- ஆதா | ॥ 


a நத கெ ல; ஹர any காவி பயல | 


o § காரிகாவெ) 8ஹா.தஜெ, ஹா நவியிஹர.கீயஉட 5 i 


ரெரொ௯௦ கரச. Aa ஸமொக௦ = Haak 


} 


a 
சிவமயம்‌ ' 
ஸ்நாஈவிதிபடல i சந்த்ரிகை 


பிறகு பரமசிவத்தாற்‌ பிரகாசிக்கப்பட்டுச்‌ சகல குற்றங்களையுங்‌ 
களைவ தும்‌, புண்ணியத்தைத்‌ தருவ தம்‌, மனத்திற்‌ பிரீதியைத்‌ தர 
டவல்‌ ஸ்நாநவிதியைக்‌ கூறுகின்றேன்‌ ; கேட்பீராக. ' 
l _ அந்த ஸ்நாநம்‌, வாருணம்‌ ஆக்நேயம்‌ மாத்த்ரம்‌ மானசம்‌ வாய 
வ்யம்‌.: ர்‌. என ஆறுவிதமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிற து. 


மலஜல விசர்ஜனம்‌; 


ஆசாரியர்‌ ப்ராம்ம: முகூர்த்தத்தில்‌ எழுந்து சிவபெருமானை 
த்யாநித்து உதயமாகும்‌ போது கோலைச்‌ சகாயமாய்க்‌ கையிலுடைய 
வனாய்‌ வீட்டிற்கு புறம்பே ஜனமில்லா ததரயும்‌ நீர்நிலை யுடையதாயு 
மிருக்கிற விடத்திற்கு சென்று லோகன்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


அன்றியும்‌ மூத்திரம்‌ முள்‌ பழு எலும்பு மலம்‌ முதலானவற்றால்‌ 
சூழ்ந்தவிடமும்‌, வழி புல்‌ ஆறு பள்ளம்‌ ஜலம்‌. பசுவின்‌ சாணம்‌ முது 
லான சூழ்ந்த விடமும்‌, மயானம்‌ வீட்டுத்‌ தோட்டம்‌ மாட்டுத்‌ தொழம்‌ 
முக்யமான. மரம்‌ நாற்சந்தி முதலான விடங்களும்‌, ஸ்த்ரீகள்‌ பசுக்கள்‌ 
அந்தணர்‌ சூரியன்‌ சந்யாசி இவர்களுடையவும்‌ சந்த்ரனுடையவும்‌ 
ப்ராணிகளுடையவும்‌ விகார எ க க்‌ இருந்து 
மலஜலமோசனஞ செய்தலாகர்‌ து. ; 


மனிதன்‌ பகலிலும்‌ இரண்டு 'சந்தியிலும்‌ வடக்குமுகமாகவும்‌ 
இரவில்‌ தெற்கு முகமாயும்‌ காதில்‌ யஞ்ஜஞோபவீதத்தைச்‌ சேர்த்து. 
தலையை உத்தரீயத்தால்‌ மூடி புல்‌ முதலியவற்றால்‌ மறைக்கப்பட்ட 
பூமியில்‌ வாய்‌ திறவாதவனாய்‌ புதறுகளில்‌ மறைந்தவனாய்‌ மூக்கி 
னுனியைப்‌ பார்க்கும்‌ கண்ணோட்ட GPa மலஜல விசர்‌ 
ஜம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


விட்டை ஆகாயம்‌ குறி திக்கு இவைகளை நோக்குதல்‌ 
ஆகா. மூக்கைச்‌ சிந்துதல்‌ காறி யுமிழ்தல்‌ வம்‌ இவர்க இயப்பமிடுதல்‌ 
முதலான வைக்க BAS ya வேண்டும்‌, 
44 


௮௨ காநிகா மெ வ-டுவ.4லா மெ. 


த்ரணம்‌ ஒட்டுப்பாளம்‌ மண்ணாங்கட்டி இவைகளினால்‌ குதத்தை 
யடைந்திருக்கிற மலத்தைப்‌ போக்குதல்‌ வேண்டும்‌. 
விறகு பசுவின்சாண விரட்டி கல்‌ எலும்பு முதலானவற்றால்‌ 
சுத்தி செய்யலாகா அ. 
< -செளசம்‌. .. 
மனிதன்‌ வஸ்த்ரத்தோடு கூடின வனாய்‌ இட து கையினால்‌ 
தனது குறியைப்‌ பிடித்துக்கொண்டு, செளசத்திற்காகச்‌ சுத்தமாயும்‌ 


பருக்காங்கல்‌ இல்லா ததாயும்‌ Gu garu மிருக்கிற மண்ணை Toma 


வரவேண்டும்‌. : gi 


மரம்‌ .ஜலம்‌. அணைக்கட்டு புற்று - கிராமத்தின்‌: நடு குப்பை 


இவைகளி லிருப்பதாயும்‌ வேறோருவ ரெடுத்ததில்‌ மிகுதியா யிரு ப்ப 


தாயுமுள்ள மண்ணை செளசத்திற்கு நீக்குதல்‌ வேண்டும்‌. . ns 


செளசம்‌. செய்யப்பட்ட ஜலக்கரையில்‌ தனக்கு வலப்பக்கத்‌ 
தில்‌ மண்ணை வைத்து ஓர்‌ பிடி. மண்ணினால்‌ குய்ய மகன 
செளசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. a 


அவ்வாறே இடது. கையையும்‌, எழு தரம்‌ குய்யத்தையும்‌. 
மீண்டும்‌ பத்துமுறை இடது கையையும்‌, எழுதரம்‌ இரண்டு கைகளை. 


யும்‌ மண்ணினாலே சுத்தி செய்தல்‌ வேண்டும்‌. கால்களையும்‌, கைகளை. 


யும்‌ சோதித்துக்‌ கழுவுதல்‌ வேண்டும்‌. 


்‌ செளசத்திற்‌ 'கோர்முறை' aan -ப்ரமாண்‌.. மண்‌ 


ஹுண்‌ டையைச்‌' சேர்க்கவேண்டும்‌. 


a விவேகியானவன்‌ ய்ஞ்ஞோபவீதத்தைக்‌. காதிலிருந்‌: திறக்க 


முன்போல்‌ தொங்கவிட்டவனாய்‌ எழுந்து வேறொரு கரையிற்‌ சேர்ந்து 
ஆசமனஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. , 


வீட்டில்‌ செய்யும்‌ மலஜல விசர்ஜனமும்‌ கலமும்‌. 


முன்‌ சொன்ன விதிப்படி 4 வீட்டிலாவது அல்ல து. இஷ்டமான 
விடத்திலாவ து மலஜல விசர்‌ ஜனத்தையும்‌ செளசத்தையும்‌ செய்து 
மேற்படி. விடத்திலேயே ' ஸ்நாநத்தையும்‌ . செய்தல்‌ வேண்டும்‌. ட்டன 


தல்‌ தந்த சுத்தி... x 
` oe கொண்டு பல்லை Seer rer ஊத்தைை ப்‌: 
போக்கடித்தல்‌ வேண்டும்‌. பற்குச்சானது முமுக்ஷாக்களுக்கு எட்ட்ங்‌:. 
குலமும்‌ போகிகளுக்குப்‌ பனிரண்டங்குல.ப்‌ பிரமாணமும்‌. உள்ள 
தூக்வும்‌. ஈர்மாகவும்‌ தோலோடு கூடினதாகவும்‌ , நேராகவும்‌ சமமாக 
வெட்டின தாகவும்‌ ஒழுங்காகவும்‌ க்ரஹிக்க : வேண்டும்‌ ; foe 
1. கக்கூஸில்‌ என சிந்தீய/கமத்தில்‌' கூறப்படுகிற து. ர 


gii 


ல்‌ ப அட்ட த்‌ அப 
ஹா நவியிலட ee. விக 


- போகமோக்ஷ காமிக னிருவர்க்கும்‌ பற்குச்சின்‌. ea மனி 
கன்‌ சுண்டுவிரற்‌..ப்ரமாண மிருத்தல்‌ வேண்டும்‌... . ன்‌ 


புங்கை சிரிபில்வம்‌ கருங்காலி அர்ஜுநம்‌ நாயுருவி: நாகமரம்‌ 
மா மருதை இவைமுதலான பற்குச்சு மோக்ஷத்தை. விரும்பின 
வரும்‌, வெண்கருங்காலி நெல்லி மாகுலி வேம்பு இவைகளின்‌ பற்‌ 
குச்சு போகத்தை விரும்பினவரும்‌ உபயோகிக்கத்தக்கன. “4 

: முருங்கை. நறுவிலி ஆமணக்கு பிசாசுமரம்‌ இரும்பினாற்‌ செய்‌ 
டர்‌ பற்குச்சுகளை விடல்வேண்டும்‌. — 


ஸ்நாநவி a. 


: ஸ்நாநவி தியில்‌ தீக்ஷையுற்றவனுக்கு நதி நதங்களிலும்‌ A 

தெப்பக்குளம்‌ yoru தீர்த்தங்களை யுடைய நதிசங்கமங்களிலும்‌ 

ஸ்நாநஞ்‌: செய்தல்‌ உத்தமம்‌. led மத்திமம்‌, ப்‌ அன்‌ 

ச Siar i z : . 
வாருண ஸ்நா௩ம்‌, . 


பரிசுத்த மண்ணினால்‌ நாலுவித வாருண தாழ்த்த செய்ய 
வேண்டும்‌. 


அஸ்த்ர ந்தம்‌ யுச்சரித்‌ துக்கொண்டு எட்டங்குல ப்ர 
“மாணத்தில்‌ பூமியைத்‌ தோண்டி அதன்‌ கீழுள்ள மண்ணை மேலெடுத்து 
* ஹ்ருதய மந்த்ரத்தினால்‌ அம்மண்ணை கையிற்கொண்டு, அந்த ஹ்ரு 
.தய்‌ மந்த்ரத்தினாலே குழியை: நிரப்புதல்‌ வேண்டும்‌. 

தண்ணீர்க்‌ கரையில்‌ அம்மண்ணை வைத்து, சிரோமந்த்ரத்‌ 
“தினால்‌ நனைத்து. புல்‌. முதலானவை - யில்லாமல்‌ சிகாமந்த்ரத்தினாற்‌ 


, சோதித்து, க.வ.ச ad sok a மூன்று பிரிவாக த்க்‌ 
வேண்டும்‌. 


ட புத்திமான்‌ ஒரு பாக பண்ணனும்‌ நாயிக்குக்‌ கீழ்ப்‌ பிரதேசத்‌ 
திலும்‌ மற்றொருபாக மண்ணினால்‌ அஸ்திர மந்த்ரத்தை எழுமுறை 
யுச்சரித்துக்‌ கொண்டு நாபிக்கு Cup: பிரதேசத்திலும்‌ சுத்தி செய்தல்‌: 
க்‌ அடு, 
வு்‌ பின்‌ இரண்டு aarda கஸ்‌ கண்‌ மூக்கு காது. முது 
லானவைகளை. மூடிக்கொண்டு ப்ராணாயாமஞ்‌ செய்து ஹ்ருதயத்‌ 
திலே அஸ்திர மந்த்ரத்தை தியாநஞ்‌ செய்து ஸ்நாநம்‌ ப்‌ சூரிய 
C T ன்‌ ஸ்மரித்தல்‌ வேண்டும்‌, 


| இவ்விதமாய்‌ sio pr pe செய்து. கரையேறி. Faan 


த ப்ரம்ம க்ஷத்திரிய வைச்யரேன்கிற மூவருணத்தரினும்‌. போக. காமி 


யான அநுஷ்டாதா முன்னே பிரரமி சந்தியை நமஸ்கரித்தல்‌, வேண்‌ 


அல்‌ காநிகாமெ வாஇவ-லரட De 


டும்‌. அதன்‌ ல்‌ சிவை என்னும்‌ ருத்ரியை த்யாநித்து சமஸ்த 
5. P வதா வண்ணம்‌ . மேளாமந்த்ர 
ஜபம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. லக, 3 

l * பற்றற்ற விரக்தன்‌ ப்ராமிசந்தியை -த்யாநம்‌ செய்யா 
டது சுனைகள்‌ சிவ்‌ யென்னும்‌ ருத்ரசந்தியை த்யாநஞ்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. l த . 

O தீக்ஷிதன்‌ சூத்ரனாக விருந்தால்‌ அஸ்த்ர சந்தியை உபாசித்தல்‌ 
வேண்டும்‌. 7 

ஸ்நாநஞ்‌ செய்‌ து மிகுந்த மற்றொருபங்கு மண்ணை இட துகையிற்‌ 

'கொண்டு ஜலமத்தியில்‌ நின்று வடக்கு முக நோக்கி, மூன்றுபாகஞ்‌ 
செய்து அங்கமந்திர நான்கினால்‌ ஒருமுறை தெற்கிலிருப்பதையும்‌, 
எழுமுறை அஸ்த்ர மந்த்ரத்தினால்‌ கிழக்கிலிரு ப்பதையும்‌, மூலமந்த்ரத்‌ 
தினால்‌ பத்‌ தமுறை வடக்கிலிருப்பதையும்‌ மந்திரித்‌ து, அஸ்த்ர மந்தி 
ரத்தால்‌ ஜபித்ததை திக்குகளிற்‌ போட்டு, மூலமந்திரத்தால்ஜபித்ததை 
ஜலத்திற்‌ போடவேண்டும்‌. எ As we டக்க 
A பின்‌ தீர்த்தத்தை கையைச்‌ சுட்டிச்‌ சிவதீர்த்தமாகக்‌ கற்பித்தல்‌ 
வேண்டும்‌. . / ; 

- அங்க மந்திரத்தினால்‌ ஜபிக்கப்பட்ட மண்ணினால்‌ சிரசிலிருந்து 
ee அஉயவங்களையும்‌. பூசி, நாசி ச்ரோத்ரம்‌ வாய்‌ முதலான 
த்வாரங்களை மூடப்பட்டவனாய்‌ ஜலத்தில்‌ மூழ்கி ஆரோக்கியத்தைத்‌ 
. தரும்‌ சிவபெருமானைத்‌ தியானித்தல்‌ வேண்டும்‌. 


சூரிய சந்திர ஸ்வரூபமாகிய கைகளை கும்ப முத்திரையாற்‌ 
சேர்த்து மூலமந்த்ராதியாக மந்திரங்களை தியானித்து. ஸ்நாநத்தை 
யடிக்கடி செய்தல்‌ வேண்டும்‌, த 


மிகவும்‌ பரிமளமான நெல்லிக்காய்‌ முதலான வஸ்‌ துக்களால்‌ 
ராஜோபசாரமாக ஸ்நாநம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. . 2 


அரசன்போல்‌ 'ஸ்வர்ணபீட முதலானவைகளில்‌ உட்கார்த்து 
வாத்ய கோஷங்களுடன்‌ ஸ்வர்ண கும்பங்களால்‌ ஸ்நாநஞ்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. தீர்த்தத்தில்‌ வைத்து. தியாநித்த ' மந்த்ரங்களை மீட்டுஞ்‌ 
.சங்காரஞ்‌ செய்‌ து தன து ஹ்ருதயத்தில்‌ வைக்கவேண்டும்‌. 


அவ்வாறன்றித்‌ தன்வீட்டில்‌ - கோமயத்தினாற்‌ பூசிய . பூமியிற்‌ 
போடப்பட்ட மணையின்மீது உட்கார்ந்து, காய்ந்த சுத்தஜலத்தில்‌ அல்‌ 
“ல.துகுளிர்ந்த ஜலத்தில்‌ சிவமத்த்ரத்தினால்‌ மத்திரிக்கப்பட்ட ஒன்பது 
எட்டு அல்லது. ஐந்து முறை குடங்களினால்‌ ஸ்ந்ரநத்தைச்‌ செய்தல்‌ 
இவ்ண்டும்‌. டா ன ரட்‌ 


நனைத்து பிண்டமாக்கி மறுபடி அக்திய 


செய்த பஸ்மத்தால்‌ செ 
'பூகழில்லை. 


anr- Naa o l ௮௫. 


வெண்மையாசுவும்‌ பரிசுத்தமாகவு மிருக்கிற வஸ்‌ திரத்தால்‌ 
சரீரத்தை யடைந்திருக்கிற ஸ்நாந ஜலத்தை நன்றாகவும்‌ மெதுவாகவும்‌ 
அவட்டிப்‌ போக்கடித்தல்‌ வேண்டும்‌. ' ப எர 


பஸ்மஸ்நா௩ம்‌,. 
` போகமோக்ஷத்தைத்‌ தரும்‌ பஸ்மஸ்நாநமான து வெண்மை 
யுள்ள பஸ்மத்தால்‌ செய்யத்‌ தக்கது. 
பஸ்மஸ்நாநம்‌ கற்பபேதத்தால்‌ நான்கு வகைப்படும்‌. அவை 
கற்பம்‌ அநுகற்பம்‌ உபகற்பம்‌ அகற்பம்‌ என்பவை. 
- அவைகளுள்‌ முதலிற்‌ கூறிய கற்பம்‌ மற்றவையைப்‌ பார்க்கினும்‌ 


மிகவு முயரீந்தது. மற்றவை அக்‌ கற்பமில்லாத காலத்தில்‌ கொள்ளத்‌ 
தக்கன. ல்‌ 


கற்பமுறை, 
யாதொரு பசுவானது நோயில்லாததும்‌, கறுத்த அல்லது கபிலை 
திறமுள்ள தின்‌ சாணத்தைத்‌ தாமரை முதலிய வற்றால்‌ சத்தியோஜாத 
மந்த்ரத்தால்‌ எடுத்து வாமதேவ மந்திரத்தால்‌ பிண்டமாகச்‌ செய்து 
பரிசுத்த விடத்தில்‌ வைத்துலர்த்தி அகோர மந்த்ரத்தால்‌ சிவாக்நியில்‌ 
பஸ்மம்‌ செய்தல்‌ வேண்டும்‌, 
l அநுகற்பம்‌. த 
உலர்ந்து காட்டிலிருற்கிற பசுவின்சாணம்‌ அல்ல து ஆறுமுதலிய 
விடங்களை யடைந்திருக்கிற பசுவின்‌ சாணத்தை முன்‌ போல்‌ அக்நியில்‌ 
த்கிப்பித்தும்‌ பொடி செய்தல்‌ அநுகற்பம்‌. E 
த 5௩ உபகற்பம்‌, 
பஸ்மத்தை வஸ்திரத்தால்‌ வடிகட்டி. கோமூத்திரத்தால்‌ 
rù SAS துப்‌ பஸ்மம்‌ செய்‌ 
தல்‌ உபகற்பமாகும்‌. ்‌ 
அகற்பம்‌, 
இவ்விதமாக முன்சொன்ன 
வேடெொருவரால்‌ செய்யப்பட்ட பஸ்மம்‌ 
படும்‌, e ம்‌ i aa f l 


விதியின்றி சாமான்யமான 
அகற்ப மென்று நினைக்கப்‌ 
o- ஓ முதிசிரேஷ்டர்களே! ஜா தி முதலான தோஷம்‌ இல்லாத தும்‌ 
யபிணியினீங்கியதுமான்‌ பசுவின்‌ சர்ணத்தரல்‌ முன்சொன்ன விதிவழிச்‌ 
ய்யும்‌ ஸ்நாநம்‌ புகழத்தக்க gi. மற்றவைகளால்‌ 


சு. காறிகா மெ வாமவஃலாடெ்‌ஃ 


- - “ மேற்கூறிய பஸ்மங்களி லொன்றைக்‌ கலயமுதலான- பாத்திரங்‌ 
களிலெடுத்து வைத்துக்கொண்டு .முக்காலத்‌ தும்‌ ஸ்நாநத்தைச்‌ செய்‌ 
தல்‌ வேண்டும்‌. அல்லது சக்தியுள்ளவரை இருகா லொருகாலாவ. து 
ஸ்நாநம்‌ செய்தல்‌ வேண்டும்‌,  . 

சந்தியாவந்தனம்‌. 

- ஆதிசைவப்ராம்மணர்‌ சந்தியா காலத்திற்கு முன்னமே பிராமி 
சந்தியைத்‌ தியாநித்து, அவ்வாறே சிவருத்ரி சந்தியை முக்யமாய்‌ 
sur நித்தல்‌ வேண்டும்‌. வ 

ஆக்கநேயஸ்நாமம்‌, 

| ப்ராதக்காலத்திற்கு மூன்‌ ஜலஸ்நாநம்‌ செய்து பிறகு ஆக்‌ நேய 
மென்னும்‌ பஸ்ம்ஸ்நாநம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறே மற்றச்‌ 
சந்திகளீலும்‌ பஸ்மம்‌ அல்லது சாமான்ய ஜலஸ்நாநமாவ து செய்தல்‌ 
வேண்டும்‌. டத்‌. e ஆ 
சக்தியுள்ளவர்கள்‌ . இவ்வாறு ஸ்நாநம்‌ செய்தல்‌ . வேண்டும்‌. 
சக்‌ தியற்றவர்கள்‌ அநுகூலம்போல்‌ செய்து கொள்க. or 

5 ஜலஸ்நாநத்தைப்‌ பார்க்கினும்‌ பஸ்மஸ்நா.நம்‌ எண்ணற்ற பல 
ன தருமாதலால்‌ ஜலஸ்நாநத்தைவிட்டுப்‌ பஸ்ம்ஸ்நாநம்‌ பழகுதல்‌ 
வேண்டும்‌. ; ; ST 


சுத்தி. 
... தத்தியின்‌ பொருட்டு வேறு வஸ்துவை யபேக்ஷியாமல்‌ பஸ்‌ 
மத்தால்‌ சுத்திசெய்து கொள்ளல்வேண்டும்‌. கங்கா ஜலம்‌ எவ்வா 
பரிசத்தமோ அவ்வண்ணமே பஸ்மமும்‌ பரிசுத்தஞ்‌ செய்யும்‌: 
பஸ்மம்‌ யென்பதன்‌ பொருளும்‌ அதன்‌ ஸ்நா௩ பலனும்‌. 
யாதொரு பஸ்மம்‌ ஸ்வயமாய்ப்‌ பிரகாசிக்கச்‌ செய்து தானும்‌ 
“ப்ரகாசிக்கிறதோ அந்த பஸ்மம்‌ மங்களத்தைச்‌ செய்யும்‌. 


ஸமஸ்த பாவங்களையும்‌ பக்ஷிப்பதால்‌ பஸ்மமென்று சொல்லப்‌ 
கிறது. 

“09 ததனம்‌ செய்யும்‌ பஸ்மஸ்நாதம்‌ ஸம்ப்தை யண்டாக்க 
'திறதாயும்‌ பரிசுத்தமாயும்‌ ஆரமாயும்‌ பூஷணமாயும்‌ புண்‌ y 
உலகத்தை வசப்படுத்‌ தும்‌ பஸமத்தை பூசுவதால்‌, சரம ன்‌ மராம்‌ 
பிசாசு பிரம ராக்ஷ்சர்‌ இவர்களின்‌ பீடையினின்றும்‌ விலகுவார்கள்‌. : 

கட்குடித்‌.தி& குருபத்தினியைப்‌ புணர்த்து பொன்னைத்திருடி 
. இரம்ஹத்தி செய்‌ து திரிபவரும்‌ பஸ்மத்தைப்‌ பூசி பஸ்ம சத மணக்‌ 
ராய்‌ ருத்ராத்யயநம்‌ செய்யின்‌ “சமஸ்த: பாயங்களனின்றும்‌ விடப்‌ 


படுவர்‌. 


> ஹாநவியிவடி 8 = Wer 


oo விபூதிஸ்நாநம்‌ :ஜலஸ்நாநத்தினும்‌ கோடி - புண்ணிய முள்ள : 
சந்யாசி வடக்குமுக மிருந்து ப்ரதிதினமும்‌ உத்தூளத்தி — 
னாலேயே ஸ்நாநஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. கிரஹஸ்தன்‌ அவயவ முழு 
வதும்‌ திரிபுண்டரங்களாலாவது சந்தனத்தாலாவ து பூசி பஸ்மத்தின்‌ 
GG. பிடியை வலது கரத்திலெடுத்து தாரணதியான யோகத்தால்‌ 
விசேஷமாக த்யாநம்‌. செய்து அவ்வாறே மூலப்ரம்ம அங்கமந்த்ரங்‌ ' 
களால்‌. சிறப்படையச்‌ செய்‌ து தேகத்தை மேற்படி பஸ்ம ஸ்நாநத்தால்‌ 
சுத்தி செய்யவேண்டும்‌. ல்லி 


o  அக்திரிதி, என்கிற மந்திரத்தால்‌ இடது கையில்‌ அந்த 
பஸ்மத்தை வைத்து வல துகையால்‌ அஸ்த்ர மந்த்ரத்தால்‌ மஸ்தகத்தி 
லிருந்து மலஸ்நாநத்தைச்‌ செய்து மறுபடியும்‌ விதிஸ்நாநத்தை அபி 


ஷேகத்தோடு கூடினதாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


__, அிசாத மந்த்ரத்தால்‌ சிரஸையும்‌ தத்புருஷ மந்த்ரத்தால்‌ முகத்‌ 
தையும்‌. அகோர மந்த்ரத்தால்‌ இருதயத்தையும்‌ வாமதேவ 
மந்திரத்தால்‌ குய்யத்தையும்‌ சத்தியோஜாத மந்த்ரத்தால்‌ சமஸ்த 
அவயவத்தையும்‌ உத்தூளனம்‌ செய்‌ து ஷடங்க மந்த்ரங்களால்‌ இருதய 
முதலானதையும்‌ வல இடக்கைகளால்‌ ..சரீரத்தையும்‌ மெதுவாய்த்‌ 
தூளிதம்‌ செய்யவேண்டும்‌. > 


புத்திமான்‌ குரு அக்நிதேவர்‌ முன்னிலும்‌ வழியிலும்‌ அசுத்த 
பூமியிலும்‌ பஸ்மஸ்நாநம்‌ செய்தல்‌ கூடாது. டக்‌ ae 


noo பரமசிவத்தின்‌ சந்நிதியிலும்‌ அக்நியின்‌ சந்நிதியிலும்‌- விபூதி 


யுத்தூளனம்‌ செய்யலாம்‌. என்று சைவ சாத்திரத்தினோரிடத்தில்‌ 


புகழப்பட்டிருக்கின்றது. ...... 7 
த்ரிபுண்டர தாரணம்‌. 

a தூளிதற்திலும்‌ அசக்தனாயின்‌ த்ரிபுண்டரத்தையாவ து ஸ்நாநம்‌ 
செய்விக்கவேண்டும்‌. - “0 ய வ ய ட வல 

வேதியர்‌ முதலிய க்ரஹஸ்தர்‌ 'த்ரிபுண்டர ஸ்நாநம்‌ 'சாத்திர்‌ 
விதிப்படி. செய்தல்‌ - வேண்டும்‌. க்ஷத்திரிய வைசிய சூத்ரஜாதிகள்‌ 
நெற்றியில்‌ பட்டையாய்‌ த்ரிபுண்டரம்‌ தரித்தல்‌ வேண்டும்‌. அந்த: 
த்ரிபுண்டரம்‌ A 5-8-16 - 82 - இடங்களில்‌ தரித்தல்‌ வேண்டும்‌. 
ந்‌ ரசு நெற்றி காதுகள்‌ கண்கள்‌ மூக்கு முகம்‌ கண்டம்‌ தோட்கள்‌. 
கரங்கள்‌. முழங்கைகள்‌: மணிக்கட்டுகள்‌ . இருதயம்‌ நாபி. குறி, குதம்‌ 


- துயைகள்‌, முழங்கால்கள்‌. கணுக்கால்கள்‌. முதுகின்‌. 'கீழ்ப்பாகங்கள்‌: 


பாதங்கள்‌ ஆகிய முப்பத்திரண்டு சந்திகளும்‌ முறையே விபூதி. ary. 


ee 


௮௮ காதிகா 008. உ௱௫வ-லா மெ 


ஞ்‌. செய்யத்தக்கவை. இவைகட்கு அதிதேவதைகளாகும்‌ அட்ட 
மூர்த்திகளும்‌ அட்டவித்தியேச்வரர்களும்‌ அட்ட திக்குப்‌ பாலகர்களும்‌ 
அட்ட வசுக்களும்‌ ப்ரியங்‌ கொண்டிருக்கும்‌ சிரசு முதலிய இடங்களைக்‌ 
குறித்து விபூதிதாரணஞ்‌ செய்யத்தக்க து. 


நெற்றி காதுகள்‌ தோள்கள்‌ கைகள்‌ ir மணிக்கட்டுகள்‌ முழங்‌ 
கைகள்‌ இருதயம்‌ வயிறு நாபியினிருப்பக்கங்கள்‌. முதுகு இவை 
முறையே பதினாறு சந்திகளாகும்‌. சிரசு முதலான மேற்கூறிய 
இடங்கள்‌ சிவம்‌ அக்நி முதலானவர்களுக்கும்‌ வாமாதி சத்திகளுக்‌ 
கும்‌ அச்வினி தேவர்கட்கும்‌ ப்ரியமென்று அறியத்தக்கவை. 


சிரசு நெற்றி காதுகள்‌ கைகள்‌ இருதயம்‌ நாபிக்குப்‌ பின்புற 
மாகிய முதுகின்‌ கீழ்ப்பக்கம்‌ ஆகிய எட்டுச்‌ சந்‌ திகளும்‌ முறையே 
பிரமாவிற்கும்‌ சப்த ருஷிகட்கும்‌ பயிறு BUY CVT CH பட்டர்‌ 
நன்றும்‌, 


லலாடம்‌ கைகள்‌ : இருதயம்‌ நாபி இவ்வைந்து சத்திகளும்‌ 


சிவன்‌ மஹேசன்‌ ருத்ரன்‌ விஷ்ணு பிரம்மா இவர்களின்‌ ப்ரீதி சித்‌ . 


திக்கும்‌ பொருட்டுத்‌ தாரணஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌, 
த்ரிபுண்டரதாரண விபரம்‌, 


த்ரிபுண்டரம்‌ எ ' நடுவிரல்‌ . த மோதிர 
விரல்களா லிடல்வேண்டும்‌. . 


ப்ராம்மணர்‌ -அறு அங்குலமும்‌: க்ஷத்ரியர்‌ | நாலங்குலமும்‌ 
வைசியர்‌ இரண்டங்குலமும்‌;. சூத்ரரும்‌ நான்கு வருணத்து .ஸ்ரீகளும்‌ 
ஓரங்குலமும்‌ தரித்தல்‌ வேண்டும்‌. இதரஜாதிகள்‌ த்ரிபுண்டரம்‌ 
தரிக்கலாகாது. i : 


ஸ்த்ரீகள்‌ திலகாக்கிருதி' கவறு பட்டையாகவாவது 


இடல்வேண்டும்‌. தீபாகிருதியாகவாவது சந்த்ராகிருதியாகவாவது 
ஸ்ரீ பும்‌ நபும்ஸகர்யா வரும்‌ இடல்‌ வேண்டும்‌. 


. சந்தனஞ்‌ சேர்ந்த: பஸ்மம்‌ ஜலத்திற்‌ கரைத்து ariei 
மவசியம்‌ ஸ்நாநஞ்‌ செய்யவேண்டும்‌. : 


ப்ராதக்‌ காலத்திலும்‌ உச்சிலும்‌ சாயங்காலத்திலும்‌ நடுராத்திரி 
யிலும்‌ மூன்‌ நிரண்டொருமுறையாவது அல்லது எப்போதுமாவது 
அல்லது எப்போதாவ தொருகாலமாவது பஸ்மஸ்நா நம்‌ செய்வா 


னேல்‌ அவன்‌ கமத தியம்‌ ace sad இஷ்ட வ்கி கவ்‌ 


அடைவன்‌ , 


SOR ,நவியிஉடி௰? pi Aesi ௮1௯ 


ஆசமன சாதக பாத்ரம்‌. 


“' சந்த்ராகிருதிக்‌ கொப்பான தாம்ரஸ்தாலி தேங்காய்க்‌ Solus 
சிலாபாத்ரம்‌ மூங்கிற்குழாய்‌ சுரைக்‌ குடுக்கை என்னும்‌ பாத்ர சாத 
னங்களா லெடுக்கப்பட்ட ஜலங்கொண்டு தன்கரத்தினால்‌ ஆசமனஞ்‌ 


்‌ செய்யவேண்டும்‌. ஆசமனத்தில்‌ நியமமில்லாமற்‌ செய்யப்படாது. 


தனக்குப்‌ பிரமாணமாகிய இரண்டுபடி ஜலமாவது ஆசமனத்‌ 
திற்கு எடுத்துவைத்துக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 

வஸ்த்ர தாரணம்‌. 

பிறகு தானமுத்திரையைச்‌. செய்து ற்கு, கட்டுதல்‌ 
வேண்டும்‌. வஸ்த்ரம்‌ ளெண்மை மஞ்சள்‌ சிவப்பு வர்ணங்சளில்‌ 


ஐரித்தல்‌ வேண்டும்‌. பின்‌ மேல்‌ வஸ்த்ரம்‌ தரித்தல்‌ ன்றி 
கெளபீனத்திற்கு மூன்று முழ நீள மிருத்தல்‌ வேண்டும்‌. 


அரைநாண்‌ தன்னரைக்கு மூன்று சுற்றுக்‌ கொண்டு அதனை 
இரண்டாய்‌ மடித்துச்‌ சுற்றிக்‌ கட்டிக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 
... இவ்விடத்தில்‌ .இவ்வத்தியாயம்‌ 88- -வது ச்லோகத்தினுரை 
கடம்‌. சாம்ரதாயம்‌ இங்கு கூறியதுபோற்‌ கொள்க. 
யஞ்ஞோபவீதம்‌. 
யஞ்ஞோபவீதம்‌ மூன்றிழை சார்ந்த பருத்தி நூல்‌ சேர்த்துத்‌ 
திரித்து அதனை முப்பிரியாக்கித்‌ திரித்துக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 
சூத்திரருக்கு ஒரு சரமும்‌ வைசியருக்கு இரண்டு சரமும்‌ க்ஷத்ரிய 
ருக்கு மூன்று 'சரமும்‌ அந்தணருக்கு ஏழு சரமும்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. அவ்வாறின்றி ஐந்து : சரமாவது மூன்று சரமாவது 
தல கொள்ளல்‌ வேண்டும்‌... 
பட்‌ உத்தரீயம்‌. 


அந்தணர்‌ மேல்‌ வஸ்த்திரத்தோடும்‌, சூத்திரர்‌ அஃதின்றியு 
மிருத்தல்‌ வேண்டும்‌. 


க்ஷத்ரிய வைசிய சூத்ரஜாதிகளுக்கு யஞ்ஞோபவீதம்‌ பூஜை 
முதலான காலத்திலும்‌. மந்த்ர ஜப காலத்திலும்‌ அவ்வவர்கட்‌ 
குரிமையானபடி தரித்தல்‌ வேண்டும்‌. அநுலோமர்‌ முதலானவர்‌ 
களும்‌ வர்ணபேத நூல்களிற்‌ ம்‌ ப தரித்தல்‌ வேண்டு 


மல்லது மற்றபடி தரித்தலாகாது.. 


யஞ்ஞோபவீதஞ்‌ செய்தல்‌. 
க நூலிழையை நாலங்குலம்‌ பிரமாணத்தில்‌ தொண்ணூற்றாறு 


சுற்‌ ற்றுசுற்றி, அவ்வாறு மூன்‌ நிழை யெடுத்து வொன்று சேர்த்து 
12 


௯௦ - காநிகாமதெ வாவெஃலாமெ. 


ஜலத்தில்‌ நனைத்து கிழக்கு முகமாயிருந்து சமமாகவும்‌ நன்றாகவும்‌ 
கீழ்‌ முறுக்காகவும்‌- முறுக்குதல்‌ வேண்டும்‌. Der அந்த முறுக்கிய 
நூலை முப்பிறியாகப்‌ பிடித்து வலது கரத்திலேற்றி மேல்‌ முறுக்கு 


முறுக்குதல்‌ . வேண்டும்‌... பூமியில்‌ . விழின்‌ நீக்குதல்‌ வேண்டும்‌. 


முறுக்குங்‌. காலத்தில்‌, எவ்விதமாய்ப்‌ பூமியை யடையக்‌ கூடுமோ 
அவ்விதமாய்‌ மரமுதலியவற்றின்‌ மேல்‌ வைத்து முறுக்கில்‌ முனிவர்‌ 
கள்‌ திருப்தியடைவர்‌. 

பிறகு காக்கிற சுப்பலையும்‌ யம்‌. ப்ரமணத்தையும்‌ வைத்து 
இருதய மந்த்ரத்தால்‌ இருதயத்தில்‌ ஜபித்தல்‌ வேண்டும்‌. 


கை சரம்‌. 


ஆயுளைக்‌ கோரினவன்‌ அநேகந்‌ தரித்தல்‌ வேண்டும்‌. 
இரட்டை தரித்தலாகா து. மற்றவிஷயங்களை யபேக்ஷித்தவன்‌ 
ஒற்றைப்‌ படையும்‌ சொற்ப சூத்திரமும்‌ தரித்தல்‌ வேண்டும்‌. 

யஞ்ஞோப வீதத்தை முறுக்கியபின்‌ தன்‌ கண்டத்திலிருந்து 
இரண்டுபாகஞ்‌ செய்து விதிப்படி ஸ்தநத்திற்கு நேராகக்‌ கொண்டு 
அச்‌ சூத்திரத்தினால்‌ முடிச்சில்‌ மூன்று சுற்று சுற்றி, மூன்று முடியா 
கப்‌ போடவேண்டும்‌. இவ்வாறு யஞ்ஞோபவீத சூத்ரம்‌ விதிக்கப்‌ 
படுகிறது, 
l உத்தரீயா கிருதியாகிய யஞ்ஞோபவீதம்‌ யவையிற்‌ பாதிப்பிர 
மாணம்‌ பெருமனிருத்தல்‌ சரியான பிரம:ணமாக நினைத்தல்‌ 
வேண்டும்‌. 

தத்புருஷம்‌ அகோரம்‌ வாமதேவம்‌ சத்யோஜாத மந்த்ரங்கள்‌ 
முறையே ப்ராம்மணர்‌ முதல்‌ நான்கு வருணத்தவரும்‌ தத்தம்‌ ஜாதி 
யாசார  மந்த்ரங்களுடன்‌' ts யஞ்ஞோபவீதம்‌ தரித்தல்‌ 
வேண்டும்‌. 

க்ரஹஸ்தர்களுக்கு ஜலஸ்நாநமும்‌ சந்யாசிகளுக்கு பஸ்மஸ்‌ 
நாதமும்‌ ஆகும்‌. இது நித்யஸ்நாதம்‌. 


இனி நைமித்திக ஸ்நாநம்‌, 


இவ்விருதிறத்தவர்க்கும்‌ வேறுவிதமாய்ச்‌ செய்யப்படும்‌ 
ஸ்நாநம்‌ நைமித்திகம்‌. அஃதாவது, 
. ஓந்திர. ஸ்நா௩ம்‌. 
ஐந்திரஸ்‌நாநம்‌ வெய்யிலுடன்‌. தல்‌ COPAN, eres 
தாகும்‌, 


ஹா. வியிஉட ல? ௯௧ 


வாயவ்யஸ்நாரம்‌. 
கிழக்கு முகமாயிருந்து கைகளை . யுயரத்தூக்கின வனாய்‌ சிரோ 


மந்திரத்தை நினைத்து ஏழடி சென்றவனாய்க்‌ காற்றிலுண்டான 


பசுவின்‌ கூட்டத்தி லுண்டாய்ப்‌ பறக்கிற தூளிகளில்‌ செய்யும்‌ 
ஸ்நாநம்‌. வாயுஸ்நாநம்‌ தற்புருஷ மந்த்ரத்தாற்‌ செய்யும்‌ அந்த 
வாயுஸ்நாநம்‌ ஸ்நாநங்களுள்‌ மிகச்‌ சிறப்புடையதாகும்‌. 

- மந்த்ரஸ்நாநம்‌. 


தர க முதலிய மந்திரங்களால்‌ ஜபிக்கப்பட்ட ஜலத்தி 
னால்‌ சுத்தி செய்கிற ஸ்நாநம்‌ மந்திரஸ்நாநமாகும்‌. . அந்தஸ்நாநம்‌ 
ஜலஸ்நா ந விதியிலுங்கூட கூறப்பட்டுள்ள து. 
மாஈஸஸ்காமம்‌. 


ப்ரணவ உச்சரிப்போடு கூடின ப்ராணாயாமத்தாற்‌ செய்வது 
மானஸஸ்நாநம்‌. இது எவ்வாஸ்தாநங்களிலுஞ்‌ சிறந்தது. இவை 
களன்றிச்‌ சாமான்ய ஸ்நாநமும்‌ விதிக்கப்படுகிற து. 


பார்ப்பவர்கட்கெவ்விதம்‌ தேகஞ்‌ சுத்தியாகக்‌ காட்டுமோ 
அவ்விதத்தால்‌ சுத்தியன்று, மனத்தின்கண்‌ மாசுகில்லாமையே 


சுத்தம்‌ ஏனைய சுத்தமன்று. 


ஸ்பர்சத்தால்‌ செய்துக்‌ கொள்ளத்தக்க ஸ்நா௩ம்‌. 
கழுதை காகம்‌ பறந்து பஞ்சமன்‌ நாய்‌ ஊர்ப்பன்றி கோழி 
இவைகளினாலும்‌ மயான பூமித்‌ தீட்டு மரணத்‌ தீட்டுகளாலும்‌ புத்‌ 
தர்‌ சமணர்‌ நிர்மாலியத்தைப்‌ புசிப்போர்‌ இதரமதாநூசாரர்‌ அந்யர்‌ 
திந்திக்கப்பட்டவர்‌ முதலியோரால்‌ தீண்டப்படின்‌ ஸ்நாநம்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 
இன்னும்‌ சில அசுத்தங்கள்‌ "தாமிக்குமேல்‌ உண்டாயின்‌ 
ஸ்நாநமும்‌, நாபிக்கு கீழாயின்‌ அலம்பவும்‌ வேண்டும்‌. கைமளுக்கு 
எந்த அசுத்த. ஸ்பர்சத்திலும்‌ அலம்பிக்‌ கொள்வதே போதும்‌. 
அன்றியும்‌ ஸூர்யோதயம்‌ .வமனம்‌ க்ஷவரஞ்‌ செய்து கொண்ட 
பின்னும்‌ புணர்ச்சியிலும்‌ துஸ்வப்நத்திலும்‌ கெட்டவர்களது ஸ்பர்‌ 
சத்திலும்‌ ஸ்நாநம்‌ விதிக்கப்படுகிற து. 
ஆசமனம்‌. 


சாதகன்‌ நன்றாய்ச்‌ சிகையை முடிந்து கால்களை முழந்தாள்‌ 
வரையினும்‌ கைகளை மணிக்கட்டு வரையினும்‌ சுத்தி செய்து குக்கு 


- பாசநமா யுட்கார்ந்து முழங்கால்‌ நடுவையடைந்த கையை யுடைய 


வனாய்க்‌ கிழக்கு முகம்‌ அல்லது வடக்குமுக நேர்க்கிப்‌ பசுவின்‌ காது 
போல்‌ கையைச்‌ சேர்த்து உழுந்‌ தமிழும்படியான ஜஎத்தைப்‌ பாநம்‌ 


௯௨ காசிகா ம வ-டிவ- (லாடு ம்‌. 


(ஆசமனம்‌) செய்தல்‌ வேண்டும்‌. ' கிருமி! முதலான ஐந்து அடை 
யாததாயும்‌ நுரை குமிழ்‌ முதலான தில்லாததாயும்‌ மூலமந்திரத்தால்‌ 
மந்திரிக்கப்பட்ட ஜலத்தை Dhan தீர்த்தத்தால்‌ மூன்று முறை 
பானஞ்செய்து பெருவிரலடியால்‌ அஸ்த்ரமந்திரமுச்சரித்து உதடு 
களத்‌. துடைத்தல்‌ வேண்டும்‌. மோதிரவிரல்‌. பெருவிரலிரண்டின்‌ 
சேர்க்கையால்‌ கண்‌ மூக்கு காது கைகள்‌ மார்பு நாடி சிரசு இவை 
களை வலது இடது முறையிற்‌ தொடல்‌ வேண்டும்‌. பிறகு (ப்ரணவ) 
மந்திரத்தோடு கூடிய ஸ்வதாந்தமாகிய ஆன்மதத்வ வித்யாதத்வ 
சிவதத்வ த்யா நத்தால்‌ ஜலத்தைப்‌ பானம்செய்து அஸ்த்ரமத்திரத்‌ 
தால்‌ உதடுகளைத்‌ துடைத்தல்‌ வேண்டும்‌. இருதய மந்திரத்தால்‌ 
வலமிடமாகக்‌ கண்களைத்‌ தொடல்‌ வேண்டும்‌. அலக்‌ 


. அறிஞன்‌, அவ்வாறன்றி - வேறுவிதமாயாவது ஆசமனஞ்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. குற்றமில்லாத உழுந்தமிழும்‌ ஜலத்தை மீண்‌ 
டும்‌ மூன்றுமுறை ஆசமனஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


 மார்ஜரம்‌. 


l முகத்தை அஸ்த்ர மந்திரத்தா லிருமுறை (மார்ஜநம்‌) துடைத்‌ 

தல்‌ வேண்டும்‌. முகத்தையும்‌ பாதங்களையு மெதுவாக வோர்கரஞ்‌ 
சுத்தி செய்‌ து, சிரசில்‌ பெருவிரல்‌ மோதிரவிரல்‌ இவை இரண்டினாலும்‌ 
“தொட்டு, சுட்டுவிரல்‌ பெருவிரல்களா லிடதபக்கத்திலிருந்து கண்‌ 
களைத்‌ தொட்டு, சுண்டுவிரல்‌ பெருவிரல்களின்‌ சேர்க்கையால்‌ 
இரண்டு நாசித்‌ துவாரங்களையும்‌ தொட்டு, ஜலத்தோடு கூடின பெரு 
விரல்களால்‌ காதுகளையும்‌ கைகளையும்‌ தொட்டு பெருவிரலாலேயே 
நாபியையும்‌ ஐந்துவிரல்‌ நுனிகளால்‌ சிரசையும்‌ தொட்டு, மூன்று 
முறை பானஞ்‌ செய்வதால்‌, ருக்யஜுசு சாமம்‌ என்னும்‌ மூன்று வேதங்‌ 
களும்‌ திருப்தி கொள்ளுகின்றது. - ௪ ன ச 


AFL பலன்‌. 


இந்த ஆசமன விதியில்‌ இரண்டுமுறை யுதட்டைத்‌ துடைத்த 
லினால்‌ அதர்‌ வணவேதம்‌ இதிகாசம்‌ இவைகட்கு அவ்விதமே திருப்தி 
யாகும்‌, முகத்தைத்‌ துடைப்பதால்‌ விநாயகருக்குப்‌ பிரியமாகும்‌, 
' இருதயம்‌ சிரசு இவற்றைத்‌ தொடுவதால்‌ சந்திர சூரியர்கட்கும்‌ பிரிய 
மாகும்‌. நாசியைத்‌ தொடுவதால்‌ அசுவனி தேவர்கட்குப்‌ பிரியமாகும்‌, 
'செவியைப்‌ பரிசிப்பதால்‌ அவ்விதமே திக்குகளுக்குப்‌ . பிரியமாகும்‌. 
அவ்வாறே கரங்களையும்‌ நாபியையும்‌ இருதயத்தையும்‌ பரிசிப்பதால்‌ 
இந்திரன்‌ திருமால்‌ அக்நி யிவர்கட்குப்‌ பிரியமாளும்‌. ன 


ஹா நவியிவட௰% : Sib. 


ஆசமனஞ்‌ செய்யவேண்டிய காலம்‌. 

தும்மல்‌ இருமல்‌ இவைகளிற்‌ கோழையுண்டா யினப்பொழுதே 
யாசமநஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. செவியைப்‌ பரிசித்து அதன்பிறகு 
பெருவிரலினால்‌ முகத்தைச்‌ சுத்திசெய்தல்‌ வேண்டும்‌. 

அர்க்ய தீர்த்த விவரம்‌. 

சுண்டுவிர லடியில்‌ பிரஜாபதி தீர்த்தம்‌, விரல்‌ நுனிகளில்‌ தேவ 
தீர்த்தம்‌, விரலடி ' உள்ளங்கையில்‌ உத்தமமாகிய பிரமதீர்த்தம்‌, 
சுட்டுவிரலடி மில்‌ பித்ரு தீர்த்தம்‌, விரல்கணுக்களில்‌ இருடி தீர்த்தம்‌, 
இட து உள்ளங்கையில்‌ சந்திர தீர்த்தம்‌, வலது உள்ளங்கையில்‌ அக்நி 
தீர்த்தம்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற து. 

சந்தியாவந்தனம்‌. 

சகளீகரணஞ்‌ செய்யப்பட்ட தேகத்தையுடையவனாய்ச்‌ 
சந்தியை உபாசிக்க வேண்டும்‌. ப்ராம்மமுஹுர்த்தத்தில்‌ பிரமாவின்‌ 
குணசம்பந்தமான பிராமி சந்தியையும்‌ மத்யாநத்தில்‌ திருமாலின்‌ 
லக்ஷ்ண சம்பந்தமான வைஷ்ணவி சந்தியையும்‌ சாயரகைஷயில்‌ 
உருத்திர wager சம்பந்தமான GSA சந்தியையும்‌ நன்றாய்த்‌ தியா 
நித்‌ துபாசித்தல்‌ வேண்டும்‌. ்‌ l 

பரசிவத்தின்‌ சக்தியை சந்தியென்று கூறப்படும்‌. அச்சிவ 
சத்தியி னொளியி னடுவை யடைந்தவனாய்ப்‌ பாவித்துக்‌ காலைக்கருமங்‌ 
களைச்‌ சாதகஞ்‌ செய்யல்‌ வேண்டும்‌. l : 

மீண்டும்‌ மேளாமந்திரக்‌ கிரமத்தால்‌ சிவசத்தியை தியா நித்தல்‌ 
வேண்டும்‌. பின்‌ ச்ரேஷ்டமாகிய அஸ்த்திர ஜபத்தை முன்னிட்டு 
அந்தச்‌ சந்தியா வந்தனஞ்‌ செய்யத்‌ தக்கது. 

புரோக்ஷ்ணம்‌, 


பிறகு புரோக்ஷ்ண கருமஞ்‌ செய்யத்‌ தக்கது. . நித்தியமா 
யிட துகையில்‌ தீர்த்தத்தை வைத்து வலதுகையால்‌ மூலமந்திரம்‌ 
அங்கமந்திரம்‌ பஞ்ச பிரம மந்திரங்களால்‌ மந்திரித்து, இட து கையி 
லொழுகிய. :ஜலத்தைச்‌ சிரசில்‌ புரோக்ஷித்து, மறுபடி வலது கையி 
லிருக்கும்‌ ஜலத்தை யப்படியே புரோக்ஷித்து, மிகுந்த தீர்த்தத்தை 
சூரியகிரண ஸ்வரூப பாவனை செய்து வலது நாசித்வார சமீபமாய்‌ 
வைத்து ஆக்ரஷித்துப்‌ பூரித்து, அந்தஜலத்தால்‌ தேகத்திலிருக்கிற 
கறுத்த நிறமுள்ள பாவத்தைத்‌ தகிக்கப்பட்டதாயும்‌ மீட்டும்‌ வலது நாசி 
துவாரத்திலிருந்து ரேசித்து தகித்து அந்தப்‌ பாவத்தோடு ஜலங்‌ 
கலங்கிக்‌ கலந்து வெளிவந்து நனது வலது கையிலிருப்பதாக பாவித்து 


சிவாஸ்த்ர மந்த்ரத்தால்‌ அந்த ஜலத்தை மந்திரித்துக்‌ கீழேவிடல்‌ 
வேண்டும்‌. ்‌ 


க்ஸ்‌ கா திகா.ம02: வாவெ-லர்மெ. 


(இவ்விடத்தில்‌ பாடபேதச்லோகார்த்தத்தின்‌ பொருளைக்‌ கவனித்‌ 
தும்‌ அகோரசிவாசரரியர்‌ முதலிய பத்ததி வியாக்யான சம்பரதாயப்‌ 
பொருளை கவனித்தும்‌ தீர்க்கவிசாரஞ்‌ செய்க.) 

தர்பண விபரம்‌. 
இவ்வாறு புரோக்ஷண முதலிய கருமத்தைச்‌ செய்து பிறகு 
தர்பணத்தை ஆரம்பித்தல்‌ வேண்டும்‌. தேவர்‌ முதலிய மூவர்க்கும்‌ 
- அவ்வவர்க்‌ குசிததிரவ்யங்களைச்‌ சேர்த்துக்‌ கைகளினால்‌ நீர்வார்த்‌ 
திடுதல்‌ தர்பணமென்று சொல்லப்பட்ட து. இவ்வாறே சாத்திரங்களி 
-னுங்‌ கூறப்பட்டுள்ள து, 

. மந்திரங்கள்‌ தேவர்கள்‌ ஸரஸ்வதி திக்குகள்‌ திக்குபாலகர்கள்‌ 
முனிவர்கள்‌ மானுடர்‌ சித்தர்கள்‌. நவக்ரஹங்கள்‌ பூதங்கள்‌ பித்ருக்கள்‌ 
இதரமான ஞா திகள்‌ அல்லது பந்‌ துக்கள்‌ ஆசாரியரென்னும்‌ இவர்கள்‌ 
சாதகர்களின்‌ தர்ப்பணத்தால்‌ த்ருப்தி யடையத்‌ தக்கவர்கள்‌. -' 


மந்திர பல்லவம்‌. 
மந்திரங்கள்‌ தேவர்கள்‌ ஸரஸ்வதி இவர்களுக்கு ஸ்வாஹா 
என்பதாலும்‌, திக்குப்பாலகர்கள்‌ முனிவர்கள்‌ சித்தர்கள்‌ நவக்ரஹங்‌ 
கள்‌ இவர்களுக்கு நம வென்பதாலும்‌, பூதங்கள்‌ மானுடர்‌ இவர்கட்கு 
வெளஷ்ட்டாலும்‌, பித்ருக்களுக்கு ஸ்வதா என்பதாலும்‌ அவ்வப்‌ 
பெயரின்‌ முடிவிற்‌ சேர்த்து உச்சரித்தல்‌ வேண்டும்‌. 
மேற்‌ கூறிய யாவும்‌ இருதய பீஜமந்திர பூர்வகமாகச்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 
தர்ப்பண திரவியம்‌. 
தேவர்கட்கு புஷ்பமும்‌ முனிவர்கட்கு நாணலும்‌ பித்ரு முத 
லான்வர்கட்கு எள்ளும்‌ மற்றவர்கட்கு அக்ஷதையும்‌ தர்ப்பண திர 
வியமா யோசித்தல்‌ வேண்டும்‌. 
மூன்று யஞ்ஞோப வீதத்தால்‌ அவ்வவர்க்குத்‌ தக்கபடி வலம்‌ 
இடம்‌ மாலை யென்று மூன்று விதமாய்த்‌ தரித்தல்‌ வேண்டும்‌. 
மந்திர முதலியவற்றின்‌ தர்பண விபரம்‌. 
ஓ முனிச்ரேஷ்டர்களே! மந்திரங்களோ வென்றால்‌, மூலமந்தி 
ரம்‌ பஞ்சப்பிரம மந்திரம்‌ அங்க மந்திரம்‌ அஸ்த்ர opare ளென்‌ 
பவை. 


வர்கள்‌. 


தேவர்கள்‌, Aut . மஹேசர்‌. உருத்திரர்‌ திருமால்‌ .பிரமரென்ப' l 


anr BISD . ௯௫ 


சரஸ்வதி ஸ்ரீதேவதை, 
திக்குகள்‌ கிழக்கு முதலானவை. 


பிரமன்‌ அனத்தன்‌ இவர்களை மூடிவாகவுடைய. இந்திரன்‌ 
முதலானோர்‌ திக்குப்‌ பாலகர்கள்‌. 


அத்திரி விஸ்வாமித்திரர்‌ புலத்தியர்‌ புலகர்‌ கிருது படக்க 
மரீசி என்பவர்‌ மூனீச்வரர்கள்‌. 


பிறகு மானுடர்‌. 

சநகர்‌ சநந்தனர்‌ சநாதனர்‌ சநற்குமாரர்‌ கபிலர்‌. ப்ருகு பஞ்ச 
சிகர்‌ சிவர்‌ உருத்திரர்‌ பவானி பிரமன்‌ திருமால்‌ அக்நி வாயு யமன்‌ 
சூரியன்‌ சந்திரன்‌ இவர்கள்‌ சித்தர்கள்‌ என்று சொல்லப்பட்டவர்கள்‌. 

சந்திரன்‌ சூரியன்‌ அங்காரகன்‌ புதன்‌ குரு சுக்ரன்‌ சனி ராகு 
கேது என்பவர்கள்‌ நவக்ரஹங்கள்‌. 

பூதங்கள்‌ அளவிடப்‌ படாதனவாதலால்‌ பூதங்களின்‌ பொருட்‌ 
டென்று கூறுதல்‌ வேண்டும்‌. 

சந்திரன்‌ .நித்ருதேவதையாகிய அங்கிரசமஹாருஷி யமன்‌ 
அக்நி கவ்யவாஹர்‌ முதலானோர்‌ பித்ருக்களென்று கூறப்படுபவர்‌, 

பித்ரு பத்னி முதலிய யாவரையு முறையே யறிந்து தணல்‌ 
தை யநுஷ்டிக்க வேண்டும்‌. 

பின்பு ஆசமனஞ்‌ செய்து மூவெழுத்து மந்திரத்தால்‌ சூரியன்‌ 
பொருட்டு என்று அர்க்கியத்தைக்‌ கொடுத்தல்‌ .வேண்டும்‌. இந்தச்‌ 
சூரிய அர்க்கியவிதி சூரிய பூஜையில்‌ விரிவாய்‌ விதிக்கப்படுகிற து. 

ஓ முநீச்வரர்களே! சூரிய பூஜாவிதிப்படி சூசியரைத்யா நித்து 
ஷடங்கத்தால்‌ உபஸ்தாநத்தைச்‌ செய்து பிறகு மேளாமந்திரத்தை 
ஜபித்தல்‌ வேண்டும்‌. 

உதயத்தில்‌ நின்றும்‌, மத்யாநத்தில்‌ உட்கார்ந்து அல்லது 
நின்றுகொண்டும்‌, மாலையில்‌ உட்கார்ந்தும்‌ அனுஷ்டானஞ்‌ செய்ய 
வும்‌ சூரிய உபஸ்தானதை செய்தல்‌ வேண்டும்‌. 

பின்‌ உபஸ்தாநம்‌ செய்து வியோம வ்யாபி மந்திரத்தை 
ஜபித்து பிறகு ௨ துத்தியம்‌ சித்ரம்‌ ஹம்சசுசி என்னும்‌ மந்திரங்களை 
யும்‌ ஜபித்தல்‌ வேண்டும்‌. 

பின்பு பிரதக்ஷணத்தைச்‌ செய்து தண்டாகாரமாய்‌ நமஸ்கரித்‌ 
தல்‌ வேண்டும்‌, 


௯௬௭ காறிகா மெ DARMA Va 


நோயற்றவன்‌ பிரதிதினமும்‌' சந்தியை யுபாசித்தல்‌ வேண்டும்‌. 
அதற்குத்‌ தவறுதல்‌ நேரிடின்‌ ஒருநாளுபவா சம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
நோயாளி யாயின்‌ அவன்‌ நூறு முறை சத்யோஜாத மந்திரத்தை 
ஜபித்தல்‌ வேண்டும்‌. 

ஸ்நாநஞ்‌ செய்து தோய்க்கப்பட்ட வஸ்திர முதலானவைகளை 
கெரம்பிற்‌ சுற்றிக்‌ காயவைத்து முயற்சியுடன்‌ இருதய மந்திரத்தால்‌ 
விநாயகர்‌ உருத்திரர்‌ வாகீசர்‌ இவர்களைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. 


அஸ்திர மந்திரத்தால்‌ ரக்ஷிக்கப்பட்ட சரீரத்தையுடையவனாய்‌ 
வழியிலிருக்கிற விக்நங்களைப்‌ போக்கடித்துச்‌ . சிறப்பாகிய சிவாலயத்‌ 
தஜையாவது தனது வீட்டையாவது நோக்குதல்‌ வேண்டும்‌. 


பின்பு பூமி முதலிய கீழ்த்‌ தத்துவங்களை முறையாகச்‌ சோதித்து 
ஜபித்தல்‌ வேண்டும்‌. வித்யாதத்‌ துவ ஸ்வரூபமாகிய வீடானது அணி 
மாதி சித்தியையும்‌ முத்தியையும்‌ தரும்‌. 

புத்திமான்‌ தந்த்ர மத்திரங்களைக்‌ கிரஹித்து வீட்டிறப்பிற்குக்‌ 
கீழ்‌ நிறுத்தின கொடுங்கையின்‌ சமீபத்தில்‌ சுத்தமான விடத்தில்‌ கால்‌ 
களை யலம்பி சாத்திரப்படி ஆசமனஞ்‌ செய்து மந்திரங்களால்‌ கவசஞ்‌. 
செய்யப்பட்ட சரீரத்தையுடையவனாய்‌ சாதாரண அர்க்கியத்தை 
விட்ட வனாய்ப்‌ பரிசுத்தனாய்‌ வேறு பார்க்கங்களை aico பூஜா 
ஸ்தானத்தில்‌ ப்ரவேசிக்க வேண்டும்‌. 


ஓ முனிச்ரேஷ்டர்களே! ஸமஸ்தமான மந்திர்‌ சாத்திரங்களுக்‌ 
கும்‌ ஆதாரமான சகல சக்தியு முண்டுபண்ணுகிற ஸ்நாந முதலிய 
கிருக்திய மிவ்வாறு சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டது. புத்திமான்‌ இந்‌ 
தத்‌ தந்திரத்திற்‌ சொல்லந்படாம லிருக்கிற கிருத்தியங்களை இதர ஆக 
'மங்களி லிருந்தெடுத்துச்‌ சேர்த்து அநுஷ்டித்தல்‌ வேண்டும்‌. 


மூன்றாவது ஸ்நாநவிதி படலம்‌ 
முற்றிற்று. 


| சுவ நவியிஉட ல? .. ௯௭ 
aa 4 நாவியிவட௰₹. மி 
சமா ஐ-_நவியி௦ as) wee திவ வ உட J 
a Trasko groasa அிவிய௦ sHor& தீத்‌ 
8 marae Ure wae ir 208 SOD வா ஹணிலாகிகெ i E 
யஜ_ந௦ ஹாம்‌ 4சாவா-௧௦ ஹவெடஷ aego யத 
அர$வெட்வுறராஉள வா Sy ro உவ 45 வவ வா |. 
zag ஷஷிஹோகெஷ்டு 5 O96» ஆ வநா i 
ஹயவு0உவவாணாஷ:-1லிஐயகெத 'மரிவாலபெ | 
8 நஙடுஜெ£ ஹாவிட.௪. விஜெ. aare 143g IO anys த 
_ரவட.கரய-றாறொஓயவஉ விவர யெ | 
அ, ர8ர$.நா௦ விவ] 19-40 வா ரயெ-ஃஜூா வயு தாடி i ட 
வாராய-யஜ-௦ காய-௦ ஸிவவிடவெொஹு நி. 05 | 
யாதி sre த நித) சாகபொவொ விஜொ_த88 ॥ 
௬-5) So ஹாய ௧௨.55௦ காய யனெ 545 Fruv_Bly i 
ஸரிவவரஷி௦ விநா யெ அ ஜாயஜெ ஸவிஹணொ 8ுவாக ॥ 


ஓ.க்‌ ann Br ர Go _ து வராமெ.ஜாயிகாறி.சா. V 
எட கத ல எவரால்‌ ப s 


க்‌ யெ vao விவஷாஹாதா ந: ரஹல-யஷி OET ESE 
apanr ant த.8௦ யாஹி. அஹா கா 5 Slag Ques 


raaraa) Saderany Ses: | ae a 
ஸரிவா ஜா வரா savany வ்ராமெ-ஃஜா ம கொஷலாக்‌ y ௪௦ 
௬. பிஹொ தாமா Qag ruo URTU anog கதிணா? | 

ad gaaitc@an Os ( கொட 1௦ொெ.நாஉி பொ வ££$ ட்‌ 
ஜாட அர Rp oer யெந Br SAO தா varpaat 1 A 


ட்ப தட்‌ ae டல்‌ உ வ்ஸா மெ ர்‌ 
13 


௯௮ ardlarn@s வாவ லாமெஃ 


armo வூரணவறி ஆர.ழழொெடி.5௦ ஸிரஸஹொzவி வா ! 
க கூ.நல; ௨-5) ஹா௦ஜியா-2 agso தி Horm 0 


உலகி ஜாகவா வய உ-௫ஜ மீயஹாமரவ? | 
ஜாவா ஃ௨ள ore) வஹாவா8ணிா நாக | (த 


காய-௦ கி,விபவிவா-5ா௦ ஹாஸாஓாிவவாறணடி i. ள்‌ 
கவஷாசலொமசாலஜெல ம தாஷீ;வியா வருதா? ॥ [] டு 


FMI YT து சிவா வஃஹஷகெஷிலாறு நடலாம்‌ 1 : 
வாஹி-4வா_ கயா oro ஷூாஸாடாடிவணாஈயெகு | 

மொ, ல Quy rp rato லிஜ8லாவா௯ e475 8 vaso. ays L 
யாக கெ 6 ஞா P விலாவிஷ க . யெ u 


awar, ஏரா ஷிக8-ாஉள onerar madapa 1 |. 
ஹஊல௯லரவிசாடெ்ய௦ நியசொ Bas. any அ ॥ 


agrar ஐ Q8 ாதெள லிஜெ | a a sonr EA 1. 
ago 2-4 வூக_த-$வு)௦ அய கிய ந ஹி a 


TIND கிறி. வெ வாற _தா௦ வாவீ௦ உறி, யெ | 


Dgavyr ase vao பதம ற PECE Ne ட. ௨௦ 


அ ._த ரஷ. வக8-0ப.-ஹா.வி8வ௦ sas } 
daio வரஷஃ oo அத, roo லவெசு ॥ 
மண லார SB-OO®2 andar அஜாஸ்‌ றிட | 

08 நாணு 8ஹாகால௦ வாமா வா மகள URR ॥ 
நறிகாலள அயா ஐரஜிவிவெமெொள வரஷஷண வள. E 
கெவீவணெள Masryo aver வாறாணா௦ ௨-க௩ர நு: i 


ஹெ உாஜா நசொெய வாரூயாடெெிய-பாக, ay i>: 


mBan ஹா நீலாவெபர 'மாவவ-௫ுஷாகியி? கரக 


ant 8r By ஈவ-3)௦ 505r, உகா ஹவ) மாவா ஹரேஸ்ரி ௧8.) 


வூலிமெஜகஷஉஜெ.5 வாஹாதாஷஹா௦ மாரக ர. ௫ 


மரஸீகா. வாவயெ௯ மல-ஃமரஹாமெ, வாம Berets” ae 


- விகா௱ஹவ,யா' TZ., ஷா. al DB CHEMO LIT |. 


கவ வியிவப்‌- $3 ௯௯ 
திவாரணாம-% Sour pro Hyon) 2129 DBE SBAT 1: 
avo Dg) வ வாஹொஷ As வண ஐவி த 


Spo O59 க்ூநிணீச 1-5 லதா qu salt SQ anu ly i ட அஆ 


anoal spy சரவுஹுவா.த௦ ! ஹாவயெ௫ கலரா PTS > o 
வீக்ஷி.கா௦ஹ a, Jt" வாகி sr spees s3 u 1] 

ட J - 
தாவிசாறு வெொக்ஷி_தா௦மெெவ r Jab aur Ban@ 2 at 
கலரா Fodor நாஹாற ஹுவிராறு. ஹி ஐவரி, H 


லவ ௨-டஐயா$_கி வாய-ஃயெ.த யயா அயா | a. 
va gut payro ஷஃதஜெ-நா Ae Gases ட. ; F 
POTET RS அ -50 | 
ao OrQua MER மாயா ஹரா காயெ£. Si 
X, Ee 00.௪3 ரி 
வண -கலமாலு வராத :ஹெண வேசாஜி- சாறு | i ட்‌ n 
Z; க்‌ 


அள அள Guras j Aunar ssas, நத. arah Er A 


E ஹெல do வா௱மாவாகி௯௦ யமா » சி 
வெ._த0௮. P go லள, தமா கயை-ஜிவகண$ | T னி 
வூலிஷலடிராவாஷிய- க௩மமவ௩ ஷாகிக௦ anjer : 
ஹாவயெ.கலரமாற அ ant Bye வவாவவடயா i : on 
ாமொகஉடிவஹா vo ame emai, rege aoe err 


ஹவநமொகதாவாம்‌ ஹ்ஹா விக்கி 1 


ae மாலிகி, பா. Dakr. மா pro REETA o 
தரதீயா உ Bereda 8 இஷ மொமடிமடி. ட்‌ a 


Sod குர்திகா.ம69-௨-௫வ-4ாெ.- 

a anger. Sw vow gua கய)ஜஷெ வஹம$ய? | 

தாஜி-ஃபெத வொவலிவெ வ WTB» 5௫ வா வய ॥ 
காமகவாஹஸடு ந வரஷர்8ம கரஷ8  ]மாஜிடெந | 

யமெஷ BT an 5 வமா ஜேகாயொ-தறா௩.௩6$ i 

வழ. நாலில ஹஹள து ப்தி தத்‌ 4 | 
வ௱ஹாள வ anean Jun) அகர்‌ ஊஹஉருஷ கள ॥ | HO 
ajjaja 8-0லெ E வளஷலஜெ s 825 58 

விம றதா யாகவா யொடு தடி ॥ 

8-900 ஸ்ரிவாவாஹ), வ ஹாணஜாமி வி.ந) வெக ட. 

மர ஹஹ? வரவி மெண are வா து Segue ॥ 


l ar Basen g 6 Bro வ ஹஹா நாஸி 1 
கஜுஷாகிக.மிஷ. ஈஷ$ஸா_2ஒ ॥ VANTEEN ॥ 
anzag 5 ரஹஹச்£வழா 5909 Throne கடி 1 


shag Tey woe காண வ AVOUT Ht antonio | ட்‌ 


ஜம.த3 ஹரஷிஹஸுஹா௱க, ஊவா க ௧,83 1 
நந anan sO Byam கத SF Oana ம 3 ௪௫ 


ag veers நிஷா sBeorayg =o காவயி | 
அல நாலாஷ கெ £yrangpal-brepg nar கொ லவ: i 


RF, 650 அவெ தாறு அஜ நடா Bauso 9 Gaus) 
wsirgio-tarOuraasyOer2gnger6O.or By Qana ॥ - 
வ்‌ 


anjap ar a4, Sed) er சரவ ஹவா TT Gersyaroafanrų i | 
8-இய-3ாகிவ ஹாஷிறி- கதா. வாஉாகிவ௦ any Jota y 


SALET ஸீஜாமி aire eas. ase SEA Bane pse 
#8 SIS oae சுவவெ:ராவகண்டுப்‌ எ | ட்‌ 7 


EEIE ANTO N T ௪0௪ 


வாவ ஸ்ிவீகர.கள கமலெள an8 Oaker E E ETTA pon 
wsd காணெ ஷுஃாகாலெ arau அமா , - ௫௦ 
கா நூாஷஸொ வியா_தவஹ ஜிமெஷவியாவவி r 

anoanrm En gyu கெஹவாாவ௦ ஜி.த௦ Breas, வர 

ஹர oeger orao ஸபிவெ aur Qari, ௮8-௩0 இ 

anj- தால 2, Orval Arrasa Syr வ, ont அகட 8 
காபிலா வாவி.நீ 55 anu’ Br 2.5 br அயரா j . 
தாஹாவறி யா கிலா வா கொய்பெல்ல்‌? t 
கருகவாவியராநகள ST 20 axe) gan8 BTh | 

யொஜ._.நஃ டெரி arto ஈக்தாய-ஃ லொ oy க2ணா 


sara Dane -௧8- ரணி லஹஹா_த அறு த கூணாஜ | 
| கள கணி செவாஜூா வமமடுதா ரஹி அய? "o ௫௫ 


திரொலாவசுறீ rfian வாசவி 5? i 

ஷ௦ஹிலா ஜம syado பயலொ.மாரிஹெ svar i 
யமா 8 ஹொவெ_க௦ # Bao வஹஷிரொயி ட) 
கரயஹாஸெொஷ்கொஷெொzய௦ பிக லமரவமிஷ S 
மாணா ஜிஹபா யஹவாவளவொ ABRO வாரு... 
லன தாத்‌ ல ௨ஹிகூ௦ வூ.கிவஓ Os | ட, 
Salar ய வாற ஷாரக்ஷ£ஜீவ-5-ததஹ உ அக i 
கரகெவ௦ யொஜ_ந௦ உமா Sawad sora Qua ॥ 
அ தக வணு_தகூ௦ வா நவ தக8யமாவி வா | 
வஹீ தி ஷட்‌ கி மெ ௬௦ வா2யா.திக௦ அ வா i 
தீக்தாயா8-லி௦ யத Sag தாவி கா௱யெ௯ | 
வணஙககக மொொய po கெஹமுஃல்யெ தம்‌, 
நிவ] திரு! வூகீஷா வ விமா vur ஷிமம நால்‌ | 


aars கலாஹா AAT argo வல்வில்‌ BNE Wee | 


TP Bey 


௨௬௦ 


௧௦௨ srar vs வவ லாடெற. 


8, rè வஜா.நி வணெர | areor fan anigo i 
aliia உ ray ir yO Oae gra தாமி: . 


கலா. லிஹா.நி sour anyreir 6 an கலாஃ காக | 


[ச y 
Quorw aiir விலா Qa jaro வஉணுவணாயமவீஃஃதா$ ॥" ' f 


வண-ஜிஹாகர.கிமஃுண:$ 2, 2ஞ eass, ua Eataa f 
W870 ey. ey faao து ஞஷானர்யாவேகிதிஅடி i ௬௫ 


SP Sy மாணா வொஷா விஷ .நிஹணாரிவ௫ i 


வாயி-வ௦ a5 Progo gs ஹெ£ால௦ A [ஜு 


woal go வஷெசெல #)Persanseursaly i 

day .கராஉடகமொவெ go apri sye gr suena; a` 

a yig ஈஹி.காஷாசகடு விஷுடெெவ௦ வலூ$ஜக(, | 

argus ஷ.*4ஹூரயயஷ௦ கூர ey சிஷாகலயா fD u 

யாகு a தலி காடு க ஹீ. eye girrasOartaly | | 
53 DGB UY, ௦ angia ஈகா ௩௫ டெ 1 


mran bir) au ro OI Lye BO விடழாவட கயா தி.க i i 


பாக SR Sy , விர-காடு0_5ஹ, 2-64] Ayr grerOataly 4 


| வாயவ௦ ற்ஸகொண?ூ ge ஸிற ஈஷட்‌ க3மா2ஸி-த(3 | 
orrowuruSe.53? யாண-௦ P A ia ETO அடி u 
வதா கெதி ஜகதா ae 
££ வாவ்‌ | 


wo By a5 01702! Bo ‘wh. ஆவண T 


ராஜூ யாகு 


'சூகாமம௦ ag- 


anag uorde so ஹாண 48ீரராஹா.கீ.சஷஃய அடி = 
ஹஊகொ.காடெக ந. ஹள$ததா Lior gp Po பொக. i 


வாயரி-வ௦ - angep LANT BET Ayo- BT D50 லவெ௫. Woe ப ஆவ 
்‌ லா aguo தூலாு8-0லெ se தடை வாயாவலவிடி ட்‌ 


EEEE நவியிவட ௨ 8. ௧௦௩ 


வ ஷ_௰ odus வெ? ஹா..௩௦ யலா நடமா 9 சட: ன 
RTD உரயிவீ ஜெயா நாலெராஷஹ௰ SNO i 

௧ 80௦ கணசெரரா_த ௯ வாயாரரா8ுவ8ணலா ௫ | 

59-0 மம நஹா-8௦ WT pu ext T4940 வூகி.கி.4.சடி iog 
ஷாணாயா8. ஹஸ£ரஙெ.ந «surg விரெஷ $8 | 

௫௮௯௦ es Oreo QO) ey ௬௩௦௨௯௦ Q Synz) aga i 
ககாரொகா௱காராவக்ஷரா£ வறிகீ.தி.1_தா£ | l x 
62). ag 9 a0. ஹாாஹெஷாச2யிஜெவா CLE SAGE yo» 
4-882 yray தவா நீ an) TU மாக, Bly r | 

er ரா 272.0025 a5 நொ 8.0 7O Cox 8 tw சொ. 8_த5- . 

A மாணெ௱58 8 கால? 050.5) 80 ரெவகாகிஷ | 
raaua g anvo வாய VED BBO Garyr8ancass! oly 1: a 4? 
7௩௦ வாய௦ arrsa ஹஹ. 9005. t 
ஹவாடண tes rosa SnAg 87 UO 59 Bess | கல்‌ 
வணிகா௦ தால உநா லயா anf aram anc Quiros i 


வாவு ௪.௫ லண அ வோக்‌ AWAN நாக a ட 
ன்‌ 


ம்‌ ம பிவி cree TER கதா | 
ஹா.சாகஹா மாஸா வாகி Saan ran) BIORE தாக ட 
ஹு8கூவரணாயா 8௦ ககா Qa anan E வகாவெசு | 
ஸுரிடுக-5 ஹ.ஹி.த௦ areo Qur Er sV வசிலெஓ $8 ॥ 
ஊய48-௫ஐ8ய5 மாவ B® ஹ்ஹாாவாஉவ( 5 . 
eer 095-71௩, aamua yr OacQurain@eradg-aaS? ட 


Sayri 50 தரண உ-௱காவ௱ாலாம்‌ த | 
வத உஹவலொட eee ஹி.ம௦ பெவெரா o> ரரஹ_த8 4 ட 


கெடியிகா க௲ாழெய ர 006) a 5 Spree ன்‌ z= ட s S 
ஜாாெ ந மிஓ-ஃம௦ உாஉாஜாலுரகிகாகைடு ॥' 


௧௦௯ காதிலா ௦08 ௨-௫௮-4௮ா0ம_ 


Arr ws ராம araye mal லாடு_5௦ Puur ave | 

வூடு. ர8ஷடயா 0௧௩௫௨ A8 வெழா8 லாகயெக ॥ 
8ஹாசாயாஹ விக்ஷாலு ரபா கத G)2 amo க, யெச | 
சூவாஷ 2785500 Car விஜாஐ௦ விந ஹெ தூ 1] 

உல ரஜா .நகி,யாமகிலொவ fo 8॥தரகா- தகடு | 

சூவாஹ) 5 Sy 2.1 GTO யா amna BES Leds n ௬.௦ 
ரமா po 8-இயி.4 விர) ஹூ) 8௩வெ _த.கறஷூ௦ FAOD EE 
சுவொற௱ ஹாஉயெ அஹ on6) any argo வ௧௨யெ௯ a. 
ஹதெரஜா go BYA sr தநா hol: 
8-ய-ாகிவாஉவய-8ஷ௦ Brors ஹாணி வி.5) வெகு [ 

ear iy tg Urs Caner’ ப உ)ுவஜொவிமா கா வெக ॥ 
oo ga வறாணி வா வியா. Gag கி, ௦ம0_தலா௦ By Gana [] 
ஜஸா,நஹவ-4விஓ) £_நா௦ ம தொள வொய-8-இய-.நி | 
oproutvanaltar~®). 51-6 ro மொன்‌ aBa DU நி i 

வ ஹணொயிவ_திய) tap சொ யா8) 8-இய-1மி | 
ஸ்ரிவொ ஹு கொண வ தயா Caer Qeriwe wtf ॥ 
an2rui@ero BOST es st} வி.ந)வஷெஉா௨))8-௫ய-4.நி | 

மா fav» «OFS வண உணவாகி ௨௯௨ QUR , 


vorð arger உஷா arf SBSE அயா | 
காபெமொொநகமா bro ANY TEGO BIB T கெவூ௦ _த௩ வர | 
வூணவெடெநொய-வதெ, அ KABZA SE வி. Qang | 
eS, ஷாய d Qan நத aHa tai 0) 85 O) a [] 
8ஹாெகாய யீ? ஹி நத உக்ஷிணா BOE | 


சகணொ கர. BOEG வ PV D பயெஉக்றா டநட. 


G17 ©) Ding. LIT a O)BT EHO a) RV Se விவக கெ E, 


கலாமா கஹெ வஜெ, வுலக vws ॥ ௧௦௦ ` 


z . ௬௮-3.காவியிவட்ல்‌ g: “௧௦௫ 


ரமா கிவி கிகா 2 Bary SOu0 gar? கலா i 
சகுவொரொலடாவி 65. ao sre’ ஹாஉயமொவரெ ॥ 


f 56, Sour y spo ஹு௦ குணெ து Sy Qana ர 


Tere வொ௱நதொஞணு உக்ிணா௦ஸெ தா dry வெ a 


lag ro வொ௱. கொல; ஸா _௩ொ..வாா௦ஹகெ By Oana | 
8. syan ana sanab நதொ _நாலெள so வி.) ஹெச்‌ y 


மவெஃஜெொ 58 DSPs T 8ruro w 80 By Qana | 
ஹெ ந BB ஜ$ூலயா௦ உர; By lana a 


grrr errs) வெக 583 epora வாவ | | 
வம வகலானாஷெள விஷாெஹெ கல QUR ॥ 


வா8ெவாய து ஈஜா௦ vrQ) தங 0.5) Oana \ 
ரக்ஷா கஷாய தட லிஜெ. வூணவச௯௦ வெக i 


mgo ma ஷாய ENT உக்ஷிணொற.ம_த௦ Danae | 
வாலா காலாய அஷ வாமொ௱ம_தாவஹெகி ॥ 


கா ௧௮ நொ ஓக்ஷஜா நஃ நி PENNY i 
-விகாணாய ஷு வ anote வா?ஜா நம நி ர 


l a யா௦ ல நொ. 2) ௦வாயா௦ உகதிணெ அ) வெல re 


meee விகாணாயெ.தி ககொணட வா8ஜாஃவிகெ n 
காயு-ா௦ வல கொ வு உக்ஷிணஹி வி விந) ஷெ௪ு (த 
மாகி, o a8 நாடுய தி கொ வா8_தஹிலி y ௧௧௦ 


1211 412 வாஹணீ௦ கடா ஆவேனா 
ei Basis | 
PR E err 012. B&O oe QUR i 


5-4% e50 85 Os a0 O8ratl bo ஒக்வாபா.0 |. 


டப்‌ உத நாடிய. அஃ -waf o. வாமொ. தய Sad Woe 


14 


asi நாவியிவடல$ > ader 
டக காஜிகா மெ ara-G)». 
TALEO T வெதி ிவ-83 வெ, 83 aso p? | 


யொ SORE Maw வ! 8ஜெவஸட E L250? | உக்ஷமாரஷாவாடெ 6y Gan a pogs Fes ly ॥ 


anole» rer go வூ௨உ ரதி ஹிஜி௦ உ miler oT 2.6) 1 
we rar stu வெ தொ Belo aB road) கெ 5 Oana | 
2 0 do வவெ BASTo வ Py Gang afer mamma ட. 


௨௨௦ யஹஷியட மாய மொச&ுவெ 58 ஐவி 
வா8 ரீாஹாவாடெ அவெ spo ள௦காற8.5 esmi i 


வவெ 88 உச) கத வாசறெ அ ஹெ... | ஜாணவெரவபிகிஷாடெயெ saer மெ ௮௯ gafa | 
By ஸெஷஞா கிலவெ செயொ௦ Bajao நாஹிகாம -5 a சகட. | Ho எ3காறவ௨௦ வ-௫வ-4௦ eomrou J OES Rano ப 
Malan Sro 5087௦ வ காணி மிரஸி விுவெஜ । [| காசெழாடியெ.4 SONA வாமணெ sv வி.க | - 
ஹயா லவ நதொஷஃ வ அ வெத கிண 2௩௫௯ is 5, | ஓ௦வா௦கா।௱உ௨உ௦ உவ வணீமாய ௨௦ வாந ॥ 
22 வாய டொ ஐய ]தி௦வாஹெள so Lari Qe | = ்‌ 2art)-26) 46 OAN நபெ கி வி.)ஸெஉ-யகொஷகெ எ 
வஸசெடஜா_ககலாமாஷெள $y Qan g abran ஓயா a POALEN E) லெள.கிகாய ago வா pbu ௧௩௦" 
. E நத 
அஷ. §, U0 FOr Banne Dyr AZ avo Surya, ்‌ உட௦ வீஸ].கிர லெ வழாக்‌ ஏச்ப்ரொலஷ்கெ | 


ஒதொகார8ூமொ2&].55 ஸஜெொஜா காய WSO ly TE 


Brors 0A sQ வி.) 9௨ஈ-௫ய-19 ஒகெ i 
DALIB o, வஸெமராய உவ) 583 வந g. 


&Oee ss o an’ main ஹு are grb 5) ange an 
ANIPU any Quy ஸிரமிரவி வி.5) வொகு | 


ப்மிவாயா ஷு vb aut eB yan y கவ௨௦ grb 809» 58 it 


5) வெடியொமெத pni AOs ஷவாயகொ-58$ | 


l } த or 
engu Gant தீவி, Sat ரஹ Bsr ZC i p80 nro. ஷர; ச ராய வ asgo வா 58 a 
2௨௬௦ aur & aro aofi ௭௦ WF OCT உ௨ன.க3 ர l ௧௨௦ l 


rA 583 ௨௦2) _2-2-௫யி- விந; avy DUR -| 


Dm 212.) Gur LEGU By வெெச்ஸாகெரகெ ! ஒ8$கா௱ா௦ an8 © 2) 5.5% 8 ast Qan -pru WF als ॥ 


Bolan Apro ௦ கம்ஞாய விரஜாயெ £8 ௨.5) ஷி it i ; ட 
Spe TOOn _ந58-௨0_த) வ ஹெ by ஷெசுஹாாஸிஜெ ॥ 


லலா 3 i “6 
-F,) ஹெ௫லாடெ faire 9௦ கஷாய ஞூ Se | ஒ௦க௦காற௦ ஹூ கட தொயீமாயவ௨௦ aws? a SEO 


ரால0லெ. 6388 26s \ ao ந லெ > கூநிண ௮௯. as) y ; l 
8 aoe d O = 8ஹாகாடெ .58மெ_தி By ang afer aim aie Gas l 
GRO வ௦காற௦ ஹ$௩$ த) வணெமராய ௨௨௦ aes u 


PO cmo கி 8-0.த-ஃயெ வெதி லொலாடக்ஷ, Be உதவி 
. ஹஸெவாா க்ஷியெ eon 8 E பகம்‌ 
By ஹெ ௬86 D SP Ptos நா ர ஹஹ ச; கர தி 5yQang விண்‌ காடவ. 


யா ò Pri 
௮9.தா28றம ராயெதி வாசக 8௦ aros? | ஜூ Loro ஹூ] ௨௨௦ உறஹாஞககாய வ W 


HOUT Te) அ நிவணெரெசலொ 8-௦8 நாடா 
epu ro) Sy ந; ஈதொ8-8௦காா8 நாடா யத வஷிஜிமெளெவெ- ஹாஹா Spei | 


சுஷீ4மாய (தா கீவ-கொணாயெ 58, ௨.௪) வி. Ps Q aA anor 8ணிஸ்றெம்‌ avy repro வா௦காற8_நஞ்௱டூ a 


காகணெொ4்‌ ஆ Garde ஃதொக&ரகாணா dann ஈகஉடு | 


௧௦௮... காதிகாம02 a@a-twrOo. 


௨௨௦ ஸிவொ_தூாயெ.தி ஹூ]. யபமாவியி-1 டாக்‌, 
-5 தி poora jagyrau ஓக்ஷ்பாணி-சடல By anes E 


ஓ 9௦௯௦ விர அ, Qamma re psa | 
86s மெ BGU F AOGE E " ௧௫௦ 
Go வகா ny sy aDC வஒ௦ ab | 
சூத) FAA arser avar s 8-5 Oawn 1 


Ge ஊ௦சாற௦ ஹூ 755 arsa bo TU U5 ls | 
லதா B3 Quo a ii a Hook 


Do go வ;.த-வாயெ.கி @o@eure@@u-t கசொனக ர்‌. 
வா so BPL AR any TO ero ஸ௦கா௱8 BEST ॥ 


கஜெமமாய ௨௨௦ வமாக உராவிணெ EB உ syed 
வா8வாணி_£மெ. அவெடிகொ௦ ஜகா ஜாடி. i 


tatru மெளபெ-ஃ any fap Sarkrbarvt v, s3 i 


ஓ௦ ட௦கா௱௦ an8 2%) 35 வஸொெமமாய ௨௨௦ வாந a sag : 


வெலெய- 8௧9 அஹூ Dang@aprvx8-OOO s E 

ஓ ௦௦காற௦ ஹூ உரக; ௨.௨௦ Dry SOG ௩96 ॥ 
ஜயெல Bè ௨௦.௧) கலி.) ெஐகஷ்ஜா மாமி | 

po ஸாம ப) உா௱ுகாய ௨௨௦ au ps i 
w-OaIQ0emy ௩8 உ ௧௫3௦ gagov, கெ aa E 
GO. VOSTO . ௨௨௦ ய.தஓய-ஃநாிமாாய வட. 


வீராயெெ ல BIA A Lapang SQV அஸெசு |. 
'ஓஉ௨உண௦காற௦ ant PDT த 2.86 ar ssmty US ely a 


வாதிபெ- E8 ௨௦.2) வ௦ Pepe Ory கெ | 


GRO Boden ro DEPOTS ஷஃமாாயெ.தி Uses ey சுடு. 


உ-௫.5_நாடுயெ GEO S வஹெவாசொரரு8- லெ | ss 
Go Koa anon Ay இட விணீடெ ய த௲டி ares a > உப 


சிவஃநாலியிவடல? 40. 
ரகா) ரெ தி விதி வெகாசஜோ. கி A. 
go Porro ஹர அ அஷ ௪அயெ Ugo வ நர 


பமொ8055 58 ௨௫) _கவாஜோவாறு கெ By ஹெச்‌ 1 
Go LORNO ஹூர்‌ த) வெமரா.நாய ௨௨௦ eu Be ॥ 


ரிக, £8 ௨௦௨௧) கவா£வா௨உகலெ BOWER | 
go Bosno ஹூ உ]: ஷாய உ௨௨8ு௨ஓரறொலஜ ॥ 


DAAE) £8 ௨௦௨௮) அ௮ா8உாடிகலா,கெ | ON 
go வ௦கொஹி.தாயெ.தி காலராடுக$ 85 உட ॥ ௧௫௫ 


உகூவாமொெ- நஸெதொலஃ பிவி ந8 2 #05 
காஸி.) 58 2@ ue வாஉாமெஃ Fo DB Qana #. n 


spo ௨௦௯ரா௦ ஷே TS an vD rU usgk 
காரி.) 58 ஐ ௧$வ௦ உரஷலாடமெ து வி$ஸெசு ॥ ன்‌ 


ஜ௦ ஐகார ஹ8௩௫ரு.க) விரணாயெ.கி யக | 


28, AQU 58 ௨௦.௮, வ௦ சாவிய அட SH Gare — 


go 86 8ஹாகாலாயெ.தி ஐயாயெ 68 உ sa, 
ஹஊரரதெஸலெ CEAAL Li யஃ ௨௨௦ ய-கவுமா-.கபெ g 
வகிெ வஹு8ுவெரரயெ.-, ந8மெ தி கூலி நெ | ர ணு 
௦ ௦ ஈகதா-௧ந வெ.தி லஜுமாயெ.தி யகீஉழி ॥ ௧௬௦ 
Arasy -ந8 ௨௦.௮) #590 ou SQ) wr aii |. I 
go Do வஹா-0 6 வெலி ago ய.த.சி.மாகி.5 o 

arr) aly 68 2.0.5.) 5290 Broan o sen) Aawa | 

go ao கொயோயெதி வடீறாய ௨௨௦ வா ந? a 
வாரது 58 ட sy a ae ஷி RENAD த i 
ஓ௦ vuo: ட்ட சட்டக்‌ Qa § ஓகுலமே௦: ஹெ a: 

amu @ary ௩9% ௨௧) ETEENI: விநடிஸெக i பரு : a 
Po apo Sgr- வெ.தி: Quo stus வடிக்க டா 


சுக்ர: காதிகாமதெ வவ லாட்‌. 
ago ஈகெஷொயாறிடெணெ நொ SRDS By Qana | 
go anvo ராகா அந வெகி VJE n டமேவெ ௨௨8௭௨௯. ॥ 


errouur@)G)-6. பெர A ௨௨௦ Qr sad a 6) Clana 1 
po ஹு .ூராணா.சடு.ம வெ.தி ௨௯ஈலீமராய யக ॥ 


௨௨௦ க்ஷ ரெ தி ES 08.54 By Oana | 
Re ௨௦ லிலா-_தட ந வெசி தசொ௱டுவாய UER ॥ 


anra eet, £8 205) 5S RE OO® sr ol 5. வச : 
GO க்ஷ கக, ௯ mS Q) 5 Qa J வ.க-காயெகி ய ॥ 


சாயாயேெ 68 2.6) ௧). 5-590 Spry, Qe By Qang | 
l ஹரூாதிஹா BA வ-ணெ-484ா ஆகாஜா.நி BD QUR v 
: ol! 


8 வலெவா௦ ஹஊவெள?£ வவ லாஷ்கெமரா வீ௫ஷமா | 
௯௩௮௦ வ க்ஷ Lo ௯-௫ட௦ ஹூாடெஜ-ஃா_கிலிய- (ழி i 


aag 8 6-5) So சா_கரகாயாலவொய rs । 
கும). Aura ere sear BOO.» 5௦ யொஜயெசு ॥ 
Qora £04) தி 25° விவா கா யசஹஷ), 


8 e5 eE கெஷாறாகொலவிமவ. வ. கிவள. வதக்க ar l 


So 8s, ஹுவில்யெ Bago அதயொஜு 


ஹுலொலடு வ i 


an 5 £0e,0ur@ van ஜாவா துட்ட வவெ ட 
ans ஜிய இிகா ௭80 ரத பந்த யமா ௯ சூடி. 


ட்‌ வஷட்‌ ஹுணு ர ஹட வெதி ஜா சய? i 


UTO ay TRUM, SaSsyrano SUT BT ஞவக௯. BB) 0) an a2 u 
wE oA வ Ene. வ 2, 8:04, அர, Oe | 


DV 
; கண ஹஹா விஜெரெரஷ ராமதா. , வவ வு 


ஈவஃவிவெகு t : 


anuk நாலியிவடல$ ' Fae 
8-9 an யயா_நடாய௦ By On SO)om ras 3S aly |... 
க்ஷ 086. frie aso நாலெள ஹாரி ஒலாட்கெ i ௧௭௫ 


Qan rsa rafo By O a0 ZUI நாய ரஜ vase gat eag பத 
வவ$ 2௧, Brar Saaran LITE Bly ॥ 


arg anr8an8ruS -Bro avr Er விகஉ QUR I 


À .ஹரஉயெவ-ாவியா நஷு மாலெள ஹொர ௯2. வெக a | 


I ஓலாடெ. வெமா௦ டாக? anm தாவ | 


ஹாஉயெ KO Qur? ற OUTT Tau 20 Ba y AER) 

ஞூஷ_ந௦ ௯௨ ® Cue Sy orp Brann s? | 

சூவாஹு கெல DRAR அவெரிவ$வ-1யெகு # ட 
நாவிகாணெ ap em Garr) sus ௧௨/4யெ.கற8ா87009_5 ! 

E GEN வ ‘Bae வஹிஃ லாவா fal ot a ௧௮௦ 
ஹாண x TG) E லவெலிஐ௦ ஹபிகால௦ Bante, | 
நமம ஸ்ரிவஃ யாக -sQ Evra ryð, தட 
உலயாச2வ-௫ய- வடு ஷா ஒகெ Sgounzes கடி ட | 
சூயாரெ வாண௫ூாவெமர; பைலா D, Ro wD wl [ஜி 


கெவ.நாலா ஹூாவமிய- கொடிகெ WO» 58-29» வொ௯ | 
பவா agua rose கய Br Gano யொ மகாராஜ | ॥ 


ஸரிவா2)வமிவய- ௦ தத்‌ analy y 


Dear விவிஹ; 5.6, ஷு கிவ வக QUR உ 


pongo 8-௫_தி-4வக்ஷணு 100 லவ ஆ SQUA ௮ | 

கி கி வக்ஷக்ஷப ம௦ யுாயெககம, T8o உதவிய © ௧௮௫ 
aalaga வூவிகத ௧0 னாவ, Branly | 

8D sto விஉழா-அ. நம ©» an87 art an) vila: 65.53 y 
கணி-காயா௦ ௨02௨௦ எ. ஷாஜெம. ஹூாவர sly | 


மணெரலொகவாலெர Qan Sa? , வவ லபல. ॥ 


nas காதிகா.௦08 உவ லா 

கி. வலீராவாணெவ-பாவி ஹகெநாவாணெ.வா | 

7 anason அராவரடுணெய-4மாமுகி ஹஸூ8வ-ஃயெச ॥ 

8நஹா கஜி99-5ஏ-499வ) 8-1.5₹௯ள வெ அ 8நிர | 

8 Banr மாவயெ.ஸி.த) ௦ உ-ஜயெகாெமொ a 

பராய நற sro ய உமி விஷ sran | 

கூரா வொ.கி $29 காவி a0 திஷ sara rora i ERO 
,  வஷாணவர.திமிறொயெ.ந யஜ-8௦ கருட யமா |: 

eyr otar pro an@atagre வூ.க)ாவர.தி விரெவயெக y 


மாதி ஹி? உவ ஹஸ்‌ வாணி ஸரிவாஜ௦.8-ூ_தி-108வ வ | 

8@ anuvo ane. rutlaiG)@ smear ஸ்ரிவதிஷா So ரொெவயெக ர. 
 விஷூமாராவ]டெகள வெவ்‌ மணெராசவாணெ தயா | 
 லொகவாலாலயொடெயெவ. ஈுஒரா3நாயமோவரடெகள ட. 


வ gu ௨-டுயெசாஷி. யஜெலாவாண௦ வகி oe 
hs hana ai Oar ஹாயயெ$௨ go ang ly ॥ 


ஹர்ஷ நாயம்‌ ஷாணெ. DAU Fagas sa 


யவா ஷூ அணடெஹாய vo கிலடெஹொ௫ய ஹாயக$ | 
arare ag Deran சகா. ௦ ஹஸ்8உ-யெச .' 
வாயிஃவஃ ana@o DR லவ_தூாவொ௫விஷெவ 2, | 
தா வவ உா.ந609-50வ௨) ௦ QG தஜஹ pabrdar "o. 
our Lia, eroa E57 |~0 OT BIE yo QarBanvo maly i 

்‌ வவஹெ._க௱ சசவாமி Or GUT Dy ஹிவெஉ ; a4 


PAAPA RAA CLE: =) கா நித. 400) 7285 ௧801-0௪ ட 
கரகெவவ$-2மர மஜி ஞு ஹா.மருஜிமா வெக ட 


சோல ஷா ஆய கரகா ey rerio Gander WTR. i 
Saou OBS உ௱றிவா?௦- “பாகா கவவெட வ. 79 68 #260 


ச்‌ 


கய்‌ சசலிபியடல3:- ” தத 
ஒல்கா ஜக: groan, அலகிலா சதய, ப suan 
சி பா? விலிஷாம்‌ g சஷி வூசஐயெசு Do 
sayoa Du மரா வாஹன Po LS | 
Qayrasues5 பொயெ ரகம Qan Jes 1 P A 


சுவ-1) வா ஆஸ ராவண. வாகா நலா அ கழ... 
Ug Sye வயொம) ST ஹெதி.நா sity த்‌ 


இ தத்தா 


2059. OME BE my yr 203 கவவெ ராசவ்காணபெசு | E 
வெளவண- ore S658 , e Gendari a vases 1 ட்‌ 


eorva PaA தாக உ௱௱வ௦ ejf areuy i 

கவா ன்‌ பப பந்தம்‌ rebar 10.8 4 [த ௨௦௫ 
sanoa Du DRIT ooa வலு. yragpees, -5° | aes 
மாமவஹாரிகஃ 'ஹவ-487 650 உரியா டக3 n 

area rano வாவயிகர 215 ஷொக்யெ eous. -u i இது 
LISM லாது வாண. ன வேத்‌ arOr Que i ட்‌ 
உமா angs ளவ வாகெ அம arso யெ. : ees 
அவா furada தாது உறி, பெ u a ; ken 
வவ ஆய 98 ௧௨-௫௦ அபீ ஹு ட்ட ட 
gaou 25, OUT asao வரய ந. ae 2 58 ழ்‌ 


அவ) a) Sy ஆ லெ.கமராஉஉ௱௦ மா சா, ட 
ரூ ப்ப த்தம்‌ ரணி ஜலா. ஹா கரஷிலா3 ı ட in as) 


; கவெ-ஷாத. உதி ஷொகெொ E E T | 
கல யிகூர. AQuvagrau-tye ௧௮ 8௯ E, ணாடைவொசு en sa 


ஹுயயா amag sy. வணா22ஹாஓுு, வஜஐயெசு 1: - பரத 
தாயென சுவஜெடடெ.நவ ஹகம்‌.  வொ௯யெஷமா. Hz- 
15 


அதக காதிகா மழ Dakaro 


DR 2178-85) யாவு TETEN Dap.» | 
உயிர. eu, er Roun வொக்ஷயெலரஉயெ.ந தா 4 


A Ogi கலி_த௦ கவ ௦ வூ, கவி, Qua ॥ 


ஊலொஸீரவல ஆயெண ean ars ௫௨-0 
வ_2-:௦௯௩௦௫43 
Sever omnes கற சவா Berg al 
$ i ஹுதா? | | 
யொ BPE a8 Le! வ கரணிஹி தா. ரர௦லொய-யாலால 58 
ஷொகமூவட o Aasa vonar ugoy rany 
செக? [] ௨௧௫ 


சவ uA oman ஜலலவ௦ ANASTALS ஹாஒயெ.௪ து | 
ஹா _நகா௦லெஷஃ anaapa apeg rA ॥ 


2) 52 CLE வி ௮ வர யயாஜெலுகுவ மாவ: | | 
WRN © gn லஷ = ௦௦.50௨௨) ௦ Bran eB OS U9 | 
ஷூ கா82ஹாவெர.நரொடெமெொ விஜ Ques i 

sada. ஹு DTU Sy) 8 Ona 9. ரவ ரமயெ a 


உயொடயிவரு.கக்ஷ)ள g கற்க மு்வாறி வ | 
உவி௦ ஹ-]ஒஉயாடெவ-ா ஹா-ாய-சவிதஹு A 


விரு ஐ. 5, உஷாணி உஷா மங்மாகி oS? E, சாக | 
சியா வாச ba) க, லாவயெடிர சாவடியா | ௨௨௦ 


B-Gi #801 Qua உ, Aay Oras OOO கய மர ௯ சகட | 
விது ரூ.௩௦ ௯ ன as aco vrman] விர Daaa n 
gro a d 


ஹம FADN arais @&en Ho கடபகொ Bes © மிமொயயெல த 


சாலாடெெமுய-ஜாலா நி 885 re Fo கசாமி வவெ ட. 


பெகஷா Qmd Pro yarr ஜஹ்ஷ்‌ சா? | 


ஒகாராடிந கொஞாமு aQ Rr Aag g y : 


ன்‌ ats ஈவியிவடி௰$ ககட௫ு 
PTO TE ல அவ ிவஸ.கிரவலாலி.த$. 1 
கி FE STO ௧, ௯8 ணெவெ யாவஹாஉரணக௯௦ வ a Oger 7 


88 மருஜிலவெஜெவ௦ ௩௦ தவர யாகி | 
யொஜயெ.க Ava) ஷு அஜியாகதிடஹா2வ; Os ॥ .ae® 


, இடவ ஷி TQ ஊாடெ கடு நவக்ரக | 
ADS AaS நஹ வஹா ஆரணி ds Oana t 


ஸ்ரிவெ ஹாஉ£வ; வரயா காலெ area) வ கெயிக3 | 
antay daso ஷுமாமாஷஹ © கஜொவ௨8 ப காவடி 
ஈதாடிகஹ avon o) simga வரது COLIT ! 
QIAN மொ&-இ ௦ ஊர Fr AOE ஹு Bas} SOT 


anr 29.8, வ_தவேஹவாறறெ$ ஷொலா கமமொககடு | 
agy Bay ஆ anoa Oe) Oa Emer AR n 


- வயொஃயிவ்‌ J-a mpor 00 arer moar வ ॥ 


SAA அ ஹ-உயொடுகெவ-பா வ ஹோகாயட்டு கிள e5 Quat 1 1 


AAS) ெதி.கிகெ வாவி காஜெட கா ம பா்‌ | 
ANAJ நஹ. Lr Byrto அலா பெல்விய௦ வசு: 


கஜெ ண மொயயெகல-இநி௦ வா8ஜெவெற இல்ல்‌ | 


ன்‌ ஊடு காஷவ$ூவொரெண அரசா தாஹா கமா 


கிகா கணி-காதா 5௦ ana tour By சீரி. தடி. 


வ.க௨-$ஐ௦ யயர RDT 50 Pus ॥ - 

விகிக்ஷ்ஷி Buree ஹாக£ீ8ஹஞாஜெகதாவா.க | 

உண்விஃ மா தஹ: ஈ_த௦' அஹ கா கு டிய 
௨௱கொறவஹா ஆக Qag கறம go Nari 

உணவி _திவ௦ வா தாறு ‘eM yong) Bu) 8ஷி.கரறு ॥ ௨௩௫ 


arany $y ஹ8ஹா_த- அரவ வெகெ.ந Sroka - Se 
அஷ. வபாரஹ8ரயாகத௦ வஹிராவர௱ணதயடு , ததத அ D 


தச்ச காரிகாமெ ai@ateor மெ. 
ZENO கியிஸ௦வராஹுுல ஃவகொணெ aaas ar 3.1 ; 
LINOL Aanvoer 62. ON) அய ஜெக ட 


சுஷெொ_தாரமா_த௦ ஹெ. ச. தாஹ்ஹெலவாயிகம்‌ . bs 
an), ENT) அவெ Dadra ve ore i. 


ஹாய-ஹஹா ஹு௦ aner BT 8மோஷி.லா.ட.... Y 
ஷா 2.609, tuo ஹவா rary தி. ன ட ஆரண. CER 


ARBAT po antral apy வீயிராஜெ. ஹதீறி தர. ட. 


Buya Danan உறி. மு தவமண: arag சுடி ம... aso 


arriva Dan nan) Jog, Emor A | 


nag r Sravana re Wu by One, Tenyra so. Lorne: dl: 2 5 


அனு£22ஜெயாகிகொளை வ sred yano. Anarta. A. 
௪-5) Saito ஷூ -Fo ஹா ஷ வலுப்‌ வராம saves m. 


HAG avoe ranirea வித 80087 aly. Le 

our G) 200 » ஷெொலஹவடா.காட கர ஜீபாதிமிிஓகடி ft 

aag ay ஹா a 6.B.5o sarge | 5i ae 
anorJ@o asop rag a, வாலு த பே உரஹதி_த௦: வடி ட 


சூறல Syry உரு ம-ணாவமி |. 


தாணு மவெ௯௦லெ ஹூா-தஉய- காகெ (டு . . ௨௪௫: 


E E OEA வவ 1 த வஷூஷூா.நவூவகிறி0.2. த 


கூமெொ வெஷ -Eo HF Oaryr8a0-OOO.5,8 8-௯," S ABa அ E 


வாரா6 ET AEO BD, ror Sir gr-Swss | 
ஹ லிய-கத௦ ஸ்ரிவா லஹு ஐிவ வக ஞாவி8ஷி.தடிர 


ெ5டு_ஈவ உர யெ.த்‌ ௭௦.௨௨. aa favor pas. | 


agit தி Soro தவூவய-4-ஷாலக வானு, பட்‌ நம ுவொக.ட்‌:..... 


a Oat$eua sp. ஜெ, ண சூஷ்ம. ம | அடல்‌ அலல 
வஷயாடு.ம த an: Qag) ஸிவகமைய வை apt நீடி ய. 


ஐஐ நாவியிவயட_ 3 . SSG! 


வ்வஹா-௧௧௦ mgo ஸிவெ மகெள வ விறுவஸெ௫. I 
arg )8rai மஹாவ ௦ வஹமவு)ஹவ sord ul . -௨௫௦. 


- காுடமாஉகளு ௧3 க்ஷ ஐயிகொணெ வர-கணுுஹஸெக +. 
ஆ.கீயஹாவ.ந௦ வொண ௮ Suse Ave Os n 


Bu TOT Ro avag ௨-௫ண-௦ ஓரஜவாணை jo ஹி காட |: 
திஷா தீ Avanade ar நவா? 1 இ 
Posedi Srog ao OUr EE கடு | 
வஹவி௦ரர_தி8யெ . து anes yOmessierals கட. 1] 

ஹவ௦ வடக ae ay க்லமரா- கரண்‌ Qag.rwuy | ல்‌ 
ண்ட கக வ.கொணெஷ வாஹாஷ ag. க$றி அடி 0 ர்க்‌ 
கஹாாஸ௦ த 8ோசிவஷுவ௦வ, refr | க a Zea 
வா மாணி sudans விமெஷா af saben a ௨.௫௫ 
உணவி daveer ஆ 8வி மிடி) ஷமா௦ஹி_தழ | 


உதவ -இஜாயாச்ஷெ.தாமு_காவயி ॥ 


QA s8 Ases Dukan oD ren p 


Bart Qexry. 51.8 dames 27900805, ண ன 4 ; 


விபாய ஸீஜூுவெ.ந wera WEI Cegue வா. ட 
உவா. ஊரிய ண வஹாணி விவியா.பி. அர 


xan Bo ANH BO ஓா2ஹிநுக௦௦லெ 9-௫. 2. ரஷக apa 
வஹூிஷகலேர க அ-கலால அ. IB ௨௯ n 1: 


அஹெவிஜ)ா தந ஐ ௧௬௨ உ வயாக. ais என t 


auras prg அ வாஷ்‌ கரவா உவா. ODJET- ழா? ர. ௨௬௦ 


Ve உஷ்ண ய- வண வே 33௦ வியாய ar, a 
வூ "விஜ வாண. கலவ நா2வகணயெு 3 தக்க T 
உஷா மெளறீஹ வூ-4,5 ro யொ.மி8 உ தனை அ. .. 
வண்கள வெள, அர qa OB rent. ல விஜொ_தஹா$. 


asa காநிகாமஜெ வ-௫வ-1.லா௦ம்‌- 


லிஷெமா. ,தவசளவெளவ; vert @ a» 8-6 $-Luo pe rds) 


asme eure ROUTE 18 aratialouy savocs 0௯- 


Bag or Glo Corer வாஹெ ITY TAL QBTI | 
கெ, rere. anwan NST ரதா ஷாகிகாஹுவா t 


anQere 5.5 த வஹாபசஹவடு_ந ஜெவ தா 8_தா£ | 


OLON AARTE? ar Dayrs ருது உ ஸபைஹி- தா ॥ 


சுஷெ தாமா sry a aNet6) 5 ஜெவ_தா '8_தா£ 
லிகெ)மா 8ய) 08 செவாஸ syy via வவ ada- 


ஹ வ BrE To ஷஹஹெஹெ,ஹு ௦ அவிமெொஷ 5° | 
சுஷொ.- வக்க renwa G-E ெவ.தா 8 தாஃ ॥ 
கடா க்ஷராசிஹ௦யகத தாயி (ட | 
'ஹாக்மாண வர்‌. நஹோரவா வணவவ-0வ-௯ 


வடுக a Dga uT ஸ்ரிவ.நா$. ர2 கவ்‌ | 
விஜ ௩ ஷி₹ கூராக வாவா யமாவஉவியீபடு ச 1 


விஜ durera வ, ABT ZO கொலயா.த்கடி | 
gpw Agarra daneas SQRT tt. 


ஹி௱விஐ௦ வா வாவி கி,வியஉ Bonoan 1 


ato வா sAN வா @foo வா 8ஞ ஹஷர.தடி உ | ௨௭௦ 


கவ ௦௦/௨ Duo way RO alg, jrat யி வா | 
TOTE ய ஷிலெ வாஷாணெ௱-த்கெஷி வா ॥. 

த o 
௬.௮) யா: Sy ae ase பெெக_தா $௦ AAAs a l 
ont 5 Sato ய்யா Qasr Dye ஸரிவெஜூரா-௦ வூ.௯௨யெசு.॥ 
ஹார்வி ஹாஹ்‌ வாராழெ, ajapo OBR | 
லொஹ்ெ வவஜெ௯ுவாளெ வறிவாளெ 5 பெமெலழெ ॥. 
ஹவா வ SBOR ஹ்ஹா வில-௫ுஷி-கபூ ॥ 
விஜ ஒஉஹசாயாகத௦ ARa வூணவவ-௫வ-*௯டி ॥- 


ந 


- aad நாவியிவட_ல 3 ௧௪௯ 


வுரஷலாய pEr தஹிலைவழாத கல நா |. ன 
armi g a ஹு வாக; வாவா வஃயெ௫த,தாகர்‌ ௨௭௫ 


- .மணவ௦ wore $8 OOu4 றி.ந௦ 'ஜாஹவீயா தட | 


8ஹாகாலஸெற யு நா௦ ஹஸ்ஹஷெஸவெ; ஹஸ8உ௨-ஃயெக IT 


வில anvar ant S -SY QUTU ௯௬,87௨ ஜெ- | 


ஊத வ டுஜா தொட ஹரஉயாடெய- மாக, 60. 


-இவஷஹுஹா _நலாடுவெஹு மாவாாலிவி$ ௯தாஜ ச 
வாபஃஹிவியவிவா-நா௦ அஹ, ar EEA a i 


Arve Arwar go ஹா..நாடுஷ வ. மிவெஓுகெ |: 


ஹு வஹா அிக்ஷ்வ ௦ 052095 0-1-8 C Ta 


avoa Epy £22_த sonal வாஹொஷெ வண ஐ, ஷி E 
லிஜ8ய).ம_தா௦ os Ogre arbatarQe 0456S தாழம்‌ ௨௮௦ 


- உலூய- வணுஸ. வாணி a Ouro Sgr விஷ]ஜு. வட 


ஹர.நஜெ.ணெராசிகாெ வீகொடெள யயாவியரி r 
வணெமாயெசி Halo. விஷ்கா8ஹயொ.ம_க8 we 


விஸொல) உகூஷஹஹெ.ந ஸரிவலிஐ ஐ உ Quorw Ours | 


கஜா டடெற்வ anoG) uur a)». ஸரிவலிஜ௦ an Qaida, i. : Bes 


aurer by Tau) ஜெ உமராஉவிஷெ.வ.8ா ௨௯ i 

Har an Bran ந௦ வல்‌ ௧௩௦ ஹா _நக8 பணி ॥ 
வி8 உணா 2௨-௩ விதா ொெடெடெ,) யொமதாஹ.நடி ॥ 
லஹு rÊ நந) காணி ano anran -B REL KOLTE ௨௮௫ 
ஐச ா.தஹா_நஒ,வூரணிலிஜமு0ெள: HIOS avg 1 

Aa! Bo GGuue x0 காய-48௩) மா E வியீயடு ௪. 

wears uve உ$வொயவ்‌ re _மாம்வஷ ரசிமிய-10ஜ-௯ A 

Dam ror pyro மர vais koy வ-௫ஜயெலரஉயெ.ந தல i £ 


௧௪௨௦ காதிகா மெ: as Bar-teor மெ. 


Ban srahan? ஈவு ast SOT யத.ராஈலெகி- ட்‌ 
“awo அவிய: வொகத Ag antadQeg of ॥ " 
UU ee) Calg.» 1 685 6)-S1Z-F தாடி Tan Bo iE SRE r 
8ஹாராயா2வஷா_5௦ த சிவ) A aso விலிஷயெக E 
i ஜீவெஃஹிஐ ஸ்ரிவ வவ any ea aE Sura காக ல்‌ 
பலவு araso 59) arao ஹி _தஓயிஷி_ தடு ட ௨௯௦ 
-5 jara Bir பார உரு UTUA த Brua wim - 

: ஷாசயாாறகி ஹவா வவ க 08யிலாகூடுிட.॥ .... 
uG rovni நிலா ; ஸெள DIE ved ஜாவ துல்‌ | 
ga previang, ரராகாறா BSS ஹாஒயாண-1மா ॥ 

SE GEO நீல KT U0 - RABE வணி ௦வி தடு ee 

வருடி யெழலிக௦பா கத ansaya soeg, 2 
mirra s anbe g ஹரொற ஹஹூஈகர கிட | 
கஆாசாயாறெ. ஹர்ஷா 8௨4, aby வொடாவடநா..5௯( i 

தய -4ல-௫_கர்‌- யவ? வஅுஷெ ரணஹஷாஉு கா y i 
ano ஹாகாராஹி.சாக-4௦10-. வீ.ககாஷ.மிலா மலா 1௨௯௫: 
29.5y 5S oOo gio GOan0G.560n% உறிவாரி , 
கயபா ஜா BELO Canty) T7206) றிய போணி தாதி தார '. 
அி.துவண-4ஹுா-௫ வாணி. கிகா மா ஆராணி கல யெக ட. 
கயஹட நய BB) ர BHO 02௦ விவின்பெல்‌.; த 

amara நெசவாளி oA Bo அமர | ee 

QO 683.6 rimp oT © ெவெலாயொஜ-ஃஹ௦ மத ES 
aesa, ஓலொவெ.ச௦ ஷஹி) ஷ கவ நி அடு | ந்னு 

sod @aanrrano கிஸா: கணிகாராகிஸயா டி: ர. 


வில ஆஷ்‌: HO, OOO E 
வா8ர ஜெஷாஃவ பொளக்‌; அ.கா வெவ்‌ தத வோ. 


RII .நாவியிவட ல : ௧௨௧: 


கடுவிகாணி Goal ஸடவிகாணீ தயா | 
வயி நீ ஜெ ஹவ-ல ௫.௨8.5) வி 1] 
a Dahr rB athe கெஸ௱ெஷு உலெஷாு ஐ , 
89.நா-5_ 5௦ ௯ணி-$காயா௦ வி $ஸஷெஉரஉயெ-ந தட ॥ 
Urry TUTO ஈஷா மெொ.காலா any 56)_or6 நீ fi. 

ஜ்‌ வ ~ oer 
8௭௮ ஆய8கெ.ஜ வஹுவ) ௨ வு guar Eag? to 
Orao கெஸாரானணு கணிஃகாள௦ ௬௨, யெ |. 
ஹா விஷம பம Page gugan a 
வாண anal svato இ Sekr an raw Oafl sy | 
கணல௩யற (HHO உண ஹஹ வாவ Sy o> ௩௦௫ 
சக்ரா ஓாயா௦ Lao உ) ஹஹஃ ஹுஇலாவ_நடூ | 
யாகவா வெ ஷு வித; ஹூ) avait) Sag. நாமா Big ॥ 
க. தஷிவு ஹஹ காமம௦ 0௦ வவக ர மஉாயறடு | 
வீ.காஸையறாறிவ$௦ வ-ந8ரலாவில ஷி sly } 
QV ew Ba tL, era doiro] கட | 
டறாகவா விஷு$ஹா.தா_ந௦ கெஹரெஷு நிவொயெ௯்‌॥ 
மரஃவகா நெ யவ முல awapo கிலொ. நடி | 
allo amai8 tas pur ந௦ VU ராவ] smer y to 
-fosemo ajap rm- Ego ௩8,௦ மகர விமொஷ._த8 |. 
கணிகாயா ஜிவெமெ; 2.5௦ 8ஹாலவா_த௯ ரர நடி ॥ ௩.௧௦ 
£96) அவா-க அயளுுஹு, மாணஅட8த5 உ௱டி | 
வஹிஅயண 500 அல விநுவெகவூ Servs: ॥ 


‘amar SN vorBa et Zanr Esg l 


l avy eto ano ih sy யெ மகி த்வத்‌ a 


masyr fua ni tes8ran 60 aie Basi gs 
௬.௩3 ௬௧ ஆ வெண aSor-Sr ௯௮ 5. i 
16 


௧௨௨ காநிசா மெ உ-௫வஃலாமெஃ 
வாவு ஹூகெிவடெதா விவா உ$௦களவிஙிஹொ2வ) 0.த | 
ய8-௦ yT- oth) செவெரா yO- ap) வ Brae wily | 


aP Ro ராகி ரி தல ஷலஜா .நாஹஸநஹு அல | 
ஷ£ல/போஹ-2௦ oQ? ai Oer ஹூஜரஉயெ. துட ௩௧௧௫ 
வ 


௯மவா.5;) வ காரொெண கழு afos நடி i 
ஹவ-3ய.நிகி-1-5௦ afoo a grubog oal aly, 4 


e sgo தயா கலா ஐஹ.க கெொமய- 51 O aly | 
வஹா ம உ௱வஹுவளகண கெ ஈவெரா கரி. ॥ 
2 


தாயா தக ரஹம, KS ரருஐவிஷொ௱ -வ௦கஜ(ி | 
SOENE ரரகிகெஸடொர௱ுவமொொ லி sly ॥ 


aso surmas Lemons gre sly | 
௨₹௦98வ௦விய௦ யஷாயெ.ராஆ.காக்ஷஷலவ( a 


*வு௩௦வகாக்ட௭ரறெவ w8 தல உறிக யெ 
௯. நு ஹரஷிவ-ஒவெஃண த வெண 8ஹாவைாமஜடி ॥ 


o 
கணிஃஃஸா SHO ஹாராஜெ BO Os &® வி.த86 


Q 
LOTT TS.» T BET GS TAY BB 95-02) -B ஹாரா ॥ 


வாாஜெ, ஷா கி தமா ௯,௫௫௧ 8O)_ST Bar | 

கெஸராணி ௨_த௫வி-3௦00_தாகிலாஷ ம_தா நி வர 
8காராசிஹகாராடுஞ-5-3வஸிஜா.கி ௧௨ QUE । 

ண 5, UBOO) வ a Daa srn யெ ॥ 
$ர_.தரகாஷ௦லவ௦ alLoGeasra.ra» வ-ஜயெச௫ | 

awo § அயெல$ு௫மா8 FO powan ஷிலா ॥ 

3-8) EAST தகாஷா௦ விஜ.நாஹெ se வி.) வெகு | 
ஹரா_த௦வட8ஜோா_த௦ வெ 2.825 8 உ௱ஹ] அட 5 ௨௫ 
_கயெெவ 5௫6 ஹஊவாzய௦ arg- Tyo 8ஞ, ௩௨௦.௧ | 

வி.ச) ஷெ-2-இயி4 மெ; து dey rap avo awg rusag ॥ 


aot erd aos . ௬௨௩. 
சூறொஹெ ஸரிவலிஜ ஹு ரஷா ந8ய௦ ஷல௩( | 
க்ஷி ௦ லொவெடக௦ 621 TARTS க] விம, ஊடி 4 
ang. rian டுவது Wir _நாமு-திஹ BIOS 4 
Uy To வவெ anarka dejus- வடாகெள வாவி நிதி- தட ॥ 
வணாஹுநரகொடஉண்௦ ஹமி காலவிலொவ-டி ॥. 
பபா ௨௦ உ,கலா௮-௫௨௦ ஹ்ஹ்ஹ்‌ தத 
885 ஹிஃஹாஸ நாவப்‌ ந௦ Quy se. eras ஹி sly | 
TAQA? கணிடகெஹ-ாபொ3 கிஸ்‌ oreo 

l RQQ ௨௩௩௦ 

QELQAN 8:1 கெயபெொெவ ஊணவீபொமர avout Sig 1... 
ஷெொலமாாவயா_த௦ கா வவ ஹூ as! sr 5 Bly + 
ws உ௱௱வ-ஹு ai? yo வஹிஹு உகூ£ணெ , 
ச௫லய௦ஃ AUDE EN ௮ வ:டாஷாமா௦க-மொள S ॥ 


வா8 ஹஹ.ம _த௦ Uy TOMI நடமா வ L020) i 


உ ராவ ்‌ 5 
கரஹா௨ லயவாஓ vod oO rane ஹவுரா 


லா ௨8 nanara rO O வா வவ ெ௫ | 
உமாச யாமஜிகுயபெ யக ஷரெசு ॥ 

ao gypat arma ஓரம ஹஹா கிஸொ ஓ | 
10-82 a வெொகஃ ஹ.தா வமாக 
ysu ay தாவா ETE ero)ate» கா லவெக | 

a af} ano ஹாறிணீ vode வாமா நாஃ வஹஹா_தறீ ॥ 
வூகாறிகா வஜஹாய-_நா௦ 8ஹா8ரயொய.../வ_தி.4_நா பூ | 
-நா9மா2வயாஷ கா பரகிஹவெஃஷாணு வியாயிகா ॥ 
வாரு வாம அய அய வயாக காக | 

வடா -DiRT ao wao 88 வி, anG)oo rarely a 


Gale ariar vas உவலா டம்‌. 


aao ஹவ-4லொகா_நா௦ மரகிவெஃ வரிவாலி நீ ; 
uA TOY» apyt-5 6% egra dw y மியதொ௦க யம ॥ 
வாவ s-sa Dar ஷய- ஜெ வாயாயாமி வெ | 
மஹேபிகவ யெ aAA- க காவா. ॥ ௩௪௦ 
உக்ஷிணெ2௦ஜ.ரவொற? வெள; ares ௫ vance | 
௮௦ gp ரம H890 anp yva o asso sl, ॥ 
ஷஹிஃஹ._நா,8-வ௦ வவெ லலூாடெ நய.௩௦ மரல்‌ 
v Oat Bo .தஜ_நாஹஹு ஹுசுஷவொலஹி-சாயாடூ ॥ 
உக்ஷிண௦ வீஷணாகாற௦ ௨௦ஷாஉா௱௯க (ப | 
Ww 

விவுர_தாவ)௦ 8 ஹாவூரண௦ வர-தாக்ஷ௦ QOS ant Baly o 
ாமாலாணஹூயுகத RAOS JST i 
ஜாலாக;.கிஜடி. வடா லொ மிபலொி வலக ॥ 
வீ தசாவ)௦ வஹி ஹு_நாஹு ஸஹுலலாடகட | 
Sy) ந்த 8௯௩டபய eas SID) H VEO 1@o ART GO uous ts t ௩௪௫ 
IDM HT HD By 7 GO ar -Br 9070 ose Bl தட | 
லாட தி௫கொவெ_க௦ உ௨-4ணாஹகத_கஜஹடு ॥ 
கடு காவ த ஹஹயாகத௦ Glanar8> 0 கானுவவாயு- தட | 

Go 
-sA ஆமா தஹிதா.தாடுகா 8-Ou-tay ஹ_திவீஷண? i 

o 
கணா] SHY) ORT Oar g oS ண? உபச | 
வவ a EB, ரணி ஹலாவு rao ஹாஉரமவெ௦ யஜெஜ u 
யமா செஸெ அயா மெவெ ட வ்‌ eya AUR i 
ஹஊவ௦ ரமான Meus ௬8௮) அஹிறுவா8காாண டி 1 
ஸ்ரிவஃ வெ.மமாமர ௦ ஹூ ஜநா. awe ain கட | 
araso ஹவ- தவா_நா$ eau rD t ' ௩௫௦ 
ara) ar nicer eh so வாக.8 நாகி தமொவாடி | 
வகு கயா ஜிமெஷெண -ao ஹல ஈதி ம 


௨-4 prd D 62.8 
௨-கராவாஹ_நாகி௨-௫௦0வ-4 24-8௨86 நிய. ணாக 
யமா aras DG Sr வஹி arty 9) 6)-6 Su9Br ஜி.ஹி2 ॥ 
தயா 885, வூலாவெண vas yrz விவ) ஐ) ௧ vÅ ர 
கூரகா ஹர? த8௦ஜலிஹ்‌ ௧க-ஹு$௦ O90 2885 வற 
லா Hass O pr 2.100 ஹூஹீ லாவ௦ முஅஹமாயகூ | 

வம்‌ 
WW, OLLER E 8_தஹுமரகிலவட ந மாலெ தயா ஸி = Gas 
நிஷா அ திகிற ணெ செ வசாவா ஹ ந i 
ஷய 2 QT O mme 
anad மஹ), vlai@an\an ௯௬டாவாஹ_5௦ வூலொ | 
யஉாவாஹ.நதிஷ௦ anyir gato விஹ.ந)ட ச ti 
ணொ வாலு. 
௫8-இலா ம ஹி கஹூாடெறலிவ]கிய-யா கொள | 
5௮0௨௧. விவ) கிவ-8 £ வக; B orgs ॥ ௩௫௫ 
STZ- நஹ நவர any .காதி am ம8ாzமசெ } 
625655 potto vilaulany 6) a9. ar மாசமே i 


N65 மதிய * ககா காவ கொவ)ாவ கறு ஹூ | 


ஹத நாஹ Gveah@ நாவா ஹல-௧]வ-4.மமபிவ8 4 
. வம்‌ uD 


. வ வ௦ colg ௩.ம_த௦ SUDO ஹஹ்வாஷம_த௦ NATER | 
வ 8 


அலு ஷாணவயர காய HT A ஜொ அகிஹா-இவயா ॥ 
அவதார ந்‌ ஆ 
நாகாகாய Spon, anra S61 6 Oan-50 fer , 
ஓ 
யெ. awry sGr gpa) ஹ்ஹாசி.தா DOUR u 


து ச௯டலோவஃ ஹ TB ; 
528 வட ட6ீலாவ? an ahr Bo ape யா 5 


ஹஜஹியொவரி_தாமொ யொ2உ-ஃகாலாவஹாநக$ i ௩ ௬௦ 


ஹஹிறொயொ கிரொயி.ரா லிலொ௱வி a) soar) த | 


லாகெ-ஷவுவா. > e 
லொகெஸஹ வாத ௧௦ வஹு Quoras Eio யமா தயா ம 


கச : at at மெ வொவ-லாடு ம. B+ Brd aD ௧௨௭ 


Son, TVs was Bo காய-48வகரை9 உ. யா | ஹா.5௦ வஷ்விலெவ 2௭ raw ௩9௦ 
யாவொய௰?z8ஸஷொஹவி . 


ஹா ௦-00௦ STan 


யமர2_ந௨_தரணழாஹா ஹூரா? வு ஜிய ॥ 


௮௨௦ ஜெஹலாவொடொயரஷெடா2விலகரலிவ3 | 


குஷஹிகூ௦ ஹரூயஞஸு ஸிமெொய வொ தி ॥ மஹ. ஹி_த௦ மீ. தஹ ரத eames | 


ஹொசொ ல _தவலிவூ ஓலா Banah asr 
கிதா. கீவொவா antes 

ஹ_ூழீ_த.ஹு an8an)8-59. 1A go 
மாரா௦லொவி-ல-௫0_கள ஹ.தி i 


ஸ்ரிவா an 55 _தா தஹ EVY மொவர_கா லவெச | 
வ VY கீ 
அஹ, தி யயா மாகா a8 papan) ad u 


பொது anarki சாமகி ஹூஹாய-வ காமகொ | 
வ aro ஷாலுண) 86) SM BBO ஜ.ம_த_த-மவெஹட தா ர்‌ ௩௬௫ மால amasan ய-டுவண $0.00 நெடி வ ட்‌ 


ஹஊ.தாமி angur A ஷலஜாமி ஹூ 58 | வஉணொவவாரா ஊக awy toreo வாவி வா? கழ i 
any Arup Oerer மா அமெ ஹஹெஷ. வி. வச a aur BUTO yr apres furs sre raad ars 


agros br ஈ.விஐக Sa வி-ு.மிஸபொ? | கழுவாணடஉணாஉா வா 8ணெள வா வ.கிஸீஸீிக n 


Gj Sa[voro வொரளஃ வலொ௫8] 58௩ உபா ॥ 8உாஷூவ-1_௩௦ Qarasa yras அ வாடுது நடி | 


உ, Ora Be லவெ.2ஹ) ஈுலவிராஐவூவ த நடு | SUG) S50 ரமாவி௯௦ வொ வ-௫ுஜா ஹி ஆவியொவ Gg i 
அஹா யா வதம்‌ அவப்‌ அதவ ॥ anriLio ஷா_கஹயாச 91-2» soraan gu நிவெ௨ நடி i 


வூஹூயஞு அரெ வாவயிகா நிலெயெக ॥ 


ஞே 
ஷஃயவி ம Agaro வாவ ஸுரதிவ௦ய-அடூ : 


வாசா og வொஹயவகிகர அரி wag 4 ஹஊகொ வொ அிகா5672வி wager Saito alan | 


7 
வாவ BIO) Terr ௯ம8ா21098ா வடு 

யடாகா GIT? வெ RE THRO LIAL TIE GO 5.58 | AB OL QTR ॥ 

siau-bo 8-இய-4ஹு er sang Dakama rep Go ததக யோக காலெ வ 8யாஷஹெ விவூஹஷண £0௦ ஹவி£ | 


5 ஹெல்‌ anes arpo arto ஹாகஹமாஷ s | | ஷாய கூரா_தஹூ ௨) ௨-4) வாராக ஊவ ஹி | ௬௮0 
ஹாஹாஜெ.க ஹரா வாவ-4)௦ aa Irge வெளஷ்‌.53ஷ_க6, வூஹவய௦ கி காலெ து வூ) கே மிகிமெ௫ | 


வாரவாற வவ ஹு ஹாயெக ல ர உ, 
KIVA aang மரஹஸுஹாறா நாவ வாபொழு a DBOR ॥ O a ந்த BL vova ren 58 1 


aus J, கயெ uS8r 5) வா௨, DA anh sg | 


௨-ஜொஉவாளவி-$லவா. rant @O)rvs 
80 ஹா ப8ணெவ Susy 7 6) OM DTZ 22 oO amass ॥ 


ஹா.நாடிலி& வு ஹூ, ௧008-1 ஹஜ்‌ $ | 
வியீயட 5 மித) வியெள anda ep? 


egrs: Ou வு விவஹஃ பெ ஓரரஷிய- sly | 
ஷரமாகி.ஹி£ mng லிபா2வலம0) ட y 


அ காூ௦ உாஷலிஜெ -B ealag r Bo அயெ௫.ஜிஜா$ a 


௪௨௮ காறிகா மட உொவெ-லர மெ. 


சய 8.நய 2 ண்வ அ காலஷாலக வாலி ! 
ய்யா தண ஐு_தாமலி-&௦0 தி$வக( M 
அ,கால௦ aP avon eao ௨௩டஷணா2ஹ-4) ௦ வகி: ௧ 8௯ | 
வாய. நிவ ய க மா௦வகா ஹஹ slg ॥ ௩௮௫ 
வ 
Bu ரெ 66) ஹொூஹ ுரிவ8ஷெ7ண ஹயா. sly | 
8ய8ஸெ-தெ OG) a அி,காலெஷாஐகஅயடி ॥ 
சூஃகஹாய-யாட8 தா aawa Samotse I 
£ arvo ene 9.7 -Bo ஷசி arvo ஹொ£ாவரெ௯.॥ 
ஹவ-வாத, வராய + ௧௦ ag'rr@® உ வுவொஷ.யெசு | 
ஷூயியக ய vas 2.5 காவா ந விஉடட க ர 
: வ்‌ H 
உவம 28௦ ய, ஜொணெடெ car A awda | 
Q உராணாய JURU தா $உரஹஹ, மம ௧௦ aang ॥ 
Al ௧௫௦ ead gr Bo any Te S Ergo OanreraG)r se | 
வாஷகா.நாணு §rStove Fara eave sly ॥ ௩௯௦ 
மணிகாஹுய.அ v of, 000 2 swaro 8 வா உமா | 
வவெ சவர ஷி;காஓ௦ EJ-S வொ ॥ 
ee 0 கால௦ urlan? hsh | 
2-580 8ய)8௦ US, £m Aan a soana? ॥ 
வாயஹா£.நி வியி-நா 0405) HOO Bo ram தணு i 
கெராண௦ பராடொஜ_ந௦ காயா தாவயெது உவ 
தெரண வாய-யாெ த வாவ uo தவயடி ॥ 
£, aroo ஸ'லிஸஹொூணு ஸ்ரீ_தாறிய வெக ॥ 
வாகொ Bro 2) stag or ஹாம்‌ Par bls g | 
கால௦ யா8அய: வொகல]-5௦ sutras, ஸ்க்ஷெைா ௩௬௫ 
உ.தசொ.28 a a ஹவிஷ. ௧788௨ க | l 
வாயஹா$.நி osar UNO 2-5 G) over 6 வெ வரமக n- 


சது _நாவியி வட ௧௨௯ 


அய 8யராஜெொெள அ Sar? வணர ௧௦ VAWR | 

கி, aro eared’ G) awrT8 am வாம arg avons sly ॥ 

Clag.7 nuo 25406) 6) 6 GG) you மணிகா Aan h தூ i 

27.3௦ autre Si ஆ axinyyruro காலொ UTIA Sr லவெக ॥ 


வணவண-1ஹவீகஷட ஆ. வாயஹா நி வ ௧௯ தாக | 
கொண. சணுகவிலாகி $2. Quw3h தக்‌ a 


amagr@8 evo வாவி ஆய வா. ஹவ-ெவ வா |. 
ஹவிஉ-ஓ$ா பிய ஷண amacérG)® Zusar வாந i 
vorago விம ண வெொகதஃ ஊகார ந)தீரி தடி | 
awaspa விய௦. dee, EREN கஷு வியீய(_க ॥ ௪௦௦ 


ஹாடெநொ௨லால௦ ஹவ்‌ ஜு ஹா-நா௦லொலஸபவா as) பூ | 
ட த்‌ 
an அமி தா8ஹ ஹஜ ஹவாஷஃ யமி so vowels ॥ 


00.5605 ஹலயஞாடசெஹாயிக ந வெந வ | 
உகெ.ந லாzஹிடி.த நாம one) மவெடந ana) ஷா ॥ 
ஷஉ$௦௦ விஜ; ஐ) ப-இவயெ.5உ றட | 

sonw ந மராலிவிஷெ 5 anri gy ரஹ்யாட தந ஓர 


2 25-4» 8ாஷவஒணெ-ந BB Qo 5849 2216) 0 a | 


ட ஹு மாலா aT Og.» ஹு ஹா நூ வியீயடெக ॥ 


- வணஃலை௫_தமாாவெஹாு ல 2 ,ா0ெ மெ-8யொ வெ | 


Qaera NO) zai tr வ்கி க ராஜ்காஒவணெ.. வட 
Qaras ronm லிம-௩படகா யெ கஷாயொவிஷெவயெ௫ | 
உயொடிபிவர்‌ sasar gyser ஹாதி a 
Bruniga ELA ETEA A] res) | 
வாவாவாகிக்ஷ்ஸணாறொ யேலாவெ வர-8௦ DOUR r- 

ஜூய இவாஞடஸொ3 காயெ-42விடுஷகொ விலவெ ஊதி. |. 
சாரஷிகொஷ்லாஃலொ.விரட வ. wave gears ர. 


17 இ 


௧௩௦. ariar ம. ௨“௫வ.$லா ம. 


வா ஷாெ)ஹெ-380.காயெய்‌ ஈ௱தகாட0.ம4வ ee 
து ன ae Qaras? | 

௯ஹிடுஷகஃஷ S? atu trop ப்பர்‌ Oe yey i 

அஜ A amarrar reri 6) ஹெ.தி.நா | தட்‌ 

பக ந 8-இயம_த௦ வாஷு $௧ 2-5) வூயொகுபெகி ॥ 

குஷ்‌ AITALO ௮, கி மஹி வ வாறி ‘anvQuraQuaR | i ` 

சூவாஹ.சாவ.ஆவரஷ ஷு வ ஹா. ய-50உ.விலெ௨௦.௩-॥ ” 


QAQ 2 Sand v2 வ வாஷூஷ ஹு  யொஜயெச | 


கவெ-ஃ விலெடடெ ஹாடெ கிஷ மாம 0௯9, Quan = 


வஷலா Gra» வாதெழஷு வி ஹா லூ2௮8நஞயா | 
spro QB ஹொ க்ஷ்ணெ agaa வாரி“ ஹவா யொஜயெசு | 


யம ஹவ- அ; லாதவ மெஷ௦ ஜாவா வூயொ ஜயெ௪ு 
அா௱வ-௫ஜாவஹ_நாஜெ்‌ ஹா.நாளெ அ BO az Oa ட W 

anny) சவா MEDLEN வூஊஜவடி9-.த3ி | ் 
anrad@)@) 5° கலச. உமராஓ ஜிஷெ ௦ Broos i சுடு 
ப்ச்‌ கரகா ௦3௯௦ Py Ban EN Fh 1 அல 

Berane : வாடுவபிலி.ஹு அஉஜெணா? உநீய வ. 

Quar saratawa, ண. ௦8௩௨; த்‌ oa be 
ஓொ ந guy as ee ere "A 

Agrar  ஜா8யெலேஞூ8 ரா. வந! 2. T 
க்ஷி ராம்துகி.தா.விஹு: SRR BzAy rood ந ஹெவடுயக a beg 


ஓயங்லவைகொவெ ௧௦ Ware nom onl: ails ॥ : Ba 
i Qu ile 
உலர.ச)' ்‌நீகா தெவாழெ; யி கொவறி: லி வசு. 


உசவா. a anari 20a, argyrea, கக்‌ e oa 
pmu வாஷ்தநு ர... Wis «FLO 


சுவநீய்‌' வியர்‌ நன GE Qaudlas ப ப 
a Oat Aasra Qasir) o: was, 9 ஷாலு i fis 
Ty 


sot நாவியிவடல்‌$ a sng 


ang Jy அகவ வி_தஹ்‌ Dg DIET Oana | : r 
OEA] 528 செவ - வி.ரிவெஸ்யெ௫ ॥' 
ஸிவ, ௦ ஹாறு #0096) _தாயெ.ந£ ஹாவயெஹிவடி .!- ்‌ 
விவகார விணீநெ வீ ஹாவயெஷ£ நாட ॥ ரந்த 
Ne omr BO HT oO)? yam avr Bo SS, IAs ந்‌“ ட id 
மர்ம நர லிஷெ. கண கரவா விஜ analowly ॥ 


வஜ்ெஷாவ8_ நஜ கா 8ா8-ஃயெல கஜவாஹ்ஹா ; 


மாம 87 Oar aver Sas Slade 0 an@adesly ge 3B 
வலு .- நாவியெ 8 Ja Agarra 8-2 
ech Vos ines Og aie) 2-2, ஊவிஹ_க? 1 [06 | 


சலா வாம்‌ VO BIT ero 2 a/pounrdanollse lg to. 
மலாவி? வாஷூரலா ws: 24.8, 200 Oe reas ai-2G wed poe 
Qana AAT BEAL- வணெ-ஹெ-8 விதி 52 | 
Ganga “௫வ37௦௧௩ஈ௦௮௨௦-18 58௨௩0 ஷடொ ௧003) 
ல௫ஷயெல௦ 9.216) ax வெல Oasw@ favo’ i 
ஆவொணொ.்றியெண கடலே ண ஹர்யக?:॥ 
பெ ந aJ aans Cant வஷெ ண்‌ OAL ஹி | ' 
சந டிகாடஷாத மச? 
BARAA? ॥ ௪௩௦ 
Oa; uz பமா.ஈராயட ௬90.௮. 2-1 சாவ்டெய௨ி ட 
8ரணிக8௯-1வாளரெ ஹூ ௨௦௨7 உ அர O8er Gay ॥ 


Kap aur Orr வூவால௦ ஷா டிய ரத பல எ எத்து 


 முரொள தங ண r த்த சட கெ, வ 2 8 Sanz sly ॥ 


a7 £0 am ஸெளரறெ ஹா Eadra Erh யாரி N 
a தரவ க்கட தவை வியி9-1_த₹ ஈ 
உகாசஜா0.5_ந.வாஉ) ஜு வாயோஹ.ந௩வெஷ-ம ai}: 
ளஞூவாசாஜெ வ 8-இயஃாகெள vrany- jo. rs i 


oho. காநிகாமஜெ ardaterd vs 


வணமவாவிஷெகாகெள 8ஹாவணாவ8ி_5 (2 | 
உவஸஷா.நஹாயாத௦ U Ho வா வி.நிவெஉயெச ॥ PRA 
ந 
சுவர BT ay] கா ஜெ ஷாஒுவஹா.5௦ aww Dasal | 
மாஉயெ.ந மா_ந௦ வா வீணா_நாஉமோசவி வா ॥ á 
3 


வெகாயடய.ந8.5) 3) வல்‌ ன்னா UR a oe 
H-br-Bo யூ வானா ரி 

த -௫ய-4௦ Qua wor ag.T OB» ப ae 

ஊய-2௦உாலிலலாஷாத ot 50 நரகததயத௦ தா வா | 

ஹுஹர.கா உ நவஜர௦மம௦ Er propran? அழ " 

படஷாஉறலாஷொகம oT bo வா திக யெசு | 

srs Ogu gynes -5525o வரிகூ வர 

amara, திவா ஹ8ஞாலஓ௦ஸயெ8ய$ | 

நிய-- 8880௨ ஜாவ-ண-ஃலாஜொசகரெ mgo i. ௪௪௦ 

ganar 56 wO@es wails bes; | 


ஹவா Wir நிவெஃாஷா௦ வடா வா einen 5m ட. 


வாஉய ஹவ-லா ய-இவமிகநிவெஒலு வொகி தடி | 
sa loray sancas OO) Gout? ௯௨--9ராமா ra dad? ॥ 
a hatra gag ag _கா௱ண$உடச? | 

A EROL CET L buy வலா விரவ ௮ ॥ 


aOO) 5) Br Sr SOQUEAOE a8 BroQu-5v ஹச 
Qurer Heeger நண ஹண-ஃஉாநமெியெவ வ ॥ 
war SS sors ra ob) காயஃாலொகொலவார ௫ 1 

ஞூ. 

AQ si Oanananca-OQO anos கவட 

ay த்‌ “ஹிப்‌ ॥ EB) 
கய ாதாறா கி கமரா ததோ ey AIr SAA a? l l 
MTRO லஹ.நா 2255௮) கிலடெவ-ா: கி ardir, QQS? ॥ 
யவ! கீடெம வு OO £0a2> su Fair e5 Ov Za5 Dy 
anagara Eg FT கதவ) ௬8-1 "வொ2தீாடி t- 


- சவ்‌ சாவியிஉடல? ahh. 
emay rO ay Darr வஙஹிராவாண௦ பஜெசு | 
ரூமா bo KARTUST or ARBOURS Tanor ட 


aum Bago விவ வ கு குவொ௱ர KLE) யஜெச | 
வா88.தராவட; se ஹூ வழி8வ 5-5? a 

வி.நுகெ aa ராணி வஷவகத wo 50 ஐ | 

ஸா ஹு.லிஒ- ரலி மரமமா௦௯8௯ாடெெஹஹற | : ௪௫௦. 


யா தாதி ant Bares வாாயபாயயராணி ஐ | 
கழா கெஷாவாயவ; ws rales » Fo யூ + 


; any ஹிஈபுர-இலகொவ8-? பொது ௦ பமாக, | 


MTP Ss oem Ireo ஸிரணொ மொறொவ.* வல a 
அபழி8ஐ_நஹுகாமரா௦ மவெொ௦ ஹூ மிவிஷயெக | l 


BUD Kara sh, \Glam,) 2. gh ௦ Sal@arar tay ॥ 


Agir FreDesos காரா க. ம_த௦ ! 
ஜு. © வ்‌: uu ஆஃ 8ய).ம.த ஹெ க 
5 தி 
உணவக ய ஈ.காஹூவ-3 உமமஸபா ahg raD sr ॥ 
நா.நாலாணஹ௦ய ததா? நரநாஹா மகி தா8 | 
ம்‌ 
விரஷ வதிராகாராஹ௩ா-௫வா? ஹிஈபயெளவ.நா? தத 11) 


4 2 i 
பூஷஷவ”.நாஷெள8) ஹி0-5 ஆர? ஹஹிகாஹ.நா$ RE 


- TISE @aoyn ஹரூாஜிலுஹாடெந sanr? வூலொறி௦8 t. 


ரமா pOr SOQ r By T0 ஊவா ஹாயகொ UBR | 


suttana வெஞ்‌ a AQU AO கா ஹாடி m 
rO Bza assar os Oar aun Brg. TU கதயொ.நவ | 
Hoe TE) wT 8 வூலொ arOe yr ராஜிமகி8 நா. நீ i 


ஜவா ஹ _நாசி0.ந.கா.மி BOAS 8 க,8ரமெொொ2வ-யெக | 
நாவகாண_நகெடெதஷா௦ agy Samaro விநா £ 


ஹுஸாராஷ ககெவெ.ச௫வ.௧௯௦ விஷி.ச௦ வடு | 


NO) 7 ee oy உய டத? 
ட்‌ ற ws அ அ உரு தாஜலாவ sot -o PRO 


TE சரிகா ம்ம்‌ உ-௫வ-லா0ம்‌. 
OPN ஜி.சீயெ [தர்‌ ௬. நஷாக$ா யமாக, | =i 
AOA an Oar ஸ்ரிவொ.த்‌ 508௧௩ ஆகெள ॥ 
9-6 பர yf moU. vieras | 


பக்க 
ene நூறி hasr ஹஃவ2ரமபா வவ ॥ 


ant @)_& early s உவ 
ஓம WwW 1; 
யஹெள 81 p வஹா விவியாய £ ர்‌: 3 


aaup eo) arse 
i Arematonasan-© 8, ணா 


alr Qe vbr 
உ ராவயகரொவெடகா? மக 
யாமம்‌ ஞால ஹகம்‌ 


ஜெக 
o a Oe an Org கிண்ட; ய 
peo A d மொத. [த்த ௫௬௫ 


ஓவ௦௯ஜவாணய |. 


Qag or ீவவொசி.தா ப 


சூநனஃ வ 
ரிவொ-8ஷு ௨ ராணா 82 0.5 5305 


மெ ம்மா ந; ADA. ஷா. மாவரெ ! - ட 


ஹகாு௫ர ட்ட ன்‌ 


y வெவ்‌ ௦0௦45 ததா வாயா ப்பி 
தா கஃஸெராமாரி.க8 சூசி | | 
க்ஷா aS Ergot add Garay 2 ஊ ஹா 


porn QGarvu-tanas ல$ ட, 


மணெறறா af, 5 Ou 
Sars geien அ 
வி.க 
ஹாரா ஹூ 
டவ கனகம்‌ Sere நப்‌ Bec was PONT கரச a 
eno rently tT gov ரஜா & ஓறில-இஷி.த? உலவு 
2 asadar வரா முவ$ஷ௰( 1. y 
o: முரல aren SBI Qanard ze நாமொலவி.கிநடி i 
2 8ஹாகால௦ மல ஹஹ ஜி ef Qora Bh ம 
நாமொவலவீ.தி.5௦ ரெள 72 BA gyri வயசு, ட 


1] 
மணெயமெரோ. ard prai றொ vaa jan (லை 
ஷி ar sagan’. | 


Qend anau வ-கண- ஹீ டத 


ஞா Sa 
மலைழகைக ராவாக வல்‌ வந 


ஸிஷி.ரீவ ஆ திஹார்‌ வ-ஒஜெர வெ wed ease ee 


5 v es) 5 அதில்‌ 
 ஷொ ager se erga rs 9 


ப ast நாவியிலடல3 a ௪௩௫ 


Gorra sr ய8ஃ௱தா 01 OO? r மி8-_திமொவா | 
நிரவி, வொ ரல்‌ மொடெகா வாருணகிஐ_த$ > 
ஷூ கொ பாலவெஷர்‌ :அாஉராக்ஷ்ஷமா ஜஜ ॥ 2h 
திவ வ_தாகாவவாஹகா கட POV TH s . ௪௪டு 
வாராலயய.ந erer arroso oTr நவி | : ; - 
வுதுல-ஃடுஜா.- ஜிபாஹாவ- லவட.தடகா ந றி யெ 1... 
ரரகிகா காட ஹஹஹு வராலயஹூ.நி.த இ 
வாயா வி Bor wran, ௨-இஜ fuse ஹலாயி- ஷி? ॥ 
அக்காடா Gy at Ge ண ௨-88 நீயா மணெணரா 1 
கெவீ வெல: ஆ வஃலெரெமொ 8ஹாகாலோ வரஷலமா ட ட l i 
மம ணாய) கொ ஆரம, வ ஹர வவ வட | 
è : 
Wr WIC). ஜி ang ஈா.மவூ$வூ.லாற "` 
கொகவாமாமு_த eGo அ. ௯8105 அறஹூ.ம.காறு | | 
BT O20 ௨; ஹக்‌ wo af ae oe By soa ly i a: PA) 
ஹஹஹ Sap 0 ORo ௨ ௦ Dakar வ raS , ig 
Brorsroran so adios geront 1 ee ae ee 
Badlag.ane ய2௦ BI ௨9.௦. உகதிணெ ஒலலவாணிுடூ Dae 
0) 52-6, To FEF CL அிதாஹலுஞராஹநட ie 


வா௱உணெ. வாண, ஜெக. FLOP BVO கரை! | 


க பர தல்வர்‌ வ | 7 Pea 
Pe ரரி வண. ரு ஜிகொகக, 1. . ர i ன l 


eyawaranw Eor, 


alaa o Bre sga ௮ ee ad கதுவாணி ey ॥ ‘ 


See eae ஹஹஹ > உ ஹலுகட்‌ | ; 


க்ளா காநிகா 26-௨-௫வ-$லாடும. 


௨ஊ 08 கூஷ்ஹயா_௧௦ ag Silo யமொடி.கடி | 
உ-வெஃலாமெ்‌ uae sts o aS garam to apoyu, Sy | 
குடெள rodo ஹுஃகதாலா௦ க்ஷண உக்ஷிணெ | 
ABO சள ட்ப மெ_த௦ வாமன சாராணெ ॥ 
வி.க, ஜை வாயவா௦ ஷொரலா8ஈ- ரெ மாடு | 


Ia 
Qamior sy'o வூ BS go roH ௨௯ கக # 


aog aw orl!e) 9g g.o20 Quv 58 OH யெ. விவக்ஷண | 
த்‌ னவ Malo avarar gh £ar ர்‌ ௪௯௦ 
ஹவகாவரணஉ-இஜர்‌ ஹாஜெவ- விரவ a । 
avar QsuQAerAAg கெவடெெஸை த்த வா i 
வ ஷாதெலெ-ாக Wav Oa, லலெலாவாண Syg | 
Dan Jahan ஹி.சா Geracrersmje1oug> வாட்‌ 
சும 60 ag giak nA r as a ட 
saare SAAB ௧; BBR ॥ 
வாதஷால்‌ரணவாடிகா வ வரிவா௱வியெள Apn | 
ஹஊவ$ராவாண௦உ 95 உஜாடெநவெஉ$ 8.26 i 
வஹவகெதஷ: QO நவெ£$$௦ ஊய வக 2யவா avbe | 
கஜா காவி 'ஸவெஷா௦ வரம QAER oS? i 
வ௱ஈவாக? வேகக்‌ ௨10௯ rO ஷு ஹு௦லவெ | 
௨-௫ _சஷி.அரமெஃக்ஷிறு ஹவிஷூ௦ 8c SH ஐ வவ]. ர்‌ 
வாஹாவ௱ணகெவ ' நா௦ வாராய) க்ஷ வாழ | 
LIREO மாலவாஷாடுறெ? 155o adua a 
ல தாநிலெ ஸலிடஜா2ம்‌ 865 க Aag 
ஜெ மி.ஓஹொகொ வா கரவிமர)ா22ல)ஷா௦ ௨௩3 ॥ 
அரஷாவா 8 4 'ஐஜூஜொஃஅவாவ- டி | l 
ரவ்வாஸஸ சானலில்‌ Ogar 29° வூகாஉயெசு. ர்‌ 


௬௮-1.நாவியிஉடல? IET, 


ஸ்ரீ8கஹ ஹாமமஷட வ ணவ gO BOOTS | ’ 
மெய]. தஜஜொ துலா £8 ABr OLE ॥ @co 


. wga Ogayr avarrad Fo ௨9௨1௦௦ பாகிவிர, ஊடி | 


பாவா அஹிரஹி ஹெ வலி ௧82வ-௫௱கழ i 
உச ஹூ a$ 258 காயவ rasg தா | 
௨.,_நாகுாய)ு_த யஷா.தீஹா Oger ae, ॥ 
வகரடெகள உ௱$வாவ௦ ஷுஉ-௫ி_5-4) 00487 ஜாடி | 
உ௱£ரஹிக? ஜாயா _வோஹா௨௦ உ-௫வ-4௨ ஜுூவொக௯ ॥ 


a, Qor aB esn BG ayo ரா வாமா உதயா 


வராய-யிகா gato கயம்‌ ஒக்ஷஷ-௫டு ஆண பாஜி ாறு ॥ 


௬ுக்ஷ£ணாக்ஷ்கம £_நர௦ awor urain ய s | 
உரஷாசஉரஷ வரவ, வெ௱க்ஷ்ஷ-௫ 270 s9520- ॥ ௫௦௫ 


கஷெ_காமாடு.க சம 529.025 5202 38 | 
ges8r@r வகா ஹஹ ர.தா ரவ We 


ouer sriep கஷ-ணா s Ahr-v_ge0 | 
ag wae sgt POUT org Baa விலிறிஷ0 க ர்‌ 


கநிஷா grag encQuron Ler கா க fuas | 


£௦ ஸை வஹாஜ8வ$ arauez 3, ய ண்‌ ததக 
ந Swoon _stawag,o sarakay 5895 ராகி 1 


piano a eee 80.௨ ஜாரா Beo. BOUL T விவக்ஷ்ண கா oa 


த E gao கரகா மிவெடியெசு |. — 
ஹாயக$ ஷாய ஹில்‌, ம விராராயெ.கறொ..ஜ.5£ ர . ௫௧௦ 


aTe கொ௫அயெடெணவ கரவஷாரிவிஹல | l, 
po மஹ. உதிமகஹடமொஷா ௪ seo மரு ஹாணாசஷ.த 72௦ 
வழி 


18 - 


சய ater oO’ வ்‌-இவ-லாமெ.. 

ஹிஜில tas» 8 Gus கக ஷஸாஏா அயி alas | 
udo NREL 2 ஹெ.கெவ argir ஹுகர தல 3 
அட ஸரிவ்வஓஸ்ஹு wrod க்ஷ KOM பரக | 

ஸ்ரிவெர்‌ arsr Oar லெர்சதா ரிவஹவ-நி௨௦ gogr i` 
Qar ug s avait 5, யபரிவஹொ ஹூ தா | 
மிவெஜெவ௦ ஹூ$..தா.௦ gio a. Der an லகி Se ॥ 
யடாய௦ஹிடுஷ ஊிவ௦ அ oreo Caterer ons sl 
ee வடம்‌ வரணிவ 3) 

s a See வாற வாந? | ௫௧௫ 
திலா a கிகா Qarr pOr | 
உவ.மாஓயல ஹராமாக ணெ லஹிவியி ௧, ere ॥ 

COENE DI artal ó _கரணவ G52 ஞுடு | 

.௧௨கா Spo ஹல, மாவ ஹஷா கிவி? ௯, S TR a 
PRY TST 1S Soa aw) ap Serr: g, Mo. O52 004 Ola gs 
ஹஹா Ky gy e ண லெவா_நாவாணவமி a are n 
esera) 8-இம8ஜெ ண "யொஜயெ.5-62-வஜ. சாறு i, 
ஹர, ஷா.நாம.ன௦ ewer ஜாய: Sees அழக [இ 


ஷகலொவாயிி8 மல, யயர Baseno. vaglio, 
ஸிவ s dG EGOI goss ௨ வ: . ௫௨௦ 


மிரவெடக்ஷொ ்‌ daad tio vag anime Gane: 8.3] 
வரிம] ஷீ_தலிஜெ த ௩, றா வெகு வாகி வகி? ॥ 
வ விஜெச௨ி ஹாடுவ்டகெஷொ a க ஹா: 

avert by பன: அணை ன்‌ ஞு வியீயடு-௧. n 


Q T rror Bro at On @isaiero மூம்வாஷாகிவி3 ௯ ௯; CTR i 
கெ விவ t@usfai-to சாஷகைஷூசி சிடி | a 


said நாவியிவடல்‌$ ஷ்‌ shih 
ET TRENE ONO விஃவிகாயா8மா 2வரெ | : : 
ஹணெரமரா நடா௦ aloe ano air வாஹெ ஷம கெப்வா த 
O S மாவ? aT Agu anwy வணெமர L தி கீதி- ௧8 | 
லெ) மா்வாஹஷா) ஒவ யஜராய க விராஜ ட. 


ப.நரல, 8 raison gs ஐ GHB ITO 8லியீய ௧ | 
தில டப்‌ ஸரிவலுஜசெொொலி த ஷு UR ॥ 


அ௯லொஜு நா யஷ-1௦ வஜ-1_நீய௦ ers 55% 1 
வி.தா_நவ தால ராகி வஹு ஜூஷணலாஹ.ந(ி u 


மொ லஹிரணடஃவாஹாலஜி 0௨௮௨. க்ரஷ்‌ உவ) 1 
sonra syal g Baye Vary d AQae Ouse ॥ 


ெவஹ ஹுஃலலொஜ௦ வா நா-ஃலொ மாய ௧௦ யெசு | 
வி_தா Bore anonw? ம-இவாொசொ ந 2ra Os ॥ 


வெ வஜாலொகவெக்ாஷியவு நரா அயர | 
மிரவெக்ஷ விஷ ஜெ), 70௦ Sao an Guar e) oi Dearrtaig ॥ 


வூணவெ யொ.ம௨$0 se 8-0 தி 95 அஜாதிகா( | 
வவி ஹக்க] மாய; உய-வாவ யெ ॥ 


௬௦௦௯7௧) -5-500 7 லொமாய to ws van weird oS? | 


- Cad aravasl go Spo க்ஷ8$ஹெ2 தி ௮ வெ வெக ॥ 


வக்ரா 2வ- ரசியா காணி ஊூலகாகிஷூ ௪ விநுவெ& | 
வஹா மல-3857ஐ. அ ஜிபெ-ா8யமொடடெகெ3 1 


210%) 207 gyo வெஹிஹஹா a SAQA v ஹிஷ லாஜடு.ந i 
anr noir யமா UA aSQasr லவெ.தஓா 1 


ஹாயாசு௨ க்ஷாகூ உயெஅரம நாலொ-கய-ஹஉ ! 
28) வயதா ஊக செலஜெ௦ வேண; வ 4 ௫௩௫ 


šao ariar oas வாவல்‌ டும்‌. 


ap v sand siro w8 0-18 ல) வென, ஹுஹிகாடி | l 
வல விஜெ.2உடய ஜாயொ விஹிடு.கா யஜூ8ஙரெ ॥ 


ஹவிலெ ஹஹ Epro கி ERE TE மாலகெ 1 
TERE வ asprin ries rae) லியி_நா sS 


கரண, ௨௦வவசுல0செள க்ஷ8ஹெ.தி 2 வெ வெக ॥ 


உதி arden Oe, 8ஹா ஜெ, ao நாவியி 


o . o 
பழ துய வட்ல ॥ 


QUOT Eo a ௫௩௭௪3 


Ao. ரொ = ௧௦0௧௫ 


கு 


தத்தித்‌ Gea ets RAN, 


a 
சிவமயம்‌ 


4-வது அர்ச்சனாவிதிபடல :சந்த்ரிகை. 


அதன்‌ பிறகு மோக்ஷ பலனைத்‌ த௫: தாசிய சிவபூஜா விதியைச்‌ 
சொல்ல.ப்போகின்றேன்‌. . அந்தச்‌ சிவபூஜா விதான மானது பரார்த்த 
மெனவும்‌ ஸ்வார்த்த. மெனவும்‌: ப்ப ன டல 
கின்றது. பா l 


தீக்ஷையின்‌ முடிவில்‌ ஆசாரியனாற்‌ கொடுக்கப்பட்ட சிவலிங்‌ 
கத்திலாவது ம்ருத்லிங்க முதலான. விடத்திலாவது பூஜிப்பது ஆன்‌ 
மார்த்த மென்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தக்‌ காரணத்தால்‌ 
தனக்கிஷ்டமான பலனைத்தருமோ அந்தக்‌ Seas ஆன்‌ 
மரத்‌ மென்று சொல்லப்‌ படுகிற து ர டட 

- உத்தமஜாதி சங்கரஜா தி வரிக்கும்‌ ஊர்‌ பட்டணம்‌ முதலான 
விடங்களிலாவ து, ஆற்றங்கரை மலை அறுபத்தெட்டு மஹா கஷேத்ரங்‌ 
களிலாவது, ' மனதுக்கு ரம்யமான Cuy இடத்திலாவது, தானே 
யுற்பவித்தது தேவர்களால்‌ ஸ்தாபிக்கப்பட்டது பாணலிங்கம்‌ 
இருடிகள்‌ ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம்‌ இவைகளோடு கூடிய சிவாலயத்‌ 
திலும்‌, மனிதர்களால்‌ ஸ்தாபிக்கப்பட்ட சீ cag ei பகு te 
பூஜையானது PURSUE டிருக்கிறது. pi 


பரார்த்த பூஜாபலன்‌. 


பரார்த்த பூஜையானது அரசனுக்கு ஆயுள்‌ ரோகமின்மை 
சத்ருஜயம்‌: சம்பத்து இவைகளின்‌ விருத்திக்காகவும்‌.: கிராம 
முதலியவைகளின்‌ விசேஷ. விருத்திக்காகவும்‌ செய்தல்‌ வேண்டும்‌, 
பரார்த்தபூஜை சிவத்விஜர்‌ களே செய்தல்‌ வேண்டும்‌; எப்பொழுதும்‌ 
மிகுந்த தர்மிஷ்டரான ஆதிசைவ ப்ராம்மணர்‌ : ப்ராம்மணருக்குட்‌ 
சிறந்தவரென்று சொல்லப்படுகிறது. அந்தக்‌ காரணத்தால்‌ .சிவத்‌ 
விஜர்களாலேயே பரார்த்தபூஜை அவசியம்‌ செய்யத்‌ தக்கது, 


இதராள்‌ பரார்த்தபூஜை செய்வதாற்‌ பீடை. 


மற்றவர்களோ வெனில்‌, ஆன்மார்த்தத்தைப்‌ பார்க்கினும்‌ 
வேருகிய பரார்த்தத்தைச்‌ செய்வார்களாகில்‌ செய்கிறவர்கட்குக்‌ 


Bea. காரிகா மெ 2: DartwrG v- 


கெடுதலுண்டாகும்‌. யாதொருவர்‌ சிவசிருஷ்டியின்றி நான்முக 
னுடைய முகத்திலிருந்து உண்டானார்களோ அவர்கள்‌ சாதாரண 
வைதிகர்கள்‌; அவர்கட்கு பரார்த்த பூஜையில்‌ அதிகாரமில்லை. 
அவிவேகத்தாற்‌ செய்வார்களாகில்‌ அரசனுக்கும்‌ ராஜ்யத்திற்கும்‌ 
அழிவுண்டாகும்‌. சாதாரணர்களாகிய யாதொரு பிராமணர்கள்‌ 
கூலிக்காகப்‌ பரமரிவத்தைப்‌ பூஜிப்பாராகில்‌ ஆறுமாதத்திற்குள்‌' 
பாவும்‌ கெடும்‌; ஆகையாலவர்களை பரார்த்த பூஜாவி தியில்‌ பரித்யா 
கஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


சவெத்லீஜர்களின்‌ பரார்த்தபூஜா விசேஷம்‌. 


சிவதீக்ஷையினால்‌ ஆசாரியாபிஷேகஞ்‌ செய்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டவராயும்‌ சிவஞான வானாயு மிருக்கிற முன்கூறிய சிவசிருஷ்டியி 
லகப்பட்ட சிவத்விஜருக்குச்‌ சிவாக்ஞையின்‌ ஸ்வாதீனத்தால்‌ 
ரார்த்தபூஜை குற்றத்தை யடையாது. 


சிவலிங்கபூஜா பலாபலம்‌. 


அக்நிபூஜை வேதங்கள்‌ மிகுந்து தக்ஷிணையுள்ள யாகங்கள்‌ 
இவைகளெல்லாம்‌ சிவலிங்க பூஜையினுடைய. கோடியிலோர்பங்‌ 
கேனும்‌ சமமாக மாட்டாது. ஷாட்‌ குண்ய பரிபூரணரான சிவபெரு 
மான்‌, ஜநந மடைந்த எந்த ஆனமத்ரோகியால்‌ பூஜிக்கப்பட 
வில்லையோ அவன்‌ இந்தத்‌ துக்கக்கடலாகிய சம்சாரத்தில்‌ வெகு 
காலஞ்‌ சஞ்‌ சரிக்கின்றவனாவான்‌ . | 

பிராணனை விடல்‌ சிரசை யறுத்தல்‌ மு3லியவற்றில்‌ துணி 
புடையானேனும்‌ ஷ்ட்குண்ணிய பரிபூரணனான சிவபிரானைப்‌ 
பூஜியாமல்‌ புசித்தற்குத்‌ துணிபிலனாதல்‌ வேண்டும்‌.. முயற்சியாலிவ்‌ 
வாறறிந்து சதாசிவமூர்த்தியானவர்‌ பூஜிக்கத்தக்கவர்‌. 


இவபூஜாரம்பம்‌ - இரிவித விக்ன நிவாரணம்‌. 


முழந்தாள்‌ வரையில்‌ தங்களையும்‌ மணிகட்டு வரையில்‌ இரு 
கரத்தையும்‌ அலம்பி பிறகு . சிவாநுக்ரஹத்தால்‌ முவ்வித இடையூறு 
களையும்‌ போக்கல்‌ வேண்டும்‌. , அம்‌ மூவித இடையூறாவன - 
ஸ்வ்ர்க்த்திலுண்டானவை, ஆகாயத்திலுண்டானவை; பூமியி 
லிருப்பவை. :.. ட ன ப ச 


சிவாநுக்ரஹத்தால்‌ தேவலோகத்திடையூறுகளை ஞான 
திருஷ்டியாலும்‌, ஆகாயத்‌ திடையூறுகளைந்‌ புஷ்பத்தைப்‌ போடுவ 
தாலும்‌, பூமியிலுண்டா மிடையூறுகளை மும்முறை குதிகாலைத்‌ தட்டு 
வுதாலும்‌ விலக்குதல்‌ வேண்டும்‌. டட... 


சவ்‌-நாவியிலடவ$  : aai 


சிவலிங்க இருஷ்டி விசேஷம்‌, ae 
... மேற்குமுக சிவலிங்கம்‌ மிகவும்‌ சிறந்தது. அஃ து இல்லையேல்‌ 
கிழக்குமுக சிவலிங்கம்‌. தெற்கு வடக்கு முகமுள்ள சிவலிங்கம்‌ 
புத்திமான்களால்‌ சித்தி விஷயத்தில்‌ அங்கீகரிக்கப்படவில்லை- 
அவ்வாறன்றிச்‌ -சாந்திகரும முதலானதில்‌ வடக்குமுக லிங்கம்‌ 
அங்கீகரிக்கப்பட்டி ருக்கிறது. ses லு 
நிஷ்கள மூர்த்தியாகிய லிங்கத்திற்கு ஒரு த்வார முள்ள ஆல 
யக்தி லிவ்வித ஏற்பாடு. மேரு முதலிய நாலு த்வாரத்தை யுடைய 
ஆலயத்திலும்‌, நான்கு முகத்தையுடைய லிங்கத்தின்‌ விஷயத்திலும்‌ 
நான்கு த்வாரம்‌ செய்யத்தக்கது. நான்கு த்வாரமுள்ள இடத்தில்‌ 
இவ்வேற்பாடில்லை. ,எந்த திக்கில்‌ வழியானதிருக்குமோ' அதைக்‌ 
கிழக்காகக்‌. கொள்ளவேண்டும்‌. இலிங்கத்திற்‌ கெதிரான த்வார 
மெதுவோ அது கிழக்காகவும்‌, அவ்விடத்தில்‌ தத்புருஷ முகமான்து 
மேல்முகமாகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. l 

பிராகார விசேஷம்‌. 


பலிபீடம்‌ ௬ுஷபம்‌ சூலம்‌ இவை அந்த. லிங்கத்தின்‌ முகத்திற்‌ 
கெதிராக யிருத்தல்‌ வேண்டும்‌. மேல்பாகத்தில்‌ கண்பதியையும்‌ 
ஸரஸ்வதியையும்‌, வலது பக்கத்தில்‌ கங்கையையும்‌ நந்தியையும்‌, 
இடது கையடியில்‌ யமுநா நதியையும்‌ மஹாகாளரையும்‌ பூஜிக்க 
வேண்டும்‌. த்வாரங்களுடைய நான்கு முகத்தினும்‌ நந்தி மாகாளர்‌ 
கள்‌ பிருங்கி விக்நேச்வரர்‌ ௬ஷபம்‌ ஷண்முகர்‌ தேவி சண்டீசர்‌ இவர்‌ 
கள்‌ இருபக்கங்களிலு மிருத்தல்‌ வேண்டும்‌. இ 


"முறையே இவர்கள்‌, உருவத்தையும்‌ அவயவத்தின்‌ பிரிவுகளை 


யும்‌ பாவனை செய்து தமோந்தங்களாகிய ஹ்ருதயாதி மத்திரங்களா 


லேயும்‌ சந்தன்‌ புஷ்ப முதலானவைகளாலேயும்‌ பூஜிக்கத்‌ 


தக்கவர்கள்‌. 


பூஜாமண்டப. ப்ரவேசம்‌. 
ஆசாரியர்‌ சாமாந்ய அர்க்யத்தைக்‌ கொடுத்துப்‌ பிறகு வலது 


சிவபூஜா மண்டபத்தை யடைதல்‌ வேண்டும்‌.. 


1 ாரிசத்தை அடைந்தவராய்‌ வலது பாதத்தால்‌ முன்னே மிதித்துச்‌ 


' கலசஸ்தாபனம்‌. 
.... புத்திமான்‌ விக்னங்களைப்‌ போக்குவதற்காக அத்திக்கிளாயில்‌ 
க்த்தியை வைத்து. ““வாஸ்தோஷ்பதே ப்ரம்ஹ்ணஹு” என்னு 
மந்திர்த்தால்‌ பிரமனைப்‌ பூஜித்து சிவலிங்கத்தைப்‌ பிரத௯்ஷிணஞ்‌ 


' செய்து மஹேச்வரரைப்‌ பக்தியினால்‌ தோத்திரஞ்‌ செய்து பரிசார்ர்‌ 


௧௪௪ காகிகா. ௦௦8 ar@atsorG) ம. 


களாற்‌ கொண்டுவரப்பட்ட சமஸ்த சந்தன புஷ்ப சிவபூஜாதி திரவி 
யங்களின்‌ குவைகளைப்‌ பார்த்துக்‌ கலசங்களை ஸ்தாபித்தல்‌ வேண்டும்‌. 


ஞான திருஷ்டியால்‌ பார்க்கப்‌ பட்டவைகளாயும்‌, அஸ்திர 
i மந்திரத்தால்‌ ப்ரோக்ஷிக்கப்‌ பட்டவைகளாயும்‌, தட்டிப்‌ பார்க்கப்‌ 
பட்டவைகளாயும்‌, ப்ரோக்ஷிக்கப்பட்டவைகளாயும்‌, நன்றாகத்‌ தலை 
யகன்றவைகளாயும்‌, ஓட்டையில்லா தனவாயும்‌, மிகவும்‌ கெட்டியாயும்‌ 
இருக்கிற கலசங்களை க்ரஹித்துக்‌ கொண்டு வெளியில்‌ ஜலத்திற்குப்‌ 


“போக வேண்டும்‌. சாத்திர விதிப்படி உம்மை நான்‌ 'பூஜிக்கிறே 


னென்று ப்ரார்த்தித்து சிவ தீர்த்தத்தை யடைந்து ஆறங்க மந்திரங்‌ 
களினால்‌ மந்திரித்துக்‌ . கலசங்களையும்‌ ஈரவஸ்திரத்தையும்‌ அஸ்த்ர 
மந்திரத்தா' லலம்பிச்‌ சோதித்து GST காயத்ரியாலும்‌ இருதய மந்தி 
ரத்தாலும்‌ வஸ்திரத்தால்‌ வடிகட்டின ஜலத்தினால்‌ திறைத்துப்‌ பிறகு 
அந்த வஸ்திரத்தினால்‌ துடைக்கப்பட்டலைகளாயும்‌, இரட்டைநூற்‌ 
'சுற்றப்ப்ட்டவைகளாயும்‌ ஜலம்‌ நிறைந்த அந்தக்‌ கலசங்களை ஆசாரி 
யர்‌ கிரஹித்துக்‌ கொண்டு கர்ப்ப கிரஹத்தின்‌ மூன்றாவது மண்டபத்தி 
லாவது ஒவ்வொரு கையாலுமடைவிப்பிக்க வேண்டும்‌. 


தெரிந்தவன்‌ தொடைகளிலும்‌ த்வாரத்தி னிருபக்கமுள்ள கிளை 
முதலானவைகள்லும்‌ கலசங்கள்‌ படாமலும்‌, பூமியில்‌ ஜலம்‌ சிதறாம 
லும்‌ ப்பம்‌ பல செய்யவேண்டும்‌. 


; ்‌ மெழுகின பூமியில்‌ தர்ப்பை புஷ்ப்‌ முதலானவை * பரப்பி 
இருதய மந்திரத்தால்‌. எட்டு ப க்கப்ப ங்தாபித்தல்‌ 
வேண்டும்‌. 


ஒன்று,, இரண்டு, ஏழு; kita cea. ஐம்பது இறங்க 
யாவது ஸ்தாபித்தல்‌ வேண்டும்‌. . அல்லது கலசங்களின்‌ விகார 
- சங்கியையினா. லாவது 'இரட்டித்த சங்கியையினாலாவ து ஸ்நபநகலச 
“ விதி.ப்படியாவது கலசங்களை ஸ்தாபித்துப்‌ '' பிறகு ' நித்யாபிஷே க 
விதியைச்‌ செய்ய o 


l 'பஞ்சசுத்த, 

“ முத்ைவது | ' ஆன்மசுத்தி,. இரண்டாவது. “ஸ்தானசுத்தி, 

மூன்றாவது. திரவியசுத்‌ தி, . நா -காவது மந்தி] சத்தி, ஐந்தாவது லிங்க 
சுத்தி. இவ்விதமாய்‌ ஐந்து ச்‌ e 


oh விவேகியான, வன்‌: அத்தி. ற்ப னன ரன 
ற. வீட்டிலாவது, வேறிட்த்திலாவது... -ருஷியா ச நமாகிய. அர்ப்பாசன 
Is, மான்தோலரவது,, இஞஷ்டம்போலாசனு, ALGE, சரீரத்தை 


D சுது தாவியிவட Os சுடு 


நேராக வைத்து வடக்கு:முகமா ௧. இருத்தல்‌. வேண்டும்‌. அதன்பிறகு 
சந்தனத்தால்‌ பூசப்பட்ட கைகளை அஸ்திர மந்திரத்தால்‌ சோதித்தல்‌ 
வேண்டும்‌. 


அம்ருதீகரணம்‌. 


புற்ங்கைகளையு ட உள்ளங்‌ கைகளையும்‌: ஒன்றுக்கொன்று 
தொட்டு மூலமந்திரத்தால்‌ அமிருதீகரணஞ்‌ செய்து வெளஷட்டை 
முடிவாயுடைய மந்திரத்தால்‌ சத்தி சிவத்தினுடைய வித்யா சரீரத்தை 
தியானித்து, உத்தமமாயும்‌ சத்தி தத்துவத்தின்‌ முடிவிலு மிருக்கிற 
சிவத்தை மூலமந்திரத்தால்‌ ஆவாஹித்துப்‌ பஞ்சப்‌ பிரம்ம மந்திரங்‌ 
களையும்‌ அங்கமத்திரங்களையும்‌ அதிற்‌ பதியவைத்தல்‌ வேண்டும்‌. 


ருஷ்டி சம்ஹார கரந்யாச விபரம்‌. 
கிரஹஸ்தன்‌ கரநியாசத்தை . சிருஷ்டிக்‌ கிரமத்தினாலும்‌ 
வானப்பிரஸ்தன்‌ சங்கார நியாசத்தாலு b செய்தல்‌ வேண்டும்‌. பெரு 
விரல்‌ முதல்‌: சுண்டுவிரல்‌ வரை ஈசான மந்திர முதல்‌. சத்தியோஜாத 
மீறாக சிருஷ்டி ந்யாசம்‌ சொல்லப்படுகிறது. சுண்டுவிரல்‌ முதற்‌ 
பெருவிரல்வரை சத்தியோஜாத முதல்‌ ஈசான மந்திர முடிவாக 


சங்கார ந்யாசம்‌ சொல்லப்படுகிறது. உலகத்தின்‌ சிருஷ்டி சல்கார்க்‌ 
Pune aaie u இவ்விடத்துங்‌ கொள்ளக்‌ கிரமம்‌, : 


அங்கர்யாசம்‌. செய்யவேண்டிய முறைமை, 


arr நேத்திர eee உள்ளங்கையில்‌ ந்யாசஞ்‌ செய்து பிறகு. 
அங்கமந்திரங்களைப்‌ பதிதல்‌ வேண்டும்‌. பெருவிரல்‌ முதற்‌ சுண்டு: 
விரல்‌ வரை சுண்டு விரல்‌ முதற்‌ பெருவிரல்‌ வரை KLA விரலினாற்‌ 
பெருவிரலிலும்‌, பெருவிரலினாற்‌ சமஸ்த விரல்களிலும்‌ பதிதல்‌. 


- வேண்டும்‌. புத்திமான்‌ சுட்டுவிரல்‌ முடிவாய்‌ ந்யாசஞ்‌ செய்தல்‌ 


வேண்டும்‌. சுட்டு விரலினாற்‌ சிரசை நியாசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
அப்படியில்லாவிடினும்‌ அஸ்திரம்‌, கவசம்‌, சிகா, சிரஸ்‌, ஹ்ருதயம்‌ 
என்கிற மந்திரங்களைப்‌ பெருவிரல்‌ முதலாக விரல்களிற்‌ பதிதல்‌' 
வேண்டும்‌. சிருஷ்டி மார்க்கத்திற்‌ பரதிலோமமாய்ப்‌ பதியவைத்த 
லும்‌ முக்தி காமிகளுக்குச்‌ சங்கார ந்யாசமுமாகும்‌. சிரசு முதலானது. 
சிருஷ்டியும்‌, பாதமுதலான து சங்காரமுமாகும்‌. - 

அஷ்ட வித்யேச்வரர்களின்‌ . பிஜங்களைப்‌... கதன்‌ முதல்‌ 
மீட்டும்‌ பதிவித்தல்‌ வேண்டும்‌. பாவிப்பதால்‌ அம்ருதீகரணஞ்‌ 
செய்து, கவசமத்திரத்தால்‌ அவகுண்டனம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. oy 


19 . 


௧௪௫௫ காநிகாம௫ஜெ உ-௫வலாமெஃ 


களாற்‌ கொண்டுவரப்பட்ட சமஸ்த சந்தன புஷ்ப சிவபூஜாதி திரவி 
யங்களின்‌ குவைகளைப்‌ பார்த்துக்‌ கலசங்களை ஏதா றல்‌ வேண்டும்‌. 


ஞான, திருஷ்டியால்‌ பார்க்கப்‌ பட்டவைகளாயும்‌, அஸ்திர 
மந்திரத்தால்‌ ப்ரோக்ஷிக்கப்‌ பட்டவைகளாயும்‌, தட்டிப்‌ பார்க்கப்‌ 
பட்டவைகளாயும்‌, ப்ரோக்ஷிக்கப்பட்டவைகளாயும்‌, நன்றாகத்‌ தலை 
யகன்றவைகளாயும்‌, ஓட்டையில்லாதனவாயும்‌,மிகவும்‌ கெட்டியாயும்‌ 
இருக்கிற கலசங்களை க்ரஹித்துக்‌ கொண்டு வெளியில்‌ ஜலத்திற்குப்‌ 


“போக வேண்டும்‌. சாத்திர விதிப்படி உம்மை நான்‌ 'பூஜிக்கிறே 


னென்று ப்ரார்த்தித்து சிவ தீர்த்தத்தை யடைந்து ஆறங்க மந்திரங்‌ 
களினால்‌ மந்திரித்துக்‌ . கலசங்களையும்‌ ஈரவஸ்திரத்தையும்‌ அஸ்த்ர 
்‌ மந்திரத்தா' லலம்பிச்‌ சோதித்து ரூத்ர காயத்ரியாலும்‌ இரு தய மந்தி 
ரத்தாலும்‌ வஸ்திரத்தால்‌ வடிகட்டின ஜலத்தினால்‌ திறைத்துப்‌ பிறகு 
அந்த வஸ்திரத்தினால்‌ துடைக்கப்பட்டலைகளாயும்‌, இரட்டைநூற்‌ 
'சுற்றப்ப்ட்டவைகளாயும்‌ ஜலம்‌ நிறைந்த அந்தக்‌ கலசங்களை ஆசாரி 
யர்‌ கிரஹித்துக்‌ கொண்டு கர்ப்ப கிரஹத்தின்‌ மூன்ஞுவ து மண்டபத்தி 
லாவது ஒவ்வொரு கையாலுமடைவிப்பிக்க வேண்டும்‌. 


தெரிந்தவன்‌ தொடை. களீலும்‌ த்வாரத்தி னிருபக்கமுள்ள கிளை 
முதலானவைகள்லும்‌ கலசங்கள்‌ படாமலும்‌, பூமியில்‌ ஜலம்‌ Aga 
லும்‌ பத்த த்‌ செய்யவேண்டும்‌. 


மெழுகின்‌ “பூமியில்‌ தர்ப்பை புஷ்ப இல்ல்‌! 
இருதய மந்திரத்தால்‌ . எட்டு வித்யேச்வர கலசங்களை ஸ்தாயித்தல்‌ 
வேண்டும்‌. 


ஒன்று,, இரண்டு, ஏழு; autem, ஐம்பது இவைகளை 
யாவது _ஸ்தாயித்தல்‌ வேண்டும்‌. . அல்லது கலசங்களின்‌ விகார 
_ சங்கியையினா. லாவது 'இரட்டித்த சங்கியையினாலாவ து ஸ்நபநகலச 
“விதி.ப்படியாவது கலசங்களை ஸ்தாபித்துப்‌ பிறகு ' நித்யாபிஷே க 
விதியைச்‌ செய்ய oe 


| 'பஞ்சசத்தி,. 
்‌ முத்லாவது | ' ஆன்மசுத்தி, இரண்டாவது. “ ஸ்தர்னசுத்தி, 


“ஜன்றாவது திரவியசுத்தி,.ந நீ காவது மந்தி; சுத்தி, ஐந்தாவது லிங்க 
சுத்தி. இவ்விதமாய்‌ ஐந்து சத்திகள்‌. cues 


ac? 


ன ஆசம்‌... 


த அிவேகியான வன்‌, சத்தி. செ பபப ம்ப ல்க இடத்‌ 
Ap வீட்டிலாவது, பவே.றிடத்திலாவது: ருஷியா ச நமாகிய ;தர்ப்பாசன 
ரன்தோலரவதது,, இஷ்டம்போலாசன, மிட்டுச்‌., சரீரத்தை 


T சது தாவியிவடி ல #20 


நேராக வைத்து வடக்கு:மூகமாக. இருத்தல்‌_வேண்டும்‌. அதன்பிறகு 
சந்தனத்தால்‌ பூசப்பட்ட கைகளை அஸ்திர மந்திரத்தால்‌ சோதித்தல்‌ 
வேண்டும்‌. 


அம்ருதீகரணம்‌. 

புற்ங்கைகளையுட உள்ளங்‌ கைகளையும்‌: ஒன்றுக்கொன்று 
தொட்டு மூலமந்திரத்தால்‌ அமிருதீகரணஞ்‌ செய்து வெளஷட்டை 
முடிவாயுடைய மந்திரத்தால்‌ சத்தி சிவத்தினுடைய வித்யா சரீரத்தை 
தியானித்து, உத்தமமாயும்‌ சத்தி தத்துவத்தின்‌ முடிவிலு மிருக்கிற 
சிவத்தை மூலமந்திரத்தால்‌ ஆவாஹித்துப்‌ பஞ்சப்‌ பிரம்ம மந்திரங்‌ 
களையும்‌ அங்கமத்திரங்களையும்‌ அதிற்‌ பதியவைத்தல்‌ வேண்டும்‌. 

l ருஷ்டி சம்ஹார கரந்யாச விபரம்‌. ' 

கிரஹஸ்தன்‌  கரநியாசத்தை  சிருஷ்டிக்‌ கிரமத்தினாலும்‌ 
வானப்பிரஸ்தன்‌ சங்கார நியாசத்தாலு॥ ம செய்தல்‌ வேண்டும்‌. பெரு 
விரல்‌ முதல்‌: சுண்டுவிரல்‌ வரை ஈசான மந்திர முதல்‌ சத்தியோஜாத 
மிருக. சிருஷ்டி ந்யாசம்‌ சொல்லப்படுகிறது. சுண்டுவிரல்‌. முதற்‌: 
பெருவிரல்வரை சத்தியோஜாத முதல்‌ ஈசான மந்திர முடிவாக 


சங்கார ந்யாசம்‌ சொல்லப்படுகிற து. உலகத்தின்‌ சிருஷ்டி காக்‌ 
பு கரந்யாசமாகி.ப இவ்விடத்துங்‌ கொள்ளக்‌ கிரமம்‌, 


அங்கர்யாசம்‌ செய்யவேண்டிய முறைமை, 


நேத்திர ங்ற்திரத்தை உள்ளங்கையில்‌ ந்யாசஞ்‌ செய்து ane. 
அங்கமந்திரங்களை ப்‌ பதிதல்‌ வேண்டும்‌. பெருவிரல்‌ முதற்‌ சுண்டு. 
விரல்‌ வரை சுண்டு விரல்‌ முதற்‌ பெருவிரல்‌ வரை ௬ட்டு விரலினாற்‌ 
பெருவிரலிலும்‌, பெருவிரலினாற்‌ சமஸ்த விரல்களிலும்‌ பதிதல்‌: 
வேண்டும்‌. புத்திமான்‌ சுட்டுவிரல்‌ முடிவாய்‌ ந்யாசஞ்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. சுட்டு விரலினாற்‌ சிரசை நியாசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
அப்படியில்லாவிடினும்‌ அஸ்திரம்‌, கவசம்‌, சிகா, சிரஸ்‌, ஹ்ருதயம்‌ 
என்கிற மந்திரங்களைப்‌ பெருவிரல்‌ முதலாக விரல்களிற்‌ பதிதல்‌' 
வேண்டும்‌. சிருஷ்டி மார்க்கத்திற்‌ ப்ரதிலோமமாய்ப்‌ பதியவைத்த 
லும்‌ முக்தி காமிகளுக்குச்‌ சங்கார ந்யாசமுமாகும்‌. சிரசு Gaora a 


சிருஷ்டியும்‌, பாதமுதலான தசங்காரமுமாகும்‌, 


` அஷ்ட வித்யேச்வரர்களின்‌ | -பீஜங்களைப்‌. , பெருவிரல்‌ முதல்‌ 
மீட்டும்‌ பதிவித்தல்‌ . வேண்டும்‌. பாவிப்பதால்‌ அம்ருதீகரணஞ்‌ 
செய்து, கவ்சமந்திரத்தால்‌ அவகுண்டனம்‌ செய்தல்‌ வேண்டும்‌... 


19 


சச்சு காரிகாம8-வ-டவ-லோெ. 


coe a -கரந்யர்௪ விசேஷம்‌, ன 

நத ல்லா சிகீகரணம்‌ செய்யப்பட்ட விருகரங்கள்‌ சமஸ்த 
கர்மங்களிற்‌ சாமர்த்திய முள்ளதாக ஆகும்‌. சகளீகரணத்திலும்‌ 
சந்த்யாகாலத்திலுர்‌ ஆசமனத்திலும்‌ அவ்வாறே அந்தக்‌ கர்மத்தின்‌ 
ன்‌ விதிதளிலும்‌ கரந்யா சம்‌ செய்தல்‌ வேண்டு ம்‌. 


சிவத்யானம்‌. 


; மனிதன்‌ தேஹத்‌ தில்‌ வியாபாரித்த மனதைச்‌ சங்கார முத்திரை 
யால்‌ தகைந்து ஹ்ருதயகமல குஹையை ஆதாரமாக வுடைய பரம 
சிவத்தினிடத்திலாவ து, பரிசுத்தமாகிய சிதாகாசத்திலாவ து, குடிலை 
வ்யாபினி,தந்வி, சமநா, உன்மனா என்னும்‌ ஐந்து சத்திகள்‌ முறையே 
இருதயம்‌, கண்டம்‌, தாடை, புருவம்‌, நெற்றி என்னும்‌ ஐந்திடங்களைத்‌ 
தடை ந்‌ து கொண்டீருக்கவும்‌ அவைகளின்‌ மேல்‌ யாதொரு ப்ரம்மரந்தி 
ரத்தி விருக்கிற சத்தியி னிடத்திலாவது சேர்ப்பித்தல்‌ வேண்டும்‌. 


முதலில்‌ த்யானத்தைச்‌ செய்து பிரகு தேஹத்தைத்‌ தஹித்து 
போககர்மங்களின்‌ ரக்ஷா Afat ஆசாரியர்களால்‌ மீட்டும்‌ தேஹத்‌ 
தைக்‌ .கற்பிக்கல்‌ வேண்டும்‌. ஞானாக்நி சமஸ்த கர்மங்களையும்‌ 
நி.ரிஷத்திற்‌ பஸ்பமாகச்‌ செய்யும்‌, முக்தி கர்மத்தில்‌ அந்தத்‌ தேஹ 
மான து சிவாஞ்ஞையின்‌ சுவாதீனத்தால்‌ உயமாவ தில்லை. 


சிகாக்ர த்வாதசாந்தத்தி லிருக்‌கிற உலகத்தினுடைய சிருஷ்டி 

லய போகாசிகளுக்யக்‌ காரணமான த்ரோபாவகரி யென்னும்‌ * வத்தி 
னுடைய்‌ :- சத்தீயான து அவ்வாஞ்ஞையை நடத்தச்‌ சித்தமாயிருக்‌ 
கிறது... :.. 

எவ்விதம்‌ அழுக்கோடு கூடின பொன்‌ நெருப்பினாற்‌ சோதிக்‌ 
படுமோ அவ்விதமே இந்தப்‌ புருஷனானவன்‌ நாசம செய்யப்பட்ட 
சமஸ்த குற்றங்களை யுடையவனாயும்‌ : மலரஹிதனாய்‌ மிகுதியாகின்‌ 
றான்‌... அவ்விதமே தாரண யோகத்தினால்‌ நாசஞ்‌ செய்யப்பட்ட 
பாவங்களை யுடையவனாகவும்‌ மலரஹிதனாகவும்‌ அதிகாரத்தி னதீனத்‌ 
தால்‌ மீட்டுஞ்‌. சரீரத்தை mh Adm òr. 
pr யாதொரு புருஷன்‌ தீக்ஷை செய்விக்கப்பட்டானோ அவன்‌ 
ப்ரத்யக்ஷமான ஜீவன்‌ முத்தனாகச்‌ சொல்லப்படுகிறான்‌ . பிறகு இவ்‌ 
வாறு சித்தலயத்தைச்‌ செய்து அதன்‌ பிறகு அத்திலக அய்‌ வை 
செய்தல்‌ வேண்‌ து 


` ஆன்மசு த்தி- - கலாசோதனை, 


ஒன்று மூன்று ஐந்து. ஒன்பது இருபத்தைந்து முப்பத்தாறு 
என்கிற தத்வங்களீல்‌ 'தீக்ஷாவிதியில்‌ யாது சொல்லப்பட்டதே அது 
TE 


த்‌ 


தும. நாவியிவடல?: .. ௪௪௭... 


போல்‌ இவ்விடத்திலும்‌ செய்தல்‌... வேண்டும்‌. பஞ்சதக்வத்கின்‌ 
முறையாக தேஹ சுத்தியின்‌ பொருட்டுச்‌ சோ திப்பதைச்‌. Qarni 
போகின்றேன்‌. 


நிவிர்த்தி, ப்ரதிஷ்டை, வித்தை, சாந்தி, க்ப்‌ 
எனக்‌ கலைகளிருக்‌ கின்றன, அந்தக்‌ கலைகளா லேயே ஸமஸ்த வுலகங்‌ 
களும்‌ வ்யாபரிக்கப்பட்டன. இவ்விஷயத்தில்‌ மந்‌, திரங்களும்‌ wae 
களும்‌ வர்ணங்களினால்‌ வ்யாபரிக்கப்பட்டன, வர்ணங்கள்‌ ௨ EEN 
களால்‌ வ்யாபரிக்கப்பட்டன, உலகங்கள்‌ தத்வங்களால்‌ வ்யாபரிக்கப்‌ 
பட்டன, தத் வங்கள்‌ கலைகளால்‌. வ்யாபரிக்கப்பட்டன, இந்தக்‌ கலா 
சோதனா விஷயத்தில்‌ இருபத்தைந்து மார்க்கங்களா :. கற்பிக்கப்‌: 
பட்ட கலைகள்‌ இவ்வாறு முறையாக யோஜித்துச்‌- சோ திக்கத்தக்கன£௨ 

மந்திரம்‌ .மந்திரதேவதை. முதலானவைகளாலேயும்‌ . வர்ணத்‌ 
தின்‌ அடையாளம்‌ உருவம்‌ குணம்‌: இவைகளாலேயும்‌ .. விரலின்‌ 
கணுக்கடோறும்‌ ப்ராணாயாமத்தோடு கூடின யா தொரு த்யானமோ, 
அதுவே இந்த விஷயத்தில்‌ விஷத்தைப்‌ பேதக்குவதுபால்‌: சாகை 
யாகச்‌ சொல்லப்பட்ட. து. 3 


. அடியிற்‌ கூறியவண்ணம்‌ (தோரணை) pies, 


பூதம்‌ ப்ருதுவி அப்பு தேயு வாயு ஆகாயம்‌ 
உருவம்‌ நாற்கோ மூன்றாம்‌ முக்கோ அறுகோ வட்டம்‌: ::.: 
ணம்‌ பிறை ணம ணம்‌ - 
- ்‌ வட்டம்‌ ந a 
திறம்‌ பொன்மை வெண்மை சிவப்பு ' கறுப்பு புகை: 
குறி, வஜ்‌ ம்‌ . தாமரைப்‌ ஏழுசிகை ஆறு அண்ட யாள்‌ 
ர பூ ள்ளி பட மில்லை; ட: 
பீஜம்‌. ல ட அ ர ய ப. ஹப 
தெய்வம்‌. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்‌ மஹேச்‌ சதாசிவர்‌. : 
வரர்‌ ; 
மந்த்ரம்‌ சத்யோ வாமதே ears தத்புருஷம்‌ ஈசாநம்‌ 
ஜாதம்‌ வம்‌: 
அங்கம்‌ ஹ்ருதயம்‌ சிரசு சிகை கவசம்‌ அஸ்த்ரம்‌ 
கலை திவிர்த்தி த்த வித்தை சாந்தி சாந்தியா 
தீதம்‌ 


உத்காதம்‌ ஹ்லாம்‌-5 ஹ்வீம்‌-4 ஹ்ரூம்‌-8 ஹ்யைம்‌-2 ஹெளம்‌-1. p 


்‌ ப்ரு திவிதத்வம்‌ - ஹ்ருதயஸ்தானம்‌, அப்புதஃவம்‌ - கண்டம்‌,' 
தேயுதத்வம்‌ - இரண்டுகபோலங்கள்‌,. .வாயுதத்வம - புருவநடு 
ஆகாசதத்வம்‌ - பி.ம/ந்திரம்‌. இதுவன்றி. வேறுமதம்‌.. . Lig ad =, 
முழங்கால்‌ வரை. அப்பு - நாபி வரை, தேயு - கண்டம்‌. வரை 
வாயு.- - முகம்‌ வரை, ஆகாசம்‌, - முகத்திற்குமேல்‌,. ee டடத 


TE arai vos arbatordv. 


.... ப்ராணாயாமம்‌. . 


னி ப்ராணாயாமம்‌ சம்க்ஷேபமாகச்‌ சொல்லப்படும்‌. முக்கியமாய்‌ : 
ணை க்ஷ ழீ 


ரேசகம்‌ பூரகம்‌ கும்பகம்‌ என மூவிதமா யப்யசித்தல்‌ வேண்டும்‌. 
அவை முறையே D ௨, ம என்கிற அக்கரங்கள்‌ கூறப்பட்டன, 
அவைகட்கு முறையே ப்ரம்மா விஷ்ணு ருத்ரர்‌ அதிதேவதைகள்‌. 


ஆன்மர்‌ வித்யா அவென்னும்‌ பெயருள்ள ஐத்‌ துவங்கள்‌ அம்முறையே 


கொள்ளப்படும்‌. 


ரேசக மூதலான கிருத்தியங்களில்‌ வெவ்‌. வேருகய்‌. பண்கள்‌ 
ரண்டு. மாத்திரைகள்‌. - அதமகாலம்‌. இருபத்துநான்கு மத்திமம்‌. 


முப்பத்தாறு உத்தமமாகும்‌,. 


'அசுத்தமாகிய' தேகத்தை யடைந்திருக்கிற தகராகாசத்திலிருக்‌ 
கிற வாயுவை: (ரேசித்து) வெளிவிட்டு, சுத்தவாயுவை .மெள்ள' 
(பூரகத்தால்‌) உள்ளேவாங்கிச்‌ சேர்த்து (கும்பகத்தால்‌) நீர்‌ நிறைந்த: 
குடம்போலசைவற்றிருந்து பின்பு. மீட்டும்‌ வெளியே ப ilies 
வேண்டும்‌. 


ரேசிக்குங்கால்‌ கத்தத்‌ யுச்சரித்துத்‌ ர! கண்டி 
கையைக்‌ கட்டிக்கொண்டு பசுபதியாற்‌ கூறிய சாத்திர விதிப்படி 
பந்தத்தை விடுவித்து ரேசித்தல்‌ வேண்டும்‌. 


பிறகு அப்போதைக்‌ கப்போது நாடி முடிச்சுகளின்‌ பிரிவுகளை 
யும்‌ பாவித்தல்‌ வேண்டும்‌. : இந்த ஜீவனுக்கு அம்‌ முடிச்சுகளை அதி 
க்ரமிப்பதால்‌ ஓரிடத்திருந்து வேறிடமடையப்‌ பட்டதாகும்‌. சூக்ஷ்மப்‌ 
பிராணாயாமத்தைச்‌ செய்து தேஹத்திலிருக்கிற சக்கரம்‌ போல்‌ 
அநுஷ்டித்தல்‌ வேண்டுய்‌. த்வாதசாந்தத்தைப்‌ பிளந்து செல்லும்‌: 


(உத்காதக்ரந்தி) CEDG grigi க்ரந்திகளால்‌ சிவத்தோடு கலந்த. 


eee r 
ப்ராசாதமந்‌ திர த்யா௩ம்‌. 


விடவேண்டுவனவும்‌ பெறவேண்டுவனவும்‌ தல புத்தி 
மான்‌ பூரகத்தின்‌ முற்பாதியில்‌ ப்ருதுவி தத்துவத்தால்‌ சம்சாரமென்‌ 
னும்‌ விருக்ஷத்தை வேர்மேலாகக்‌ கிளைகள்‌ . கீழாகச்‌ செய்‌ து, பூரகத்‌ 
தின்‌ பிற்பாதியால்‌ ஜலதத்துவத்தால்‌ ஜலம்‌ பாய்ச்சி, uss புஷ்ப 
பலங்களோடு கூடி ரம்யமாக விருக்கிற அந்தச்‌ சம்சார விருக்ஷத்தை 
வைராக்ய மென்னும்‌ கத்தியாற்‌ சேதித்து, கும்பகத்தால்‌. அக்நி தத்து 
வத்தால்‌- உலர்த்தி ஞானாக்நியாற்‌ காற்பெருவிரல்‌ முதல்‌ உச்சந்தலை' 
வரை தஹிக்கப்‌ பட்டதாய்ச்‌ செய்து, பின்பு ரேசகத்தின்‌ முற்பாதி! 
யால்‌ வாயுதத்துவத்தாற்‌ பத்துத்‌" -திசைகளினும்‌ “பஸ்மமாகப்‌ பரவச்‌! 


ants ர வியிஉடல?” ர்‌ கச: 


செய்து, முடிவாகிய ஆகாயதத்துவத்தால்‌ ரே சக்த்தின்‌ -பிற்பாதியால்‌. 
சுத்தமர்யும்‌- மலர ஹிதமாயும்‌ இருக்கிற சிதாகாசத்தில்‌ ஒடுங்கின தாகப்‌: 
பாசசித்து மஹாமாயா சரீரத்தை நீக்கிச்‌-சத்தி ட ன்ட்‌ சரீரத்தை 
யுண்டாக்குதல்‌ வேண்டும்‌. 


அதனை -அம்ருதத்தால்‌ cho HT HCH செய்வித்தும்‌ பிறகு வித்யா 
தேஹத்தை விந்யாசஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


மாத்ருகைகளின்‌ ஸ்வரூபமாயும்‌ இச்சா ஞான க்ரியா சக்தி 
களைக்‌. கண்களாகவு முடைய ஆன்மாவை யவ்விடத்து ஆவாஹித்து 
மந்திர புஷ்பங்களை: யடைந்தவனாய்‌ முத்திரையால்‌ சிரசில்‌ - ஈசான 
மந்திரம்‌, முகத்தில்‌ - தத்புருஷ மந்திரம்‌, ஹ்ருதயத்தில்‌ - அகோர 
மந்திரம்‌, குஹ்யத்தில்‌ - வாமதேவ மந்திரம்‌, பாதத்தில்‌ - சத்தியே! 
சத்தியோஜா £&ீ ம தக்‌ அம்‌ 'முத்திரைகளோடு ப்‌ செய்‌ 
தில்‌ வேண்டும்‌. ல ட்‌ 


மாலாமந்‌ 8s த்யா௩ம்‌. 


சிரசுமுதல்‌ பாதம்‌ வரை ங்கப்‌ “வித்யசித்தல்‌ 
வேண்டும்‌. 


மேல்நோக்கு கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு. முகங்கனில்‌ 
முறையே ஈசானாதிகளால்‌ நியசித்தல்‌ வேண்டும்‌. 


அறிந்தவன்‌ பீஜாக்டிரத்தை யாகிலும்‌ முப்பத்தெட்டுக கலை 
களையாகிலும்‌ நியசித்தல்‌ வேண்டும்‌... 


மேனோக்கு சிரஸில்‌ -- ஈசாநஸ்‌ ஸர்வ்‌ வித்யா நரம்‌ நம: 


கிழக்கு சிரஸில்‌ — - ஈச்வரஸ்ஸ்ர்வபூதா நாம்‌ நம: 

தெற்கு சிரசில்‌. -(பீரஹ்மாதிபதிர்‌) ப்ரஹ்மணோததி 
பதிர்ப்ரஹ்மா நம, 

வடக்கு சிரஸில்‌ — சிவோமேஅஸ்‌ து pu: 


மேற்கு சிரஸில்‌. — — ஸதாசிவோம்‌. நம:  ... என்னும்‌ 
முடிவை யுடையதாய்‌ விந்யசித்து, ஈசாநாதி சிரஸிற்‌ குரிய சசிநீ, 


அங்கதா, இஷ்டா, மரீசி, ஜ்வாலிநீ என்னும்‌ ஐந்து கலைகள்‌" அவ்வ 
நாமங்களா லேயே ப்ரணவத்தோடு விந்யசிக்க. ' : 


கிழக்கு முகத்தில்‌ 


— தத்புருஷாய வித்மஹே நம: - 
~ தெற்கு முகத்தில்‌ 


_ எ மஹாதஜேவாயதீமஹி நம: 
வடக்கு முகத்தில்‌ -- தந்நோருத்ர pu: 
மேற்கு முகத்தில்‌... அ-ப்ரசோதயாத்‌ நம: என்னும்‌ 
முடிவை: யுடையதாக ந்யாசித்து சிரஸில்‌ வியக்தகலை (மேனோக்கு 
முகத்தில்‌ அவ்ய்க்த்கலாயைஃ சாந்திய்தீதை) என்னுமோர்‌ கலையை 


ற arblar og வால லொமெ- 


ந்யாசித்து - தத்புருஷாதி முகத்திற்‌ குரிய சாந்தி, வித்யை, பிர 
நிஷ்டை,” நிவிர்தி என்னும்‌ நான்கு கலைகளை அவ்வ நாமங்களா 
லையே ப்ரணவத்தோடு விநீயசிக்க, 


தெற்கு -- 
அகோரம்‌ ஹ்ருதயம்‌ - தமை: - அசோரேப்ய நம: 
; கண்டம்‌ - மோஹா - அதகோரேப்யோ நம: 
h .. ..வலது புஜம்‌ -ரகஷா -கோர நம: 
OLDO Beg புஜம்‌ - நிஷ்டா - கோரதரேப்யோ நம: 
_ நாபி - ம்ருத்யு. - ஸர்வதஸ்ஸர்வ. நம; 


வயிறு - மாயை . - சர்வேப்யோ நம: 
a . புட்டம்‌ அபயா - நமஸ்தேருத்ர நம: 
்‌ மார்பு-ஜரா.. .- ரூபேப்யோ நம: 


P பகுரூப கலைகள்‌ தட்டியது பிரணவத்‌் துடன்‌ வித்யா 
தேகத்திற்‌ கற்பிக்க .- ப eee 


. வடக்கு l 
வாமம்‌ குஸ்யம்‌ - ரஜா - வாமதேவாய நம: 
இலிங்கம்‌ - ரக்ஷா - ஜ்யேஷ்டாய நம: 
'வலது தொடை - ரதி .. - ருத்ராய நம: 
இடது தொடை. - பால்யா - காலாய நம: 
வலது முழங்கல்‌ - காமா - கல நம: 
இட து முழங்கால்‌ - சம்யமீ - - விகரணாய நம? 
வலதுகண்ட சதை - கிரியா பல நம: . 
இட துகண்ட சதை - புத்தி - விகரணாய நம: 
வலது "இடுப்பு முட்டி-கார்யா -பல நம? 


இடது இடுப்பு முட்டி - தாத்ரீ - ப்ரமதநாய நம: 
இடுப்பு - ப்ராம்மணீ - ஸர்வபூததமநாய po: 
உலது பார்சம்‌ - மோஹினி - மநோ நம: 
இடது பார்சம்‌ - பவா F ~ உந்மனாய நம: 


இவ்வாறு. சொல்லப்பட்ட வாமதேவத்திற்குரிய பதின்மூன்று கலை 
களைப்‌ பிரணவத்தோடு த்யாசிக்க வேண்டும்‌. 


மேற்கு: | 
சத்யோஜாதம்‌: வலது பாதம்‌ - “சித்தி. - E ப்ர 
>. ஙத்யாமி நம? 
இடது. பாதம்‌ - குத்தி. யொத்த 
ன i ட. ten பை நம்‌? 


வலதுகை = க்க = பவே pu: 


ah rage ae 


இடதுகை: - லக்ஷ்மி அபவே Biz 
மூக்குநுனி. = Guar - அநாதிபவே por 
சிரச ~ - காந்தி - பஜஸ்வமாம்‌ நம; 
வலது புஜம்‌ - ஸ்வதா - பவ நம: ர 
இடது புஜம்‌ - த்ருதி. - உத்பவரய pw: 
இவ்வாறு சத்யோஜாத கலைகள்‌ எட்டையும்‌ 'மற்ற்வ்ந்றையும்‌ அவ்வ 
வற்றின்‌ முத்திரையால்‌ பிரணவத்தோடு ந்யாசிக்க வேண்டும்‌. 
ஆக:முகம்‌--ஐந்து, இடம்‌ முப்பத்தொன்று, கலை முப்பத்தெட்டு... 


i இவ்வாறு முப்பத்தெட்டு கலா ந்யாசத்தால்‌ வித்யா தேஹத்‌ 
தைச்‌ செய்து, மூல மந்திரத்தையும்‌ ஒன்றாக ஆவாஹித்‌ துப்‌ பிறகு 
அங்கந்யாசஞ்‌ பரு வேக மம 


ஹ்ருதயத்தில்‌ — ஹிருதயமந்திரம்‌ 


சிரஸில்‌ . சிரோ மந்திரம்‌ es 
சிகையில்‌  — சிகா மந்திரம்‌ — 
ஸ்தனமத்தியில்‌-- கவச மந்திரம்‌ 
கைளில்‌ — அஸ்த்ர மந்திரம்‌ 


இவ்வங்க ந்யாசம்‌ செய்‌ து பிறகு அக்ஷர sured அழுஷ்டித்தல்‌ 
வேண்டும்‌. ' அவை வருமாறு : 


(இடம்‌) (அக்ஷரம்‌) (ருத்திரர்‌) (ருத்ரி) ... 
கேசங்களின்‌ நுனி gb அம்‌ ஸ்ரீகண்டாய  பூர்ணோதர்யை நம: 
நெற்றி ஓம்‌ ஆம்‌ அநந்தாய விரஜாயை நம: 
வலது நேத்ரம்‌ ஓம்‌ இம்‌ சூக்ஷ்மாய சால்மல்யை.நம.... 
இடது நேத்ரம்‌ - ஓம்‌ ஈம்‌ த்ரிமூர்த்தயே  லோலாக்ஷ்யை pw; ` 
வலது செவி ஓம்‌ உம்‌ ,அமரேச்வ: வர்த்துளரஷ்யை நம: 

ராய 
இடது செவி ஓம்‌ ஊம்‌ அர்க்கீசாய தீர்கககோணாயை ம: 


வலது நாசித்வாரம்‌ “ஓம்‌ ரும்‌. பாரபூதயே தீர்க்கமுக்யை நம? = 
இடது நாசித்வாரம்‌ ஓம்‌ ரூம்‌ நிதநேசாய்‌ கோமுக்யை mo: ` 


வலது கன்னம்‌ | ஓம்‌-லும்‌ ஸ்தாணவே தீர்க்கஜிஹ்வாயைநம: 
இடது கன்னம்‌ -- - ஓம்‌ லூம்‌ ஹராய. 'குண்டோதர்யை: pin: 
மேலுதடு ஓம்‌. ஏம்‌. சண்டீசாய்‌ ஊர்த்வகேச்யை | நம: 
கீழுதடு. 2 er இம்‌ ஐம்‌ பெளதிகாய விக்ரு திமுக்யை pwo: 
மேற்பற்கள்‌. .. . -. ஓம்‌ ஓம்‌. சத்யோஜா .ஜ்வாலாமுக்யை: put 


தாய 


அறி 
(இடம்‌). :... 


கீழ்ப்பற்கள்‌.” 


சிரசு 
முகம்‌ . 


வலதுகை 
வலது முழங்கை 
வல து மணிக்கட்டு 


வலது உள்ளங்கை 


வலதுகை நுனி 
இடதுகை ` 
இட து முழங்கை 
இடது மணிக்கட்டு 
இட து உள்ளங்கை 
இடதுகைநுனி 
வலது.தொடை: 
வலது முழங்கால்‌ 
வலது கணுக்கால்‌. 
முட்டி ்‌ 
வலது wise 


வலது. earners 


இடது தொடையடி. 


இடது முழங்கால்‌ . 
இடது கணுக்கால்‌ 
oa முனை Pa 
இடதுபாதம்‌ 


இடது உள்ளங்கால்‌ i 


நுனி * 
oud. HLT es iD” 
Qs. பார்சம்‌ e ... 
புட்டம்‌ . 
நாபி: J 
ஹ்ருதயம்‌ 
suse 


காிகா.ம08. உவ லாெ.. 


AT (ருத்திரர்‌) 
- ஓம்‌.ஒளம்‌ அநுக்ரஹே உல்காமுக்யை நம: 


சாய 


ஓம்‌ அம்‌. க்ரூராய .. 
ஓம்‌ அ: 


இதுவரை உயிரெழுத்துக்களின்‌ ந்யாசம்‌., 


ஓம்‌ கம்‌ 


3? 


; ௪ம்‌ 


வம்‌ 
மம்‌ 


வம்‌ 


. மஹாசேநாய 


க்ரோதீசாய 
சண்டேசாய 
பஞ்சாந்த 
காய 
சிவோத்த 
மாய 


ம்‌ ஏகருத்ராய 
| கூர்மாய 
h ஏகநேத்ராய 


சதுர்முகாய 


ம அஜேசாய 


சந்த்ராய 
ஸோமேசாய 
லாங்கலிதே 
தாருகாய 


ம்‌ அர்த்தநாரீச்‌ 


- வராய. . 


D உமாகாந்தாய 


ஷடீசாய 
டிண்டிநே 


அத்ரயே 


ஈசாநாய 
ய்‌ 


Corala 
சிகிநே 


பாலிநே 


(asf) 


ஸரீமூக்யை நம: 
வித்யரக்யை நம: 


மஹாகாள்யை நமஃ: 


சரஸ்வத்யை: நம: 


சர்வசித்திகெளர்யை 


pu: 


த்ரைலோக்ய வந்த்‌ : 


பாயை நம; 


மந்த்ரசத்யை நம: 
ஆத்மசக்த்யை நம: 
பூதமாத்ரே நம: 
லம்போதர்யை நம: 
த்ராவிண்யை நம: 
நகர்யை நம: 
கேசர்யை நம: 
மஞ்ஜர்யை நம? 


ரூபிண்யை நம: 


வீராயை நம்‌: 


-காதிர்யை நம: 


பூதாயை நம: 


_ பத்ரகாள்யை நம: 


கோமத்யை நம: 


"சங்கின்‌ ன்யை நம: 
கர்ஜின்யை நம? 


காளராத்ரியை நம: 


- . குப்ஜின்யை நம: 
i ஜலகண்டாய 
_க்விரண்டாய 

'மஹாகாளாய 
-த்வகாத்மனே 


காமிந்யை நம: 


ஜயாயை நம: 
.சுமுகேச்வர்யை நம: 


வஜ்ராயை நம: ” f 


கடுக. 


ARE வியிஉட_₹:- ட 


ரக்தம்‌ | ஓம்‌ ரம்‌. ரக்தாத்மனே ல்க 
புஜங்காய ரேவத்யை நம: ' 
மாம்சபிண்டம்‌ ஓம்‌ லம்‌ வசாத்மனே 
7 பிநாகிநே மாதவ்யை நம? 
கொழுப்பு ஓம்‌ வம்‌ மேதோமயரய oe 
கட்கீசாய லாருண்யை நம? 
எலும்பு ஓம்‌ மாம்‌ அஸ்தியாத்மனே 
பேகாய வாயவ்யை நம? 
மஜ்ஜை ஓம்‌ ஷம்‌ மஜ்ஜாத்மனே 
: ஸ்வேதாய ரக்ஷோபதாரிண்யை 
Gy ga ஓம்‌ ஸம்‌ சுக்லாத்மனே : i நம? 
ப்ருகவே ஸஹஜாயை நம: 
ப்ராணன்‌ ஓம்‌ ஹம்‌ ப்ராணாத்மனே 
லகுளீசாய  லக்ஷ்யை தம? 
- லிங்கத்தடி, ஓம்‌ ளம்‌ லிங்காத்மனே 
ட தமோரூபாய வியாபிந்யை pu: 
விங்கநுனி ஓம்‌ க்ஷம்‌ க்ரோதாத்மனே : 


வர்த்தகாய  மாயாயை நம: 


இவை மெய்யெழுத்துக்களின்‌ ந்யாசம்‌. 


இவ்வாறு ஹ்ருதயம்‌ முதலான ஸ்தானங்களை யடைந்திருக்கிற 
வர்ணங்களால்‌ மாத்ருகாவயவங்களைக்‌ கற்பித்தல்‌ வேண்டும்‌. 


ப்ரணவத்தையும்‌ ஹம்ஸம்‌ என்பதை ஆதியிலும்‌ wo என்பதை 
தடுவிலும்‌ vvo என்பதை அந்தத்திலும்‌ ந்யாசிக்க. 


ஷடங்கம்‌. 


ஓ ருஷீச்வரர்களே! மாத்ருகை ஸ்தனம்‌ இரண்டுகண்கள்‌ சிரசு 
ஹ்ருதயம்‌ முதலாகிய cere கூடின து, இதை ஷடங்க 
மென்‌ ன்று சொல்லப்படும்‌. 


முதலிற்‌ கூறிய ப்ரணவம்‌ நடுவிற்‌ கூறிய அக்ஷரம்‌ இவைகளைச்‌ 
சேர்த்‌ துச்சரிக்கத்‌ தக்கது. அல்லாவிடில்‌ தனியே ப்ரணவமாவ து 
அல்லது தனியே அக்ஷரமாவது . சேர்க்கவேண்டும்‌. இவைஃளின்‌ 
லோபம்‌ கீலகமென்று நினைக்கப்படுகிறது. சஞ்சரிக்கிற யாதொரு 
அந்த மந்த்ரதேவதையின்‌ ரூபக்தை யெழுதுவனோ அவன்‌ கீலகத்‌ 
தைச்‌ சேர்த்தா வது லோபிக்கச்‌ செய்தாவது உச்சரித்தல்‌ வேண்‌? டம்‌. 
சமஸ்த மந்திரங்களை யுச்சரிப்பதில்‌ அந்த அக்ஷரம்‌ சேர்ப்பதினாலும்‌ 
யுக்‌ தியினாலும்‌ வன்னம்‌ சித்தியின்‌ ee ee oh 
ஜபித்தல்‌ வேண்டும்‌. . : 

20 


௧௫௪ காதிகா.208 :வா௫ுவ-4லாமெ. 


இந்த சமஸ்தமாகிய்‌ இருதயம்‌, சிரேர்‌, Aar, கவச, நேத்ர, 
அஸ்த்ரம்‌ என்னும்‌ ஆறு மந்திரங்களையும்‌ முறைதவறுமற்‌ ல்‌ 
a அறிந்து அநுஷ்டித்தல்‌ வேண்டும்‌. 

| கீலகம்‌-நம:, ஸ்வாஹா, வஷட்‌, ஹும்‌, வெளஷட்‌, பட்‌ 
என்ற ஜாதிகள்‌. l l 


இவ்வாறறிந்‌ து.அக்ஷா நீயாசத்தைச்‌. செய்து பிறகு தத்வங்க 
ளொன்பதையும்‌ நீயாசிக்க. 


தத்வ ந்யாசம்‌, 


say பிம்பத்திற்குச்‌ சமமாகிய நாதத்திலும்‌ புருவ மத்தியிலும்‌ 
தாலுவின்‌ ரந்த்ரத்திலும்‌ கண்டம்‌ இருதயம்‌ நாபி இவ்விடங்களிலும்‌ 
சாச்வத ஸ்தாநத்திலும்‌ மூலஸ்தாநத்திலும்‌ சாத்திரப்படி கண்டத்தி 
லுச்சரிக்கப்பட்ட மந்திரத்தையே ந்யாசம்‌ செய்க, — 

நாபியிலும்‌ 'ஹ்ருதயத்திலும்‌ நெற்றியிலும்‌ மேளனையோடு 
கூடிய த்ரியாக்ஷரத்தை ந்யாசம்‌ செய்க. . 


பிறகு வ்யோம வ்யாபினி மந்திரத்தைச்‌ சிரசுமுதற்‌ : காற்பெரு 
விரல்‌ அளவாய்‌ ந்யாசம்‌ செய்க, 


இவ்வாறு திவ்ய தேஹத்தில்‌ PIN சமூகத்தை யடைந்தவ 
னாய்‌ முறையாகப்‌ பூஜை ஹோம சமாதிகளுக்கு இடங்களைச்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 


பூஜை ஹோம சமாதி, 
பூஜை ஹ்ருதயத்திற்‌ செய்யத்‌ தக்கது. ஹோமம்‌ நாபியிற்‌ 


செய்யத்‌ தக்கது. சமாதி புருவமத்ய மாகிய லலாடத்திற்‌ செய்யத்‌: 


தக்கது. 

சமாதி எங்கும்‌ வ்யாபகராயும்‌ வரத்தைக்‌ கொடுப்பவராயும்‌ 
இருக்கிற ஈச்வரனை த்யா நித்தல்‌. 

ஈச்வரனை ஆவாகிப்பதற்குத்‌ தகுதியாகிய ஹ்ருதயத்தில்‌ 
இடத்தைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. ` 

இவ்விடத்திற்‌ கூறும்‌ மடக்‌ வண்ணம்‌ ஆசநமமைத்தல்‌ 
வேண்டும்‌. 

சந்தன முதலாகியதால்‌ தேவனை ஆவாஹித்து ட்டம்‌ 
சிவ த்தைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. 


ஸ்வபாவமா யுண்டான நாபிகுண்டத்தில்‌ உயர்ந்த PROPR l 


களால்‌ ஓமித்‌ து திருப்தி செய்தல்‌ வேண்டும்‌, 


N 


அவ நரவியிவடல? ௧௫௫ 


அடக்கப்பட்ட அபானவாயுவின்‌ . தொழிலினால்‌ - இயற்கையா 
யிருக்கிற நெருப்பைச்‌ சோபிக்கச்‌ செய்து சிவஸ்தானமாகிய புருவ 
மத்தியில்‌ படிகம்‌ போன்ற நிறமுடையதும்‌ மிகுந்த காந்தி யுடையது 
மான சிவலிங்கத்தை த்யானித்து, அந்த லிங்கத்தில்‌ மனமொருமித்தவ 
னாய்‌ அதன்‌ மத்தியில்‌ இருக்கிற - பரமசிவத்தை Sunnie! aa f 
நாடியில்‌ வாயுவைப்‌ பூரித்தல்‌ பூஜையாகும்‌. 


பிங்கலை நாடியில்‌ ஞாநாமிருதத்தை ஓமம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
மூலாதாரத்தில்‌ ப்ராணவாயுவை ப்ரவேசிப்பித்து மூலகுண்டலினி 
யோடு முடிச்சைப்‌ பிகிந்து கும்பித்து தேவநாடியில்‌ thf.» gs கோண்‌. 
டத்தில்‌ (புருவமத்தியில்‌) த்யாநத்தை அப்யாசிக்க. 

அவ்வாறன்றி ஆசையான்‌. மிகுந்த மானத யாகத்தைச்‌ செய்‌ 
வானாகில்‌ சிவதத்வ முதல்‌ பூமி தத்வம்‌ வரையுள்ள த்த்வக்‌ கூட்டங்‌ 
களின்‌ ஸ்வரூபத்தை யுைை.ய தனது தேகத்தை த்யானித்‌.து' அவ்‌ 


_ விடத்துள்ள மூன்று பக்ஷங்களையுஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. : ஆசனம்‌. 


மூர்த்தி சம்பு வென்னும்‌ மூன்று பக்ஷத்தையும்‌ அவ்வாறே மூன்று 
பக்ஷத்தின்‌ ஸ்தாநத்தை யடைந்திருக்கிற நான்குவித தத்வ சமூகங்‌ 
களையும்‌ த்யாநித்தல்‌ வேண்டும்‌. . 


மிகவும்‌ விஸ்தாரமாகிய இந்தத்‌ தேகத்திற்‌ சிவசத்தியால்‌ hide 
சநத்தைச்‌ செய்‌ து அஷ்ட வித்தியேசுரர்களையும்‌ சரீரமாகச்‌ செய்து 
சிவத்தை ஆவ! ஹனஞ்‌ செய்‌ து கர்ணிகையிற்‌ பஞ்சப்ரஃ ம அங்கமந்‌ 
திரங்களாற்‌ சூழப்பட்டவராயும்‌ ப்‌) மத கணேசுரர்களஃ லும்‌ திக்பால 
கர்களாலும்‌ வஜ்ர மந்திரத்தை முன்பாகவுடைய அஸ்த்ர மந்திரங்‌ 
களாலும்‌ : சூழப்பட்டவராயும்‌ வுள்ள மஹாதேவரைப்‌ பூஜித்தல்‌ 
வேண்டும்‌. 


இருபத்தேழு அல்லது மூன்று அல்லது ஓராவரணத்தாஎ ஈவது 
சத்தியைத்‌ குவறாமற்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. l 
மானதமா யியற்றிய வீட்டில்‌ மானத கற்பித வவயவங்களால்‌. 
மானதமாய்ப்‌ பாவித்து பரமசிவத்தைச்‌ சதா பூஜை ee 
வேண்டும்‌. 
காருட மந்திரத்தை த்யாநிப்பவ னெவ்வாறு எத்தன்‌ Ai 


பீடா நிவாரண பலனை யடைகின்றானோ அவ்வாறே இந்தச்‌ சிவத்தி 
யான விஷயத்தில்‌ தன்னா விச்சிக்கும்‌. பலனைப்‌ பெறுவான்‌. 


 ப்ராணவாயுவின்‌ விருத்தியால்‌ பூஜையைச்‌ செய்வதெவ்வா றோ 
அவ்வாறே e தத க்‌ வாயுவை வெளியிடல்‌ 
வேண்டும்‌. X ; ; e த 


'க௫௬ காதிகா மெ ௨-0 வ-4லா௦ ம... 


nu சத்திகளால்‌ பஞ்ச ப்ரம்ம மந்திரங்களையும்‌ சிவாங்க்த்தையும்‌ 
-சிவமூர்ர்த்தியையும்‌ மஹேசுரர்‌ சதாசிவர்‌ சிவரென்னு மவரையும்‌ 
பூஜித்துப்‌' பிறகு ரேசகம்‌ செய்க. அஷ்ட. வித்யேசுரர்‌, ப்ரமது 
'கணேசுரர்‌, லோகபாலகர்‌, அஸ்திர தேவர்கள்‌ ஆவரணங்களிலும்‌ 
பிறகு ருத்ரா உரணங்களிலும்‌ ரேசகம்‌ செய்க, மறுபடியும்‌ ஆவரணத்‌ 
தைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. 
; “ADL பிங்கலை நாடிகளின்‌ முகத்தால்‌ வீண்‌ சிரம முண்டாகும்‌. 
சூரிய சந்திர நாடிகள்‌ கெடின்‌ பூஜையான து இஷ்ட சித்தியைத்‌ 
தீரும்‌. 

சுஷும்னை நாடியின்‌ நடுவே யடைந்திருக்கிற ப்ராணனிடத்‌ 
தில்‌ சமஸ்த தேவர்களையும்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறன்றி 
அறுகுணமுள்ள தேகத்தின்‌ பொருட்டாவது, அதன்‌ பிறகு சத்தி 
சரீரத்தை யுடைத்தாகிய ஆசிரியர்‌ ப்ருதிவீதத்‌ துவ முதலான எட்டு 
வித புஷ்பங்களாகிய தத்வ சமூகங்களைச்‌ சமர்ப்பித்தல்‌ வேண்டு 
மென்பது, பூமிதத்வம்‌ - கந்தமாகும்‌, . ஜலதத்வம்‌ - அபிஷேகமும்‌ 
தாகத்திற்குத்‌ தீர்த்தமும்‌ நைவேத்தியமு மாகும்‌, தேயு தத்வம்‌- தீபங்‌ 
களின்‌ வரிசை, வாயுதத்வம்‌ - விசிறி முதலாயின, ஆகாயம்‌-இதிலுற்‌ 
பவித்த சப்தம்‌ பாட்டு முதலாயின. 


இவ்வாறு வேறு தத்வங்களையும்‌ யுக்திக்குத்‌ தக்கபடி நிவேதித்‌ 


துச்‌ சிவத்தினாற்‌ சொல்லப்பட்டது போல்‌ த்யாநிக்கில்‌ த்வந்த்வ 
ரஹிதனாய்‌ மோக்ஷத்தை அடைகின்றான்‌. 


இவ்வாறு ஆன்ம சுத்தியைச்‌ செய்து பிறகு ஸ்தான சத்தி 
யைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. - . T 


பூ ase. 
தாளமுத்திரையைச்‌ செய்து அஸ்த்ர மந்திரத்தால்‌ ப்ராகா 
ரத்தை ஸ்மரித்தல்‌. வேண்டும்‌, அதற்கு: வெளியிற்‌ கவசமந்திரத்தி 
னாலேயே தாப்பாளை த்யாறித்‌ த அதந்கு வெளியில்‌ விக்கினத்தைப்‌ 
போக்குவதற்காக அஸ்திர மந்திர சமூகத்தை ந்யாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. ர l 


திரவிய சுத்தி... 


பிறகு ஆகாயத்தின்‌ ஸ்தானத்தை த்யா நித்து திரவியங்களின்‌ 
சுத்தியைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. அதன்‌ பிறகு அஸ்த்ர மந்திரத்தால்‌ 
கந்தோதக பாத்திரத்தில்‌ ஜலத்தைப்‌ பூரித்து அந்தத்‌ தீர்த்தத்தால்‌ 
சுத்திக்காக அஸ்த்ர மந்திரத்தை யுச்சரித்து ப்ரோக்ஷிக்க வேண்டும்‌. 
அர்க்ய பாத்திரம்‌ சங்கு பாத்ய ஆசமன பாத்திரம்‌ உபயோகமுள்ள 


*வ.-1.மாவியிஉடக? :- ௧௫௭ 


வேறு பாத்திரங்கள்‌ என்பவைகளை அஸ்த்ர மந்திரத்தால்‌ அலம்பல்‌ 
வேண்டும்‌. அதன்‌ பிறகு இருதய மந்திரத்தால்‌ பார்த்‌ துக்‌ கவசமந்தி 
ரத்தால்‌ அவகுண்டனஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. பொன்‌, வெள்ளி, 
செம்பு, நாரிகேளம்‌, சங்கு, முருக்கு தாமரை இலைகளாற்‌ செய்தது, 
மரப்பாத்திரம்‌. மண்பாத்திரம்‌, வேறு யந்திரம்‌ முதவானவைகளிற்‌ 
செய்த பாத்திரம்‌ சிவ பூஜையிற்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

பிறகு (சந்தன) தீர்த்த பாத்திரத்தில்‌ அஸ்த்ர மந்திரத்தினால்‌ 
ஜலத்தைப்‌ பூரித்துப்‌ பரிசாரகர்களாற்‌ கொண்டுவரப்பட்ட சந்தன 
புஷ்ப முதலான யாவற்றையும்‌ புண்யாஹவாசநம்‌ செய்து, இருதய 
மந்திரத்தால்‌ புரோக்ஷித்தல்‌ வேண்டும்‌. 


பாத்யபாத்ர ஐலம்‌. 


பாத்நிய பாத்திரத்தை யலம்பி சந்தன வாசளை ஜலத்தினால்‌ 
நிறைத்தல்‌ வேண்டும்‌. வெட்டி வேரும்‌ சந்தனமும்‌ பாத்யபாத்திரத்‌ 


தில்‌ சேர்க்க வேண்டும்‌. 


ஆசமனபாத்ர ஜலம்‌. 


அவ்வாறே ஆசமநத்திற்காக ஆசமன பாத்திரத்தை ஸ்தாபித்‌ 
தல்‌ வேண்டும்‌. முப்பழம்‌, கற்பூரம்‌, கிள்ளுபத்ரம்‌, கோஷ்டம்‌ ஆச 
மன epee ஹ்ருதய மந்திரத்தினாலேயே சேர்த்தல்‌ வேண்டும்‌. 


அர்க்யபாத்ர ஜலம்‌. 


பிறகு அர்க்கிய பாத்திரத்தில்‌ வேறு சந்தன தீர்த்தம்‌ ந்யாசம்‌ 
செய்ய வேண்டும்‌. ஜலம்‌, பால்‌, தர்ப்பை நுனிகள்‌, அரிசி, புஷ்பம்‌, 
எள்ளு, கோ துமை, (வெண்‌) கடுகுகளோடு கூட எட்டங்கம்‌ அர்க்கிய. 
பாத்திரத்தில்‌ சேர்க்கவேண்டு மென்று சொல்லப்பட்டது. : 


விசேஷார்க்கியத்தைச்‌ செய்து அந்த அர்க்கிய பாத்திரத்தில்‌. 
மந்திர சமூகங்களை ந்யாசஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. அம்ருத மந்திரத்‌ 
தினால்‌ பரமீகரித்‌ துக்‌ கவச மந்திரத்தினால்‌ மறைத்‌ துப்‌ பூஜை செய்தல்‌ 
வேண்டும்‌. 


௮ர்க்கெயஐல ட்ரோக்ஷண விபரம்‌, 


அந்த அர்க்ய ஜலத்தால்‌, கவச மந்திரத்தால்‌ தர்ப்பையோடு 
சந்தனத்தையும்‌, புஷ்பத்தையும்‌, தூபத்தையும்‌, தீபத்தையும்‌, அர்க்கி 
யத்தையும்‌, நிவேதனத்தையும்‌ புரோக்ஷித்தல்‌ வேண்டும்‌. : அயிர்‌, 
பால்‌, நெய்‌ முதலியவைகள்‌ ஹ்ருதய மந்திரத்தால்‌ ப்ரோக்ஷித்தல்‌ 
வேண்டும்‌. பூஜைக்காகச்‌ சேர்க்கப்பட்ட த்ரவ்யத்தை ம்னு 
மந்திரிக்க வேண்டும்‌. ல 


sA ariar oae வாமுவ-4வாட ம. 


ஏலம்‌ வெட்டிவேர்‌ முப்பழங்கள்‌ சூடம்‌ குங்குமப்பூ சந்தனம்‌ 
அகில்‌ பத்திரங்களும்‌ வாசனையுள்ள புஷ்பங்களும்‌ கூடின ஜலம்‌ 
கிடைத்தற்குத்தக்கபடி பரமசிவத்தினுடைய அபிஷேக காரியத்தில்‌ 
விதிக்கப்பட்ட து, 


இவ்விதியில்‌ ஏழைகளால்‌ முற்கூறிய திரவிய சமூகங்களில்‌ 
யாதொன்று சேகரிக்கக்‌ கூடியதோ அதனை க்ரஹித்தல்‌ வேண்டும்‌. 
புஷ்பங்களோடு கூடிய அற்க்ய ஜலத்தை அதன்‌ சுத்திக்காக இருதய 
மந்திரத்தால்‌ சகல ஸ்நாந கும்பங்களில்‌ நிறைத்தல்‌ வேண்டும்‌. 


அவ்வாறன்றிச்‌ சந்தனம்‌ வஸ்த்ரம்‌ பூஷணம்‌ நைவேத்பம்‌ 
புஷ்பம்‌ இவைகளை ஹ்ருதயத்தில்‌ பரிசுத்தமா யிருக்கிற அந்த ஸ்வ 
பாவமுடைய அங்க மந்திரங்களாலும்‌ ஸத்யோஜாத வாமதேவ 
அகோர தற்புருஷ ஈசான மந்திரங்களாலும்‌ அபிமந்திரித்து மிகுந்‌ 
திருப்பதை: த்ரவ்ய சுத்திக்காகக்‌ காயத்திரியால்‌ மந்திரித்தல்‌ 
வேண்டும்‌. 


பால்‌ தயிர்‌ நெய்‌ தேன்‌ சர்க்கரை சந்தனஜலம்‌ இவைகளை. 
ஸ்நாநத்திற்காக இருதய மந்திர முதலானவைகளாலாவது மந்திரித்‌ 
தல்‌, வேண்டும்‌. 

சேரதிக்கப்பட்டதாயும்‌ மந்திரிக்கப்பட்டதாயு மிருக்கிற திரவி 
யங்களை முறையாக சந்தன முதலானவைகளாற்‌ . பூஜித்து அம்ருத 
மென்னும்‌ பெயருள்ள முத்திரையால்‌ அம்ருதீகரித்துப்‌ பாவித்தல்‌ 
வேண்டும்‌. 


கிரமப்படி இவ்வாருகிய த்ரவ்யங்களால்‌ ஆன்மாவைப்‌ பூஜித்‌ 
தல்‌ வேண்டும்‌ சந்தனப்‌ பொட்டிட்டுச்‌ சிரசிற்‌ புஷ்பத்தை வைத்தல்‌ 
வேண்டும்‌, 

மந்த்ர சுத்தி, 

இஷ்டமாக மெளனத்தைக்‌ .கிரஹித்து அதன்பிறகு மந்‌ திரங்‌. 
களைச்‌ சோதித்தல்‌ வேண்டும்‌. மந்திரங்கட்டு மாலை முதலாகிய ஐச்‌ 
வர்ய சமூகங்கள்‌ சொல்லப்பட்டன. அம்‌ மாலை முஃலிய மந்திர 
ஜாலங்களை யெழுப்புவதாகிய சிவாஞ்ஞா சத்தியானது ஓம்‌ நம? 
என்று ஸ்மரிக்கப்‌ பட்டது. ஓங்கார மூதல்‌ நமோந்தமாக விருக்கிற 
மந்திரங்களை முழுமைக்கும்‌. படித்தல்‌ வேண்டும்‌. புஷ்பாஞ்‌ சலி 
செய்‌ து சிவாபிப்பிராயமாகப்‌ பாவிக்கப்பட்ட வராயும்‌ மும்மாத்திரை 
முதலிய க்ரமத்தினாலேயே எவ்வளவு பர்யந்தம்‌ நாதத்தின்‌ இரலை 
படல்‌ ஞ்‌ அதுவரைப்‌ படித்தல்‌ வேண்டும்‌. 


இவ்வாறு சுத்தமாகிய தத்துவத்தைச்‌. சேனிப்புகால்‌ மந்திர்‌ 
சுத்தி ஆகும்‌, 


4 


௯௬௯௮-4. நாவியி iL @ 8 a@an 


பஞ்ச கவ்வியம்‌. 
பிறகு பஞ்சகவ்வியத்தைச்‌ சேர்க்க வேண்டும்‌. இந்தப்‌ பிர 
கரணத்தில்‌ அதன்‌ செய்கை சொல்லப்படுகிறது. (சொல்லப்படுகிற 
தென்பதனால்‌ இதனை உத்தர காமிகத்துட்‌ கூறியிருப்பதனைச்‌. சந்தர்‌ 
பாநு கூலமாக யிவ்விடம்‌ கூறப்படுகிற தென்ப து கருத்து. இப்படலம்‌ 
125-வது ஸ்லோக முதல்‌ 267-வது ஸ்லோகம்‌ வரை “Ne 
துரை த்திருப்பதைக்‌ கண்டு கொள்க.) 


மண்டபத்தின்‌ மங்களகரமாகிய விடத்தில்‌ ஒன்பதரையாகச்‌ 
செய்யப்பட்ட க்ஷேத்திரத்தில்‌ ஐந்து பாத்திரங்களை ஐந்து தத்துவங்‌ 
களாற்‌ செய்யப்பட்ட ந்யாசத்தில்‌ வைத்தல்‌ வேண்டும்‌. ஆசாரியர்‌ 
புரு ஷகாலத்தில்‌ சாதாக்ய தத்வத்திலிருக்கிற சிவத்தில்‌ நன்றாக 
ஸ்தாபிக்கப்பட்டதாயும்‌ மிகவுங்‌ குளிர்ச்சியரயும்‌ நல்ல நிற முள்ளதா 
யும்‌ அமிருத ஸ்வரூபமாயு மிருக்கிற கும்ப ரத்நோதகத்தைச்‌ சங்கற்‌ 
பித்துப்‌ பால்‌ தயிர்‌ நெய்‌ பசுவின்‌ சாணம்‌ கோமூததிரம்‌ ' வைத்தல்‌ 
மவண்டும்‌ 


பிறகு. ஸ்தாபித்தல்‌ - ஈசாநாதி மந்திரங்களால்‌ ஒன்று. இரண்டு 
மூன்று நான்கு ஐந்துமுறை மந்திரிக்கப்பட்டதாயு மிருக்கிற தருப்பை 
ஜலத்தை ஆறுமுறை. அம்ருதீகரித்துப்‌ பூஜித்துச்‌ வேமத்திரத்தால்‌ 
அவ்வாறையும்‌ ஒன்றாகச்‌ சேர்த்தல்‌ வேண்டும்‌. 


பால்‌ தயிர்‌ நெய்‌ தேன்‌ சர்க்கரை த்த மிட்டு 
றைய்‌ பரிசுத்தகரமான இருதய முதலான a tad a darodd h 
காக அபிமந்திரித்தல்‌ வேண்டும்‌. 


கூறிப்போந்த பஞ்சகவ்யத்தை நித்யமாயர்வது, ' விசேஷ 
காலத்திலாவது இஷ்டசித்தியைக்‌ குறிக்குங்‌ காலத்திலாவது சீவபிரா . 
னுக்கு அபிஷேகஞ்‌ செய்வித்தல்‌ வேண்டும்‌ . 


ஸ்நபறம்‌, 


இனி விதிப்படி ஸ்நபந  கலசஞ்‌ செய்யத்தக்கது. அதுவு 
E அஸ்த்திர. மந்திரத்தாற்‌ பூமியைச்‌ சோ தித்தல்‌ ' 
வேண்டும்‌. வாமதேவத்தால்‌ மெழுகுதல்‌ வேண்டும்‌. அகோரக்‌ 
தால்‌ எப்படித்‌ தாலப்ரமாணமோ அப்படி சூத்திர ந்யாசஞ்‌ செய்யத்‌ 
தக்கது. மூன்று. தாலப்‌ பிரமாணம்‌ த்தம்‌ enemy sf எ வற்றினும்‌ 
சாதாரணமாகச்‌ சொல்லப்பட்ட து. 


எப்பொழுது திக்கில்‌ நான்கிதழை யுடைத்தாயிருக்கிற ஜந்து 
கலசங்களை . ஸ்தாபிப்ப தண்டாகுமோ அப்பொழுது நான்கு பக்கத்‌ 


௮௯௦ சாறதிகா.மட8 இவல மெ. 


தினு மொன்றாகச்‌ சூழப்பட்ட்‌ = விதிக்குகளிலும்‌ ஒன்பது கலச ஸ்தானங்‌ 
கள்‌ உண்டாகும்‌: 


ஓ அந்தணர்களே 1. பிறகு இருபத்தைந்து கணக்குள்ள து. 
அதற்கு-நான்கு பக்கத்திலும்‌ சூழப்பட்டது நாற்பத்தொன்பது. பின்‌ 
நூற்றெட்டு 


இருபத்தைந்து : கணக்குள்ளதாய்‌ பஅத்பமக்த்திலிருக்கிற 
கலசங்களை விட்டு நான்கு பக்கத்திலும்‌ இரண்டு மார்க்கத்தோடா 
வது, ஓர்‌ மார்க்கத்தோடாவது கூடியிருத்தல்‌ வேண்டும்‌. வெளியி 
லிரண்டாவரண மிருத்தல்‌ வேண்டும்‌. . எட்டு த்வாரங்களோடு 
கூடினதாயு மிருத்தல்‌ வேண்டும்‌. மத்தியிலிருக்கிற கலசங்கள்‌ பதி 
னைந்து சங்க்யை யுள்ளதாகவும்‌, விதிக்கில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட கலசங்‌ 
கள்‌ ஒன்பதாகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. மதினைந்து சங்க்யையுள்ள 
மத்யபாகத்தில்‌ அதன்‌ மத்தியிலிருக்கிற மூன்றையும்‌ விடல்‌ வேண்‌ 
டும்‌. இது நூற்றெட்டின்‌ விவரமல்லவா ! ஆயிரமாயின்‌ ஒன்பததிக 
மாகும்‌. 


... ஒன்றரை முழமகலமாவது அவ்வாறன்றி ஒரு அஸ்தப்‌ பிரமாண 
முள்ள்தாயாவ'து இருக்கிற இரண்டு நூல்‌ கிழக்கு மேற்காகவும்‌, 
தெற்கு வடக்காகவும்‌ சுற்றல்‌ வேண்டும்‌. வெளியிற்‌ சுற்றினால்‌ 
பதினான்கு - கணக்கிடப்பட்ட ஆவரணம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
மார்க்கத்துக்‌ குள்ளிருப்பததை ஆவாகனம்‌ செய்யச்‌ சாத்திரத்தி Cow 
பாடானது சொல்லப்பட்டது, நடுவிலிருக்கிற வ்யூகத்திற்கு நான்கு 
பக்கத்திலும்‌ நான்கு குண்டமாவது, எட்டு குண்டமாவது, நாற்பது 
வ்யூகத்திற்கு வேறாக இருபத்தைந்து குண்டமாவது ஆகும்‌. 

ஆசாரியர்‌ ஆயிரத்தெட்டுக்‌ கலசங்களைப்‌ பார்க்கினும்‌ வெளியி 
லிருக்கிற ஆவரணத்தை விடவேண்டும்‌. அந்தக்‌ கலச ஸ்தாநங்‌ 
களில்‌ ஆக்நேய முதலான மூலைகளிலிருக்கிற நான்கு வ்யூகத்தைச்‌ 
செய்யவேண்டும்‌. மற்றவை யாவும்‌ முன்கூறியதற்குச்‌ சமமாகும்‌. 
பிறகு ஐம்பது நூற்றெட்டு ஆகும்‌. எட்டு சங்கியையோடு கூடின 
தாயும்‌ . மத்திம பக்ஷமாயு மிருக்கிற இருநூறு கலசங்களில்‌ எட்டு 
குண்டமாகும்‌. ஆவரணத்திற்கு வெளியில்‌ பதினாறு கணக்கிடப்‌ 
பட்ட கலசங்களைக்‌ திக்கு விதிக்குகளை யடைந்திருக்குர்படி கிரஹித்‌ 
தல்‌ வேண்டும்‌. அவ்வாருயின்‌ அவ்வெட்டு வ்யூகமானது முற்‌ 
கூறிய சங்கியையோடு கூடினதாகும்‌. 


்‌ தற்புருஷ மந்திரத்தால்‌ நாலுபடியளவு ஜலம்‌ மேடையானது 
பூரிக்க வேண்டும்‌. அதன்‌ பிறகு அதற்‌ கிரட்டிப்பா யாரம்பித்து 
ஓன்றை விருத்தி செய்து பத்து பங்கு வரையிலும்‌ சிவகும்பத்தில்‌ 
அளவாகும்‌. கலசத்தில்‌ நிறைப்பதில்‌ நான்கு மூன்று இரண்டு 


ஜி ; \ 
a ee 


௯௮-$_நாவியிஷ்டல$ l ௧௬௪ 


ஒன்று சங்க்யைகள்‌ செய்யப்பட்ட படியளவு ட பனக 
ஆகும்‌. 


கலசத்தில்‌ மூன்று இரண்டு ஒரு குத்தரங்களில்‌ முறையாகச்‌ 
abpa வேண்டும்‌, 


லவங்கம்‌ பச்சை கற்பூரம்‌ ஆலம்பழப்‌ விலாமிச்சை வேர்‌ இந்த 


ஜாதிகளோடு கூடின சிவதீர்த்தம்‌ சிவமந்திரத்தினால்‌ மத்திரிக்கப்‌ 


பட்டதாக ஆகவேண்டும்‌. அந்தச்‌ சிவ தீர்த்தத்தாலேயே கும்பத்‌ 
தையும்‌ அம்மன்‌ கலசங்களையும்‌ நிறைத்தல்‌ வேண்டும்‌. பிறகு மும்‌ 
முதலாகவும்‌ முப்பத்தாறு தத்துவங்களின்‌ முடிவாகவும்‌ இருக்கிற 
தர்ப்ப கூர்ச்சங்களை ஈசான மந்திரத்தால்‌ த்ரவ்யமூலமாக விந்யாசம்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. சிவகும்ப சத்திகும்பங்க ளிரண்டையும்‌ வஸ்தி 
ரத்தினாற்‌. சுற்றி சிவகலச சத்திகலசத்தில்‌ நவரத்ன பஞ்‌ சரத்ன்‌ 
மிவற்றை விந்யாசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌, 

நான்கு திக்குகளிலும்‌ பாத்ய மாசமனம்‌ அர்க்யம்‌ பஞ்சகவ்யம்‌ 
இவை இருத்தல்‌ வேண்டும்‌: பிறகு விதிக்குகளில்‌ தர்ப்போதகம்‌ 
பால்‌ தயிர்‌ நெய்‌ இவைகளிருத்தல்‌ வேண்டும்‌. 


இரண்டாவது ஸ்தாபனம்‌ சொல்லப்பட்டது, 
நித்தியம்‌. 
இனி மூன்றாவது சொல்லப்படுகிறது. தேன்‌, பொரி, கேழ்‌ 
வரகு மா. பொரிமா, மஞ்சள்‌, பூலாக்கீரை, கருப்பங்கிளை, வாழை, 


எள்‌, வெண்கடுகு, பலாமரத்தின்‌ வேர்‌, தேங்காய்‌, இரண்டு நாவல்‌ 
கொடி மாதுளை யென்பவைக ளிருத்தல்‌ வேண்டும்‌. 


இருபத்தைந்து கலசத்தி னடுவில்‌ உள்ளாவரண த்தைத்‌ தள்ள 
வேண்டும்‌. அவ்வாறு செய்தால்‌ — இவ்விடத்திற்‌ கலசங்கள்‌ 
பதினாருகும்‌. l 

நான்கு திக்குகளிலும்‌ விதிக்குகளிலும்‌ பாத்திய முதலமன 
அஷ்டகமானது சொல்லப்பட்டது. நடுவில்‌ தேன்முதலெட்டு 
சங்கியை சொல்லப்‌ பட்ட. து. 

முன்‌ சொல்லப்பட்ட இம்‌ மூன்று கலசவிதானம்‌ நித்ய கர்மத்‌ 
தில்‌ விசேஷ்மாகச்‌ சொல்லப்பட்டது. இந்‌ நித்ய கர்மத்தில்‌ இருபத்‌ 
தைந்து கணக்குள்ள கலசம்‌ ப்ரசம்சை செய்யப்‌ பட்டது. மிகவும்‌ 
உத்தமமாகிய பூஜைகள்‌ நூற்றெட்டுகலசத்தை முடிவாக தலைத்‌ 

நைமித்திகம்‌, 


நைமித்திகமானது அதற்கு மேற்‌ முன்‌ சொல்லப்பட்டவைக 
ளென்று ப்ரசித்தமாகச்‌ சொல்லப்‌ பட்ட து. இந்தச்‌ சமஸ்த திர வியங்‌ 
களையும்‌ மூலமந்திரத்தினால்‌ விந்யாசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
21 


௧௬௨ காரிகாம068 ௨-௫வ-4லா௦ ம. 


; Quora விதைகளை மடக்குகளா லாவது தளிர்களாலாவ து 
மறைத்து இருதய மந்திரத்தால்‌ நானாவிதங்களான வஸ்திரங்களைக்‌ 
கொடுத்து ஆசமன மந்திரத்தைக்‌ கற்பித்து, இந்தக்‌ கும்பத்தில்‌ 
மூர்த்தியை ஸ்மரிக்க வேண்டும்‌. பஞ்ச பிரம்ம மந்திரங்களால்‌ சகளீ 
கரித்து, அதன்‌ கலைகளை aie ae விந்யாசம்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌.  : i 

'குருவானவர்‌ ந்யாசம்‌ செய்யப்பட்ட வித்யாதத்வ சரீரத்தை 
யுடைத்தான அந்த ரூபத்தைத்‌ .தியானித்துச்‌ சிவத்தை ந்யாசம்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. கலச ஸ்தாபன முதலானதைச்‌ செய்‌ து, இருதய 
மந்திரத்தால்‌ பாத்ய முதலாகியதைக்‌ கொடுத்து, சந்தன புஷ்பங்களை 
யும்‌ தூப தீப அர்க்கியத்தையும்‌ சமர்ப்பித்து இலிங்க முத்திரையைக்‌ 
காண்பித்து கவசமந்திரத்தால்‌ அவகுண்டனஞ்‌. செய்தல்‌ வேண்டும்‌. 


ப்ராம்மண ச்ரேஷ்டர்களே! வர்த்தநீ கலசத்தில்‌ கெளரியைப்‌ 
பூஜித்து யோநி முத்திரையைக்‌ காண்பித்து பஞ்ச பிரம்ம மந்திரங்‌ 
களை ஈசான மந்திரத்தை விட்டு ஐந்து முறை ஸ்மரித்தல்‌ வேண்டும்‌. 

வெளியில்‌ வித்யேஸ்வரர்கள்‌ ஏற்பாடு செய்யப்பட்டனர்‌. 
திக்குகளில்‌ . ஒன்பது மூர்த்தீசுரர்சள்‌ ஏற்பாடு செய்யப்பட்டனர்‌. 
இருபத்தைந்து கணக்குள்ள மத்தியில்‌ வாமதேவர்‌ முதலானவர்கள்‌ 
ஸ்மரிக்கப்பட்டனர்‌. வெளியில்‌ அங்குஷ்டர்‌ முதலான எட்டு கணே 
சுரர்கள்‌; அவ்வாறே குரோதர்‌ முதலான எண்மர்‌, சதருத்ரர்‌ முதலான 
வர்கள்‌: 

“ ஸ்நப்ந கலச விஷயத்தில்‌ நாற்பத்தொன்பது தேவதைகள்‌ 
சம்மதிக்கப்‌ பட்டனர்‌. நடுவில்‌ வித்யேசுரர்கள்‌ பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌ 
வெளியில்‌ சதருத்ரர்கள்‌ சம்மதிக்கப்‌ பட்டனர்‌. நடுப்‌ பாகத்தில்‌ 
வித்யேசுரர்களாகிய தேவர்கள்‌ பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌. அதற்கப்பால்‌ 
சிவமேயல்லவா! அவரும்‌ ஸஹஸ்ர நாமங்களால்‌: அதனினும்‌ 
ட தத்த வலைய படிக்கப்‌ படுவர்‌. 


ப்ரணவ முன்பாகவும்‌ கூடச்க்ஷரத்‌ துடன்‌ கூடினதாகவும்‌ நான்‌ 
காவது வேற்றுமையை யடைந்த ஸ்வாஹா நம: என்னும்‌ அந்தங்‌ 
'களாயுள்ள சிவநாமத்தை மாத்திரம்‌ படித்‌ துச்‌ சிவபிரானைப்‌ பூஜித்தல்‌ 


வவண்டும்‌. 
| இலிங்க சுத்தி, 
இலிங்க சுத்தியானது எவவாறு சாத்திரம்‌ விதிக்கப்படுகிறதோ 
அவ்வாறே முறையாக அடையப்படுகிறது. 


சிவலிங்க வியக்தம்‌, அவ்யக்தம்‌ வியக்தா வியக்தம்‌ என 
"மூவிதமாகச்சொல்லப்பட்ட து. ஸ்வயம்பு, தேவம்‌; பாணம்‌, ஆருஷம்‌, 


திற்கு முன்‌ இடபத்தைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. த்வாரத்தில்‌ எழுகு 


gait நாவியி௨டல$ ்‌ ire 


மானுஷம்‌ என அநேக விதங்களாக இலிங்கங்கள்‌ சொல்லப்படுகின்‌ 
றன. ஸ்திரம்‌ சரம்‌ மூவித மண்டல லிங்கங்களாவ து, சித்ர படம்‌ 
சுவரிலெழு தும்‌ சித்திரம்‌ மந்திர பீடம்‌ அக்நி ஜலம்‌ ஆசாரியர்‌ மர 
மூதலியவும்‌, அவ்வாறன்றி வித்யாதத்வ பீடம்‌ அல்லது பெரும்பாலும்‌ 
தானே தோற்றிய (சித்தமாக விருக்கிற) சிவலிங்கம்‌ அல்லது ரத்நம்‌' 
மற்றும்‌ வேறு விதாயகமாய்‌ காரணாகம மூதலிய வற்றிற்‌ கூறப்பட்ட 
விசேஷமாகிய மணல்‌, தண்டுலம்‌, அன்னம்‌, ஆற்றின்‌ மண்‌ பசுவின்‌ 
சாணம்‌ முதலிய சமஸ்தமும்‌ சிவ பூஜைக்காகப்‌ பூஜாக்ரியை கட்குச்‌ 
சித்தமானபடி செய்தல்‌ வேண்டும்‌. 


சாமான்ய மாகிய அர்க்யத்தைக்‌ கிரஹித்துக்‌ கெசண்டு த்வாரத்‌ 


லிங்கத்தைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. பரிவாரத்திற்‌ சிவலிங்கத்தைப்‌ 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. ஏழு வர்க்கத்தில்‌ நாலாவதாயும்‌ ஏழு ஸ்வரங்‌ 
களாற்‌ பூஜிக்கப்பட்டதாயும்‌, விந்து நாதங்களோடு கூடின தாயும்‌ 
முதலிற்‌ ப்ரணவ முன்பாக வ்ருஷபாய நம: என்று அதன்‌ முடிவில்‌ 
பிரம மந்திர அங்க மந்திரங்களைக்‌ கற்பித்தல்‌ வேண்டும்‌. த்வாரத்தை 
அஸ்திர மந்திரத்தாற்‌ ப்ரோக்ஷித்து தீவாரபாலகர்களை விக்னேச்வர 
சரஸ்வதி, நந்தி, கங்கை, யமுனை இவர்களை முறையாகப்‌ ஸ்‌ 
வேண்டும்‌; 


கும்பத்திற்கு மேல்‌ கணபதியையும்‌ ஸரஸ்வதியையும்‌ கங்கை 
யோடு கூடின நந்தியையும்‌ மஹாகாளரோடு யமுனையையும்‌ வலது 
பக்கத்திலும்‌ இட து பக்கத்திலும்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. 


வை விமலரையும்‌ சுபரஹுவையும்‌ மேடைகளில்‌ முறையாகப்‌ 


| பூஜித்தல்‌ வேண்டும்‌. 


இவர்கள்‌ இருதய மந்திர முதலானவைகளாலும்‌ eat iod 
களாலும்‌ கிரமப்படி பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌. அத்திமரத்தால்‌ ஞான : 
வானை வைத்து உருவம்‌: அவயவத்தின்‌ பிரிவு இவற்றின்‌ பாவனை 
யாலும்‌ சந்தன முதலானவைகளாலும்‌ முறையாக மூவித விக்நங்களைப்‌ 
போக்கல்‌ வேண்டும்‌. த்வார பூஜையின்‌ முடிவிலும்‌ அபிஷேக முடி 
கிலும்‌ நைவேத்தியத்திலும்‌ சந்தியின்‌ முடிவிலும்‌ சிறந்த்தாகிய 
திரையிடல்‌ வேண்டும்‌. ம்‌ 


| 3 வாஸ்தோஷ்பதே ப்ரம்மணஹ என்று ப்ரம்மாவைப்‌ பூஜித்து 


A முற்காலத்திற்‌ செய்‌ திருக்கப்பட்டதாகிய லிங்கத்தினடுவை யடைந்‌ 
திருக்கிற பூஜையை, காயத்திரியாற்‌ பூஜித்து சாமாந்யார்க்யத்தைக்‌ 
கொடுத்தல்‌ வேண்டும்‌, பஞ்சப்ரம்ம மந்திரங்களை யுச்சரித்து -இலிங்‌ 
கத்திலிருந்து. பூஜையை நீக்கி. இருதய மந்திரத்தினால்‌ ஈசான்ய 


௧௬௮ காநிகா 008 உலவ -லாெ 


திக்கில்‌ பீடிகை முதலானவைகளால்‌ சாத்திரப்படி சண்டேசாய 
நம; என்று பிண்டிகையை வைத்து -அஸ்திரப்‌ பிரயோகத்தாற்‌ 
சோதித்து வலதுகையிற்‌ சிவலிங்கத்தை சோதித்தல்‌ வேண்டும்‌. 
அஸ்திர மந்திரத்தா லேயே சிவலிங்கத்தை வேதிகையுடன்‌ சோதித்‌ 
துப்‌ பிறகு சாமான்யார்க்ய ஜலத்தால்‌ அபிஷேகஞ்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 


ஆசனம்‌. 
ஆவாஹனத்திற்கு ஆசனம்‌ பத்மம்‌ 
ஸ்நாநத்திற்கு 2 அநந்தம்‌ 
அர்ச்சநத்தில்‌ விமலம்‌ 
நைவேத்தியத்தில்‌ ae யோகம்‌ 


என்னும்‌ ஆசனங்களை யறிந்து உபயோகித்தல்‌ வேண்டும்‌. 
வஸ்திரம்‌ முதலிய வேறு கர்மங்களை சிம்ஹாசனத்திற்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 
இவ்வாறு ஆன்மா இடம்‌ த்ரவ்யம்‌ மந்திரம்‌ லிங்கம்‌ இவை 
களின்‌ சுத்தியைச்‌ செய்து பிறகு. சிவார்ச்சனம்‌ . செய்யத்‌ தக்கது. 
பஞ்ச சுத்திகளின்‌ நிச்‌ சிவபூஜை செய்வதற்கு விதி விதிக்கப்பட 
வில்லை. 


லிங்க பீடம்‌. 
பீடத்திற்கு வாயுதிக்கில்‌ கணே சரைச்‌ சந்தன புஷ்பாதிகளால்‌ 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. ஈசான்ய திக்கில்‌ குரு பரம்பரையை இருதய 
மந்திரத்தால்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. ஆசனம்‌ ஆசன தேவதை 


யிவைகளின்‌ சத்தியை யறிந்து பூஜையைத்‌ தொடங்குதல்‌ 
வேண்டும்‌. 


ஆசனம்‌ ஜீவ தேகபேதம்‌: என இருவகைப்படும்‌, சுத்தவித்‌ 
யா தத்துவத்தின்‌ முடிவில்‌ அநந்தாதி ஆசனம்‌ சொல்லப்பட்டது 
மஹாமாயையின்‌ முடிவில்‌ திவ்யதேகத்தை த்யாநித்தல்‌ வேண்டும்‌, 
இந்தத்‌ தேகத்தில்‌ இவ்வாறு தேக ஜீவ சிவ மென்னும்‌ மூவித கற்பனை 
பபால்‌ ஜீவனே சிவமாகும்‌. யாதொன்று லேசாய்‌ வியாபாரிக்குமோ 
அது அந்தத்‌ தேகத்திற்‌ கூடியிருப்பதாயும்‌ வியாபாரிக்கப்படு 
மல்லவா! 

பார்க்கப்படுகிற வஸ்துக்கள்‌ வாயுவால்‌ தருணம்‌ போல்‌ 
யாதொரு. சத்தியால்‌ தரிக்கப்படுகிறதோ, அன்றியும்‌ உண்டாக்கப்‌ 
படுகிறதோ சந்திர கிரணம்‌ போல்‌ நிர்மலமாயும்‌, சாந்தமாயும்‌, 


நான்கு முகங்களையும்‌ நான்கு புஜங்களையும்‌ வுடையதாயும்‌, பால்‌ 


= 


ஸ்வ நாலியிவடி-ல்‌$ ௫௬௫ 


சமுத்திரத்திற்‌ கொப்பான உருவத்தை யுடையதாயும்‌, கற்பிக்கப்‌ 
பட்ட இருரய மந்திரத்தை யுடையதாகவும்‌ இருக்கிற அந்த ஆதார 
சத்தி முன்னமே கூர்மாசனத்தில்‌:ந்யாசம்‌ செய்யத்‌ தக்கது. 


நீல வர்ணத்தோடு சமமான வர்ணத்தை யுடையவராயும்‌, 
அனேக படங்களால்‌ அலங்கரிக்கப்‌ பட்டவராயும்‌, இருதயத்தின்கண்‌ 
கையைக்‌ கூப்பிக்‌ கொண்டவராயும்‌, ஒரு முகத்தையுடையவராயும்‌, 
நான்கு புஜத்தினை யுடையவராயும்‌, பால்‌. சமுத்திரத்‌ துண்டான 
தாமரைப்‌ புஷ்பத்திற்குச்‌ சமமான உருவத்தை யுடையவராயும்‌, 
ஆசனமந்திர ஸ்வரூபராயுமுள்ள ஆதிசேடரை மந்திர யோகியாகிய 
ஆசிரியர்‌ இருதய மந்திரத்தால்‌ அவ்வாதாரத்நில்‌: ந்யாசிக்க 
வேண்டும்‌. 


அவ்‌ வாதிசேடருடைய தேஜோ பூதர்களாயும்‌, க்ஷேமத்தைத்‌ 
தருபவர்களாயும்‌, சிங்கத்தி னுருவம்‌ போல்‌ வெண்மை.யாயும்‌ சூரிய 
கிரணம்‌ போன்றவர்களாயும்‌, மஞ்சள்‌ கறுப்பு நிறங்களோடு கூடின 
வர்களாயு மிருக்கிற தர்ம ஞான வைராக்ய ஐச்வரியங்கள்‌ நான்கு 
மூலைகளி லிருக்கிற நான்கு பாதங்களாவார்கள்‌. அநேக சிம்ஹங்‌ 
களாற்‌ சூழப்பட்டவைகளாயும்‌, ஒன்றுக்‌ கொன்று பார்‌ : துக்கொண்டு 
மிருப்பவைகளுத்ரகும்‌. 


அதர்மம்‌ அஞ்ஞான அவைராக்ய அநைச்வரிய மென்று ப்ர 
சித்தங்களாகிய அந்த நானாவர்ண சொரூபத்தையுடைய அவயவங் 
களைத்‌ திக்குகளில்‌ Sur நித்தல்‌ வேண்டும்‌, 

கட்டுப்படுதல்‌ விடுதல்‌ என்று மிவைகட்குக்‌ காரணமாயும்‌ 
சிவப்பு வெண்மையாயும்‌ இச்சாசத்தி கிரியாசத்தியாயு மிருக்கிற 
இரண்டு சக்திகளையும்‌ மேலே த்யா நித்தல்‌ வேண்டும்‌, 


இலிங்கத்தின்‌ நடுவில்‌, நிருதி. முதல்‌ ஈசானதிக்கு வரை மேக 
லைக்கு மேற்‌ சம்பந்தித்துள்ளதாயும்‌, எட்டிதழோடு கூடினதாயும்‌, 
அணிமாதி சித்திகளோடு கூடினதாயும்‌, வாமாதி அஷ்ட சத்தி 
களுக்கு அதிஷ்டானமாகிய தா துக்களோடு கூடினதாயும்‌, கர்ணிகை 
களிலிருக்கிற சத்திகளோடு கூடினதாயும்‌, கர்ணிகைகளி லிருக்கிற 
சத்திகளோடு கூடினதாயும்‌ தமரச புஷ்பாகிருதி இருதய மந்திரத்தால்‌ 
வில்வபத்திரங்கால்‌ விசேஷமாக அர்ச்சித்தல்‌ வேண்டும்‌. 


வாமை, ஜ்யேஷ்டை, ரெளத்ரி, காளி, கலவிகரணி; பலவிக 
ரணி, பலப்ரமதனி. சர்வபூததமனி, என்னுமிச்சத்திகளைக்‌ கிழக்கு 


முதல்‌ ஈசாந்ய திக்குவரை தாதுகளிலும்‌ இதழ்களிலும்‌, மனோன்‌ 


மனியை கர்ணிகையிலும்‌ இருதய மந்திரத்தால்‌ விந்யசித்தல்‌ 


வேண்டும்‌. 


& St Sr ara மெ aratris 


வாமை முதலிய சத்திகள்‌ சிவப்பு வர்ணங்களர்கும்‌ மனோன்‌ 
மணி வெண்மை திறம்‌. 


சூரிய சோமாக்நியின்‌ மும்மண்டலங்களைத்‌ தத்தமுருவங்‌ 
களோடு இதழ்களின்‌ முடிவாகவுந்‌ தாதுகளின்‌ முடிவாகவும்‌ கர்ணி 
ஜகன்‌ கடனாகவும்‌ Sur நித்தல்‌ Coen: 


பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள்‌ மூவரும்‌ மும்மண்டலத்திற்கு மதி 
தேவர்கள்‌. நான்கு முகமும்‌. நல்லகண்களும்‌ சிவந்த நிறமும்‌ நான்கு 
கைகளிலும்‌ கமண்டலம்‌ தண்டம்‌ ஜபமாலை தாமரைகளை யுடையவ 
ராயும்‌ ப்ரஜாபதியாயும்‌. அமாநுஷராயும்‌ சமஸ்த பாபங்களைக்‌ களைகிற 
வராயு மிருக்கிற ப்ரம்மாவைப்‌ பத்திரங்களில்‌ த்யா நித்தல்‌ வேண்டும்‌. 


காசாம்பூ - வர்ணராயும்‌ காந்தியை யுடையவராயும்‌ மஞ்சட்‌ 
பட்டாடையைத்‌ தரித்தவராயும்‌ - பிரகாசிக்கிற கிரீடத்தினாலும்‌ 
மாணிக்கமய சலங்கைகளின்‌ சமூஹத்தால்‌ - அலங்கரிங்கப்பட்ட வரா 
யும்‌-சங்கு சக்கரம்‌ கதை என்பவைகள்ைத்‌ தரித்தவராயும்‌ துளபமாலை 
யணிந்தவராயும்‌ வுள்ள ப திருமாலை த்யாநித்து இதழ்‌ 
களில்‌ ஸ்தாபித்தல்‌ வேண்டும்‌. > 


சங்கு குருகத்திப்பூ சந்திரன்‌ இவைகள்‌ போன்ற வெண்ணிற 
முள்ளவராயும்‌ சந்திர சேகரராயும்‌ சிம்ஹத்தின்‌ தோலைத்‌ தரித்தவ 
ராயும்‌ திரிநேத்ரராயும்‌ காளகண்டராயும்‌ சூலக்‌ கையினராயும்‌ 
வ்ருஷபாரூடராயும்‌ பெரும்பாப நாசராயுமுள்ள ருத்திரரை த்யானித்‌ 
துக்‌ .கர்ணிகையில்‌ ஸ்தாபித்து அவ்விடத்திலேயே ஆன்மா 
பரமான்மா ஜீவான்மா இவைகளைத்‌ தியானித்து நியாசஞ்‌ செய்து 
௪த்வ ரஜ தமசு என்னும்‌ முக்குணங்களையும்‌ காருஹபத்யம்‌ ஆகவ 
நீயம்‌ தக்ஷிணாக்நி என்னு மூன்றையும்‌ அவ்விடத்திலேயே பிரிவாக 
விந்யாசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


்‌ இவ்வாறு சுத்தவித்யா தத்வம்‌ வரையில்‌ ப்ருதிவி முதலிய 
தத்வங்களுடைய்‌ வ்யாபகத்தைச்‌ சிந்தித்து அந்த ஐத்‌ துவங்களின்‌ 
மத்தியில்‌ மறுபடியும்‌ சத்தியைப்‌ விந்யாசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


: இவ்வாறு ஆதிசத்தி முதல்‌ அந்திய சத்திவரை பரமசிவத்‌ 
திற்கு ஆசனம்‌ கூறப்பட்டது. இவ்வாசனத்தில்‌ பீடத்தின்‌ ஸ்வரூப 
ராகிய ஆதிசேஷர்‌ கர்த்தாவின்‌ ரூபமாகவிருக்கின்றார்‌. ஓ அந்த 
வவ ல்‌! இவ்விடத்‌ துச்‌ சுருக்கமாகப்‌ பீடத்தின்‌ ஏற்பாடிவ்வாறு 
கூறப்படுகின்றது. . 

ஆசனத்திற்கோ. வெனில்‌. தர்ம ஞான வைராக்ய ஐச்வர்யங்‌ 
களும்‌ ஆதிசேஷன்‌ சத்தி என்பதும்‌ சேர்ந்து ஆறங்கங்களாகும்‌. 


௯ ௮-4_நாவியி உடல ௪௬௭ 


பரமசிவத்திற்கு ஆசனமாவது ஆறுமார்க்கத்தை யுடையது. 
பூஜையோ வென்றால்‌ இருதய மந்திரத்தால்‌ ஆகவேண்டும்‌. இவ்‌ 


வாறன்றிப்‌ பீடத்தின்‌ கற்பனை வேறுவிதமாகவும்‌ கூறப்படும்‌. 


சமஸ்த மார்க்கங்களாலும்‌ நிர்மிக்கப்பட்ட பீடமானது தர்ம 
ஞான வைராக்ய ஐச்வர்ய மென்னும்‌ நான்கு யுகங்களையே நான்கு 
பாதங்களாக வுடையது. பூமியை கிழங்காகவும்‌ அவ்வாறே கால 
தத்துவத்தின்‌ அந்தத்‌ திலிருக்கிற தத்‌ துவத்தை ஊர்த்வ நாளமாகவும்‌, 
ஐம்பது அக்ஷரங்களி னுற்பத்தியோடு கூடின ஆவரணங்களாற்‌ பிர 
காசிக்கப்படட தாயும்‌. மாயா தத்வ ஸ்வரூபமாய பெரிய முடிச்சை 
யுடையதாயும்‌, சுத்த வித்யா பீடத்தையே பெரிய தாமரைப்‌ புஷ்ப 
மாக வுடையதாயும்‌, எட்டு வித்யேச்வர தளத்தை யுடையதாயும்‌, 
சக்திகளாகிய கேசரங்களாற்‌ பிரகாசிக்கப்பட்டதாயும, இச்சாசத்தி 
கிரியாசத்தி: யாகிற சிவ சத்தித்வயங்களாலாரம்பிக்கப்பட்ட தாயும்‌ 
கர்ணிகாபீஜத்தினால்‌ பிரகாசிக்கப்பட்டதாயும்‌. மாத்ருகாக்ஷர 
சம்பவமாயு மிருக்கிற பீடத்தை இவ்விதமாக த்யாநித்தல்‌ வேண்டும்‌. 

தர்மமுதலானவைகளை தத எவவ வ பம்‌ டன்‌ 
B® வேண்டும்‌... டவ 


கற்பத்தை யுணர்ந்த ஆசிரியர்‌ அநந்தா சனத்தைச்‌ சிருஷ்டிக்கு 
முன்பாகவும்‌, பத்மசானத்தை யதற்கு முன்பாகவும்‌ கர்ணிகையின்‌ 
முடிவை ஸப்தஸ்வராந்தத்‌ தினாலும்‌ கற்பிக்க வேண்டும்‌. 


ஓங்காரத்தை ஆதியாகவும்‌ அகாரத்தை முடிவாகவும்‌ விடப்‌ 
பட்ட நபும்ஸக ஸ்வரங்க ளொன்பதும்‌ வாமா ஜ்யேஷ்டாதி சத்தி 
களுக்கு க்ரமமாகவும்‌ கிரம மின்மையாகவும்‌ ஒன்பதாகும்‌. 


௯ காரம்‌ முத்ல்‌ வ காரம்‌ வரை யுள்ள அக்ஷரங்களை இருபத்‌ து 
நான்கு தா துக்களாகவும்‌, மகாரம்‌ முதல்‌ ஹகார முடிவாக வுள்ள 
அக்ஷரங்களை ஒன்பது பீஜங்களாகவும்‌ கற்பித்தல்‌ வேண்டும்‌. அவ்‌ 
விடத்திலேயே. முன்போல்‌ மூன்று மண்டலம்‌ கற்பித்தல்‌ & வண்டும்‌. 
இவ்வாறு மாத்திருகையினாலுண்டான பீடத்தை யுண்டாக்கிப்‌ 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. 


சோம சூரியாக்நி மண்டலத்தி லுண்டாகியும்‌, அக்நி ஸ்தம்பத்‌ 
திற்குச்‌ சமானமாயும்‌, ஈச்வரதத்வம்‌ வரை முடிவா யுமிருக்கிற சரீ 
ரத்தை (மூர்த்தியை) லிங்கத்தின்‌ நாபியில்‌ விந்யாசஞ்‌. செய்தல்‌ 
வேண்டும்‌. 


இருதயத்திற்கு சம்புடமாகிய சத்தியோஜாத மந்திரத்தை 


மூர்த்தி மந்திரமாக உதாஹரிக்கப்‌ படுகிறது. oes இம்‌ மூமைத்‌ 
திரமே சாதாக்ய மந்திர மெனச்‌ சொல்லப்படுகிறது. -.. 


௧௬௮ காதிகா மெ ara tore vn 


லிங்கத்தின்‌ சிரசில்‌ வித்யா டட வடவை சதாசிவ தேவரை 
ந்யா சஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


சிவலிங்க ஆரோஹணத்திற்‌ பரிசுத்த ஸ்தான ரூபமாயும்‌ பிரபு 
வாயும்‌ முப்பத்தெட்டுக்‌ கலைகளோடு கூடினதாயும்‌ பஞ்சபிரம்ம 
அங்க மந்‌ திரங்களாற்‌ செய்யப்பட்ட சரீரத்தை யுடையமாயும்‌ இருக்‌ 
கிற சதாசிவனுடைய ஸ்வரூபத்தை த்யான நிமித்தம்‌ இவ்விடத்திற்‌ 
சொல்லப்படுகிறது. சகல சித்திக்காகப்‌ படமுதலானவற்றி லெழுதப்‌ 
பட்டதையாவது த்யானஞ்‌ செய்யத்‌ தக்கது. 


சதாசிவ த்யானம்‌. 


ஐந்து முகங்களை யுடையவராயும்‌, பத்து ' புஜதண்டங்களை 
யுடையவராயும்‌, ஸ்படிகத்தினொளி போன்றவராயும்‌, மூன்று கண்‌ 
களை யுடையவராயும்‌, சாந்தராயும்‌, சந்திரகலையை சிரஸில்‌ தரித்தவ 
ராயும்‌, சர்பத்தினாற்‌ கட்டப்பட்ட சிறந்த ஜடையை யுடையவராயும்‌, 
மந்திர சிம்ஹாசனத்தில்‌ வீற்றிருப்பவராயும்‌, வெண்டாமரைப்‌ 
புஷ்பத்தின்‌ மேல்‌ இருப்பவராயும்‌, ஹாரம்‌ அரைஞாண்‌ ஒட்டியாணம்‌ 
குண்டலம்‌, கடுக்கன்‌, தோள்வளை, கங்கணம்‌, போர்வை வஸ்திரங்க 
ளோடு கூடினவராயும்‌, பதினாறு வயதுடையவராயும்‌, அழகுள்ளவ 
ராயும்‌, மிகவும்‌ பிரசன்னராயும்‌, புன்சிரிப்புடையராயும்‌, 


வலது பக்கத்தில்‌, அவ்வாறே இட துபக்கத்தில்‌ 


சூலம்‌ அபயஹஸ்தம்‌ 

கோட ரலி பாசம்‌ 

வாள்‌ மணி 

வஜ்ராயுதம்‌ சர்ப்பம்‌ 

அக்நி அங்குசம்‌ 
இவைகளையும்‌ இவைகளையும்‌ 


உடைய சதாசிவ தேவரை த்யாநித்தல்‌ வேண்டும்‌. 
இவ்வாறன்றி வேறுவிதமாக சொல்லப்படுகிற து. 


வலது பக்கத்தில்‌, அவ்வாறே இடதுபக்கத்தில்‌ 


. அநுக்கிரகம்‌ டமருகம்‌ 
அபயம்‌ சர்ப்பம்‌ 
தண்டாயுதம்‌ ஜபமாலை 
சத்தி கருநெய்தல்‌ 
சூலம்‌ - மாதுளம்பழம்‌ 


இங்க ஞ்ன்க்கிற்வா சக்திகளென்னுந்‌ திரிநேத்திரங்களோடு கூடின 
தாயும்‌ த்யாநித்தல்‌ வேண்டும்‌. 


~ 


௬வ-4.காவியிஉட 88 . ச௬௯ 


சந்திரன்‌ - அவருடைய . ஸர்வஞ்ஞத்வ - ஸ்வரூபம்‌... “பத்துக்‌ 
கைகள்‌ - பத்துத்‌ திக்குகள்‌. மூவிலைச்‌ . சூலம்‌ - முக்குண . வடிவம்‌. 
கோடாலி - சத்தி, வாள்‌ - ஈச்வரருடைய பராக்கிரமம்‌. வஜ்ராயு 
தம்‌ - பிளக்கப்படாத தன்மை; சங்கார சத்தியாகிய அக்நி - மஹா 
மாயையின்‌ மேலிருக்கிற பதார்த்தங்களை விளக்குவதும்‌, பாசங்களை ப்‌ 
பஸ்மீகரிப்பதும்‌. கம்பீரவடிவமான சத்தியின்‌ ஸ்வரூபமாகிய நாகம்‌- 
யாவும்‌ நியமிப்பது. பாசம்‌- ஆணவம்‌ மாயை கன்மம்‌ என்னும்‌ 
மூன்று பாசங்கள்‌. ஓசையின்‌ ஸ்வரூபமாகிய மணி - மந்திர ரூபத்தை 
அறிவிப்பது. அபயம்‌ - சமஸ்த உலகங்களையும்‌ காப்பாற்றும்‌: சத்தி, 
அங்குசம்‌ - தனக்கு அடைய வேண்டுவதையும்‌ அடையப்‌ படுவ 
தையும்‌. உணர்த்துவது. இவ்வாறு பருத்த ட தப்பத்‌ ntar ari 
ஆயுதங்கள்‌ நினைக்கப்படுகிற து. : 


ஈசானம்‌ - நடுவில்‌ படிகம்‌ போன்றது. தற்புருஷம்‌ - கிழக்கில்‌ 
குங்குமம்‌ போன்றது. அகோரம்‌ - தெற்கில்‌ மைபோன்றது. வாம 
தேவம்‌ - வடக்கில்‌ குங்குமப்பூப்போன்ற து. மண்டப க 
கில்‌ சந்திரகிரணம்‌ போன்ற து. 


கிழக்கு சிரசு - சிங்கத்தின்‌ நாதத்தையுடைய கக 
யுடையதாயும்‌, நெற்றியில்‌ மங்களகரமரன நேத்திரத்தை யுடையதா 
யும்‌, புருவமில்லாததாயும்‌, உயர்ந்த நாசி அழகிய கண்ணம்‌ oman 
வுதடு இவைகளை யுடையது. 


தெற்கு சிரசு - பயங்கரமான வுருவம்‌, மேடு பள்ளமான முகம்‌ 
கடினமான கோரப்‌ பற்கள்‌, திறந்தவாய்‌, பருத்த மூக்கு, உருண்ட 
கண்‌, நீட்டி உள்‌ வாங்கு நாக்கு. சர்பாபரணம்‌, , கபால மாலை, அக்நி 
ஜ்வாலை போன்ற சடைகளை ' குரூரமான சர்ப்பங்களாற்‌ கட்டப்பட்ட 
மேற்‌ குடுமி இவைகளை யுடையது. 


... மேற்கு சிரசு - மஞ்சள்‌ நிறமானதும்‌, தெளிவான தும்‌, நல்ல 
நெற்றி த்ரிநேத்திரம்‌ . நல்ல மூக்கு. க்ரீடதாரணமும்‌ 'குண்டலத்தர 

லலங்கரிக்கப்பட்டதும்‌, அழகிய வண்டுகளினுருவம்‌ போன்ற கேசங்‌ 
களை  யுடையதும்‌, பொன்னாபரணங்களை யுடையதும்‌, நெற்றியிற்‌ 
நிலகத்தோடு : ல தத்வ டை தேஜசையும்‌ 
வுடையது. : 


வடக்கு சிரசு - முன்‌ நெற்றியிற்‌ சுருண்டு தொங்குகிற கேச 
மாகிய சிரோ பூஷணம்‌ அழகிய தம்‌ இவைகளை யுடையது 


. மேலிருக்கும்‌ ஈசான சிரசு - - மிகவும்‌ பயங்கரமானதும்‌, ண்ட 
லங்களா லலங்கரிக்கப்பட்ட தும்‌, திகத பால சந்திர சேகரம்‌ 
இவைகளை புடைய ௮, ர கத 0 த்க்‌ va pe 


sao காறிகா மெ arDaterdo. 


இவ்வாறு சதாசிவேவரின்‌ : கிருமுகங்களை க அவ்‌ 
வருவத்தைப்‌ Baren வெண்டும்‌: ne: 


ஆவாஹனம்‌, : 


தேஹத்தில்‌ எவ்வாறோ அவ்வாறே த acta மந்திர 
ந்யர்சத்தைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


. இவ்வாறு சத்தி சரீரத்தைக்‌ கற்பித்து அந்தச்‌ சரீரத்தில்‌ மூல 
காரணமாயும்‌ .சிவமாயும்‌ சாச்வதமாயும்‌. சத்யமாயும்‌ சச்சிதாநந்த 
சுகஸ்வரூபமாயும்‌ சமஸ்த தத்‌ துவங்களுள்ளும்‌ நிறைந்ததாயும்‌ அள 
விடப்படாததாயும்‌ உவமான . மற்றதாயும்‌ வாச்ய வாசகமற்றதாயும்‌ 
வாங்மனாதீத கோசரமாயும்‌ மிகவம்‌ நிஷ்களமாயும்‌ உள்ள சிவத்தை 
சகள தப்‌ கத்‌ தெளிவாக நயனம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


i இவ்வாறு ' ஆவாஹனத்தை முன்னே யுடைத்தாகிய-.மூல 
மந்த்ரங்களாற்‌ சேர்ப்பதால்‌ விறகை யடைந்த நெருப்பானது எவ்‌ 
வாறு கடைதல்‌ முதலியவற்றால்‌ தோற்றுகின்றதோ அவ்வாறு மந்தி 
ரங்களின்‌ மகிமையாற்‌ பரமரிவமானவர்‌ பக்தியினாற்‌ ப்ரத்யக்ஷமாய்த்‌ 
தோற்றுகின்றார்‌. 


மனமொருமித்த சா புஷ்பங்களோடு கூடிய அஞ்‌ னல்‌ 
இருதயத்தை யடைந்ததாகச்‌ செய்து பக்தியாற்‌ ப்ராசாத மந்திரத்‌ 
தைப்‌ படித்துக்‌ கொண்டவராய்‌ நிஷ்கள சிவத்தை த்யானித்தல்‌ 
வேண்டும்‌. தன்‌ சக்திக்‌ 'கிருப்பிடமாகிய "நாதத்திலும்‌ அவ்வாறு 
பிந்துவிலும்‌ . கிரமமாயு மதிக்கிரமமாயும்‌ தன்‌ சத்தி ப்ரகாசங்களால்‌ 
அதிக்கிரமிக்கப்‌ பட்டதாகக்‌ கற்பித்து  ஆவாஹனஞ்‌ Sena 
வேண்டும்‌. l 


ஓ ப்ரபுவே! சிவ்ஞ்ஞர்ர்கிம்‌ சிவத்திற்கு வாசித்தல்‌ 
வண்ணம்‌? ஆவாகித்தலே ப்ரியமாகுமாகில்‌ ஸர்வவ்யாபகத்‌ தன்மை 
கெடுகிறது ! என ரூஷிகள்‌ கூற; பரசிவமானவர்‌ கூறுகின்றனர்‌. 


'விருக்ஷத்தின்‌ வேர்‌ முதல்‌ முனைவரையிலுள்ள guess 
ஸ்பஷ்ம்மாக வோரிடத்திற்‌. . றோற்றுவ -'தெவ்வாறோ அவ்வாறே 
வ்யாபருக்கு ஓரிடத்திற்‌ றோற்றுவது பாதிக்கப்பட மாட்டாது. எவ்‌ 
வாறு தான்‌ நினைத்தபடி தன்‌ . சரீரத்தின்‌ வழியாக கமனம்‌ கமன 
மின்மை யாகுமோ அவ்வாறே சிவத்தின்‌ இஷ்ட ப்ராப்தியும்‌ மத்தி 
ரிப்பவரின்‌ பக்‌ திக்குத்‌ தக்கபடி சரீரத்தின்‌ மார்க்கமா யுண்டாகும்‌. 
சம்ஸ்தமும்‌'. செய்தவரரயும்‌ சமஸ்தமு 'மடைந்தவரரயு “முள்ள அச்‌ 
சிவீன்‌  சரிரத்தேர்டுகூடினவராயினும்‌ கூடா தவராயினும்‌ அளவிட்ப்‌ 
ULES சத்தியையுடையவ ராகையால்‌ வ்யாபகரா யும . வியாபகமில்‌ 


பதட்ட பட ல்‌ ப பட்டய i — 
ண க ளை தை ட 


பக்கக்‌ 3 


aater at  , . சலக 


லாதவராயு மிருக்கிறார்‌. இவ்வாறு விந்‌ து ஸ்தானத்தை யடைந்திருக்‌ 


கிற -ஈச்வரரை,; கையிற்‌ புஷ்பத்தை யடைந்தவராய்‌ ஸ்மரித்தல்‌ 
வேண்டும்‌. அந்த த்யானமும்‌ ஜ்யோதி ஸ்வரூபமாகிய.ப்ராண. நாடி 
யிற்‌ செய்யத்தக்கது. ஆகையால்‌ சிவலிங்கத்தி லிருக்கிற சிவத்தை 
க்ரஹித்து ஸ்தாபனையால்‌ சரீரத்தில்‌ விந்யாசம்‌ செய்தல்‌ வேண்டும்‌ 


எந்த சாமர்த்தியத்தால்‌ தன்னுடைய சிவத்தைத்‌-தனக்கு யஜ 
மானத்வம்‌ ஆக்குமோ அந்தச்‌ சத்தியின்‌ ப்ரகாச பாவமான சாந்நித்‌ 
யம்‌ செய்வது அதன்‌ முத்திரையால்‌ செய்யத்தக்கது. சத்தி சாந்‌ 
நித்யத்தை பரித்யாகஞ்‌ செய்யாவிடில்‌ பூஜை. பலமின்‌ றித்‌ தன்கால 
முற்றும்‌ அபலமே செய்யும்‌. பூஜா நிமித்தம்‌ தடைசெய்வது, சிவ 


. பெருமானிடத்தும்‌ நிரோ தினி லவ்‌ வல்லபம்‌ வென பாவிக்கப்‌ 
'படுகிறதாகும்‌. 


உலகத்திற்‌ 'சுகசொரூபமான பொருள்‌ எவ்வாறு araon 
தக்கதோ அவ்வாறே அந்தச்‌ சிவத்திற்கு அவகுண்டன. முத்திரை 
யால்‌ அவகுண்டனனஞ்‌ செய்யத்‌ தக்க து. 


எவ்வண்ணம்‌ அக்நி சூரியர்‌. முதலானவர்கள்‌. தத்தர்‌ காந்தி 
களால்‌ ஸமர்த்தர்களோ அவ்வண்ணமே சமஸ்தத்தையுஞ்‌ செய்தவ 
ரான சிவத்தின்‌ ஸ்வரூபமான அங்கமந்திரங்கள்‌ “சாமர்த்திய முடை 
யன; ஆதலால்‌ அவ்‌ வங்க மந்திரங்கள்‌ நீக்கற்பால தன்று. 


அச்‌ சிவத்திற்கு இருதய மந்‌ கிரம்‌ அஸ்தித்வம்‌, சிரோமந் திரம்‌ 


்‌ மேற்‌ குடிமி, சிகா மந்திரம்‌ ஸ்வாதீனம்‌, கவச மந்திரம்‌, ' காப்பாற்று 


தல்‌, அஸ்தர மந்திரம்‌ பரவனையைப்‌: போக்கடிக்கும்‌ EEA ட 
மந்திரம்‌ சமஸ்த பொருள்களையும்‌ ப்ரகாசிப்பிக்குஞ்‌ சக்தி, 


` 'இவ்வாறு அறுகுணத்‌ தன்மை: லோகநாயகராகிய ப்ரசிவத்திற்‌ 
குச்‌ சொல்லப்பட்ட து, : இவ்விருதய முதலான ப்ட்‌ தத்தம்‌ 
நாம மந்திரத்தால்‌ ப்ரயோகிக்கத்‌ தக்கது. 


இருதயம்‌" சிரசு சிகை அங்கம்‌ நேத்திரம்‌” கீரத்வயம்‌ இவை 
களில்‌ அங்கமந்‌ திரங்களை ந்யாசஞ்‌ செய்க. தக்கல்‌ வேறா 
கிய கானம்‌ அபேத ஞானமாகும்‌, : : 


| சிவபெருமானுக்கு அம்ருத முத்திரையால்‌ . Prey 
சொல்லப்பட்டது. அச்‌ சிவபெருமானுக்கு அழகான அங்கத்தை 
விருத்தி செய்வது உச்சாகமாகும்‌. அன்னம்‌ தனம்‌ இவைகளை, ப்ர 
யோஜிக்கப்பட்ட மஹா முத்திரையால்‌ ' செய்தல்‌ வேண்டும்‌. ஆறு 


அத்வாக்களையே சரீரமாக வுடையவரரயும்‌,: அநுகூலராயும்‌, சத்தி 


.யோடு கூடினவராயும்‌, மிகுந்த ஆனந்தத்தின்‌ - சமூகத்தினால்‌ . வெண்‌ 


are. காதிகா மெ o-Baiteor@ v. 


மையாகச்‌ செய்யப்பட்ட திக்குகளை முகத்தை .புடையவராயும்‌ இருக்‌ 
‘Ap அந்தச்‌ சிவத்தை த்யானித்து பாதங்களில்‌ பாத்யத்தையும்‌, ..முகங்‌ 
களில்‌ 'ஆசமனத்தையும்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. i 
a | பாத்யம்‌ இருதய மந்திரத்தால்‌ நமோதந்தமாகவும்‌, ஆசமனம்‌ 
ஸ்வதாந்வமாகவும்‌, அர்க்யம்‌ ஸ்வாஹாந்தமாகவும்‌ அறுகு புஷ்ப 
முதலானவை .வெளஷட்‌ முடிவாகவும்‌ இருதய மத்திரத்தாலேயே 
கொடுத்தல்‌ வேண்டும்‌. f s ; : 
ட்‌ A இவ்வாறு உபசாரத்‌ துடன்‌ பத்து சமஸ்காரங்களையும்‌ செய்து 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. : 
ஸ்நாந முதலானதாயும்‌ விபவத்தை யனுசரித்ததாயும்‌ மிகவும்‌ 


பெரிதாயும்‌ மிகவும்‌ குறைவாயு மிருக்கிற பூஜையின்‌ உபசாரங்கள்‌ 


நித்ய பூஜாவிதியில்‌ விதிக்கப்படுகிறது. காம்ய விதியில்‌ மாலை முத 
லான சமஸ்தமூம்‌ முக்யமாகும்‌. ர்‌ l 

= ஸ்நானம்‌ வஸ்த்ரம்‌- சந்தனம்‌. புஷ்பம்‌ . தூபம்‌ தீபம்‌ அவிசு 
முகவாச கந்த தாம்பூலம்‌ சங்கீதம்‌ நாட்டியம்‌ பூதங்களுக்கு பலியோடு 
கூடிய ஓமம்‌ நித்யோத்ஸஉம்‌ இவை முதலிய சமஸ்தமும்‌ ஐச்வரிய 
முள்ளவனாயின்‌ சிவபிரானுக்குச்‌ செய்யத்‌ தக்கது. அற்றேல்‌ கேவலம்‌ 
பலியாவது செய்யத்‌ தக்கது. ; E 


சந்தனம்‌ புஷ்பம்‌ தூபம்‌ தீபம்‌ நைவேத்யமாசிய இவை 
ஐந்தும்‌ பஞ்சோபசாரங்க ளாகும்‌. தீபம்‌: முடிவிற்‌ செய்யத்‌ தக்கது. 
- gH .பிம்பிக்கப்பட்ட' கத்தி கண்ணாடி மணி சித்திர.முத 
லானவை ப்ரோக்ஷிக்கத்‌ தக்கவை. அவையல்லாத ஸ்நானத்திம்‌ 
குறியவைகட்கு ஸ்நாநஞ்‌ செய்து வைக்கத்‌ தக்கது, 


seo தீபம்‌ வரையிலும்‌ அர்ச்சனமாகவும்‌, நைவேத்தியம்‌ வரையி 
லும்‌ பூஜையாகவும்‌, பலிவரையிலும்‌ சாந்திகர்மமாகவும்‌ சொல்லப்‌ 
பட்டது. ' பட தி aa 
பூஜை மூவிதமாகும்‌ - அதமா அதமம்‌, 

-l உதயமும்‌ சாயுங்காலமும்‌ பூஜித்து அவ்வாறே மத்யாந காலத்‌ 
தில்‌ பூஜையுடன்‌ இரண்டுபடி அமுது. .நிவேதனமும்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. உதய மத்யானங்களில்‌ ஒவ்வோர்‌ விளக்கும்‌ இராத்திரி 
யில்‌'இரண்டு விளக்கும்‌ மிகவுங்‌ குறைந்ததாய்‌ எண்ணி அறுஷ்டிக்கப்‌ 
படுவது: தகக ட்ட ieee: 
ட... அதமத்தில்‌ மத்திமம்‌, = 
தல்‌ வேண்டும்‌. .. உதய: சாயந்தரத்திற்‌ : பூஜித்தல்‌ வேண்டும்‌. “tips 


5, nt சாவியிவடல்‌3 Sar ie 


காலங்களிலும்‌ தீபங்கள்‌ நான்கு, சாயங்காலத்தில்‌ அர்க்யத்தோடு 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. E 
அதமம்‌. 
முக்காலங்களிலும்‌ இரண்டிரண்டுபடி அரிசியும்‌, உதய மத்யா 
னங்களில்‌ தீபங்கள்‌ நாலும்‌, சாயரகைஷீயில்‌ தீபங்கள்‌. எட்டு மிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. புத்திமான்‌. முக்காலமும்‌ வாத்யத்துடன்‌ * பூஜிக்க 
வேண்டும்‌. ' ன டு 
மத்திமத்தில்‌ அதமம்‌. 
; மத்யாநத்தில்‌ எரு மரக்கால்‌ அவிசும்‌, உதய சாயந்தரங்களில்‌ 
இரண்டுபடி அவிசும்‌ தீபங்கள்‌ பன்னிரண்டும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌, 
ஓ அந்தணர்களே! முக்காலமும்‌ பலியுடன்‌ புஷ்பாகார லிங்கத்தாற்‌ 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. 
மத்திமத்தில்‌ மத்திமம்‌. 
முக்காலத்திலும்‌ ஒரு மரக்கால்‌ அரிசியும்‌ நாலாங்‌ காலமாகிய 


அர்த்தராத்திரியில்‌ அதிற்பாதியாகிய நாலுபடி அரிசியும்‌, தீபம்‌ 
இருபத்துநாலு மாகும்‌. 
மத்திமம்‌, 
முக்காலமும்‌ பலியோடு கூடினதாயும்‌, பலிக்‌ கிரமத்திற்‌ புஷ்பத்‌ 
தோடு. கூடிய அர்க்யமும்‌, சங்கு காளமென்கிறதோடு. கூடிய வாத்யத்‌ 
தொனியோடு.மிருத்தல்‌ வேண்டும்‌. நடுப்பகலில்‌ சிவமந்த்ரத்தோறு 
கூடிய நித்ய ஹோமமும்‌ அநுஷ்டித்தல்‌ வேண்டும்‌. ட்‌ 
OO O. உத்தமத்தில்‌ அதமம்‌. 
முக்காலங்களிலும்‌ இரண்டு மரக்கா லரிசியும்‌, அர்த்த ராத்திரி 
யில்‌ ஒரு மரக்காலரிசியும்‌, எழுபது தீபங்களும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
முக்காலமும்‌ பலியிடுதலும்‌ ஓமித்தலும்‌ வேண்டும்‌. ஆறு-காலமும்‌ 
சமஸ்த வாத்யங்களோடு கூடினதாகக்‌ "'கோஷிப்பித்தல்‌ வேண்டும்‌. 
_ உத்தமத்திற்கு ஆறுகாலமாகும்‌. அதற்குக்‌ கால அளவு இல்லை, 
எவ்விடத்தில்‌ அதமமோ அவ்விடத்தில்‌ முக்காலங்களிலும்‌ இரண்டு 
மரக்கால்‌ அரிசியா லேயே அவி௯ செய்யத்‌ தக்கது. அர்த்த ராத்திரி 
யில்‌ ஒரு மரக்கால்‌ அரிசி. தீபங்கள்‌ நூற்றெட்டு. முக்காலமும்‌ பலி 
யிடுதலும்‌ ஓமஞ்‌ செய்தலும்‌ வேண்டும்‌. இருபத்து நான்கு வாத்தி 
யம்‌ சமஸ்த. வாத்யங்களோடு கூடியதாயிருத்தல்‌ வேண்டும்‌, ரூப 
யெளன சம்பத்தை யுடைய உருத்திர கணிகைகள்‌ முப்பத்து நான்கு 


Sore காதிகா மெ உஈ௫வ-4வாட0 2. 


அல்லது இருபத்து நான்கு, அல்லது. பத்தாவது இருத்தல்‌ : வேண்‌ 
டும்‌. அவ்வக்‌ காலங்களுக்‌ கியைந்த ஐந்தாசிரியர்களோடு கூடிய 
நிருத்தனத்தை மூன்று காலங்களிலும்‌ அநுஷ்டித்தல்‌ வேண்டும்‌. 
உத்தமத்தில்‌ மத்திமம்‌. 

முக்காலங்களிலும்‌ நான்குபடி அவிசு பாயசமுதலிய பண்டங்‌ 
கள்‌ இரண்டு மரக்கால்‌ அரிசியால்‌ விதியோடு வெவ்வேருகவும்‌, 
இரண்டு மரக்கால்‌ சுத்தான்னத்தை வெவ்வேறாகவும்‌ சமயல்‌ செய்‌ 
வித்து நிவேதனஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌, அர்த்த ஜாமத்திற்கு 
இரண்டு மரக்காலாகும்‌. தீபங்கள்‌ : இருநூறு. முக்காலங்களிலும்‌ 
பலி ஓமம்‌ தூப தீபம்‌ ஐம்பது உருத்திரகணிகைகளோடு கூடின 
முப்பத்துநான்கு வாத்யம்‌ இவைகள்‌ சொல்லப்பட்டுள்ளன.. 

காலமாவது இரண்டு ஜாமமென்று சொல்லப்பட்டது மூன்று 
சந்திகளிலும்‌ ந்ருத்தனத்தைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. TE எ 

உத்தமத்தில்‌ உத்தமம்‌. 

இனி உத்தமோத்தம பக்ஷ்த்தை யுத்தேசித்து அவிசின்‌ கிரமம்‌ 
சொல்லப்படுகிறது: பக்குவஞ்‌ செய்யப்பட்ட பாயசம்‌ முதலான 
பதார்த்தங்கள்‌ வேறாகப்‌ பத்துமரக்கால்‌ செய்தல்‌ வேண்டும்‌. அர்த்த 
ராத்திரியில்‌ அதிற்‌ பாதியாகும்‌ ஐந்நூறு. .மூன்று காலமும்‌ பலி, ஓமம்‌ 
ஐம்பது வாத்யங்களோறு கூடிய முப்பத்திரண்டு உருத்திரகணிகை 
கள்‌ நிருத்தனஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. இவற்றின்‌ காரியம்‌ ஓர்‌ ஜாம 
அளவாகும்‌. பாயச முதலிய ஐந்து வர்ண அவிசுகள்‌ முறையாக 
இரண்டு மரக்கால்‌ அரிசியிலாவது அதிற்பா தியிலாவ து செய்தல்‌ 
வேண்டும்‌. இவைகளுள்‌ ஒன்று இரண்டு மூன்றுவித மாவது; ஸம 
ஸ்தமுமாவது விசேஷமாகும்‌. அவ்வாறன்றி மறுபடியும்‌ ஒரு 
காலத்திலாவது அவிசைக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. சுத்தான்னம்‌ 
இரட்டிப்பாக சொல்லப்பட்டது. .இது சாதாரணம்‌. த 

இவ்வாறு ஒன்பது விதமாக உத்தமோத்தம முதல்‌ அதமா தமம்‌ 
ஈறாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ae 

அபிஷேக வீதி, 

சந்தன தீர்த்தத்தின்‌ பரிமள வாசிதமுள்ள ஸ்நாந ஜல கும்‌ 
பத்தை சம்ஹிதா மந்திரத்தினால்‌ ஜபித்து, புஷ்பத்தால்‌ அர்ச்சித்து 
தூபமிட்டு ச்பகரமாகப்‌ பூஜிக்க வேண்டும்‌. கையந்திர த்தால்‌ பிழி 
யப்பட்டதாயும்‌ புதிதாகவு மிருக்கிற எண்ணெயாலும்‌, பரிமளழாய்க்‌ 
காய்ச்சப்பட்ட பசுவின்‌ நெய்யாலும்‌ பீட்த்தோடு கூடின சிவலிங்கத்‌ 
தில்‌ லேபித்துப்‌ பின்பு தூபமிடல்‌ வேண்டும்‌. . மங்களகரமான மஞ்சட்‌ 


நம்‌ செய்வித்த ல்‌ வேண்டும்‌ த 


. கவ. மாவியிவடி ல? ௮௪௫ 


பொடியோடு கூடி நெல்‌ மாவினாலும்‌ உளுத்தமாவினாலும்‌ தேய்த்‌ 
துப்‌ பிறகு ஸ்நாநஞ்‌ செய்விக்க வேண்டும்‌. இவ்விடத்தில்‌ நெல்லிக்‌ 
கனி முதலய பரிமள திரவியங்களாலும்‌ தேய்த்து ஸ்நானஞ்‌ செய்‌ 
விக்க. பசுவின்‌ அம்சமான வஜ்ர முதலான கற்களா லிழைக்கப்பட்ட 
வர்ணமுள்ள மடக்குகளில்‌ வைக்கம்பட்ட மாவுகளாலும்‌ கடுகு உப்பு 
சேர்ந்த சிறிது சிவந்த சந்தன வெந்நீராலும்‌ அபிஷேகஞ்‌ செய்க. 
பால்‌ தயிர்‌ நெய்‌ தேன்‌ சர்க்கரை முதலானவைகளால்‌ தன்‌ சக்தியாநு 
சாரமாக உழக்கிலிருந்து விருத்தி செய்யப்பட்ட, உழக்கு முதல்‌ 
மரக்கால்‌. முடிவான ப்ரமாணங்களால்‌ அபிஷேகஞ்‌ செய்க. சர்க்கரை 
யில்லாவிடில்‌ கருப்பஞ்‌ சாறு, தேனில்லாவிடில்‌ நெய்யுமாகும்‌. செல்வ 
முள்ளவன்‌ இவையாவும்‌ குறைவின்றி ஜல தூப முடிவாக அபிஷேகஞ்‌ 
செய்யக்‌ கடவன்‌. : இளநீர்‌ ருசியுள்ள ரசவர்க்கங்கள்‌ புஷ்ப முத 
லானவைகளாலும்‌, -ஸ்வர்ணத்தோடு கூடிய ஜலம்‌ ரத்னத்தோடு 
கூடிய ஜலம்‌ சந்தன ஜலம்‌ இவைகளாலும்‌ அபிஷேகஞ்‌ செய்க: 
சூந்ய சிரசாக அபிஷேகம்‌ செய்யற்க. 

சுட்டுவிரல்‌ பெரு விரல்‌ சேர்த்து அஸ்த்ர மந்திரத்தால்‌ சிரசி 
லிருக்கிற புஷ்பத்தை யெடுத்து அவ்வஸ்த்ர மந்திரத்தாலேயே அப்‌ 
புஷ்ம்ங்களை யவ்விடம்விட்டு வேறிடத்தில்‌ சேர்த்தல்‌ வேண்டும்‌. 
புஷ்பக்‌ குடலை அர்க்ய பாத்ய ஆசமந ஸ்நாந சோதக ப்ரோ 
க்ஷண பாத்திரங்க ளேழினு i ஜலம்‌ நிரப்புதல்‌ வேண்டும்‌. 

தூபத்தை அபிஷேக மொவ்வொன்றினும்‌ மற்ற தீப முதலி 
யவைகளை அவ்வற்றிற்‌ குரிய சமயங்களினு. மறிந்து உபயோகித்தல்‌ 
வேண்டும்‌. ~~ இ 

த்வாரபூஜை அபிஷேகம்‌ சந்த்யாகாலம்‌ இவைகளின்‌ முடிவி 
லும்‌ நிவேதன காலத்திலும்‌ உத்தமமாகிய திரையிடல்‌ வேண்டும்‌. 
பிறகு ஸ்தாபிக்கப்‌ பட்ட கலசங்களால்‌ அபிஷேகம்‌ செய்தல்‌ வேண்‌ 


Ob. முச்சந்தனம்‌ அஷ்ட புஷ்பம்‌ சப்த தீர்த்தங்களைச்‌ சேர்த்தல்‌ 


வேண்டும்‌. 

- ஆவாஹனம்‌ அர்க்யம்‌: பாத்யம்‌ ஆசமனம்‌ தூபம்‌ சந்தனம்‌ 
நைவேத்யம்‌ விஸர்க்க மென்னும்‌ எட்டு சமயங்களினும்‌ புஷ்பம்‌ 
சமர்ப்பித்தல்‌ வேண்டும்‌. 

| இடது உள்ளங்கையில்‌ தட்டை வைத்துக்‌ கொண்டு சிவலிங்‌ 
கத்தின்‌ மஸ்தகத்தில்‌ இருக்கும்‌ முன்‌ அர்ச்சித்த புஷ்பத்தை 
அஸ்த்ர: மந்திரத்தால்‌ விசர்ஜனம்‌ செய்து, பரிசுத்தமான கைகளை 
யுடையவனாய்‌ மந்திரத்தோடு கூடிய சங்க முத்திரையால்‌ நனைக்கப்‌ 
பட்டு அசையாமலிருக்கிற ஜலங்களாற்‌ பரமசிவத்தின்‌ சிரஸில்‌ ஸ்நா 


கள காறிகாமடெ. at Qeater மெ. 


. . கைகளை மேலே சுற்றக்‌ கூடாது... முத்திரைகளை: கீழே காட்‌ 
டக்‌ : கூடா து. .ஐளூம்பிய . ஜலத்தால்‌ ' திரவியங்களை : . நனைத்தல்‌ 
கூடாது. a i 


த! ae i see Sees 
யசப்தத்தோடு சிவ கும்பத்தையும்‌ சக்தி. 

டுத்‌ து ஸ்வாமியின்‌ முன்‌ யந்திரிகையின்‌ மேல்‌ வைத்து விந்யாசஞ்‌ 

செய்தல்‌ வேண்டும்‌. 


-o சந்தனம்‌ புஷ்பம்‌ தூபம்‌ தீபம்‌ அர்க்யம்‌ என்பவைகளை சமர்ப்‌ 
பித்து அந்த -விதானங்களை ஆசிரியர்‌ வலது கையினால்‌ வாங்கி சிவ 
மந்திரத்தை ஸ்மரித்தவராய்‌ புஷ்பந்தோடு கூடின கூர்ச்சத்தை 
க்லசங்களோடு பிடித்துக்‌ கொண்டு  தத்வத்தில்‌ மனதை வைத்தவ்‌ 
ராய்ச்‌ சிவலிங்கத்தின்‌ சிரஸில்‌ மந்திரத்தை. ந்யாசம்‌: செய்தல்‌ வேண்‌ 
டும்‌. பார்வதியை பரமசிவத்திற்‌ கிடது பாகத்தில்‌ “ ஸ்தாபித்தல்‌ 
Cacti Hua. I 


சிவமந்திரத்தை cols துக்கொண்டு சிவ கும்ப ஜலத்தால்‌ 
வத்தை ஸ்நாநம்‌ செய்வித்தல்‌ வேண்டும்‌. நல்ல ப apeiro 
நெல்லிக்கனி முதலானவைகளால்‌ அபிஷேகம்‌ அவ்விடத்திற்‌ செய்‌ 
வித்தல்‌ வேண்டும்‌. | oe 
- பீடத்தோடு கூடின சிவலிங்கத்தைச்‌ சந்தன ஜலத்தால்‌ அபி 
ஷேகத்தைச்‌ சேய்‌ து, முகங்களில்‌ ஆசமனத்தைக்‌ கொடுத்து பரிசுத்த 
வஸ்த்ரத்தால்‌ துடைத்தல்‌ வேண்டும்‌. Ko, T Pig 


அலங்கார நைவேத்யம்‌. . : 


வேதிகையோடு கூடின . சிவலிங்கத்தைப்‌ பரிமள த்ரவ்யங்‌ 
ளாற்‌ பூசி வெளுப்பான வஸ்திரங்களாலும்‌ அனேகவித த்ரவ்யங்‌ 
லும்‌ மறைத்து அத்தேவரின்‌ பொருட்டு எட்டுவித புஷ்பத்தைக்‌ 
கொடுத்து பிறகு மந்திரத்தோடு ' கூடிய: அவிசைக்‌ கொடுத்தல்‌ 
வேண்டும்‌. I த 

- பயற்றம்‌ பருப்புப்‌ பொங்கலாவது சுத்தான்னமா வது: வ்யஞ்‌ சன 
முதலானவைகளோடு கொடுத்தல்‌ வேண்டும்‌... 

; seas saree புஷ்பமாலைகளாலும்‌ கிள்ளுபத்திரங்களாலும்‌ 
பூஜித்தல்‌ வேண்டும்‌. O ae l Se அணிப்‌ ophi 
o ~ பொன்பட்டங்களோடு கூடிய கிரீடங்கள்‌, பொன்னாலாகிய 
ey pees பொன்‌ -அறுகுமுனைகள்‌, லக்ஷ்மியின்‌ . வுரு வமமைத்த 
ஸ்வர்ண புஷ்பங்கள்‌, அர்த்த சந்திர வடிவமமைந்த பொன்னாபரணம்‌ 
அநேக ஸ்வர்ணபுஷ்பம்‌ என்பவைகளால்‌. அலங்கரித்தல்‌ வேண்டும்‌. 


(ero போட ப்பட்ட தூபத்தை உயர -வெடு 


"தாயும்‌; த்ரிசூலா கிருதியாகிய தீபங்களை - யுடை 
23. 


ப்‌ சுவமொவியிவட்‌-வ$ . “கள 


£௨. ஆதிவாரத்தில்‌ மாணிக்கமும்‌, சோமவாரத்தில்‌: முத்தும்‌, மர்‌ 
களவாரத்தில்‌ பவழமும்‌, புதவாரத்தில்‌ மரகதமும்‌, : குருவாரத்தில்‌ 
புஷ்பராகமும்‌, சுக்கிரவாரத்தில்‌ வஜ்ரமும்‌, சனி வாரத்தில்‌ இந்திர 
நீலமும்‌ இவ்வாறாக சமஸ்தமும்‌ அவ்வவ்‌ வாரங்களுக்குத்‌ தக்கபடி. 
யுபயோகிக்கத்‌ தக்கது. ஆபரணங்களின்‌ விதி இந்தப்படி சம்மதிக்கப்‌ 
பட்டது... ப ட்டன பக 

பிண்டிகையின்‌ ரூபமான தேவியை, சிவத்தியாநம்‌ செய்து 
கொண்டு ஸ்நாநம்‌ செய்வித்தல்வேண்டும்‌.” 

து ்‌ சத்யோஜாத மந்திரத்தால்‌ பாதங்களில்‌ பாத்யத்தையும்‌, சிரோ 
மந்திர முதலியவற்றால்‌ முகங்களில்‌ ஆசமனமும்‌, முடிவில்‌ சிரரில்‌ 


-அர்க்யத்தையும்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 


பஞ்சகவ்ய முதலான அபிஷேக சமயத்தில்‌ பெருத்த மணி 
யினோசையுடன்‌ உபஸ்தாநத்தோடு கூடினதாயும்‌ தூபத்தை நிவே 
திக்க ஒவ்வொராவ்ருத்தியின்‌' முடிவில்‌ முக்கியமாய்‌ உபஸ்நாநம்‌ 
தாபத்தோடு கூடின தாயிருத்தல்‌ வேண்டும்‌, ட்ட ம. 

உபசாரம்‌, 

- மந்த்ரகானம்‌ வீணாநாதம்‌ வேதாத்யயநம்‌ சாஸ்திர பாட. முத 
லானவற்றி லொன்றைச்‌ செய்வித்தல்‌ வேண்டும்‌. பிறகு கெளட்‌ 
பாஷை முதலானவைகளால்‌ கானத்தைத்‌ . தூபமுடிவு வரையில்‌ 
அநுஷ்டிக்க வேண்டும்‌. அதற்குமேல்‌ தமிழ்‌ பாஷையினுடைய 
அங்கமான கானத்தை. நிர்த்தனத்தோடு கூடினதாகவும்‌, அநேக 
ஸ்வரங்களோடு கூடின. ஸமஸ்கிருத - பரஷா கானம்‌ அல்லது பதி 
னெண்‌ பாஷா.கானத்தையாவது செய்தல்‌ வேண்டும்‌. ae 


.... அநேக தேசபேத நாட்டியங்களைச்‌.. செய்து 


லானவைகளால்‌ நாலு பக்கத்திலும்‌ : தொங்கவிட்‌ 
வேண்டும்‌. T 


புஷ்பமாலை முத 
டு அலங்கரித்தல்‌ 


"அதன்‌ பிறகு புகையில்லாம லெரிகி 
பாத்திரத்தின்‌ மத்தியில்‌ தூபத்தால்‌ தூபமிடல்‌ வேண்டும்‌... அழகிய 
ரூபமும்‌ கெம்பீரமான ஒசையுடையதுமான மணியை இடது 
கையினால்‌ வாத்யம்‌ செய்‌ துகொண்டு எப்பொழுதும்‌ அஸ்திரமந்திரத்‌ 
த்து காட்டல்‌ வேண்டும்‌. 


ற நெருப்பினால்‌ நிறைந்த. 


காராம்‌ பசுவின்‌ நெய்யினால்‌ நிறைந்ததாயும்‌, கற்‌ 
இவைகளோடு கூடின வர்த்திகளையுடையதாயும்‌; 
களை யுடையதாயும்‌; விருத்தாகார தோரணத்தை 


பூரம்‌, அகரு 
அணைய த்‌ தீபங்‌ 
முன்பாக வுடைய 
dary மிருக்கிற 'தீபு 


மாலைகளாலும்‌; மற்றும்‌ அநேக்வித்‌' தீப்ங்களாலும்‌ நான்கு: த 
ப்ரகாசிப்பித்தல்‌. வேண்டும்‌. 


கோதானம்‌ திலதானம்‌ ஸ்வர்ணதானம்‌ பசுக்கட்குப்‌ புல்‌ “முத 
லான தானம்‌ இவைகளை லோகோபகாரமாகச்‌ செய்தல்‌ வேண்டும்‌; 


பிறகு பெரிதாயும்‌ எண்ணெயால்‌ நிறைத்த துகளாயும்‌ அவியா 
ததுகளாயும்‌ நல்ல வர்த்தியால்‌ தாண்டப்பட்டிருக்கிறதாயு முள்ள 
ப்ரகாசிக்கிற - தீபங்களால்‌ ஆராத்திரிகத்தைச்‌ செய்யவேண்டும்‌. 


எவ்விதமாய்‌ அவயவமான து விபூதியாற்‌, பூசப்படுமோ.அவ்வித 
மாய்த்‌ திலகவடிவமல்ல து திரிபுண்டராகிருதியாகவாவது பூசிப்‌ பிறகு 
தூப தீப நைவேத்யம்‌ பலியிடுதல்‌ செய்து நடுவே ஆசமநங்கொடுத்து 
அருகில்‌ நின்று நமஸ்கரித்துப்‌ பின்பு செய்ய கேண்டில்‌. காரியங்‌ 
களைச்‌ செய்யவேண்டும்‌. 

ஆவரண பூஜை. 

பின்பு ஆஞ்ஜையுடன்‌ வெளியில்‌ ஆவரண்த்தைப்‌ ' aren 

வேண்டும்‌. 


கர்ணிகையில்‌ ஈசான மூர்த்தியையும்‌, ' கிழக்கிதழில்‌ தத்புருஷ 
மூர்த்தியையும்‌, தெற்கிதழில்‌ அகோரரமூர்த்தியையும்‌, வடக்கிதழில்‌ 
வாமதேவமூர்த்தியையும்‌, )மேற்கிதழில்‌ சத்யோஜாத மூர்த்தியையும்‌ 
புஷ்ப முதலியவைகளாற்‌ பூஜித்தல்வேண்டும்‌. இவ்விதமாய்‌ ஐந்‌.திதழ்‌ 
களையும்‌ ஐந்து முகங்களோடு கூடியதாய்‌ விந்யசித்தல்‌ வேண்டும்‌. 


- பத்துக்‌ கைகளோடும்‌ சந்திர கிரீடங்களோடும்‌ சிறந்த ஆயுதங்‌ 
களையுந்‌ தரித்திருக்சிற சதாசிவ ஸ்வரூபங்களை த்யா நிக்கத்‌ தக்கது. 


'ஈசான்யத்தில்‌ நேத்ர மந்திரத்தையும்‌, ஆக்நேயம்‌ ஈசான்யம்‌ 
நைருதி வாயு வென்னும்‌ நான்கு உபதிக்குகளிலும்‌ இருதயம்‌ சிரோ 
சிகா கவசம்‌ என்னு மந்திரங்களையும்‌, கிழக்கு முதலாக நான்கு. 'திக்கு 
ட்டது அஸ்த்ர மந்திரத்தையும்‌ க்ரமந்‌ தவறாமற்‌ பூஜிக்க வேண்டும்‌. 


. இருதய மந்திரம்‌ சந்த்ரவர்ணம்‌, சிரோமந்திரம்‌ கோரோசனை 
நிறம்‌, சிகாமந்திரம்‌ மின்னல்‌ திறம்‌, sur மந்திரம்‌ நாலு பக்கமும்‌ 
சூழ்ந்த புகை நிறம்‌, அஸ்த்ர மந்திரம்‌ கபிலநிற மென்றுந்‌ தியானிக்க 
வேண்டும்‌. நடுவிலுள்ள நேத்திர மந்திரத்தைச்‌ சேர்‌ திரூப . ப்ரகாச 
மாகத்‌ தியானித்தல்‌ வேண்டும்‌, 


இம்‌ மந்திர தேவர்கள்‌ யாவரும்‌ ஐந்து முகங்களும்‌ us BS கை 
களும்‌ வுடையவர்கள்‌. சந்திரனாலும்‌ - அநேக. ஆபரணங்களா லும்‌ 


அநேக மாலைகளாலும்‌ சந்தனத்தாலும்‌ அலங்கரிக்கப்‌. பட்டவர்கள்‌, 


want நாவியிவடி.ல₹ £61 


பதினாறு. வயதையும்‌. நல்ல ரூபத்தையும்‌, தளராத யெளவனத்தையும்‌ 


நிர்மலமான முகத்தையும்‌ சாந்தத்தையும்‌ மூன்று. நேத்திரத்தையும்‌. 
ஸ்வஸ்திகாசனத்தையு முடையவர்கள்‌. 


இவர்கள்‌..பரமசிவத்தின்‌ சிரோ மந்திரம்‌ இருதய மந்திரம்‌ முத 
லானவைகளால்‌ வரவழைக்கத்‌ தக்கவர்கள்‌... இவர்களை இவ்வாறு. 
பூஜிக்காவிடின்‌, ஆசிரியர்‌ ஈசான திக்கில்‌. நேத்ரமந்திர TADAA 
ஈசான மந்திரத்தைப்‌ பூஜிக்கவேண்டும்‌. 


ன்‌ இல்வாறு பரமசிவத்திற்கு. நான்கு பக்கத்தினும்‌ கர்ப்பக்ரஹ்‌ 
ப்ராகாரத்தைப்‌ பூஜித்தல்வேண்டும்‌. அன்றியும்‌ இவ்விட்த்து. வாம: 
முதலான நவசக்திகள்‌ பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌. ்‌ 


பரமசிவத்தின்‌ மடியில்‌ வீற்றிருக்கிற மட்கும்‌ யென்னும்‌ 


'ஆதிசக்தியைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. இந்த ஆவாஹன முதலிய 


சமஸ்தங்களையும்‌ அதனதன்‌ .மந்திரங்களால்‌ முறையாகப்‌ பூஜித்தல்‌ 
வேண்டும்‌. இவைகட்கு. அவகுண்டனம்‌ அமிருதீகரணமின்றி ஆறு 
வித. ஸம்ஸ்காரமெ பண்டித்ர்களால்‌' வெவ்வேறாக ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டது. 


ஸ்நபனமும்‌ தீபங்களி னேற்பாடும்‌ அங்கபாவத்தைக்கட்டுவது; 

வேறன்று. 
இரண்டாவ து ஆவரண பூஜை. 

இரண்டாம்‌ ஆவரணத்தில்‌ அநந்தாதி வித்யேசுரர்கள்‌ முறை 
யாகப்‌ பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌. அநந்தர்‌ சூக்ஷ்மர்‌ சிவோத்தமர்‌ TS 
நேத்ரர்‌ திரிமூர்த்தி ச்ரீகண்டர்‌ சிகண்டி இந்த தேவர்கள்‌ நான்கு முக 
முள்ளவர்கள்‌ ? பரமசிவம்போல்‌ பத்து புஜங்களை யுடையவர்கள்‌ : 
அர்த்த சந்திரனைச்‌ சிரசி லுடையவர்கள்‌ ; சாந்தர்கள்‌ ; -தாமரச 
புஷ்பத்தி லிருப்பவர்கள்‌ ; நானாவிதமான ஆயுதங்களை யுடையவர்‌ 
கள்‌; கத்தி கேடயம்‌. வில்‌ பாணம்‌ கமண்டலம்‌ ஜபமாலை சூலம்‌ . தாம. 
ரச புஷ்பம்‌ வரம்‌ அபயம்‌ இவைகளோடு கூடின கைகளையுடையவர்‌ 
கள்‌: பூணூல்களை யுடையவர்கள்‌ ; ப்ரளயகாலச்‌ சூரியர்களுக்குச்‌ 
சமானமானவர்கள்‌$ 3 சிருஷ்டியில்‌ பரமசிவத்தால்‌ ஏவப்பட்ட வர்கள்‌. 


அநந்தர்‌ கிழக்கு, சூக்ஷ்மர்‌ தெற்கு, சிவோத்தமர்‌ மேற்கு, ஏக 

நேத்ரர்‌ வடக்கு, ஏக ருத்ரர்‌ ஈசானம்‌, திரிமூர்த்தி ஆக்நேயம்‌, ஸ்ரீகண்‌ : 

டர்‌ திருதி; சிகண்டி வாயு என்னும்‌ திக்குகளில்‌ பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌: 
“மூன்றாவது ஆவரண பூஜை. 


. மூன்றாவது. ஆவரணத்தில்‌. பிரதமகணே சுரர்கள்‌, குபேர திக்கு, 
முதலாக வரிசையரய்ப்‌ பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌. 


“வடக்கில்‌ - .சிங்கவர கனத்தையும்‌, மூன்று கண்களையும்‌, மஞ்சள்‌ 
நிறத்தையும்‌. கண்ணாடியை apaid அக்‌ கொண்டு ருத்‌ அம்பி 
கையைப்‌ பூஜிக்க. 
uu ஈசானத்தில்‌ - சுத்தமான வைடூர்ய நிறமும்‌, 'உக்ரமும்‌, புலித்‌ 
தோலும்‌; மூன்று கண்களும்‌,. சூலதண்ட கோடாலி வரம்‌, அபயம்‌ 
இவைகளைக்‌ கையிலுடையவரும்‌, அர்த்த சந்த்ரன்‌ சர்பம்‌ இவை 
களால்‌ பூஷிக்கப்பட்டவருமான சண்டேசரைப்‌ பூஜிக்க... 


, கிழக்கில்‌ - பத்மராகத்திற்‌ கொப்பான காந்தி ; முக்கன்‌ ; கையிற்‌ 
சூலம்‌ ;. நாகயஞ்ஞோபவீதம்‌ வத்தில்‌ சாந்தராயு 
மிருக்கிற நந்தியைப்‌ பூஜிக்க, 


.... ஆக்நேயத்தில்‌ - பச்சை நிறம்‌, கையிற்‌ சூலம்‌, முக்கண்‌, நாக 
யஞ்ஞோபவீதம்‌ இவைகளயுடைய ருத்ர சம்பந்தமான மஹா 
arorangi பூஜிக்க, ae 


- தெற்கில்‌ - குள்ளமான வுருவம்‌, ய/னை .முகம்‌, தன்னுடைய 
தந்தத்தைப்‌ பிடித்தகை, கும்பச்சிரம்‌, முறம்‌ போன்ற காதுகள்‌, மூன்று 
ஒட்டைச்சாண்‌ பிரமாணமுள்ள மிருதுவான தும்பிக்கை, லட்டுபக்ஷ 
ணம்‌, கோடாலி, ஜபமாலை யிவைகளையுடைய கைகள்‌, மூன்று கண்‌ 
கள்‌, தாமரைப்‌ பூவின்‌ an a டாள்‌ வினாயகரைப்‌ 
பூஜிக்க, 

தென்மேற்கில்‌ - ருஷப வடிவம்‌, முக்கண்‌, குருக்கத்தி சந்திரன்‌ 
பனி யிவைகளைப்‌ போன்ற நிறம்‌, சமஸ்த ஆதாரபூதத்தன்மை, தர்‌ 
‘or du வடிவம்‌ என்னும்‌: இவைகளை யுடைய இடப தேவரைப்‌ பூஜிக்க 


மேற்கில்‌ - மாமிச வர்‌ ene அ உள்ள 
ப்ருங்கியைப்‌ பூஜிக்க. 

வாயுவில்‌ - ஆறுமுகம்‌, இளமைப்‌ பருவம்‌, பன்னிரண்டு கண்‌ 
கள்‌,-பன்னிரண்டு புஜங்கள்‌, சக்தி மணி கேடயம்‌ தாமரைப்பூ பல்ல 
வம்‌ கோழி தண்டம்‌ வரம்‌ அபயம்‌ வில்‌ பாணம்‌ பெரிய கோடாலி 
என்பவைகளை யுடைய சுப்பிரமணியரைப்‌ பூஜிக்க: 


சம்பத்தின்‌ பொருட்டு ஒரு முகம்‌ இரண்டு கைகள்‌ அல்லது 
நான்கு கைகளோடு சக்திவேல்‌ கோழி வரம்‌ அபயம்‌- இவைகளோடு 
கூடியவராகவும்‌, பவளம்‌ போன்ற காந்தியை யுடைய அந்தச்‌ சுப்பிர 
மணியர்‌ பலாபேக்ஷிகளால்‌ பூஜிக்கத்தக்கவராக ஆதின்றார்‌.. 

இவ்வாறன்றி _வேறுவிதமாயும்‌. _கணேயவரர்கள்‌ பூஜிக்கத்‌ 
தக்கவர்கள்‌. தேவி, 'சண்டேச்வரர்‌, மஹாகரளர்‌, இடபம்‌, pes 
கேச்வரர்‌, கணேசர்‌, ப்ருங்கி, - சுப்பிரமணியர்‌ இவர்களை: gadis 
தோடு சமமான காந்தியை யுடையவர்‌ களாகப்‌ பூஜிக்க. 


oad மாவியிஉடம்‌₹ - - க்லிக்‌: 


நான்காவது ஆவரண பூஜை; : 
நான்கா மாவரணத்தில்‌ தத்தம்‌ திக்குகளை படைந்திருக்கிற 
திக்கு பாலகர்களை முறையே பூஜித்தல்‌ வேண்டும்‌. 
கிழக்கில்‌ - ஐராவத வாகனம்‌, மஞ்சள்‌ 'நிறம்‌, வஜ்ராயுதம்‌, 
ஆயிரங்‌ கண்கள்‌ எண்ன பப்ப க்‌ தோ 
பூஜிக்க. 
்‌ தென்கிழக்கில்‌ - ஒளி வீசுகிற மாலை, தில்ல ஆட்டுக்‌ 
கிடா வாகனம்‌ என்னு. ப ன டக அக்நி தேவனைப்‌ பூஜிக்க. 


தெற்கில்‌ - எருமைக்கடா l "வாகனம்‌, கறுத்த. நிறம்‌, கையிற்‌. 
றண்டம என்னு மிவைகளையுடைய யமனைப்‌ பூஜிக்க. 


தென்‌ மேற்கில்‌ - கறுத்த .நிறம்‌, கையிற்‌ கதை, நரவாஹனம்‌ f 
(பல்லக்கு) என்று மிவைகளையுடைய நிருதியைப்‌ Wages. = 


டத 


மேற்கில்‌ - வெண்ணிறம்‌, முதலை வாகனம்‌, . -கையிற்‌. பாசம்‌ 
என்னு மிவைகளை யுடைய வருணனைப்‌ பூஜிக்க; ... ve 
வாயு திக்கில்‌ - சித்திர வர்ணம்‌, கையில்‌ 'த்வஜம்‌, மான்‌” 
வாகனம்‌ இவைகளை யுடைய வாயுவைப்‌ பூஜிக்க, S 
வடக்கில்‌ - மஞ்சள்‌ நிறம்‌, கையிற்‌ கத்தி, ர வாகனம்‌ 
என்று மிவைகளையுடைய கு குபேரனைப்‌ பூஜிக்க. < : 


ஈசானத்தில்‌ - கோரோசனை வர்ணம்‌ (கபில்வர்ணம்‌), Sias 
சூலம்‌, HAPU வாகனம்‌, முக்கண்‌, தெளிவான திருமுகம்‌, சந்தோஷப்‌ 
பார்வை என்னு மிவைகளையுடைய ஈசானமூர்த்தியைப்‌ பூஜிக்க, i 


கீழே பூமியில்‌ - (கிழக்கிற்கும்‌ ஈசானத்திற்கும்‌ இடையே) 
கறுத்த நிறம்‌. கருடவாகனம்‌, கையிற்‌ சக்கரம்‌ என்னு மிவைகளை 
யுடைய திருமாலைப்‌ பூஜிக்க. 

மேலே ஆகாயத்தில்‌ - (நிருதிக்கும்‌' மேற்கிற்குய்‌ இடையே) 
சிவந்த நிறம்‌, அன்னவாகனம்‌, கையிற்றாமரையு - முடைய. ப்ரம்‌. 
மாவைப்‌ பூஜிக்க. தத்தம்‌ நாம முதலிய அத்தகவல்‌ இவர்கள்‌ 
யாவரும்‌ பூஜிக்கத்‌ தக்கவர்கள்‌, 3, 


ஜந்தாம்‌ ஆவரணப்‌ பூ பூஜை... 


giar மாவரணத்தில்‌ அஸ்திர சமுகங்களைச்‌ s சாத்தித்‌ 
படிப்‌ பூஜிக்க. வேண்டும்‌.. - sate 


“கிழக்கில்‌ - மஞ்சள்‌ How அறுகோண க்ர்பபி ம்‌, E : 
ஆக்தேயத்தில்‌ - மிகவும்‌ சிவந்த நிறமுள்ள”ச்த்தியாயுதம்‌)” = 


௮௨, ariar vA ௨-௫௮-4லாமம.. 


தெற்கில்‌ - கறுத்த, நிறமுள்ள . தண்டம்‌... 
_ தென்மேற்கில்‌ - கறுத்த நிறமுள்ள கத்தி, 
“ மேற்கில்‌ - வெளுத்த நிறமுள்ள பாசம்‌; ` னு 
வாயுவில்‌ - சித்திர த்வஜம்‌, 
வடக்கில்‌ - . பொன்னிறமான கதாயுதம்‌, 
ஈசானத்தில்‌ - ஜ்வலித்‌ துக்கொண்டிருக்கிற ஞல்ாய்கம்‌; ; 
; அடியில்‌ - சூரியனைப்‌ போன்ற காந்தியை யுடைய சக்ராயுதம்‌, 
்‌ - மேற்பாகத்தில்‌ - வெண்டாமரைப்‌ பூ. இவைகளை முறையே: 
ஜிக்க. இவ்வாறு பஞ்சாவரண பம்ப்‌, அழு மாகச்‌ 
சால்லப்பட்ட து: 


ஏகாவரணமானது அங்கமந்திரங்களாலும்‌ பஞ்ச ப்ரம்ம மந்தி 


களாலும்‌ பூஜிக்கவேண்டும்‌. அற்றேல்‌ "தனியே அங்கமந்திரம்‌ 
ல்லது தனியே பஞ்ச ப்ரம்ம மந்திரம்‌; அல்லது பஞ்சப்‌ பிரும்மாங்க 


மன்னும்‌' இரண்டுஞ்‌ சேர்ந்த மந்திரம்‌ என்பவைகளாலும்‌,. லோக 
-லகர்கள்‌ அஸ்திரங்கள்‌; அல்லது அஸ்‌ திரங்களோடு.. சேர்ந்திருக்‌ 
D: CGoraurnatasir என்னும்‌... . ஆவரணத்‌ திரயம்‌ பூஜித்தல்‌ 
வண்டும்‌. Ea l 
பிறகு. பஞ்சப்‌. பிரம்ம மந்திரம்‌ அங்கமந்திரம்‌ அஷ்ட. வித்யேசர்‌ 
தட ருத்ரர்‌ “இவர்களை. சந்தனம்‌ முதலானவைகளால்‌ உள்‌ 
நீவரணக்‌ கிரமமாகப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. 
si வெளியாவரணப்‌- பூஜையைப்‌ பரிவார தேவதையின்‌ பூஜா 
தியில்‌ புத்திமான்‌. அறிகிறார்கள்‌. 

இவ்வாறு ஆவரணத்தைப்‌ பித்து உத்தமமான நைவேத்‌ 
pops கொடுத்தல்‌, வேண்டும்‌. 7 

நைவேத்யம்‌. 


நைவேத்யம்‌ இந்துமுகங்களிலும்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌, அவ்‌ 


ஈறன்றி்‌ மேல்முகத்திலும்‌ கொடுக்கலாம்‌. சமஸ்த அங்கங்களுக்கும்‌.. 
நவெத்யம்‌. முன்னிற்‌ பாயதிளவாக வேறான தாகும்‌. ப்ரத்யேக 
'த்திரங்கள்‌ கிடைக்குமானால்‌ அவிசைத்‌ தனித்தனியே பாகஞ்‌. 
சய்யத்‌ தக்கது. அவ்வாறு ப்ரத்யேக பாத்திரங்க ளில்லாவிடின்‌ பரி” 


த்தமான ஏக பாத்திரத்தில்‌ noe அன்னத்தைத்‌ டல்‌ 
த்தல்‌. வேண்டும்‌... 


த்வாரபாலகர்‌ முதல்‌ ணவ று Pore பதத: 


Gs Gari Gaug, ,சந்தனம்‌.. புஷ்பம்‌ . முதலி னால்‌, பஜிக்க 


பத முதலான கணங்களின்‌ பொருட்டு பலியைக்‌ கொடுத்துப்‌ 
பிறகு மந்திர்‌ | பூர்வமான நைவேத்யம்‌. சொடுக்க வண்டும்‌. ' அதன்‌ 


மூடிவில்‌ மறுபடியும்‌ உள்ளாவரணத்தை யடைந்து” நித்ய” “ஹோமம்‌ 


செய்யத்தக்கது. பிறகு ஹஸ்த ப்ரக்ஷ£ளன பூர்வமாக ஆசமனத்தைக்‌ ' 
கொடுத்து, தேவர்கட்குத்‌ தகுதியும்‌ ' முகப்பழக்கமுமான © தாம்பூலத்‌ ்‌ 


தையும்‌ கொடுக்கவேண்டும்‌. 


"உபசாரம்‌. 


அப்பொழுது ஸ்ரீமத்‌ பஞ்சமஹா சப்தம்‌ கண்ணாடி Gara l 


விசிறி 'வெண்சாமரங்களாலும்‌,, பாட்டு நிருத்தம்‌ “ஜபம்‌ தேர்த்திரங்‌ 


“களர்லும்‌ அந்தச்‌ சிவபெருமானை - தே பிதகில்‌ ர்க்‌ வட்டு 


பவித்ரம்‌ 


: சந்தோஷமுள்ள உமையவளோடு PTRA Ja 
ஸ்வரூபராயுமுள்ள சதாசிவரை த்யானித்து அவர்‌. சிரஸில்‌, -கர்மங்‌ ... 


களைப்‌ aire பு பலித்திரத்தைச்‌ சாற்றல்‌ ல 


PRL EL 


யுடையது. 


ப்‌ ராசாத 'மந்திரோச்சாரணம்‌, 


யாவம்‌ சம்பூரணமாகும்‌. பொருட்டு முதலிற்‌ சகலத்திற்கும்‌ ல்‌ 
வுரன ,பரமீகரணத்தை (மூலமந்திரத்துடன்‌ பஞ்ச ப்ரம்ம மந்திரங்‌ 
களை) யுச்சரித்‌ துப்‌ பிறகு ப்ராசாத ந்த முன்போல்‌ நாகல்‌, ட்‌ 


செய்தல்‌ வேண்டும்‌. 
ஜபம்‌." 


'புத்திமானானவன்‌” முன்னமே ஸ்வீகரிக்கப்பட்ட முத்திரையால்‌, 


இன்னது இன்ன: பிரயோஜனம்‌ கொடுத்தல்‌ வேண்டு மென்று 3 


பிரார்த்தித்து ஜபமாலையால்‌ ஜபித்தல்‌ வேண்டும்‌. 


யாது காரணத்தால்‌ ருத்ர. 'நேத்ரங்கட்குச்‌ ' 'சமானமாகிய ' ருத்தி 
தோ அந்தக்‌ காரணத்தாலும்‌, 


ரர்‌ க்ஷங்களுக்குக்‌ கட்டுக்‌ கட்ட -ப்படுகிர 


aes Ay Gece அந்த ஐபமர்லையான து Be ட்டு 


AMO arar oDe உ௱டுவ3லாடு ம. 


அல்லது aie நான்கு. அல்லது. இருபத்தேழினாலா வ த செய்யத்‌ 
pias, a 


As ee இச்சிக்கப்படுகின்ற,. நடுவிரல்‌ பவித்ரவிரல்‌ பெருவிரல்களால்‌ 
(ருத்ராக்ஷத்ஜை). நடத்துவதால்‌ உத்தமமாகிய சித்தியும்‌; பெருவிரல்‌ 
சுட்டுவிரல்‌ சம்பந்தத்தால்‌ மத்திமமாகிய. சித்தியும்‌, சிறுவிரல்‌ பெரு 
விரல்களுடைய சம்பந்தத்தால்‌ அதமமாகிய சித்‌ Ayb கூறப்‌ 
படுகிற து. i : 


மூலமத்திரத்தில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு ஜபம்‌ பஞ்சப்ரம்ம அங்க 
மந்திரங்களின்‌ ஜபம்‌ புத்திமானால்‌ செய்யத்தக்கது. 


பூத்திமானா।வன்‌, ஆலச்யம்‌ விபரமின்மை டவல்‌ E 
தும்‌ நேரே யடையாமை சீக்கிரமின்மை மனப்ராந்தியால்‌ கணக்கிடப்‌ 
படாமை யாகிய ஜபத்தை அவல்‌ Geen சகல கர்மங்களிலும்‌ 
செய்யப்படாது. 


| 'நிந்யகர்ம முதலிய கர்மபேதத்தாற்‌ Par ANHA ee 
செய்து 'தீவேதனம்‌ செய்தல்‌ வேண்டும்‌... 


த்‌ பிரார்த்தனை. _ 
E சா திக்கத்தக்க காரியத்தின்‌ முடிவிற்காக 


வும்‌, மற்ற ஜன்‌ விருத்திக்காகவும்‌ மூன்று : உள்ளங்கை கதிம்‌ 
புஷ்ப தர்ப்ப முதலான வற்றோடு- 


“ரகஸ்யம்‌ அதிரஹஸ்யம்‌ முதலிய மந்திர தத்‌ துவங்க தன்‌ 
யுங்‌ காப்பவர்‌ நீரே; ஆகையால்‌ தேவரீர்‌ அனைத்தையுங்‌ காக்கின்ற 
மைப்பற்றி' எம்முடைய ஜபத்தையும்‌ ஏற்றருளல்‌ ணேண்டும்‌. எத்தச்‌ 
ஜெபமானது உம்மிடத்தில்‌ இருக்கின்றதோ அந்தச்‌ ஜெபத்தைக்‌ 
கொண்டு உம்முடைய பிரசாதத்தால்‌ எங்களுக்குப்‌ போக மோக்ஷங்‌ 
கள்‌ சித்திக்கவே செய்யும்‌, ஆகையால்‌ அடியேனிடத்திற்‌ கிருபை 
வைத்து ஜெபத்தை ஏற்ற நளல்‌ வேண்டும்‌.” என்றும்‌, 

“ஹே சங்கரனே! சிவபதத்தி லிருக்கும்‌ என்னுடை புண்ணிய 
ரூப மான. கன்மத்தைக்‌ காப்பாற்றும்‌; பாவரூபமான கன்மத்தை 
நாசஞ்‌ செய்யும்‌” என்றும்‌ பிரார்த்திக்க. 


La, பின்னர்‌. “பலன்‌ தருபவன்‌ சிவனே . பலனை PE 
சிவனே, எல்லா ஜெகத்‌ துக்களும்‌. சிவனே, பூஜிப்பவன்‌ சிவனே, இவ்‌ 
வாறு. சிவன்‌ எல்லாமா. யிருத்தலால்‌ நான்‌ சிவமாயிருக்கின்‌ pr” 
என்று இவ்வாறு தியானித்து தனது ஆன்மாவையும்‌ தெபத்ையும்‌ 
பூஜையையும்‌ பக்தியுடன்‌ திவேதித்தல்‌ வேண்டும்‌. 


௯௮-43. காவியிவட்‌ ஓ? . கலு 


அநேகவித. தோத்திரங்கனால்‌ அடிக்கடி தோத்திரஞ்‌, செய்து 
நமஸ்கரித்து ஹோமம்‌ செய்கிற.கிரஹத்தில்‌ நித்ய சிவரக்நியில்‌ நித்ய 
மாகிய அக்நிகார்யத்தைச்‌ செய்தல்‌. வேண்டும்‌. 


நித்யஹோமம்‌. 
யாகசாலையின்‌ ஆக்னேய குண்டத்தில்‌ அக்நிகார்யமான து 
வரிசையாகச்‌ செய்யத்தக்க து; 
உத்ஸவம்‌, 


நித்யோத்சவத்தையும்‌ அதன்‌ பிறகு கல்ப Te 
யுஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 

பிறகு சிவலிங்கத்தை:யர்ச்சித்‌ துச்‌. சந்தனம்‌ புஷ்பம்‌. முதலான 
வைகளால்‌ முறையே பராங்முகார்க்யங்‌ கொடுத்து மஹா முத்திரை 
யுங்‌ காண்பித்தல்‌ வேண்டும்‌. 


அஸ்திரமந்திரத்தால்‌ சங்கார. முத்திரை காட்டி ஆவரணங்‌ 
களிலிருந்து தேவர்களை: யெழுப்பி: மூர்த்தி. மந்திரத்தால்‌. அவ்வ 
மூர்த்திகளை யடைந்தவர்களாகக்‌' செய்தல்‌ வேண்டும்‌. 


தியானம்‌. 


சா தகரஹிதமாயும்‌. சகளோபா தியிலிருந்து விடப்பட்டதாயும்‌ 
எவ்வாறு நிஷ்களத்தை. யடைந்திருக்குமோ அவ்வாறே. இருதய 


HPAI Sos யறுசரித்‌ திருக்கிற மூலமந்திரத்தை. யுச்சரித்து: இருதயத்‌ 


திற்‌ சிவத்துடன்‌ பேதமற்றிருப்பதாய்‌ த்யா நித்தல்‌ பத்‌ 
விஸர்ஜனம்‌ l 


தன்‌ குரு மூலமாகப்‌ பெற்ற சல லிங்க பிம்பங்களில்‌ பூஜை 
முடிந்தபாவனையின்‌ பேரில்‌ க்ஷமஸ்வ என்றும்‌ முன்போல பெற்ற 
க்ஷ்ணிகலிங்கங்கள்‌ (உருத்ராக்ஷம்‌ நீங்கியது) மறுதினம்‌: பூஜைக்கு 
வேறு: வைத்துக்கொள்ளவேண்டியதால்‌ பராங்முகார்க்யம்‌ - கொடுத்‌ 
தல்‌; ருத்ராக்ஷத்தை கர்தால்‌ சுத்தி எய்தி மறுபடி யு-மெடுத்துக்‌ 
கொள்ளல்‌. 


சண்டேச பூஜை, 


-ஈசானத்தில்‌ சண்டேசரை சந்தனபுஷ்டம்‌ முதலானவைகளர ல்‌ 
முறையே யஜித்து அவர்‌ பொருட்டு சிவ நிர்மால்யம்‌ சகலமும்‌: சமர்ப்‌ 
பிக்க.வேண்‌.டும்‌ பின்‌ கைகளில்‌: மூம்முறை. கொட்டி சிவபூஜா 
பலனைத்‌ தருமாறும்‌. வேண்டவும்‌... 

24. 


றும்‌ தவ்வி ஈசான்‌ ள்‌ திக்கில்‌ படத்தி ப்‌ வனா வெளி 
யிலிருப்பவரென்றும்‌ அவ்வாறன்றி சண்டேச கிரகத்தி லிருப்பவ 
டட. ae ait 


நிர்மால்யம்‌ 


நைவேத்யம்‌ சந்தனம்‌ புஷ்பம்‌ aasta க்க காலமா 
யுள்ள பொருள்‌, அனுபவிக்கப்பட்ட மாலை இவள்‌ நிர்மால்யம்‌ 
என்று-கூறப்படும்‌,' 


மிருத்மயமான னல்க்த்கில்குக்கிள்‌ற்‌ தூளியும்‌ சிவபெருமானாற்‌ 
புசித்து.விட.ப்பட்ட்‌ தும்‌ .சண்டேசரால்‌ புசிக்கத்‌ தங்கதுமான வஸ்து 
எதுவோ அதையும்‌ பெற எழு வ பக அதை முயற்சியுடன்‌ 
வீடத்தக்கது. i 
-U மண்டபாதிகளின்‌ மேல்‌ கட்டுகிற விதானம்‌ குடை புஷ்ப 
rs முதலான லையும்‌, வஸ்தீரம்‌ ஆபரணம்‌ வாஹனம்‌ இவைகளும்‌ 
பசு பூமி பொன்‌ வாஸம்‌ முதஙிமனவும்‌, அவ்வஸ்‌ துக்களீ ஸ்‌ வேறாகிய 
த்ரவ்யமும்‌, சிவபெருமான்‌. பொருட்டு நிவேதனம்‌ செய்ப்ப்பட்ட 
தெல்லாம்‌ சிவசொத்‌ தென்று சொல்லப்படும்‌. 


' சிவ சொத்தாவது. சண்டேசர்‌ புசித்த நிர்மால்யமாவ-து தனது 
உப்யோகத்திற்காக உபயோகித்தல்‌-கூடா து. முன்கூறிய :மேற்கட்டி 
மாலை: முதலியவைகளைப்‌ பரிசிப்பதும்‌, 'தூபவாசனைபை மோப்பதும்‌ 
குற்றமாக. அவ்வாறே சிவத்தின்‌ தீபங்களைத்‌ தூண்டல்‌ முதலானதுங்‌ 
குற்றமாகாது. : 

. சமாதி. 
pa GurarGuseny யின்றிச்‌ சிவலிங்க பூஜையினிங்கி முன்போல்‌ 
தத்வமந்த்‌ர சோதனை செய்து, ப்ரணவ சோரூபாகார சீவத்தை யோக 


பீடத்தில்‌ ந்யாசம்‌ செய்து பவித்ர மந்திரங்களால்‌ ப்பட்‌ சிவ 
காயத்ரியமல்‌ உபாசித்தல்‌ வேண்டும. 


போகாங்கம்‌ 


பின்பு போகநிமித்தம்‌' சக்தியாநுசாரமாய்ப்‌ புஷ்பமுதானஸவ 
களால்‌ அலங்கரித்து வே.திகையோடு கூடிய சிவலிங்கத்தை. எனது 
குற்றங்களைப்‌, பொறுத்தருள்க வெனப்‌ பிரார்த்தித்தல்‌ வேண்டும்‌. 


BE அர்க்ய முதலிய பாத்ரங்களை யலம்பிப்‌ பலகை முதலிய பீடத்‌ 
தில்‌ வைத்தல்‌ வேண்டும்‌. கர்ப்ப--க்ரஹத்தை... Pog ஷின்‌ 


x 


அவ.ம.நாவியிஉடல₹.... சரள 


சாணத்தி னுண்டையால்‌,மெழுகி அந்த கீரஹத்திற்கு வெளியில்‌ நிர்‌ 
மால்ய விசர்ஜன பாத்திரத்தில்‌ சண்டர்‌ புசித்த நிர்மால்யத்தையும்‌ 
போடல்‌ lirics Ca 


உல்கு இட்ட 


அபிஷே “தீர்த்தம்‌ பால்‌ தயிர்‌ முதலானவைகள்‌ . நாமிக்கு 
மேலும்‌ கீழும்‌ சிந்தப்பட்டால்‌ ஸ்நாநஞ்‌ செய்க. அல்லது அலம்பு 
தலாவது Sellen வேண்டும்‌. .... A f 

நழுவுதல்‌ தவறிப்‌ போதல்‌ இவற்றின்‌ சுத்திக்காக, அந்தக்‌ 
கரண சுத்தியுடன்‌ ஆசமனஞ்‌ செய்து பரமசிவத்தை நமஸ்கரித்து 
ஸம்ஹிதா மந்திரத்தை கட்டட ட்ட 

பின்பு யாகசாலையி லிருக்கும்‌ ere ed ம்ருத்‌, லிங்கத்‌ 
தினும்‌ பூஜையை உபசங்காரம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. பசுவின்‌ 
சாணத்தின்‌ முன்றுண்டையால்‌' கை கால்களைச்‌. சுத்திசெய்து பிறகு 
விதிப்படி. ஆசமனஞ்‌- செய்து பூமியில்‌ .தண்டாகாரமாய்‌ : விழுந்து 
நமஸ்கரித்து ஸ்வாமீ என து குற்றங்களைப்‌ கதிம்‌ வேண்டு 


மெனட்‌ பிரொர்த்தித்தல்‌ வேண்டும்‌. 


en நான்காவது அர்சனாவிதி படலம்‌ முற்றிற்று. 


sat K வனை 


குறிப்பு: ” i . டக 
பக்கம்‌-௪௬௩ வரி-18ல்‌ “Sores He எழுகு லிங்கத்தைப்‌ 
பூஜித்தல்‌ வேண்டும்‌... ' பரிவாரத்திற்‌ சிவலிங்கத்தைப்‌. பூஜித்தல்‌ 
வேண்டும்‌.'”? என்பதை .** த்வாரத்தில்‌ உலோகத்‌ தினாலான . அல்லது 
Annae oe பூஜித்தல்‌ ண்ட்‌ பனு என்று திருந்தி 
வாசிக்க. : .. a a க ல்‌ 1020 


௧௮௮ ச்ர்நிகாம்‌ 96 a Ba-sar o- 

I ao நாஐலிபி வடக? || 
ஒவ நா௦மவியி௦ a) sp» ஹுறாலக்ஷண௨-௫வ-4கடூ | 
லாஹறொஒய Brie sy யாட வாஹரொடஒய? u 


ஹவாய- வபிகா 8ாடொொ யாெொzய௦ ஹாலி வ; டு. | 
உராணொ வபிகா 
லவெச ॥ 


aE var ஹொ லவெ௫ுவாணவ aE உர 


சரளா அகக்‌ i 
வர்க்‌ es யா வ௫ஜா ஹா .லவெஉு.தொ.-த8 ॥ 


வாவஷடி வாடு Sages UTOL po Lwaye வ | 
a ee ஹுவுர-தா வ-௫ஜா.வவியா லவெக :॥ 


ப-இஜாறா௦லா..து நர தாஹ கயா ER ranr Belg | 

ஹாதி ௯ க ணா a ந நாயா 5 
'கொஷலாக்‌ « ௫ 

முற இவவா௱வ-௫ஜாயா௦வியிரொஷ.3 வகீ_தி-5.த5 1 

வமிகா ஆி_தய௦ are) AAE கா2வ-ஃடெந லவெ௫ ॥ 


au anus Aapo ouder Eey Sgi | 

Ds yr Dau Bwb an மி syr 50a ஜி.நாவிகா ட 
AQE தற ராம -4௦ EO amag? வசீ கி த | 
அவக காலவியி௦ வஷொணஷொ 8ஹாஷஙுபா ஆயவ து. 
va Aaa IT ஷு TITO ஹீ.ந Canes ந உஷ்‌ | 


யமாஷலவகாடுல்‌ ge யயாஹ௦லவ நாவிகா ॥ 


B -Arb go காய மா மகத) Sow T 58 | 
க௱மணொடயவெஉாயா௦ உராமெவ ஷலறாய-1_த5 n ௧௦ 


கயா தஹ 8ஹாமரஷ௦ ஹவவாணிகதொவஹடி | 
5-51 QV a -6.ஐயெெ gare ஹவ-காதாயஹிலஜயெ ॥ 


அதும்‌ ாஜவியிவட ல! ச்றுஸ்‌ 


ஸாய௦காடலெ 2ல்‌ நானெ. anyta joo our tar Gas 1 
WOAR #ran~OO8H-3 AAR? வரி மொ i 
UHA ராதொஉவஹுமெ OO.5Oa0 Oe» 
: Q@2or Aare கி? | 

வாலா Swer af 89௦௯7௮) விமெஷ 8 ॥ 

ரெ மெஃபெயெய கல்ல தெ-வ வாம-௦ 

வூவெ௱யெல 

alt Saver து. E -20 வ -ஜயெலகரா ஐ.த$ ப 


லெளஷஃெ 26500 Bura an anm ஜெ ஸ்ரிவ8வ.$யெகு | 


நர௨ூ_களாயாயாளறொம;, aaa வியோய ஐ ர ak 
aJ d நி 


வவ? வூ.கிகி.5௦ வ-ஜா கவா விலவெ ang | 
வ-இஜக annda DIa த க௩யமாத anr preso வியிடி i 


ஹா_நாஜெ பாவ்‌ TOE» : auaf வறிவா£கெெ3 | 


யஜநாய னா ஹலாராு வ௦ஷியஷா௦ BOTIL | 


மஜா Panis ஹஹ) asvas flan rg anosralls | 


ஹாஹா arang» ase 5G) acs நவ8 ]- அலரி கடி ்‌ 
ரர வஷ்௱ 5.2௦ ஹுூசெலாஒழாதொடி ஹாயா. sly i 


ஹமொமரீர லல ஆயெண awah தா? 
கவல an SoH ௩௫ 098 

தீவணா மாவ கெ கவடு ௪ 
ஈாடொகிலி ஹஹ தா | 

சூவொ 8ஜ.ந௯8-ணி. OL abl sn 
0௦0 sorm-tust@r ல_த$ 

வொக ௨ ஒவ மணெஷ esr} am 

UZR Dor ஹா Ges க? K~ 


gia காநிகாமெ arpata- 


கூ பெ உலிஷெகாய- ௦ காறி ஹஸஹாறவாரி wet oo 


erm parore நவலிஜெயதாயெ ॥ 


ஹ௯லாறவி வராக லெகொ௫அ.நவஸவ டயா i 
aag 6) 9-41 @) lose மாகி ஜிமாணெ . pn 
l E i வார 


ஹு வாணகிஜாகள ஷொகெகஷ-௫க௧௦ ஹி aroa sh ' 


ஹா Brea வூசாண௦ ஷா உா.காமெஃ ஹி யயெலயா ॥ ... 


வஹா. -50 aam oao காவு கலரொஷகடி | F 


ஹ்வ.நாம.மாய்‌ கபி sgy Qo ore Qua ॥ 


ணை ணு Tao காவ பரஸொசம்‌ 
: pra Owe, 
செலால்காயொஜெ 5 Gera வூ.நி.தடி ॥- ௭௫ 


Qpar, 9௩௧8௦ வொ Bury eo க்ஷள88௩௮) 0.௪ 


சாவக த்‌ ௯௦3௦ estoy “ 


Sit ga 
s Wy 
23 a ; 


௬௯-ஹஹாய.தூ.. வாம விலா any ra Nawpa . ட 


ணட an ere Arsago வலு ஐச ர 


விஹார ரஷ மாணா uirgo. ஹூரா பவார்‌? | 


சூவுஉஷா Se 0 om Qsoa 'வஜ-$பெ௪.... 


ag ABar விய PAE ஹீபாஉவயொ Sus ! 
a ஹட s g Oar ஷிலாமெ4கணிாக பாப 


HAVAA Hau antrina? anane யதொ.த% லெ: 
 ஹிலாகெ-ா : ‘oD OR garage Buy? கேவ, git ௩௦ 


“ அவ-4.ராஜவியிஉடல$. ~ கக 
arb omg O67) 25.50. ௫ப8- வரக ENA த்‌ த 
amoroa y eah வரா SA avona sly ர்‌ பனு 
சூவ சூவ8 Curis: Bruseu WFAA 1. 

உஆயண Hatt Ov ஐ அபிவ AQgt sere 
BUTCH) gu ey Aasa O8O@rcd wie தனம art 
B? BENETO, ரணி யவஷிலாய-3 அணு a 
கிலெ வீ வீ, ஹி ஷாய-கத கவ Gag. rgs manas i 
Que o Fe ரணி கணு௩லோஹ-$.ந விர? ॥ ர்க 
Haut yr Zag. ro ஐ கி வஷெொகொொ பெ ஹறிலால- கெ 


ட. l ' : ஹஹ | 
BIO வீரகசிவரிலாப- கிலொ ஷிவா u ௩௫ 


சுவ $௦ asvac 26 லொவெ.க Bear ஹூ தாஹா, 

ஐஐ நஹி மாடி ) ணவ ௯௦௯௩3௦ HRB கலு க i 

AMT ao அய) Lo வா2உி avat OO) rr exe w GPA Ly 

காஸறீற மாம க “ம்‌ க 

BOO TTD ௨-4 வந டி நவர EBO QUR u 

EE Ai திஷா Sro வா Saw to வா ஓய க | 

உஆதொ-£8லிஜாஉா வா லாரி ஹலாவயி ॥ 

afa ஹஊலஹீ.நர pro SOrD Tao eB rats? | 

arao வாஉாகி agu@) ro ET awo 0 [HES கழ்‌ 

வா்‌ க்ஷண வகு ஹூ8ரஹா Bu Baroy ar? i oe 

மெ. sasan வாஞா.ம௦ oara Oh) லிகா 
வ 8 வ ஓ 

By Tasso A uras -o Spro வ்ஹுகணி-கா | 
OOP 2.5 7 : 3 , 

EN) srna ஜாகீ ஒக்ஷ்ற்வகஙஉஞயர r 


வா. | வல... 


௪௯௨ காறிகா ௦98. ௨-டுவ-4லாெ.- 


Quo arado ered Q agro: 8.கஸீ QU SIUD, ௬௦ k 
விஷமா anw சஹ rte. | weer ஹ.தி லஹு 
வரஹ்‌ ௧௦௨ வ-௩ஷ. ஸு BT வீ 8மெொகஜட( | 

, ஹாலிகா ரர தவ ஆஹ ௨-28௦ காமர்‌ vag.dly i 
ஹ.காமி 022 sa nagta ஜவா 28 க லா௦ஜி ஹி, 
MESo Or TOAST FO OH வாடு a 

Berane Go) lar we53-Orr0 ou an § சாவீ£கடு b 


ஷாவி, sj கநா வபி காடுவெகீகா.அமர t 


ax Hair as oD) 5 By ௧௫௦ ஈகா) சாமி மிலிஃமொ௫ 


ரொ:நக)௦ கணி காணு ௦௨௯௦ ஹெ8 ய உழ A 
BUG கொண JAA Fago மிமிகணி-கா | 

a _தா.நி. உ3_தவுஷரணி கரஷெ மீலொ3ல௦ வ௱டி ॥ 
ஸிஜவ அனவ வ்‌ வ B mires BIT W யா_தகீ. | 
கவாா.ம-3௦ காமமா z Hakr உணுவிலா og _தயா ॥ 
தாலி B10 Gy ClO உன: இவை கொ.நா ம.நறிகா | 
am BOS STNG ஹ்‌ விஷாக, ஈவிஸமெெவ வ டீ 


ஷஹகா௱ஹுமா கரஷூ.க உ adora கிகா L 
amabi மி வகராணி வ SAS வ ॥ 
T RA JarO A vowwerd ஹி | 


R& oo வஹஸஹெ.டு ஷா கவ ௨விஸுமிஷ 9.௪ a 


௪௫ 


௫௦ 


பகவா, avanan, Cwyr O anton fy oTo. வ௱டி தத 


Ws Or gavaran, ல) தவல Vsaj i 


வா. | Sagar alave vavo 2 கொண்‌ 


வூ கக்க an Gwyr ஸி ௦ வியிஷடிபச i i 


Sh, 


amb சாஜவியிவட ல : 


க eee ar க வா? அ௱டி | 


er gjara : வாமா nmg 


nas-lasvasananGan ஹூ, 95 விக வி dirda Os | 1 
eee PE an 808 உழ்வாஷ௦ வியிஷ. Su 
8 

வில்வ து avanan an Qar ஸகவகஷு dudar டக ’ 
ஸவகவாஷ ஹஹ்ஹெலஜெொ 'ய௩.௧:4-இ௫௯௦ விரிஷூ)9-௪ pee 
ய -த-4-இ௱சுஹஹஹெ an ஜெ ய / ango Afar 0-௪ ॥ 
awanan r 2 E 90 Sarasa: Oe. 
ஜொணவாஹஸ்ஹ்ஹ ஹூ geste pac DaO ட 


ஒரராணவா௩ஸ௦ விமிஷபெக F 


குவாரா obavam? ஹெ 28 ௯௬௩ ஊ௰ஷ.௰ Aap த நி 
avua roas anand aw ஹல UT $௦ வியிஷடடெக.॥. a 


திவ ஹெ! 8. வீமொ-2௯௦ வாடி | 
BBY து உவாமாஜ௱டி lees, 
க) ஹஹஹெலஜெ ௭ கவ: pa ௦ ardaya E 


aasan. வ. ஹஸஹெ ஹெ வகு விபபிஷ) க 1. 
ஸவிரஹா௦ வலை வராக. நாம டன aaraa வாடு. ட 


கா௱வீறவூர்ஜெயா at £ ட்டர்‌ ம்‌. அனி 

மெ.த8 ஜரா கஙஹு8௦ uu தவ ஆணு தடி pe 

மாம வவ சஹா OT weg t-Oraean8re ஹா தாட 

கெ.சதிவா_த8-கதஹ.ய-டயீ வ. நவ8லிகா | i 

ஸ்ரிரீஷஷஐ-4 aon O hy pona விவஜ -!யெ௫௯ [] ௫௫. 

HOG) RTO வ தக மஹா அகெஷரவ.கா-த வழ 1 

வெலீ.-கீக: மி ந்‌ Franaa விவ. ue. த 
25 = 


அன்‌ காதின்‌ மெ o Pater o. 
rane By முர்மாமி: Sranrer a dagta! : 
மாவ கடவவி ஆரணி Ban vir A dazur அத ஆல 


vrvnas £8a9 v 
ae Fars esses mr Syor கெயா.மி க u 


ஆஹா a0 50 ws rua daly | 
ளவ edar | 


சிவ” 2மெஷாணி வாஷ்‌ ரணி Luror s 
வூஹ ராயெஃ வரதா r grb arr aSr vaniy a 


a E T ம்ாரீண-$௨ய-1-ஷி_தா.மி.வ | 
ஹய௦ உ.கி.கவ ரணி கெட reaper அர்‌ டக 
8-௯ ௦௨.௩4 யெ ல௦ BGO ந. நிவெடயெக | 
சுலாலெ2௨$ஹ வாஷ்‌ தக்‌ வாண ஷி T இ 
வாணர்‌: 8உடலா லெ அற மாம. ஹி நிவெடியெல்‌ | 
ane Br Bai eraa து அண மாளைஷயீரவி u 
ஓஷ uS Brees வெத sayr லவ தி வாடுஜி_த$ | 
வ ௧$ கோவா ராணா g றவ.ளவண-4$௬௦ ஹட. at 
ஹணஃா 2 மண | rw -So Sroka ரி. Oar Sally i 
aw YRSE) sag QEG ara orao ஹு ல்‌ ae b 
eg ; 
a வெ வெ ௱மவா a நவடவெ$ | 
85% EAAS வூ வஸு மாசெ maku ஓநடுமா B w 
a ஈமாால-$வெ கெகொ AutrQant ஜிமகணொ aR | 
அ, மமணாவஜ Bo வொக fag Sat Orii தடி ॥ 
ஸ்ரீ.தாஙி.ந-ா9 UHC zio Sarr 8யஹ௦வ_த$- 


BNO n வி உத்‌ oh peup மவாயமஸெூ i 


ய்‌ வஹி sQ ௯ ௬,ண a NaI sl, ட 
ரரி காரிய கிவ ao ‘anyhow ar வ உறிய sigs a 


க்‌ 


~ and srg ddao ௪௬௫ 
war தவம்‌ கவர காமரா மாஸ௨ ௨.58 |. le. 
Be wr Broad as sr திமா, ௦ COMBAT TUTE ‘ 


உபா வத ABr Aago கவ்வ Buraso sly i 
சட vD siers Bruford ஸ்ரிவவியடி [] aro 


மறல vo வர Savor தத ஹப யவ உலக i 
deas வாம ஈவ-4£ஷி படுவா. க ச வா ॥ 


amanda ceili 2௦: garan» மாயூர: 1 
மா தாலிு AN) PAY BLAM ரஜா ஈயா.த௦ OmanBars : 


வய தா கொபிஹுவா_தாஹாய உ-கரஓஸ ுஉாஹகா$ |. 
Šaron ye ரகவ யாக. ரா அள £330 உணி_த௦ லவை n 


adatra gyaran ogee ays greeter’ | | 
வ வு AMOI T வ£வாஉள ஹஸவெடிஷா ast & SAET a 


கவிலாமொவெத.நா2ம aanrada 226) | 
Tranche @ sO ந திம, ல்ல ye HeT ॥ ௭௫ 


ener de ஜி அ ஆ பல Bion? மெ ரை பாயா? ஹசர்‌ | 
தா8வஹு ஐவ கொ 8ரஹ்பவெண தா ஹவிஷா a 
வரக்ஷஸிதஜொூ பெ வெ Bleu? GO awor o 

உஷுடெக | 
அரசஹபமாஷி உவ அவொயொம) sro: p2 ர ்‌ 


anadas வியி ஹுஹிலட9_ வெட, ௦ வ்ஹுயா ANT Sly i 
ஹணஹொஹைதியி ஹுஹிஜி ஒ வெ, ஐ--_தவலிஹயா, i 


மெ #)" Ze தர அ அவியி நா ano ௨, ௬௨ GHR | 


.காணவஷாணவாயாாயெ bel காகி om ணெஃ ॥ 


வகஷாடி.சசுவரலெடிலா - அலா கெலாசவயாய-10௮ | 


ச்ஸ்‌ staat vae வ்‌௫ுவஃமா ம. 


ல. ௪௦௦ கி ara erage yaunda a பல்‌ a 
தெஹ்ல72%$ கறொ.௮ -. ர்‌. 
UO லாய த. ஷீலொகரடா௦ ஷுறவா | 
. இஹி.க$ ஹா8டெகா கெடா.கி.தாமா? ட்‌. 


uran ஆனெ. யமாவ.லிவ வார ப 
சவிலொ ௧.திஸஃவார்ஹெ அ 


தோமா bg ap லாவொ உ]. இல 
ாயாலி AARNE ய o OP 


ஜதி காநிகாவெ; Samir SOS, ` A wre 
: ௬வ-4மாஜலியி p78 வஹ8 வடல3 a 


wes 


ந்‌ 


வேண்டும்‌. 


உ 


உத்‌ : .. சிவமயம்‌ 
5-வது. அர்ச்சநாங்கவிஇ படல சந்த்ரிகை. 


சந்த்யாகால பூஜை. 

பிறகு அர்ச்சனைக்‌ கங்கமான விதியைச்‌ சந்தியாகால லக்ஷ்ணத்‌ 
தோடுங்‌ கூறுகின்றேன்‌. சூரியோதய ஆரம்பமுதல்‌ சூரியோதயம்‌ 
வரையில்‌ ஏழரை நாழிகை கூடிய யாமம்‌ -சந்தியெனக்‌ கூறப்படும்‌. 
அறுபது ஸ்வாசம்‌ ஒரு ப்ராணன்‌; ஆறுப்ராணன்‌ ஒரு நாழிகை? 
அறுபது நாழிகை ஒரு இராப்பகல்‌. i ; : oo 

அந்த அகோராத்திரி எட்டு சந்தியை யுடையதாகச்‌ சொல்லப்‌ 
படுகிறது. இவ்வெட்டுச்‌ சந்தியிலும்‌ செய்யும்‌ பூஜை ஸர்வோத்தம 
மாகும்‌. ஒன்று இரண்டு மூன்று நான்கு. ஐந்து ஆறு ஏழு என்ற 
முகூர்த்த காலங்கள்‌ கூடிய பூஜை ஒன்பது விதமாகும்‌. 


பூஜாரம்ப முதல்‌ ந்ருத்தந மீறாகச்‌ சந்தியா  காலங்களிற்‌ செய்‌. 
தல்‌ வேண்டும்‌. சந்தியை யதிக்ரமித்தால்‌ குற்றமுண்டாகும்‌. சந்திய 
காலத்திற்‌ குள்ளா யின்‌ ஜைக்குக்‌ குற்றமில்லை. 


விசேஷ உபசார பூஜாகாலத்தில்‌. இவ்விதி கூறப்பட்ட து. 
ஸ்தாநத்தில்‌' இரண்டு. நரழிகையும்‌, பூஜையில்‌ ஒரு: நாழிகையும்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. நிவேதனத்திற்காக அரைநாழிகையும்‌,-” 
பலிகொடுப்பது அதற்குச்‌.சமமாய்‌ அரைநாழிகையும்‌, நித்யாக்நிகார்‌ - 
யம்‌ அரைநாழிகையும்‌, நித்யோத்ஸவத்தில்‌ இரண்டு நாழிகையும்‌, '' 
6655559 $575 ஒரு நாழிகையுமாக இவ்விதமாய்‌ காலமானது 
சொல்லப்பட்டிருக்கிற து. மஹாத்ரிகால ச்ந்தியில்‌. இவ்வாறு aray 
மாணம்‌ கூறப்பட்டிருக்கிற து. ' 


“ சொற்ப ouers óD சந்தியாகாலத்திற்‌ குறற்வுவ௫ம்ச்கில்‌?* 
கெடுதலிலஃ்லை. தனக்கநுகூல காலத்திற்‌ செய்யும்‌ பூஜை தனக்கநுகூல்‌' :* 
மான்‌ நாழிகையாகும்‌. - ஆன்மார்த்த பூஜை. சக்தியரநுகூலம்‌ செய்ய 
லாம்‌. oe ர ர eee: rea oy He E க 


- அருணோதய. காலத்தில்‌ “மூன்றேமுக்கால்‌ நாழிகைக்கு 
முன்னமே, சமஸ்த ப்ராணிகளி னஞ்ஞானத்தைப்‌: போக்குகிற தரகிய - 
பஞ்சமஹா: சப்தத்தைச்‌ சப்திக்க வேண்டும்‌. அச்‌ சமயத்தில்‌. சகல. :.: 
மனோபீஷ்டங்களின்‌ “சித்திக்காகச்‌ சிவபெருமானைப்‌ பூஜித்தல்‌: 2. 


௨௦௦, காதிகாமெ or Ow kaot O De 


அர்க்ய ஜலம்‌. 

ஜலம்‌ பால்‌ தர்ப்பைநுனி யவை (கோ துமையின்‌ ஓர்‌ வலை) 
வெண்கடுகு அரிசி எள்‌ நெல்‌ இவைகளோடு கூடிய அர்க்யம்‌ அஷ்‌ 
டர்ங்கமாகச்‌ சொல்லப்படுகிற து. 

. தண்ணீர்‌ பால்‌ தர்ப்பைநுனி அரிசி புஷ்பம்‌ எள்ளு யவை 
வெண்கடுகு இவைகளோடு கூடிய அர்க்யம்‌ . அஷ்ட வதும்‌ அல்கு 
றுஞ்‌ சொல்லப்படுகிற து. 

அவ்வாறன்றி அரிசி நெல்‌ ல்‌ எள்ளு சேர்ந்த 
நீராவது அல்லது க லு. கூடினதாவது அர்க்யமாகச்‌ 
பதம ணத l l 

சந்தனக்‌ கலவை. 

சந்தனம்‌. அகில்‌ குங்குமப்பூ இவைகள்‌ Preyer மென்று 
சொல்லப்படுகிறது. கற்பூரஞ்சேர்த்து சதுஷ்கந்த மென்றுஞ்‌ சொல்‌ 
லப்படும்‌. குங்குமப்பூ பரிமளத்தோ டு. கூடிய. பச்சைக்கற்பூரம்‌ சந்த 
னம்‌ இவைகளோடாவ து, தனித்தனியாக ஒரு விராகனிடை அல்லது 
பாதி அல்லது அதிற்பாதியாவது சந்தனத்திற்‌ கலக்கவேண்டும்‌. 

உத்தமோத்தம-- லிங்கத்திற்கு ஒரு பல முதலாக பலனைக்‌ 
கொடுக்கத்‌ தக்கது. : உண்மையாகவே மிகவும்‌ சக்தியில்லா தவர்‌. 
கட்குக்‌ கிடைத்தவரையில்‌ இவ்வாறு பாத்யமுதலான வஸ்‌ துக்களின்‌ 
பிரமாணம்‌ சொல்லப்பட்டது. 

ஓ முனிச்ரேஷ்டர்களே! புஷ்பங்களி னிலக்கணத்தைச்‌ சுருக்க 
மாகச்‌ சொல்லப்போகின்றேன்‌: 7 

புஷ்பவிதி. 
வெள்ளைப்‌ புஷ்பங்கள்‌. 


வெண்டாமரை, பு ன்னை, சங்குபுஷ்பம்‌, மல்லிகை, நந்தியா 


out bats ஸ்ரீயாவர்த்தம்‌, மந்தாரம்‌, பஹுகர்ணிகை, த்விகர்ணி, அழ 


வணம்‌, லக்ஷ்மீபுஷ்பம்‌ (வில்வப்பூ), ஜாதிமல்லி (பிச்சி), மகிழம்பூ, 


வெள்ளெருக்கு, 
விஷகை, ஈயபுஷ்பம்‌. . (இண்டம்பூ), பத்திராக்ஷி, கிறுகத்திரிப்பூ, 
கண்டங்கத்திரி, சண்பகபுஷ்பம்‌, அலரி, அசோகம்‌, ஆலிகை சுத 
புஷ்பம்‌, 
புஷ்பங்கள்‌ dap கெளண மெனவும்‌. இருவகையாகும்‌.. 
இ “Pari yl புஷ்பங்கள்‌. 


ae செந்தாமரை, "முருக்கு, ... செங்கழுநீர்‌. பாதிரி, வனக! 


ஊமத்தை, சிவப்பு க 


முல்லை, தும்பை, காசாம்பூ, வெள்ள லோத்தி, 7 


ஊமத்தை, நாணற்புஷ்பம்‌ ஆக முப்பது. இத்த இன்ற கோக 


ண்டங்கத்திரி, அரி, வியாக்ரி, fais ue 


தாரை, பட்டிப்பூ, வைஜிகை, “முனிபுஷ்பம்‌ மற்‌ 

e ob பிரசித்தமான 
ரக்த புஷ்பம்‌ ஆக பதினான்கு. செந்நிற He Ses eter: பலனை அரும்ப 
வே ர்‌ m ப்போந்ததைப்‌ பூஜிக்க வேண்டும்‌. 


A 


மஞ்சட்‌ புஷ்பங்கள்‌, 


பெருவாகை, கோங்கு புஷ்பம்‌, சண்பகம்‌ | 
9 4 9 ures D 
கொன்றை, கோதண்டம்‌, காட்டுவரழை, கிரிமல்லிகை ஆக ள்‌ 
மஞ்‌ சட்‌ க்ப்‌ சிறந்தவை. 


கருநிற புஷ்பம்‌. 
த ne RERA நீலோற்பலம்‌ (ககுதெய்தற்‌ புஷ்பம்‌) 
ப்துலரங்கள்‌; - 


l வில்வபத்திரம்‌; சடாமாஞ்சி, ம | 
ஹாபத்ரை த்தி, 
இவை ஐந்தும்‌ பஞ்ச வில்வங்க ளெனப்படும்‌, * pores 
வன்னிபத்திரமும்‌ அவ்வாறு எதா சப்பு ட்‌ 


துளசி, சந்த்ரபம்‌, தாந்தம்‌,  நீாவற்ப 
ன அண்டை த்திரம்‌, நாகமல்லி 
ஓரிதழ்த்தாமரை, விஷ்ணுக்ரா ந்தி, மிகவும்‌ பரிமள peirar ட்டம்‌ 


பத்திரம்‌, கருந்துளசி, சிவகரந்தை. இவை முதலான பத்திரங்கள்‌ 
புத்திரவிர்த்தியைச்‌ செய்கின்றவை” க கு வேர்‌ 
லான. வர்க்கங்கள்‌ சுபத்தைத்‌ தருகின்றவை. = S ga 


பத்திர புஷ்பங்கள்‌ வொன்றினெொன்று a 
ஆயிரம்‌ எருக்கம்‌ புஷ்பத்தைப்‌.பார்க்கிலும்‌. சொக்குமந்தாரைப்‌ 


்‌ புஷ்பம்‌ சிறந்தது. ஆயிரம்‌ கொக்கு மந்தாரைப்‌ புஷ்பத்தைப்‌ பர்க்‌ 


கிலும்‌ பொன்னூமத்தை சிறந்த து. ஆயிரம்‌ பொ 

ன்னூமத்தம்‌. 
பார்க்கிலும்‌ வன்னிபுஷ்பம்‌ சிறப்பா கிற து. ஸ்தா ப்ப 
களுள்‌ பிரகாசம்‌ பொருந்திய கருநெய்தல்‌ சிறந்தது. ` l we 


பாடாந்தரம்‌.. (பாடபே தம்‌)... 


ஆயிரம்‌ எருக்கம்‌ புஷ்பத்தைப்‌ பார்க்கிலும்‌ ஒரு அலரிம்‌! புஷ்‌ 


பம்‌ சிறந்தது. இவ்வாறு முறையே  அலரிப்பூ, தாம்ரைப்பூ, வில்வ 
பத்திரம்‌, கொக்கு மந்தாரை. 'பெசன்னூமத்தை, கண்டங்கத்திரிப்பூ 


தும்பைப்பூ, நாயுருவி, நாணற்பூ, ` கருநெய்த்ல்‌ இவை 


யொன்‌ : நினொன்று ஆயிரம்‌ பங்கு. சிறந்தது: : 


தாமரைப்பூ, கொக்குமந்தாரை. : வமல்‌ கருநெய்தல்‌ 


்‌ வை யொ னொ 
இ oe 'ன்‌ நினொன்று ஆயிரம்‌ பங்கு சிறந்த து என்ப தும்‌ ஆகும்‌; 


வட காதிகா 008 வாஞிவ-லாமெ. 


சம்‌ புஷ்பம்‌ | 
சாதிமல்லி, விஜய பாதரி இவை அலரி புஷ்பத்நோடு சமம்‌, 
வெள்ளை மந்தாரைப்‌ புஷ்பம்‌ தாமரைப்‌ புஷ்‌ ம்‌ இவை இரண்டும்‌ 


தம்மிற்‌ சமம்‌. புன்னை சண்பகம்‌ ர்‌ இவை பொன்னூமத்தைக்‌ 
கச்‌ சமம்‌, 
Sica imar, 

தாழம்பூ. குறுக்கத்தி, காட்டுமுல்லை, இருவாக்ஷி, காட்‌ ்‌டுவாழை, 
வேங்கை, உச்சித்தலகம்‌ இவைகளின்‌ புஷ்பங்களை வர்ஜிக்க வேண்‌ 
டும்‌ அழிஞ்சிற்‌ பத்திரமும்‌ புஷ்பமும்‌, அரசம்‌ பத்திரமும்‌ நீக்க 
வேண்டும்‌. - பயங்கரமான இலைகளையும்‌ புஷ்பங்களையும்‌ நீக்க வேண்‌ 
டும்‌, வாசனையில்லாதசாயும்‌ ee யுள்ள துமாகிய புஷ்பங்களை 
யும்‌ வர்ஜித்தல்‌ பேண்டும்‌... 
ப. வாசனையுள்ளதா யிருந்தாலும்‌ . பரிசுத்தமில்லாத புஷ்பங்களை 
நீக்கல்‌ வேண்டும்‌.. வாசனையில்லாவிடினும்‌ பரிசுத்தமாகிய நாணல்‌ 
முதலான புஷ்பங்கள்‌ கொள்ளத்தக்கவையாகும்‌. 


சமய புஷ்பம்‌. 


சிவபெருமானிடத்தில்‌ பொன்மயமான கடப்பம்‌ புஷ்பங்கள்‌ 


இரவில்‌ சமர்ப்பிக்கத்‌ தக்கவை... வாஜிக்கப்ப டாத ஸமஸ்தமான 
புஷ்டங்களும்‌ பகலில்‌. சமர்ப்பிக்கத்தக்கவை. இரவிலும்‌ பகலிலும்‌ 
மல்லிகை சமர்ப்பிக்கத்தக்கது. அர்த்த ஜாமத்தில்‌ ஜாதிபுஷ்பம்‌ 
சமர்ப்பிக்கத்‌ தக்கது. ann "இரவிலும்‌ பகலிலும்‌ சமர்ப்பிக்கத்‌ 
தக்கது. 

கேசம்‌ புழு இவைகளா லடிப்பட்டது; சிதறிப்‌ போனது; 
பழமையாகியது இவற்றையும்‌, தாமாக வுதிர்ந்த. புஷ்பங்களையும்‌ அடி 
பட்ட - புஷ்பங்களையும்‌ வர்ஜித்தல்‌ வேண்டும்‌. 


மொக்குகளால்‌ தேவனை அர்ச்சிக்கக்‌ கூடாது. வேகாத பண்‌ 
டங்களை நிவேதனம்‌ செய்யலாகாது. 


இந்த அர்ச்சனா. விஷயத்தில்‌ கூறிப்போந்த . புஷ்பங்கள்‌ 
கிடைக்காவிடின்‌ : uss pues ' சமர்ப்பிக்கலாம்‌, : பத்திரங்கள்‌ 
கிடைக்காவிடின்‌ பழங்களைச்‌ சமர்ப்பிக்கலாம்‌, பழங்கள்‌ கிடைக்கா 
விடின்‌ புல்‌ பூதர்‌ மூலிகையாவ து சமர்ப்பித்தல்‌ வேண்டும்‌, மூலிகை 
கள்‌ கிடைக்காவிடில்‌ பக்‌ தியினால்‌ பூஜிக்கத்‌ தக்கவராக ஆகின்றார்‌. 


பத்திற்கொன்று A pij. 


மேற்கூறிய புஷ்பங்களூள்‌. ஒவ்வொரு புஷ்ப்த்திற்கும்‌ பத்‌ து 


கொண்டது ஸ்வர்ணயுஷ்பத்‌ தின்‌ பலன்‌, டம்‌ ஆக்‌ பார்ஞ்கி 


“சவம்‌ சாலியிகஷ ஆரூ 


< Wb மாணிக்க முதலான. ஒன்பது: விதமாக வுற்பவித்த ஷன 
_ பத்து பங்கு.௮.திக பலனுள்ள து. 


“மேற்கூறிய புஷ்பங்களை மாலையாகத்‌ தொடுத்த ைர்ப்பித்‌ 
தால்‌ Oily ss பலனைத்‌ ரும்‌. 


பூஜைக்கு: புக்தாயுச்த ore 
தனது தோட்டத்கி லுற்பத்தியான புஷ்‌:ம்‌ அல்லது. வனத்தி 
லுற்பத்கியான புஷ்பங்களாலாவ து பூஜித்தல்‌ வேண்டும்‌. அவ்வா 
றன்றி வீலைக்கு வாங்கிய. புஷ்பமுதலானவைகளால்‌ பூஜிச்தலான ௧ து. 


தூபம்‌. 
கறுப்பு அகில்‌ .ஒரு பங்கு, : : சாம்பிராணி இரண்டு பங்கு, 
கொஞ்சம்‌ கற்பூரத்தோடு சேர்க்கப்பட்ட தான சந்தனம்‌ மூன்று பங்கு 
தேனிற்‌ கலந்ததான இந்த தூபம்‌ ப்ரசித்தமான சீதாரியெனபபடும்‌, 


கந்ததிரவ்யம்‌, சந்தனம்‌, பாயஸம்‌ (தேவதாரிப்பிசின்‌ ) இவை 
களோடு துஷ்டிக மென்னும்‌ பிசின்‌, சமஹிதம்‌ என்னும்‌ இவையெல்‌ 
லாம்‌ முறையே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பங்காக 
விருத்தி செய்யப்டட்டுத்‌ தேனினால்‌ நனைக்கப்பட்ட தூபம்‌ மற்றுமோர்‌ 
வித சீதாரிதூப மெனப்படும்‌. அவ்வாறன்றி துருஷ்கம்‌ என்னும்‌ 
பிசின்‌, கற்பூரம்‌, பரமுஸ்தை அல்லது சங்கு, அகரு, சந்தனம்‌. முர 
மென்கிற கந்த த்ரவ்யம்‌, சடாமாஞ்சி; சிதா என்னும்‌ கந்தத்ரவ்யம்‌ 


இவைகளைச்‌ சேர்த்துத்‌ தேனால்‌ தபல ப்ப தூபத்தைக்‌ கொடுத்‌ 
தல்‌ வேண்டும்‌. 


வெட்டிவேர்‌ சந்தனத்தோடு கொ ஞ்சம்‌ தேனால்‌ நனைக்கப்‌ 
பட்ட Ho, பரமசிவத்திற்குப்‌ பிரியமா கிய வெட்டிவேர்‌ முதலான தூப 
மும்‌ மத்தியமமாகச்‌ சொல்லப்பட்ட து. நெய்யோடு D கூடின குங்கிலியம்‌ 
அதமமான தூபமாகச்‌ சொல்லப்படுகிறது. ' தூபத்திற்காகச்‌ சாமான்ய 
மாய்க காரகிலாவது, மஹிஷாக்ஷி குங்கிலியமாவ து ஆகும்‌. ...... =, 


தீபம்‌. 


“தீபங்கள்‌ ஒன்று முதல்‌ பத்து. வரையில்‌ மிகவும்‌ தாழ்ந்தவை. 
நூறுமுதல்‌ ஆயிரம்‌ முடிவாகவும்‌, பதினாயிரம்‌. லக்ஷ ப்ரிய, bs முள்ள 
தாகவும்‌, பத்து லக்ஷம்‌ கோடி சங்கியை யுள்ளதாகவும்‌, பதினாயிரம்‌ 
முதல்‌ அற்புத முடிவாகவும்‌ ஆகும்‌. 

ஒற்றைப்படை தீபசங்கியை ஆகும்‌. இராத்திரியில்‌ இரட்டிப்‌. 
பாக ஆகும்‌. அணையாமலிருக்கிற தீபங்களாக இருக்கவேண்டும்‌. 
இவ்வாறு தீப சங்கியை சொல்லப்பட்ட திற்‌ பா தியாகவும்‌, அதீ ற்பா தி 

யாகவும்‌ இருக்ககேண்டும்‌. o- 


#6 68 காதிகாமஜெ வாடிவ-்லாறெ.. 


கிற து. நல்லெண்ணெ யோடும்‌ வெள்ளாட்டு நெய்யோடுங்‌ கூடின து 
ராஜஸ. தீபமரகச்‌ சொல்லப்படுகிறது. . எருமை. நெய்யோடு ae 
தீபம்‌ தாமஸ தீபமாக ஆகும்‌. 


ஒன்று இரண்டு மூன்று அங்குலம்‌ . ஜ்வால்கள்‌ அதம, ees: 
உத்தமமாகவும்‌ ஸ்மரிக்கப்பட்டன. : ' 
i l விருக்ஷித்‌ தின்‌. விதைகளி லுற்பத்‌ தியான எண்ணெய்களோடு 
கூடின தீபம்‌. பைசா சமெனச்‌ சொல்லப்படுகிற து. தாமச தீபத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ பைசாசமர்கிய அயேர்க்கியமாக “நினைக்கப்படு 
கிறது. 7 


ட தட ர அ ரைவேத்ய முதலியன 


acc விதியால்‌ ' சித்தமான "நைவேத்யம்‌ அனேகம்‌ பிர 
காரமாகும்‌. பூஜை முடிவில்‌ sagi (baud Suet ait 
செய்ய aih டும்‌ P 


ug சிவத்தின்‌ ஒவ்வொரு prai ah தோறும்‌ நிருத்தனம்‌ 
பாட்டு முதலான லக்ஷண்ங்களால்‌ தியானித்தல்‌ வேண்டும்‌. அதன்‌ 
பேதங்கள்‌ தற்காலம்‌ நிச்சயிக்கப்படுகிறது. 


பலன்‌ 


சிரத்தையோடு, கூடிய திரேகத்தைப்‌ பற்றி மூவுலகத்திலும்‌ 
இவ்வாறாகிய அர்ச்சநாங்கங்களால்‌ விதிப்படியே சிவபூஜை செய்‌ 
கின்றானோ அவன்‌, ப்ரபுத்துவத்தாலே பிரகாசிப்பிக்கப்பட்ட திக்கு 
களையுடையவனாயும்‌, தேவதா ச்ரேஷ்டர்களாற்‌ புகழப்பட்‌ டவனாயும்‌, 
சிவஞான சிவாநந்தங்களை இயற்கையாக 'வடையவனாயும்‌, ஆணவ 
மாதி மஎபந்தங்களால்‌ விடப்பட்டவனாயும்‌, நிர்யாண காலத்தில்‌ 
சாத்திரப்படி 'ஸ்மஸ்த: : வுலகங்களின்‌ உற்பத்தி. ESOE ம்‌ 
காரணமான சிவபுரத்தை அடை வான்‌. k $ 


ம்‌ 


தட்ட 


ன ஐந்தாவது அர்ச்சநாங்கவி தி படல சத்த்ரிகை முற்றிற்று. i 


ok நை ட 


A 


“, 


ர்‌ ஐ 00 -வெடலிபியட்ச i ge க. 


aur sangay சி 0 வெ; வியி AFTAN ட a இ 
லக" வி.தா.ந ஹா Orv osm செ வக௨ G வெகு 2 a 
உட. napo வூஷொய5. சுளுவா. Pre)? ஷய. l- | 
aldap ; ஷாதி “yango i i 
கவ-டுவாகாடி ye ugane Qereyg கவா மரி sa. 
aa QF அஹ லு aera ee ஹயா-ர 

wap. Sul = ஹவாய்‌ லாகி £, uas யடி | 

௬௦, bap fait ௧6 3௦ வறிது உடயொ?£ ர 

word eyo aye ஸகிரெவா2ஆகாறண$ு | 

உவா ரில, பெொவெஉ௦ காண SLU Suave ட்டு 
BP RUT FU HT 5௦ யதா KO ரண 80ோலாய வெ | 

கறு ணெ வகஷாணெ க7_.கஹாஷி af tua, தி 4 

அஹா நஹொ.கவெ a8) Sy £22ரொவணெ வா உ BTA QE ! 
© Tao வஜஃயெலீா ம்‌ பு analy a 

மால நாணு ரெட்‌, யூவவெணாமி Bury Bly k 

ஷீ aber, Badag. நர. ஷ்ணா 65180 வெக a 

ads தணுஒகாயெ வ பெஸவெ-மமாலய anyar | = 
asata s anus Gagras? ஹலஜெஷாஃ உரக “உரக்‌ | ட 
ஹெ 8ஊாமாட: ஈ-கணாலீ தடுமெவ வ |. 2 
ஹி.தஸமால சிகா. வ Qana VIA PrE Bern 


வவெணவமர: அமா 'மொஷ ரமாலய பவ தாய [ம்‌ | 
காஸ்‌ ஸ்பாம்‌ Banri- 80 சாமெருதிகி .தி-1_தா? ர... - 


௨௦௭ i காநிகாமெ வாொவ-லா மெ 
விலாலவீ ஹி ஸா2ா Eyo எமஷ௫க, & குஷாஷய | 
அமாவெ wader வீ வி, abla tan FS, வ ௬.5 ஹா a 


வ G) sap. 857 r மொ n சோ வெிாயவ லொு- தா | 
யாவன ஹணுலா ஹூ a வறிக௫, பொர i 


IQ rY aw ய-4கிரசணெ வல்லாரே ரலிலி) தெ. 


ஹஹஷெொகெஷாஉ-௫வலெ af ஹீ asides ஒலு tes 81 


Bonao ஹரகயெ OO) aan நாம Fas y anise + ௧௫ 


A ur a க Bo காயா தணுயா வயாசமலா |. 
arg rat@ an tre aad oi? உாகடுஷெவ-ெயவா.தயெகு u a 


பரவ ாகிகாடணெ ஹஸெஷா ஞுஷ.க௦ ஸாரசிவஜஃயெ௫ | 
ENUIA ET வஹுவியா.கா ல, வீ,ஹிவி$ உறி கணா யச ச 
voger ஆ தி.ச ஜெய 8. ஷெொவ ao Quai | 
na a oe வண ஸஹ, கி ன்ட்‌ தயரா ॥ 
_ தமா வஷாஃ; ஜலி? வூஹூ வாஅணாஃசடொெொவெள |, | 
தெரண ard By ere வொகஃ 8r_5 Gato o,f BLS ழ்‌ 
ஜிக toggo 8ரஷ௯௦ Sp. rare wo Crag Soun $2 | 
யாணா?ஷெள வூஷெவ வ௫ஃ Brad) ரிலொஷசெ * ௨௦ 
தவ தாமு கணி_த௦ ரஹ லவெ௯லா ராடி வு வ-வ௫ி | 
லார வாறி to @) வொகஃ 8r நவ வூசீதி-4 bly tl 
மி.) திஸ்‌ arjo பொவெஉ$ வ 6S) Nuvo ல்வெர | 
கஷாஜெஷு வது ated) sin ge ௨ Tro Aiah E 
last WH OL ராணு மிட. _தஃ நலயாஹவி ! தக்க க 
கணெறொடகா SAGS GF) A@agy om e458, யெ 
வாங வரஹ்‌ Dto (இவரா BBO and mors. 8௨3 1. = 
u3 ௦ > 7 லீ 
வரஹ காவா கத வெரரா லாம டிப E 
uz ~ k 3 


Ko SIE - -. - டல்‌. 
ஹக்க ஹிம்‌ POLO ago மவெக வூஹஉவாயிகடி i 
GOELEN DY S258 ed ன்‌ வயா ழ்‌ ௨௫ 
டெ £தி.திக ஹவி8-பா 8௦ Opas கி AIU a4 
பாவசுவாயி-4 680 15% 50a 50%) வவில-வெ௯ jo 


ஹாலீ @4 £8 50 புல்‌ aA ann 2வஸஹாமிகா | 
ஹொ சய, ரயகாஹவ குவிய ராகவ) வியீயடபக உ: 
ஹுவண-ஃ aro gr? சகிலா vomon ஹிசு டி I 
வ$ரசுலாணக? வாவி e4 Famu o கரக Qua u 


வாம: கதவியிநா வி ato ஹாகா2ய உறிவராகா? , 


UU Ra UTT OG YYA மருகயஜெதா வி _தி-ந$ H 


ad) Syara HOU PUTT wail Ho யமா _தமா | 
லு வெ சகொடெயற BOOL Tno 

E வூவா௫ாயெகு ம ॥ ௩௦ 
ar grosas s? கரகவா spr se. QUR அணுலாது ஹா பத்‌ 
ஜலெ பொவ sapfa க Baka) வ ன ம்‌ ப பட்‌ i 
aAa: க்ஷாடை bo ௧, கூர ஹெ Fas க்ிவெ ஷூலெ f 
Ry Sur யு தி.ச ENE க) ய-1௦ தல௦6வ வ ॥ 
ஹா So 8ய , 8யீ௦ யாகவா உல கணெ து வவெ | 
வூலிவெ மொ£யாொெஹு வொகரிடெசொ 5? ஹா ரெ x 
ய8-ாய8-3 ஹஃஜா௦ ago -அணுுூு_நாவ..யெ லாலா 
உ.ஆ, CLEIRE XA ரொ உ7உயெந தழ: 
விந Pur ZH 6வொடரொண சுஜஹெணா.மி௦ RER EAI | | 
ஷிவீ Sar Panog+@ dag 8 Oar wa, Sancti OO த$ 1 ௧௫ 
விஹுசிஜய00-கமாஷிகாடுஷெ ஈழிஸ$வயெகு |. 
8 மாம: 8திகினு. oden ஸ்ரீபூதல உழ ர 


௨௦௮ ariar oA! èran. 
கெ௱சீடொவவீ வஸு அ On ZUJA "தயார Pos க 
ஹூ Bra o பரவலான உயவு கூவிய நாவ) woe. 
SU ரகு அி.மமண௦ க்ஷீர 859௦ க தட பண்னு = 
ல்ச்‌ 16 வா மெஷஃ கணெொடயெ : 
| வூவாகாயெகு. 8 
aur) go வரய ஷு வொ மாஸா 8ய௩நாவ தெ: ட 
வாயஷ௦ உ-௫வ-1வ-. கரகர வது a ௨௦ wae a 
மாலா. வூகரிவெகாஜு e5an,yrusto வா SPUREN 1... 
க ஹலஹுயாகது ஜடா as EGA By to வம்‌ ப படு 
தணாலாய- ில௦ ஜெய கரஹாாஹு வர்ஷ | i | 
ner ee 6590-20 வா. 8௩5 Tap BUA sza) ட i 
ஆணுலாய 6520 2௦ ar axe. ௦ 8v? 5 re சுக 
வ கஷா8ஷி an@artagiro டம்‌ பாவி வா ॥ 
ஹரிகி நீயாக Bir ao anag—tas யர | 
சூமொல,வாவி-2௦ கொடி arda- TABO, EEF ce 
ஹவிஷா க்ஷண வொகு வூவக்ஷா வதா, i. 
8n? உ Braga 1D சமாமு. ஸி ிஷாவு8வ aH = 
ராஜதரஷாஃகீஃபஸெவ விஷ an stago குவா O, 
a Ougr ag aE ewro roaroa go manau 1 Pes: Pi 
அவாஷஃ கக an S TAL வி_தஷ... BIN | ௨. 
௬௨௨௮௦ காஈவீ வ, ras ஞூ &y 8 வ கஷமா ॥ 

aS? ஒல. மாகு 8028 Hy Sy amvot slg | 

anes Sva gorur Bro, வூஹவெடி கவல MOUR '. 

வக) மாணி வலிதாஸி arakan ஷொ, Sarhad a e 
Jago வரெக_ந avols GRO அரலிகொ௱ொஹுர்கி அம. ர 


செ Baap Saio ௨௦௯ 


உறுவ EMarOEg,\we வஷர.ச BRATAN D i 
ஒகணாஜு, wo தாதி ஹு moasgovor A காமி தறி u 

8, ஷுஹா௱ஈ யாததா.நி 8றீவாகிய_தா.மி வ | 
வி௦_தஓ௦ ஹாாலவண௦ GLANS வஹஃ ஷ$றி அடி a @o 
வி usne ரமமகாட நந சீவ arak Ae 
ஸவிஃஷெொ Horano Br Bo orf argo வாஷஹ௦௮ 4 

SO ro@uur 88 விஹஹு தஓய-௦ வா ST SPE DO | 


82% விஷ ஹூ வொக. Bulao vuma வா a 


கலஹுஹா ய கதா மி வாலிய தாடி வ | 


ஹிஜலாய-க௨ய ஜா A Tana cs Y வாவயெக u 


_தாடு-5, வா2வ-வவடணெெ ஹ்ஹா தாதி வ wr Boag | 


௧௩௫ கமயா.2) வா௫ுண்ட்ண arf ao வெஷி-2௦ ௧ BTR ॥ 


Š 
Aafa 2யிடெக க்ஷ வாவயெறு 8J waa Gr | 

முட ந ஹஹுயொஜு, ஈஷவஹி ஷலா.நி வர ௫௫ 
வ வு வாஉயெ.2-இவட ௬.௫) ஜெவ௦ விய SPUR 1: 
விவியா.மி விவா நி யொ.) ஒவெக கர.தா.நி ௮ ॥ 

௦ வய. மிஸதாயாகத௦ ம $வாகிஹஸ்ஸ sh | 

.கவெ) ஜூவஉ௦ாஉ$௦ annada Se தாாயெக ॥ 
வ்லிவெ லு. கலெ மரு வணவ- ணெ 1௦௧1௧ | 
அலா விவா ஜெ வலி த$ risg, Quz ı 
ரரீ.சாவிவாா8ஜெலு வர கெட ரவாஹு.தி அ யடி... 
வாரணி மெொயயெ பெதொயெெஷிவம௦ 8) ௦ வறிகஓ Quz a 
கிவாஉஉறி a By ஷு) ர்க்க தல அணை 2 | 


0௦ வய.நி. ஹாயாக ஊத Seo ஹர E ::. BHO 
a7 


௨௧௦ காதிகாமெ வவ -லாமெ. 


மிருவாவர்‌ sasira சர்மெஃலஹாக்ஷிவெல்‌ i 
வாத அணு] ஆ anar enh வி.5) ஷெற 8௦௨ வ80௦௨வெ ॥ 


eur நீய 201950 Ofer avr Bree ஷம. ranGwe E, ora E 
க௱ணாலாய 'ஹுஹிஐ லகணெ 1௧40 _தஷ- an 

ஹலிகாரிஷஃ வா vomado sar apo | 

அ்ஜெஷம மவ்த்‌ TQU- 2a ய Omp T கயா ச 


5 ஸூ ஸ்ட வால QIS த க்ஷ ஜவெஜ ॥' 
உவ௨௦ா.மி ஹவ-ாணி ௦. 5வெஷொடஉறி விநடுஹெக ॥ 
வூ.) ம மொவர.௧௦ வணமுகஃா mana gO | 

eane வடு_ தவல ஹாஉி puy pE 8.மிறி ௮ le | ட A 
var , gon- Qas UIO vo D வஹ grg விஷ | | 

கி 5 ang “வாரி வி.ச வூ ஹலிகாசி.க௦ வாவி? a 

வெயு Qran am Quoras» am யாகிய வி.) Cana [] 
ஷுஷொக்ஷ வா]உயெடடெநவ. ஸொயயிகவா த வஸெ.கிநா | 
௬8 EB S மெஹந$ா ெொெவெஜெ காஹு8ளுவஸெக ॥ 
நி: வ2) 'ஐகூிணெ ஹெ உக air fu BS, | 

RST வ] திவ௦ஹா Er Qgartro SUA TUS ayes ர 
Kur ஹலீமா தமை-ா௦8-)1 பூரன. பபவாய வ | 

அய on Desir Imas- TO வலிக8-1ணெ a 


॥ஒ௦௦௦ வா savos ag o ௨-௫) Basru ayara Qua | | 
ச.மிகாய-ரவ Sag on eS ag ஹு meals a ௭௦ 


அஜஹவ-௦ வ ஜகா யெவ வொக அ யம Ze மர | 


டெ Jag, CA வூசா.கவஷ)ஃ 8 rant _தஉஹலவெ ॥ 
பா நாவா ண G gabe டல்‌ ட்‌ ஷாகி 

ப பூச OI) TOE ager 4 
கலாவெ ஸைலிதா நூ வாக வண்கை ர்‌ rae 


= OAH Aupy ao 254 


52 many ஐ தவீமெஷெ PAPE anra IA saga வட 
ட R72? aar சரத, ere உக்ஷிணெ = 
அமா 


D Dove wr? வயிகெ லாமெ யவ g கண வலி 4 a a 


புர 30 அயா. Ban» GG) ao rz மீமொவறெ u 
அ i a D> D E 


2,0) ஹல. | 
வாலாரம$ா௦ வல ௨க்ஷ்ஷெர நாழமெலொ வாயாடபமொலஉடொ A 


க்ஷ தராரிவமெ ஷு ஹயா லி மணாய வர ௭௫ 
Qasr pyro siamo ஹா ஆல 18-௩.நிஹ.த8? ற 
2வாயொவ-ஃ மணயொ 8-௨ க்ஷ.ருவாலவலி Qarn n 
வாடெதவ்ஷ ஹு வீமெஷ- மிக ரலா_ நாட வவிஷுவா | 

@ 1980 Qarpras®@r_L10 Oar sic a ed வி ணய u 
வரஷாரிவலிவ$பாஹு 2௨ உரவரண ௯, ௯ தாஜ்‌ cc 

சுஷள அஷ NT ag ar ஹி காகி, ௦0௯ ந u 
கஷஹ-ாமாகிமாலஹா ate yt) gagro உர மக்‌ வரமக | 
மணெம 65 Sy ஸ்‌ a1 OR) வெொவகாா௦ விபொஷ se ॥ 
ஹுலவெ வதி ஹவெ-$ஷா8ஈவவாறாவ-41-5௦ லவ | 

5 58 ar Oatalas aldo ஸலிஐ2ழாஜிரெரஷ. 5% a A0 
யக்ஷராக்ஷஸ வெஸாவ ௨-டி_க.மாமவ-கிஷுா? | 
உ9.த])உ£-5வ.நா.மாமா வ agree von bt ஐ. (ட ॥ 

வூணவாகி அதம ஷ ap நா£வஒ8ய) oly | 

ஹாஹாஷஃ aud Ag ஹஸவெ ta, o § யொதயெசு ॥ 


oS gr ஹார ாகத௦ oR Ts ஹா தள லிஷ ௧6 | 
ஷவ.9.ம””அா௱ஹ2உ.௯ தி)காலமா௨காகெ i 


ama 1 Qap 5727 IO) F i 
2 வாயஃவாரணடி.மாமெ 1 


asa காரிகர்‌ மெ a-Oa-lerd v- 
உ௦ஓராீரரா நவய-௦ cog உக ஹக8ஹ | 
தடா மலம] வற மகா லாவ Susy ॥ 


நி$-37ஐ, ஞு ஷூர_நீய வணெமமாய நிவெஃயெசு | 
யெ.ந..நி8-46.௮ா௦ யாதி 8-10), சி.சி &£52)0.2 ॥ 


வணஹூர௨8 ந கா ஹி8 ரு லிஹஸஜஃயஙெச | 


௪.மாயெ2௦லஹிவா 2.மள வா varo வாவி நிவெஃயெக ॥ 


காய்ஹு ஊஊ வரஈவா BAPRATOY ஞு ந லொஜயெக ) 
© 
adarutes 53 சபா? vem anoavrrasOarraly ॥ 


ஐதி காரிகாவெ, 8an: -505 00 BQagy Sud 
௩-8 agers உட 


ரொொக௯ஃ - எத்‌ அடி QM aso ௧௪௮௩ 


்‌ SOINEET ee கதனவ அலல்‌ 


a. 2 
சிவமயம்‌ 


6-வது நைவேத்யவிதிபடல சந்த்ரிகை. 
நைவேத்ய விபரம்‌. 


அவ்‌ வர்ச்சநாங்கத்தின்‌ பிறகு அர்ச்சநாங்க க்ரமத்தை யறிந்தத 
னாற்‌சிறப்பாகிய நைவேத்யத்தின்‌ விதியைச்‌ சொல்லப்‌ போகின்றேன்‌; 

பக்தியினாலும்‌, திரவியத்தின்‌ அனுசரணையினாலும்‌ நைவேத்‌' 
யத்தைச்‌ செய்யவேண்டும்‌. ஷாட்குண்ய பரிபூர்ணரான சதாசிவப்‌ 
பெருமானை நோக்கிப்‌ பத்திரமாகிலும்‌ புஷ்‌.மாகிலும்‌ பழமாகிலும்‌ 
ஜலமாகிலும்‌ அன்னபா Fu முதலான சாகவர்க்கமாகிலும்‌ நிவேதனம்‌. 
செய்யாமற்‌ புசிக்கக்‌ கூடா து; pean ie 

நைவேத்ய பூலன்‌. 

அப்பமுதலான யாதொரு பதார்த்தம்‌ புசிக்கத்தக்கதோ 
அதைச்‌ சிவபெருமானுக்கு" : நிவேதித்தவனுக்கு “தான்யம்‌ 
விருத்தியடைகிறது. பரமசிவத்திற்கு அன்னத்தைக்‌ கொடாவிடில்‌ 
அந்தப்‌ பொருள்‌ குறைகிறது. அற்பமாகிலும்‌ பெரிதாகிலும்‌, பணக்‌ 
காரன்‌ தரித்திரனிவர்களுக்குப்‌ பயன்‌ சமமாகும்‌. ee 

சக்திக்குத்‌ தக்கபடி பூஜைசெய்தல்‌ வேண்டும்‌. இவ்‌ விஷயத்‌” 
தில்‌ பக்தியே காரணம்‌. பண்டிதன்‌ சிவத்திற்கு நைவேத்யத்தைக்‌ 
கொடுத்து மங்களமான கார்யத்தைச்‌ செய்விக்க வேண்டும்‌. நிவே 
தனஞ்‌ செய்யாமல்‌:யாதொரு சுபகார்ய்ம்‌ செய்யப்படுகிறதோ அந்தக்‌ 
கார்யம்‌ அமங்களத்தின்‌ பொருட்டாகிற து. ப பட்‌ ஆத்‌ 

சுவாமியினுடைய சுபகார்யகரலங்களிற்‌ செய்யப்பட்ட மனித 
னுடைய சுபகார்யம்‌ கெட்டுப்போகும்‌... ஆகையால்‌ ப்ரம்மோச்சவத்‌ 
திலும்‌ த்வஜாரோகணத்திலும்‌ ஸ்தாபன முதலானவற்றிலும்‌ 
கெஷளரம்‌ (இது மந்திரபூர்வமான கெஷளரம்‌) விவாக முதலான 
மங்கள கார்யங்களை விடல்‌ வேண்டும்‌.- அ. 

ததன்‌ 'நைவேத்ய தான்யம்‌, l 

செந்நெல்‌ முதலான தானியங்களுடைய அமுதான து-உத்தமம்‌..: 
யவை மத்திமம்‌. மற்றத்‌ தானியங்களின்‌ அமுது அதமமாகும்‌, 
யாதொரு தானியங்கள்‌ வெண்மையான அரிசியை ay oor weer out 
அவை செந்நெல்‌ முதலான ஸமஸ்தமான உயர்ந்த தான்யங்களென்‌” 
ஸ்மரிக்கப்பட்டன. - மற்றவையெல்லாம்‌” சாமால்ய .. தான்யமெனம்‌: 
சொல்லப்பட்டன. அவைகட்குப்‌ பயன்‌ வெவ்வேறாக இருக்கிறது. 


ae காநிகாமஜெ உவலாமெ. 


பொன்சம்பா பெரியசம்பா முத்துச்சம்பா வெண்‌ சம்பா செஞ்‌ 
சம்பா மிகவும்‌ பரிமளச்சம்பா இவைகள்‌ உத்தமமாக எண்ணப்படு 
கிறது. மூங்கிலரிசியும்‌ அவ்வாறே மற்ற தான்யங்களு$ மாதுரீ 
குஸும்பேர மென்னும்‌ தான்யங்களும்‌ விதைக்காமல்‌ தினித்து 
முளைத்த நெல்‌ அல்லது. தினை இவைகளும்‌. மத்திமமெனச்‌ சொல்லப்‌ 
பட்டன. 


சாதாரணமான பூனைக்காலி நெல்லும்‌ சிறிது கறுத்த தான்ய 
மும்‌ அறுபது நாளையில்‌ . விளை ற தான்யங்களும்‌ அவ்வாறே பன்றி 
நெல்‌ சிறுமணி இவைகளும்‌ அதமமாகும்‌. 


்‌ . இவைகளின்‌ அமுது சிவப்ரபுவுக்கு நைவேத்யத்கிற்காகச்‌ 
சிறந்ததாகச்‌ சம்மதிக்கப்பட்டது. அந்த நைவேத்யம்‌ செய்வதில்‌ 
எவ்வள்வு அரிசிகளோ அவ்வளவாயிர வருஷம்‌ சிவலோகத்திற்‌ 
பூஜிக்கப்படுகிறான்‌. த 
eoa தான்ய சுத்தி, - 
பரிசுத்தமான பூமியில்‌ தான்யம்‌ : முதலியவற்றைச்‌ சூரிய 
கிரணங்களால்‌ உலர்த்தி, அஸ்த்திர மந்திரத்தால்‌ புரோக்ஷித்து 
உரலில்‌ நெற்களைப்‌ போடவேண்டும்‌. அநுஷ்டாதாவானவன்‌ 
இருதய மந்திரத்தால்‌ உலக்கையைப்‌ பிடித்து மூன்று முறையாவது 
ஐந்து முறையாவது அல்லது ஒன்பது முறையாவது அந்‌ நெற்களைக்‌ 
குற்றல்‌ வேண்டும்‌. நான்காவது வர்ணத்திற்‌ பிறந்த ஸ்தீரீகளாலா 
வது .பருஷர்களாலாவது குற்றிவைக்கவேண்‌ டும்‌. அவைகளுடைய 
உமி. பொட்டு முதலானவை முறம்‌ முதலான சாதனங்களால்‌ நீக்க 
வேண்டும்‌. l aa ge 
இருநூற்‌ றிருபத்தைந்து நெற்களினளவு சுக்தி யென்னப்படும்‌. 
அந்த அளவு மூலமாகவே அளவு செய்யவேண்டும்‌. முத்துச்சிப்பியி 
னளவே சுக்தியினளவு. ஒரு உள்ளங்கை இரண்டரைச்சுவடு உழக்கு. 
ஒத்தை சரங்காய்‌ இரண்டு சரங்காய்‌ நாழி பரஸ்தம்‌. இவ்வாறு 
முகத்தலளவு இரண்டு ப்ரஸ்தம்‌ ஒரு பாத்ரம்‌ இரண்டு பாத்ரம்‌ ஒரு 
ஆடகம்‌. நான்கு ஆடகம்‌ ஒரு த்ரோணம்‌ இரண்டு த்ரோணம்‌ ஒரு 
காரி: மூன்று காரி ஒரு பாரம்‌ என்று சொல்லப்பட்ட து. 


o இரண்டு குண்டுமணி ஒரு மாஷம்‌ - இருபது மாஷம்‌ ஒரு 


தாரணம்‌. எட்டு தாரணம்‌ ஒரு பலம்‌ அல்லது முஷ்டி நான்கு . 
முஷ்டி ஒரு ப்ரஸ்தம்‌ பின்மேல்‌ சொன்னபடி இது நிருத்தலை' முத: 


லாகவுள்ள: பரிமாணம கும்‌. 


டெ வெஉடலியிவம்‌- 3 da 


coe . நைவேத்ய விசேஷம்‌; -. -. ஸி 
நித்யம்‌ நைமித்யம்‌ காம்யமென நைவேத்யம்‌ “மூவிதமாகும்‌. 
எட்டு அங்கங்களுள்‌ நான்கு மூன்று “இரண்டு ஒன்று பதக்குகளால்‌ 
திரப்பப்படுகிறது. 
i ` நைவேத்ய ப்ரமாணம்‌, - : 
நித்ய பூஜையில்‌ அவிசான து ஒன்பது விதமாகும்‌. சிவத்திற்கு 
அரிசி அளவானது குருணி. குருணியைப்‌ பார்க்கிலும்‌ குறைவாய்‌ 
நைவேத்யத்தைச்‌ செய்யக்‌ கூடாது. வடிக்காத ஸ்தாலிபாகம்‌ முத 
லான அவிசு இரண்டு நாழி சொல்லப்பட்டது. அவிசின்‌ அளவு 
குருணியாகச்‌ சொல்லப்படுகிறது. ஒன்றேகாற்படி பிசாசுவுணவாகச்‌ 
சொல்லப்படுகிறது. சகள மூர்த்திகளுக்கு நைவேத்யம்‌ . இரண்டு 
நாழிக்கதிக ora இருத்தல்‌ வேண்டும்‌, இரண்டு கு நணிமுதல்‌ அதன்‌ 
விருத்தியான து ஒன்பது சங்கியையாகும்‌, 


மூன்று விதங்களான லிங்கங்களில்‌ நைமித்‌ திக அவிசின்‌ அளவு 
எவ்வளவோ அவ்வளவு காம்ய அவிசினளவாகும்‌. பதினைந்து நாள்‌ 


மாக இருத்தல்‌ வேண்டும்‌, 


ஒருமாதம்‌ வரை உபயோகிக்கும்‌ பாத்திரமான து நாடோறும்‌ பரிசுத்த 


. தரிவிதபாத்ரம்‌ 
உத்தம மத்திம அதமமென்னும்‌ நியாயப்படி இப்பொழுது 
பாத்திரங்கள்‌ விதிக்கப்படுகிறது. பொன்‌ வெண்கலம்‌ செம்பு முதலான 
சுத்தமான த்வனியை யுடைத்தான பாத்திரமாவது நூதனமான மண்‌ 
பாண்டமாவது சந்திதோறும்‌ உபயோகஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


நைவேத்ய பாகம்‌ 


முன்னமே சொல்லப்பட்ட விதியினால்‌ முதலில்‌ பரிசாரகர்கள்‌ 
ஸ்நானம்‌ செய்‌ து வெண்ணிற வஸ்திரங்கள்‌ வெண்ணிறப்‌ பூணூல்‌ 
களைத்‌ தரித்தவர்களாய்ப்‌ பவித்ரங்களைக்‌ கைகள லணிந்து ஸ்வயம்‌ 


பாகத்தைச்‌ சாததிர விதிப்படிச்‌ செய்தல்‌ வேண்டும்‌... : : 


வஸ்திரத்தால்‌ வடிகட்டின ஜலங்களால்‌ தீர்த்த பாத்திரத்தை 
திறைக்கவேண்டும்‌. பிறகு பாத்திர சுத்தியைச்‌ செய்‌ த, அரிசியை 
இருதய மந்தீரத்தாற்‌ களையவேண்டும்‌. ஜலத்தாலேயே ஆறுமுறை 
அடிக்கடி களைந்து, ஷடங்க மந்திரங்களால்‌ அலம்பி, சத்யோஜாத 


"மந்திரத்தால்‌ ஜலத்திற்‌. போடவேண்டும்‌. பாத்திரத்தின்‌ பாதிக்கு 


மேல்‌ ஜலமிருக்கும்படிச்‌ செய்து தடுபாத்திரத்தைத்‌:தியானித்து.அதன்‌ 
கழுத்தில்‌ தர்ப்பங்களைக்‌ கட்டுதல்வேண்டும்‌..:. பால வறை) 


களு காரில்‌ 8 ௨-இவ.4லாமெ.- 


கோமயம்‌ முதலானதர்ல்‌ : மெழுகி ப்ரேர்க்ஷிக்கப்பட்டிருக்கிற 
பாகசாலையில்‌, தர்மா தர்மங்களைப்‌ .புசிக்கிற அடுப்பை அக்ஷ்தை 
"பினால்‌ இருதய மந்திரத்தால்‌ பூஜிக்கவேண்டும்‌. 
வாமதேவ மந்திரத்தால்‌ விறகை யெடுத்து: இருதய மந்திரத்‌ 
தால்‌ அடுப்பில்‌ வைக்க வேண்டும்‌. அகோர மந்திரத்தால்‌ அக்நியை 
வைத்து, அஸ்திர மந்திரத்தால்‌ அக்நியை ஜ்வலிப்பிக்கவேண்டும்‌. 
O எறும்பு.முதலியவற்ருல்‌ சூழப்பட்டது, சொத்தை புழுக்கள்‌ 
.இவைகளை.யுடையது, நெருப்புப்‌ பொறியை யுடையது முதலாகிய 
-விறகுகளடல்‌ நெருப்பை ஜ்வலிப்பிக்கக்‌ கூடா து: E 
"புகை வாசனை யுடையது குழைந்தது அளிந்தது எளிர்ந்தது 
“மயிர்‌ புழுக்களையுடையது பழமையானதுமர்ன அமுதை நீக்கவேண்‌ 
டும்‌. இவ்வாறு சுத்தான்னஞ்‌ செய்ய விதி சொல்லப்பட்ட து. 
தக்க ச o பாயசம்‌ F 
ப்ட்‌ இப்பொழுது பாயசமான து சொல்லப்படுகிறது. அரிசியைப்‌ 
பார்க்கிலும்‌ பால்‌ இரட்டிப்பாயும்‌, ப்யறு அரிசியிற்‌ பாதியும்‌ இருக்க 
வேண்டும்‌, பால்‌ கிடைக்காவிடின்‌ அதிற்பாதியாவ து பாலும்‌ மிகுதி 
ஜலத்தாலும்‌ நிறைத்தல்‌ வேண்டும்‌. 
: பாகம்‌ செய்யப்பட்ட தாகிய பாயசமான து சொல்லப்பட்ட து. 
இப்பொழுது சர்க்கரைப்‌ பொங்கல்‌ சொல்லப்படுகிறது. — 


சர்க்கரைப்‌ பொங்கல்‌ 
பாயசம்‌ முன்போற்‌ செய்து நான்கு பங்கு வெல்லமும்‌, அதிற்‌ 


பாதி நெய்யும்‌ சேர்க்க. அதிற்பாதியாவது பாதியிற்பா தியாவது 
வாழைப்பழம்‌ சேர்க்க. . இது சர்க்கரைப்‌ பொங்கலெம்னப்படும்‌. 


எள்ளோரை 


அரிசியிற்பாதி எள்ளு சேர்த்தல்‌ எள்ளோரையிற்‌ சிறந்தது. 
கிடைக்காவிடின்‌ பாதி. அல்லது பாதியிற்‌ பாதியாவது சேர்க்க 
வேண்டும்‌. , lee R 
OS அகம்‌ பருப்புப்‌ பொங்கல்‌ 
டல்‌ இனி யயறன்னம்‌ சொல்லப்படும்‌. அரிசியிற்பாதி அல்லது 
அரதியிற்பாதியாவ து பய்று சேர்த்துப்‌. பாகஞ்‌ செய்தல்‌ பயறன்ன 


மெனச்‌ சொல்லப்படுகிறது. ` 


மஞ்சள்‌ கடுகு கலந்து பாகஞ்செய்யப்பட்டது மஞ்சளன்னமெனச்‌ 

சொல்லப்படுகிறது. அவிசுகளுடைய இலக்கணமான து சொல்லப்‌ 

பட்ட து. வியஞ்சனங்களைச்‌ சொல்லப்போகின்றேன்‌. l 
வியஞ்சனம்‌. 


_..... பயறு உளுந்து கொள்ளு காராமணி துவரை இவைகளைப்‌ 
பொட்டில்லாமல்‌ தூற்றித்‌ தோலில்லாமலாவ.து தோலுடனாவது, 
பூசனிக்காய்‌. பலாக்காய்‌ சுரைக்காய்‌ காலிங்கம்‌ கண்டங்கத்தரி 
கத்தரிக்காய்‌, குத்கரிக்காய்‌, என்னுமிவைகளைத்‌ தேரலுடனாவ. து 
தோலில்லாமலாவது; வாழைக்காய்‌. பெருங்காயம்‌ கண்டங்கத்தரி 
மாங்காம்‌ வெள்ளரிக்காய்‌, ' அப்படியே கொடிவகைக்‌ கிழங்குகளும்‌ 
கிழங்கு வகைகளும்‌ வேறுவித கிழங்குகளும்‌ கொள்ளல்‌. வேண்டும்‌, 
அரிசி படி யொன்றிற்கு வியஞ்சனங்க ளெவ்வொன்று மொருபலம்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌, ன 
புதியவைகளாயும்‌ பரிசுத்தங்களாயும்‌ ஸமஸ்த. குற்றங்களினிஷ. 
தும்‌.விடப்பட்டு நெய்யோடு சேர்த்துப்‌: பசனஞ்‌ செய்யப்பட்டவை 
களாயும்‌, தேங்காய்‌ முதலானவற்றோடு கூடினவைகளாயும்‌, மிளகு 
சீரகம்‌ முதலானவற்றால்‌ பக்வஞ்‌ செய்யப்பட்ட அந்த வியஞ்சன 
மானது. சிறப்பாக, இருக்கிறது. அந்த வியஞ்சனங்கள்‌ உப்பு நெய்‌ 
புளிப்பு மிளகு முதலிய கேர்மானங்களேசடு கூடினதாயும்‌. இருக்க 


. வேண்டும்‌. 


உப்பு முதலியவற்றின்‌ பிரமாணம்‌. 


: மரக்காலொன்றுக்கு. உப்பு. இருபது. பலம்‌: சொல்லப்பட்டிருக்‌ 
கிறது. படி யொன்றுக்கு. மிளகு. மூன்றிலொன்று. அல்லது. நான்‌. 
லொன்று. சேர்க்க. மிளகைப்‌ பரர்க்கிலும்‌.நெய்‌ இரட்டி ப்பமண அளவு 
சிறந்ததாக இருக்கிறது. ப்‌ 


அமுதிற்குப்‌ பயத்தம்பருப்பு பதினாறிலொன்று எட்டிலோன்று 
மூன்றிலொன்று சமம்‌ அல்லது. அதிகமாவது சேர்க்க வேண்டும்‌. . . 


பட்ட ருசியுள்ள. பதார்த்தங்கள்‌ கம்பாரம்‌. மிளகு கடுகு பொடி 
யோடும்‌ பாகஞ்‌. செய்ய வேண்டும்‌. அவைகளிலே: சில.மர வேண்டத்‌: 


_தண்டங்களாலும்‌, கொள்ளுப்‌. பொடி மிளகுப்‌ பெர்டிகளாலும்‌ முழை 
-பாகச்‌ சேர்த்து செய்யப்பட வேண்டும்‌, Wee ee 


28 


eer 


னி காநிகாகெ வவ-லா மெ. 


"மோர்க்குழம்பு பச்சடி முதலியவை, 


l சுத்தமாகக்‌ கடையப்பட்ட மோரை. நெருப்பில்‌ வைத்து சிறு 
- தியி ற்‌ “பாகஞ்‌ செய்யவேண்டும்‌. வெல்லந்தோடு ருசியான பழங்‌ 
களைச்‌ சேர்த்தல்‌ வேண்டும்‌. இவ்வாறு பருப்பும்‌ வேறு வஸ்துக்‌ 
களும்‌ பாகஞ்‌ செய்யத்தக்க திரவியங்கள்‌ சேர்ந்த நானாவித பலகாரங்‌ 
களும்‌ செய்தல்‌ வேண்டும்‌. ; 
நைவேத்யக்‌ கிரியை. 


a 'சங்கவாத்யத்தேர்டு கூடினதாயும்‌ குடை தீபம்‌ முதலானவற்‌ 
ரோ? கூடின தாயும்‌: வியஞ்சனம்‌ முதலான மிகவும்‌ சித்தமாகிய நை 
வேத்தியத்தை இறக்கி: வைக்கவேண்டும்‌. பரிசுத்தமாய்‌ மெழுகப்‌ 
LLG பஞ்சவர்ணப்‌ பெ டி-ளாற்‌ கோலமிட்டுள்ள பூமியில்‌ உருக்கிய 
நெய்யினாற்‌: பவித்தி. ங்களால்‌ சுத்தி செய்தல்‌ வேண்டும்‌. நெய்யி 

லேயே மூன்று ஆகுதியை அங்க மந்திரங்களாற்‌ குளீர்ச்சியாகும்படி 
peer bast” வேண்டும்‌. ஜலத்தால்‌ பாத்திரங்களைச்‌ சுத்தி செய்து 
ஜலத்தால்‌, திரிபுண்டரத்தைக்‌ குழைத்துத்‌ தரிக்க வேண்டும்‌. 


“பரிசுத்தமான வஸ்‌ திரத்தால்‌ மூடப்பட்ட நைவேச்ய பாத்திரங்‌ 
களை முக்காலியின்‌ பேரில்‌ சங்கவாத்யத்‌ துடனும்‌ குடை விளக்கு முத 
லானஃற்றுடனுர்‌ஸ்வத்து“வா சர்படியிலிரு கிற ஜனங்களால்‌ மறைப்‌ 
பதற்காக, வழியில்‌ ஜலத்தினால்‌ புரோக்ஷித்தல்‌ கேண்டும்‌. . சகல 
பாத்திரங்களையும்‌ ஜல தையு மவ்வர்றே க்கக்‌ முன்மண்ட்பத்‌ 
தில்‌ சேர்ப்பிக்க வேண்டும்‌. .ஈ - 


கரணாத்யாயத்தால்‌: "நன்றாகச்‌ அந்தக வங்கம்‌ லக்ஷ்ணங்க 
ளாலே குறிக்கப்பட்ட ddan  மூதலானவைகளில்‌ பரிசுத்தமான 
வாழையிலை முதலியவற்றை வைத்து அதன்மேல்‌ வஸ்திரமி. டு 
அதன்‌ மேல்‌ சாத்திர லக்ஷணத்துடன்‌. வாய்த்த கரண்டியு...ன்‌ பூர்ண 
சந்‌ %ர பிரகாசமுள்ள பாத்திரங்களை வைக்கவேண்டும்‌. ஓம்‌ (அகார 
உகார. மகாரம்‌) என்னும்‌ மூன்‌ றக்கரத்தை ஜபிக்கவேண்டும்‌- ஸமஸ்த 
மான.விடஞ்ஜனங்களை நைவேத்பத்தின்‌ மேல்‌ வைக்க வேண்டும்‌. 


புதிய-பசுவின்‌. நெய்‌ கற்கண்டு உருரியுள்ள பழம்‌ மாவடு (மாம்பிஞ்சு) - 


குற்றமற்ற தயிர்‌. முழலியவற்றைப்‌ பரமசிவத்தின்‌ . முன்மண்டபத்‌ 
தீல்‌ பரிசுத்தமான வெள்ளை வஸ்திர முதலான உற்றால்‌ பரப்பப்பட்ட 


முக்காலியின்‌ _ மேல்‌, . பாத்திர. முதலியவற்றை wo bs அவிசை. 


வைத்து.ப்ச்‌ Fig துகையல்‌.வற்‌ pits dor கிரமப்படி யமைத்தல்‌ வேண்‌ 
டூம்‌. இருதய மததிரத்தாற்‌. .புரோக்ஷிந்து: - அஸ்திர: -மந்திரத்தாற்‌ 
சோதித்து தேனுமுத்திபையால்‌ அர்ருதீகணஞ்‌' செய்து 'மைவேத்‌: 


யத்தில்‌, புஷ்யம்‌. வைத்து. 'திவேதித்‌:9. பின்பு டன்‌ mene. 


சே ப ப்பி தீர்த்தத்தை விடல்‌ வேண்டும்‌: - 


௨௦௧0௨௦ உ வியிஉடல gs ௨௪௯: 


நைவேத்ய்‌ பாகம்‌. 


co, உள்ளாவரணக்கி லிருக்கிற தேவர்கட்கு அவிசு லெவ்வேறாக்‌ 
விருக்கவேண்டும்‌. அவிசை நான்கு பங்காகச்‌ செய்து மேற்பாகத்தை' 
சிவத்தின்‌ பொருட்டும்‌, அத கீழ்ப்‌ பாகத்தை அ%நிர்யந்திர்காக 
வும்‌, அதன்‌ கீழ்ப்‌ பாகத்தை  பலிகார்யத்திற்காஃவும்‌, ' பாத்திரத்தில்‌ 
மிகுதியாயிரு௩கிற நான்காவது ௮ ரசத்தை அர்ச்சகரின்‌ பொருட்டும்‌” 
கொடுக்க வேண்டும்‌. அக்நிகார்யத்தின்‌ மிகுதியும்‌ பலியி எ மிகு Hay 
மாகிய: அவிசெல்லாம்‌. .அர்ச்சகருக்கே என்று இந்த சாத்திரத்தில்‌ 
இப்போ து.சொல்லப்படுகிறது. . அவ்வாறு Septet at ஆடப்‌ மனதி 
னால்‌ நைவேத்யம்‌ கொடுக்க வேண்டும்‌. 


- பிராகார தேவதா. நைவேத்யம்‌. 


வெளியாவரணத்திலிருக்கிற தேவர்கட்கு நைவேத்யமான து. 
வெவ்வே றக Doss வேண்டும்‌. கிடைக்காவிடின்‌ அவைகட்கு 
வெளியிலிருக்கிற பீடங்களீல்‌ திக்கு விதிந்குகளில்‌ ஸ்‌ நாபிக்‌ கப்பட்ட 
ேவதைகளில்‌ த்வாரபாலகர்‌ காகப்‌ பலி படுத்த. வ்‌ 
டும்‌. 
கிழக்கே. உருக்திரர்களின்‌ தி்‌ டும்‌, அவ்வாறே க்கத்‌ 
மாத்ருக்களின்‌ பொருட்டும்‌, மேற்கு திக்கில்‌ கணங்களின்‌ Qui Dd, 
வடக்கு திக்கில்‌ யக்ஷர்களின்‌ பொருட்டும்‌, ஈசரன்ய திக்கில்‌ திர்கங்‌ 
களின்‌ பொருட்டும்‌, ஆக்நேய திக்கில்‌ அசுரர்களின்‌. பொருட்டும்‌, 
தென்மேற்கில்‌ ராக்ஷசர்கன ன்‌ பொருடடும்‌, வடமேற்கில்‌ சர்ப்பங்கள்‌ 
இருபக்தேழு நக்ஷத்திரங்கள்‌ பன்னிரண்டு ராக பொருட்டும்‌, 
வடகிழக்கில்‌ விச்வதேவ கணத்தின்‌ பொருட்டும்‌ பலி கெடுத்தல்‌ 
வேண்டும்‌. அவ்விடத்திலேயே க்ஷேத்ர பாலகரின்‌ பொருட்டு, 
வாயுதிக்கு மேற்கு தீக்குகளின்‌: பாகத்தில்‌ க்ஷேத்ர” பாலகர்‌ படியை 
யும்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌ இவ்வெட்டுப்‌ பீடங்களிலும்‌ திக்குப்‌ 
பாலகர்களுக்காவது பலியைக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 


முதலில்‌ த்வா; பாலகர்கட்கும்‌ இரண்டாவது eer 
இடபம்‌ முதல்‌ பலிபீடம்‌ வரையில்‌: ஆவரணக்‌ கிரமமாயும்‌ ua 
கொடுக்கவேண்டும்‌, Sei ee 


எட்டு பன்னிரண்டு பதினாறு முப்பத்திரண்டு பரிசாரகர்கள்‌, 
யாதொரு தேவர்கள்‌ உள்ளாவரண முதலான ஆவரணத்தி லிருஃ்கி 
ரர்களோ அத்தேவர்கட்கு தனித்தனியாய்‌, நைவேத்யம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. அவ்விடத்தில்‌ வினாயகரை விசேஷ வுபசார த்துடன்‌ 
பூஜித்து: கூடுமானால்‌ ஸமஸ்தர்கட்கும்‌ அவ்வாறு LUFT È தடன்‌ 
பூஜை செய்ய வேண்டும்‌. பிறகு கிழக்கே யிருக்கிற பலி பீடத்தில்‌ 
விசேஷமாக பலியைக்‌ கொடுக்க வேண்டும்‌, 


௨0. காநிகாம0 வகு 


“பகிமந்திரம்‌, 
யக்ஷர்‌ ராக்ஷிதர்‌ பைசாசர்‌ பூதகணம்‌ கந்தர்வர்‌ கின்னரர்‌ பித்‌. 


ருக்கள்‌- அசுரர்‌ நாகர்‌ இவர்களுக்கும்‌, பி;ம்மா்‌ முதல்‌ ஈச்வரர்‌ வரையி: 


லும்‌ பிரணவம்‌ முதலாக நான்காம்‌ வேற்றுமையின்‌ மூடி வாகத்‌ த்த்திம்‌ 


நாமபத: மத்யத்தை: யடைந்ததாக ஸ்வாஹா சப்தத்தின்‌ முடிவா நீ" 
பலியினேற்பாடு சகலருக்கும்‌ என்று சமர்ப்பிக்க வேண்டும்‌. பலி 


யோடு பூதபலியுமிடல்வேண்டும்‌. சமஸ்த திக்குகளின்‌ த்வாரங்களால்‌ 


திறைந்திருக்கிறதாயும்‌. மூன்று இரண்டு ஒன்றென்னுந்‌ திக்குகள்‌: 


னிடைவெளீயில்‌ இந்திரன்‌:மூதல்‌: ஈசானர்‌' வரையில்‌ தமது ஸ்வய்‌ 
கர்மங்களில்‌ பலி கொடுக்க வேண்டும்‌. 


பிறகு கர்ப்பக்‌ கிர்சுத்ண்த அடைந்து ஆசம்னத்தைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. நிர்மால்யத்தை யெடுத்து சண்டேசருக்கு நிவேதனஞ்‌ 


செய்யவேண்டும்‌. எவை திர்மலத்தை: யடைகின்றனவோ djri 


திர்மால்யமென்று சொல்லப்படுகின்றன.,. 


சண்டேசராக்கு ஆசமன்த்ஸ்தக்‌ கொடுக்க வேண்டும்‌. saw 


Cis திர்மால்யத்தை விடவேண்டும்‌. ஆழமான ஜலத்திலாவ்து 
அக்தியிலாகது பசுக்களுக்காவது நிவேதித்தல்‌ வேண்டும்‌. 


சரீரத்திற்கு மலபந்த மிருக்கிற்படியால்‌ நிர்மால்யத்தை Bows 


ஜம்‌ செய்யவேண்டும்‌. பிறகு அக்நி கார்யத்தைக்‌ குண்டத்தின்‌ 


சம்ஸ்கார பூர்வமாகச்‌ செய்யவேண்டும்‌. 


ஆருவ.து நைவேத்யவிதிபடல சந்த்ரிகை முற்றிற்று, 


argos வியி 


மா Geert asses» 25-20 SVEN apir லலத | 
Sno கா ஹணில௦ வாவி வஹெராய._த.ந௦ வியா f 
an O50 வவெ வற aao AO TUD 
0.5௦ வ ஹாய்யெசு ஷு. க்திணொ.தா ம௦ ௯ ர்க உ 
-5.50 காய 48950 நா நீக தா இசிரரா௦ழ, ஹா? | 

வ SCY, வெக ௧௭௭௦ a-o வா argi ah i 
அ.) QABA 08 OO aia கா்‌ ௧௨ வ Ord sly ட 

உஷ காலி ஹவகாலி Wasser oS ்ஹலவெ ச 

srutra G- wore) gy rao ess ஹொர நா௫ிவ_23 | 
8ஞாணா௦ வார௱ாாணா நாணு OCS TITS au Sti) gi ௫ 
வாபஷா.நா௦ வதா கெவ Br@anoe ranr esn a 2 aly ! 

h RE xo g T3 A த்‌ % Bat es à = N Ary So 
வலி apraty a வொக er). Btu Gro மயா-௫.௪082 a 
Bu மொ.த8விய மாணா வரம, வவ உடி one. 

கி கொண © வீயரணர்‌௦ ஹீர-ிவொணா௦ OTR HE ॥ 
௪.ப-3 ௨௦ 765% rer gyi a To ஹள$-௩ா௦ வர-5ேவேஹி i 


வஹ்கொணஹ 8 OL~ Gro கிஜராணா கயெயெவ வ ॥ 


` விஉடர்வி rc icon 5-0 agrare சிஹொவ; s i z: 
Qarrogyyto ஜடுல்‌ வ:ச௩டுஷ்சண 18மி.காவெ sures தி? | 


வஜராய-3௦ Brrr Hest யாடு H8-ser UD GED) aT ons oo re 2 
வாணர்‌ ajapo 1:2௦ VAN வாடி52.மிலெ 1௧௦ 


யா. 4 சபெ 


௨௨௨ ariary” வாவெ-லா மெ. 

உவா வெளஷிகெ ௨௦ ளா Lag ruu, 8ra ly | 

voru மர_த ஹொ 8 தா darmo விழாண௦ ௯௬,8௭௯ ॥ 

ஹஹஹ யா ஹொடெ து ஹஹ avito SNR | 

லஐவெறுக்ஷயாடத ணொ ஐ-த௦ஹ-ஹைஹு ஷா + 

கொமி௨ொ022ஷ. ஹஹஃ ஷா.தஹா,-௫ழ-4 உயொரஹி। — 
ந ட்ப oe 

ஹஹா ரு 226) as = sro லிஜெ கமீபஸகெ 5 Qavs u 

ayy லாய-4ஷயொ aga? கராஜெ வி vog? ௬.8௯) 

வ ஹூ8ர௦ம௦ ௨௩றொ அஹா கொண வெஜா௦பமதா_ நீத 8 

௮78 கூவ ரால்‌ கண சாமெய B~ ays | 

UST) IV மஹ ஒகெ ௮) & 129) 095 _த௨யறகெு.௦ ௧௫ 

Bury anasrounss Q ந. காண வெட rat yera த 

[உட க்ஷ ஆஸெறிா ox $Ow வடுவாக கடட 

அிலாமு வரஜிகா 800-55 ag SAOB- avo வவெ i 

குணமா drag. rouvansa Tor DIG He eww நிஹொழி 2 டி go ee 


ap rr மவரவிபெகொ 82 ஆ தல்லி ஹா ஷலா a lg . . 


ae Qyo 2ஷ உாமெ Sn கணி4கா angrar ogs ச 
உ ஹீஹெகலாமெ.ந செவாராணி ரசு Onis po 
கி.கீயெ EENE: தஃறீயெ 200. Qa டய? ர 


i 


D, Sar 32௧௭௭௦ ஹாதா ௦ gus oy (தது i 
வர-த்க௦லஹூஹா.ந) ஒயவா 2.29) வகா இ. 1 இடு 
வர-த௯௩௦௨௦ வராக ரகா வதய 08௨௦ VARR | பண்‌ 
உெயஹ்‌ _தமா கரவா கணிஃகா ஹாய-ஃபெதொ லவெசு ॥ 


சவமஷெ ௦ 2௨0௦ Cae ZO 8ஷ. 298 த வர $ 2 
Qa, STW 2.U0B0 son Ho 2.5 tht ape தடா தரெ | 


க னன்‌ னல 


a, fe 4 ener 


erat mag க்ஷ வட To PUR 


.கணக்ஷ்ண்வியி உட? இவுக 


வி ர)வொசி sR ஹீசாணெ Sutro Sarr ஐயெகு | 
தஹ) கண-3வூரோடண ந BE -ஜா௦ மா வி OroacGwe s- 
அஅராஷ ஹு துவ OUT OF PAL TU ௦ ௯௬௩௦௨9௩௮௨0) த | 
விஹார, uv வாசா தெவலாமெஷ வவ ச ்‌ 
கணொஜாஷ கி காஹஹொ வவ] Sana se 1 
கணா. 8go ஷொக௦ O8aiOro WW ணத Seria உடு 
சஷி any STan) வேலா ஹ)௦.முலஅயா |. 
Greg! site 5௫ -மாய-மாஐ௩6௦ ௬8௭௧ ii 
nder S ஹு ETV @ sjanre g ௩09௨ af 288 | 
ab ௦ நதி யன ஆ].கீயாய ஐலா உதா n 
ange eran) காலவ Od pyr) சகர | 
*.ச4வழா வேள்‌ காடும்‌ கி ஜல சோம ம 
HOY வடி, Asray wyr EDA 1 faswn ror | 

ரட்‌ ம்‌ ஷ்‌ 
ABT ஓ க்‌ : 

HT 02 த a" வாராக _தர.சீயா ப ஜாுமெக ஹிஹி ॥ 
வ. ஹஹ வி கவு பொதி உவா paora கா f 
14075 ஈஜு௩லா காயா அதா Atoan oA ॥ ௩௦ 

த. ry ட $ ae pace < 
& eo cimier ae APB Wary prm EAs , 
ay டலொஷ Syprbyr #1 Sur apto ல y 
Sing, ஹஹஹ யா Dakr வலா arg roro wor 
ஓரமா Or N Sense தர தீயா ஷாஜுலா San a 


! 


காவடி WITH Juo ௦ வமா ராணு -579 J V04 | 
aZ By வகாொெண செவலா 87-28-௨092) 


wsv Sarver விலஜெ௯ Hear er Fale | 
அடுஒகலாம்சாகு௦ ஷா. விதி ௨-௧ மெ? 


Of - 1.ஷடிறஈ 5 ஜல பவனி a 


2௨௪ காமிகா 008 er Odo 


விலூரொ ஆய ore ro லவ Cee ஐ 0 வலா$ | - 
ஷலஜுலிறாலொவா சதெவடெதா Iwg a கடு 


குலைய 385.5 காவிஹ)௦ம.2 வா 8.தா ॥ 
வலா Buy oF யொகிலஜுலொலாய, ஹயா ae s 
௨7 


துஷி கணஷஹெஷு Cur Abre 8ஈ8றி_தடி t 
ஜிஹஹாரிஷ- BUG) ew ayn விலாறெ]3)ஜசரம-*கா 4 


apyg orar டெடி பாக Ao ண்ட்‌ அம்‌ | 
ant Qur d ஹவ-க ௦ணி.ரா௦ ஹாய-18ா9.5_ கிதிசா í 


am E அரவ UEZIG DIP ag-an ரோம |. 
வூணா0ெ.ந ஹீரயகதா கமண? BUTO 6.5 அ ॥ 


யொடெொொர௱லு நாவு மொ,ஜெ.ஈ வஹாடுமா லி. நா | 
gr Sante SEQ ௧௩ ஹாய- சட. Lore wo 


sageda geg graner யம்‌ வவெ | 
amarus dagr வெ 8ட்வெந வஹி௰-வெசு ॥ 


PET E a ஊாமெஷா O சக பெலு ட, 
agrutr வெரிகா௦ கரவா வெரிகா காண) a 


யடெயெகாவர௦ ஐவெ.தாஷஜா&௦ வா வறிகஓ Quai 
egur saru ஹொ க௦லெஷா ஷால்‌8௩வொ யமா a 


௨-௫வ-18.தற் வசத, N ARa CYT Lr SWE) நழட 
ஓதி காதிகாவெ, சஹா லெ, கி, urera 
க௩௦ஐ௫கஷணவியி ந-ர8 வவ83 உட ॥ 
Gyor se சகம்‌ . Me Quora à ௧௨௨௭. 


AT 


வர ஃ 1 இிழஜலாயிகள்‌ 2 சஹ an Pa 


தன த a 
சிவங்யும்‌ '- 


7-வது குண்டலக்ஷணவிஇபடல சந்த்ரிகை. 3 
குண்டணைணம்‌, 


பிறகு அக்நி காரியத்தின்‌ சித்திக்காக குண்டலக்ஷ்ணமான து 
சொல்லப்படுகிறது. அக்நிக்கு ஸ்தானம்‌ குண்டம்‌, : மேடை. என 
இருவி.தமாகச்‌ சொல்லப்படுகிறது. '. - பட PA ded GR வத்‌ 
. முதலில்‌ நூலினால்‌ கிழக்கு மேற்காகவும்‌ - தெற்கு வடக்கரகவும்‌ 
முறையாக அளத்தல்‌ வேண்டும்‌; பிறகு திக்குகளை யளந்தேற்படுத்தி 
விதிக்குகளை யுண்டாக்கி அஸ்த -நிர்மாணமான விருத்த குண்டமா 
வது நான்கு மூலைக்‌ குண்ட மர வது. செய்தல்‌, வேண்டும்‌. 


. நித்திய நைமித்திக காம்யாதிகளில்‌, - சாத்திரப்படி செய்யக்‌ 
கூடாத காலங்களில்‌, சுட்டதேனும்‌' சடா ததேனும்‌ செங்கற்களால்‌ 


| மந்திர ஹோமங்கட்குத்‌ தக்கபடி சாஸ்த்ரோக்தமான, குண்டத்தை: 


அமைக்க வேண்டும்‌. 


வருண மந்திரங்கட்கு .குடத்தினுருவம்‌ போலவும்‌, வாயுதேவ 
or மந்திரங்கட்கு த்வஜம்‌ போலவும்‌, மகேந்திர மந்திரங்கட்கு வஜ்‌ 


ராயுதம்‌ போலவும்‌, அக்‌ நிக்கு அதன்கேோணமான ஏழுமூலை வடிவாக, 


வும்‌ உத்தமாசிரியர்களால்‌ குண்டங்கள்‌ சொல்லப்பட்டது. 


உத்தம மத்திம வீர்யமுடைய ' தேவதைகட்கு நாற்கோண 
குண்டமும்‌, அதம வீர்யமுள்ள தேவதைகட்கு முக்கோண குண்டமும்‌ 
ஸ்த்ரீரூபமுள்ள . தேவதைகட்கு -யோனிவடிவமுள்ள குண்டமும்‌, 
ருத்திரதேவதாம்சங்கட்கு அர்த்தசந்திரவடிவ குண்டமும்‌, சாந்து: 
'தேவதைகட்கு வட்டமும்‌, திரிமூர்த்திகட்கும்‌ கின்னரர்கட்கும்‌ ஐங்‌ 
கோணம்‌, வித்யேச்வரர்கட்குத்‌ தாமரைப்பூ வடிவமான குண்டங்‌ 
களும்‌ இந்த குண்ட விதியில்‌ சொல்லப்படுகிறது. ie 


ஸ்தம்பனத்திற்கு நாற்கோணம்‌ கிழக்கு திக்கிலும்‌; தாபநத்‌ 

திற்கு யோதி குண்டம்‌ ஆக்நேயதிக்கிலும்‌, மாரணத்திற்கு அர்த்த 

சந்திர வடிவம்‌ தெற்கிலும்‌ பதினாறு கோணம்‌ தென்மேற்கிலும்‌, சாத்‌ 

திக்கு வட்ட வடிவம்‌ மேற்கிலும்‌, உச்சாடணத்திற்கு .ஆறுகோண. 

குண்டம்‌ வாயுமூலையிலும்‌ சொல்லப்பட்டதாகும்‌. புஷ்டிக்குப்‌ பத்ம. 

குண்டம்‌ வடக்கு திக்கிலும்‌, மோக்ஷத்திற்கு எண்கோணம்‌ ஈசான்‌ 
29 


அனர st dan woe கபானுவ-ம்லாடு ம... 


த்திலும்‌. ஐம்பது ஹோமத்திலும்‌ நூறு ஹோமத்திலும்‌ அகலம்‌ 
துறையே இரட்டிப்பாகும்‌. , ஆயிரம்‌ பதினாயிரம்‌ ஹோமங்களில்‌ 
அகலம்‌ முறையே ஒரு ஹஸ்தமும்‌ இரண்டஸ்தமும்‌, லக்ஷ ஹோமத்‌ 
ரில்‌ நான்கு அல்லது ஆறு ஹஸ்தமும்‌, கோடி ஹோமத்திற்கு எட்டு 
மஸ்ஐ அகலமும்‌ இருக்க வேண்டும்‌. அதற்கு மேலாகவும்‌ தாழ்வாக 
பும்‌ இருக்கக்கூடாது. 2 


யோனி குண்டம்‌. 


குண்டமானது முழப்ரமாண மாகும்‌. லிங்கத்திற்கு மிகவும்‌ 
நறைந்த ஹஸ்தப்ரமாண குண்டம்‌ போடவேண்டும்‌. அவைகட்கு 
ரரண்டங்குல வுயரமுதல்‌: விருத்தி செய்து சமீபத்தில்‌ முறையே 
ரரண்டாவதுமூன்றாவது பாகம்‌ தள்ளி ஐந்தாவது அம்சத்தை 
por Gor தள்ளி கோணத்தின்‌ நான்காவது அம்சத்தைச்‌ சுற்றுவதால்‌ 
ஐரசிலைப்போன்ற ஆக்நேயதிக்குண்ட மேற்படும்‌' எனச்‌ சொல்லப்‌ 


அர்த்தசந்த்ர குண்டம்‌. 
...நாற்கோணமானது பிரிக்கப்படுமளவில்‌ முதலும்‌ முடி வுமாகிய 
ரகத்தை விட்டு நடுவிலிருக்கும்‌ ஏழுபாகத்தைச்‌ சுற்றுவதால்‌ அர்த்த 
-ந்திரன்‌. போற்குண்டம்‌ சொல்லப்படுகிறது, பிறையைத்‌ தெற்கில்‌ 
வத்து வடக்கில்‌ நூல்‌ போடவும்‌. 


திரிகோண குண்டம்‌. 


வடதிசையில்‌ நூற்போடுவதை மூன்றிலொருபாகம்‌ விருத்தி 
சசய்து மூன்று குறிகள்‌ செய்வதால்‌ ராக்ஷசதிக்‌ குண்டமாகும்‌. 


விருத்த குண்டம்‌. 


இவ்விடத்துக்‌ குண்டமத்தியத்தினான்கு பக்கத்தினுங்‌ கண்ட 
நத்திரத்‌, பாதியில்‌ எட்டிலொரு பங்கைத்‌ தள்ளி சுற்ற விருத்த 
J ண்டமா ம்‌ என்று சொல்லப்படுகிற து. 
con கட ஙு 


அறுகோண குண்டம்‌. 


நாற்கோண 'கஷத்திரங்கட்கு ஆறில்‌ ஒருபங்காக விருத்தி 
சய்து கான்று கறிகள்‌ ஆறுகோணம்‌ ஆகும்‌, ‘ 


பத்ம குண்டம்‌. - 


i நாற்கோண Goat freee a $ எட்டாகப்பகுக்கும்‌ அளவில்‌ 


தபாது க்ஷணவியி உடல்‌. ௨௨௭ 


த தில்‌ இதழ்‌ நுனிகளும்‌ சுற்றுவதால்‌ 
பத்ம குண்டம்‌ ஆகும்‌. pan rcs em வெளியிற்‌ காண்‌ 11 oT 
டும்‌. அவ்வாறன்றி வேறு மற்றொரு விதமாக முன்‌ விருத்த குண்ட்த்‌ 
திற்குச்‌ சமமான . விருத்த. குண்டத்நைச்‌ செய்து நான்கு விதமாக 
மேகலையைப்‌ பிரிக்க வேண்டும்‌. அவ்வாறே உயரத்தையும்‌ செய்து 
அரை அங்குலம்‌ சேர்ந்த நாலங்குலத்தாற்‌ கர்ணிகை ஆகும்‌. 
மிகுதியை இதழாகச்‌ செய்ய வேண்டும்‌. 


எண்கோண குண்டம்‌, 


நாற்கோண கேஷீத்ரத்தில்‌ பாதியிற்‌ பத்திலொன்றான பாகத்தை 
நான்கு திக்குகளிலும்‌ அதற்கு வடக்கிலும்‌ நியாசஞ்‌ . செய்ய வேண்‌ 


டும்‌. அந்த பிரமாணத்தாலே வேறு நான்கு கோணம்‌ அடைவிக்க 


வேண்டும்‌. அந்தச்‌ sarir க்ஷேத்திரத்தினுடைய சூத்திரத்தின்‌ 
பிரமாணத்தால்‌ அத்த கர்ண அளவாகிய அஸ்தங்களை அடையாளம்‌ 
வைக்க வேண்டும்‌. அவ்வடையாளம்‌ எட்டுப்‌. பிரிவர்ய்‌ நூலினால்‌ 
அளப்பதால்‌ எண்கோண குண்டமென்று சொல்லப்படுகிறது. 


கண்டப்ரமாணம்‌. 


அகலத்திற்குச்‌ சரியாய்‌ உள்ளாழ்ம்‌, மேகலையின்‌ மிகுதியும்‌ 
அவ்வளவினதே. கண்டப்ரமாணமானது யவப்ரமாணத்திலிருந்து 
முறையே விருத்தி செய்யப்பட்ட பெருவிரல்‌ ப்ரமாணமும்‌ முழ ப்ர 
மாணமும்‌ இரண்டு முழப்ரமரணமும்‌ ஆகும்‌, இவ்வாறு டந்த 
ப்ரமாணம்‌ சொல்லப்பட்ட து. E | 


மேகலையளவு : 


ஓ அந்தணர்களே! மேகலைப்‌ பிரமாணத்லதைக்‌ கேளுங்கள்‌. ஒரு. 
பிடி பிரமாணமுள்ள குண்டத்திற்கு மேகலை இரண்டங்குலம்‌ மற்ற 
இரண்டு மேகலையும்‌ ஒரு அங்குலம்‌ அரை அங்குலக்‌... த்‌ 
செய்யத்தக்கது. i 7 


ஒரு பிடி குறைந்த ப்ரமாணமுள்ள குண்டத்திற்கு நே 
மூன்று அங்குல ப்ரமாணம்‌. மற்ற இரண்டு மேகலையும்‌ முறையே, 
மூன்றங்குலத்திற்‌ பாதியும்‌ அதிற்பாதியும்‌ கொள்ளத்தக்கது. 

ஒர ஹஸ்தப்ரமாணமுள்ள குண்டத்திற்கு நேமி நாலங்குலம்‌. 


upp இரண்டு நேமியும்‌ மூன்றங்குலமும்‌ _இர்ண்ட்ங்க குல்முமாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌. l 


இரண்டஸ்த தா எரர்‌ முதல்‌ Gna POPE இரண்டா. 
G நமி PENEGA மூன்றா நேமி மூன்றங்குலமாகும்‌. 


இட்லி] காநிகாமசெ oe Oarisr Ov. 


நான்கு ஐந்து ஹஸ்த பிரமாணமுள்ள குண்டத்திற்கு முதல்‌ 
நம்‌ எட்டங்குலம்‌.. இரண்டாவது. ஆறங்குலம்‌, மூன்றாவது. நான்கங்‌ 
லம்‌ . ஆகும்‌. : 


ஆறு ஹஸ்த பரமாண்டுள்ள கண்டத்திற்கு முதல்‌ மேகலை 
த்தங்குலம்‌, இரண்டாவ து : எட்டங்குலம்‌, மூன்றாவது ஆறங்குலம்‌ 
சய்யத்தக்க து. ` 


எட்டஸ்தப்ரமாணமுள்ள குண்டத்திற்கு முதல்‌. மேகலை 
ன்னிரண்டங்குலம்‌, இரண்டாவது பத்தங்குலம்‌, மூன்றாவது எட்டங்‌ 
லம்‌, சாத்திர சம்மதமாகும்‌. 


“குண்டத்தின்‌ உருவம்‌ எங்ஙனமோ அன்பன்‌ கல மேகலைகளின்‌ 
eu அவ்வாறன்றி வேறுவிதமாகவும்‌ entero சொல்‌ 


ப்படுகிற த. 


..குண்டத்தினள்வை இருபத்து நான்கு பாகமாக பிரித்‌ து, அதனை 
ரண்டு. மூன்று நான்கு பங்கு செய்து. அந்த நான்கு பாகத்தில்‌ ஒரு 
ஈகம்‌ ஏற்படுவது மாத்திர மாகும்‌. அந்த ஒரு மேகலை ஆறங்குல 
ரிஸ்தார உயரம்‌ உண்டாகும்‌... இவ்விடத்தில்‌ மேகலைகள்‌ அந்த 
ரளவரல்‌ அகலம்‌ உயரம்‌ ஆகின்றன, 


குண்ட நாபி மினளவு. 


குண்டத்தின்‌ 'பிம்பத்தினுடைய பாதியளவினாலாவ து மூன்றி 


oor ® பங்கினாலா வது: நாபியானது சம்மதிக்கப்பட்டது. மேகலை 
ன்‌ மத்யத்தை யடைந்திருக்கிற யோனியானது இரண்டு அங்குல 
2ன்னதத்தோடு கூடியிருக்க வேண்டும்‌. ஒரு பிடி, பிடிகுறைய 
ழம்‌, முழம்‌ Amand குண்டயோனி பிரமாணம்‌ சொல்லப்‌ 
ட்டது... 


இரண்டு: முழம்‌ : முதலான. ல - அகலத்தில்‌ 
ரண்டு அங்குலம்‌ அதிகமாக இருக்கவேண்டும்‌. நிகளத்தினால்‌ 
றன்று அங்குல. மதிகமாயும்‌, தன்னுடைய . புஜத்தினால்‌ அதைப்‌ 
ரர்க்கிலும்‌ உயரமுமாகும்‌. ஸமஸ்த குண்டங்களுக்கும்‌ யோனி 
னது அதனதன்பாதி அளவாக வத்தல்‌ 


குண்டத்தின்‌ கோமுகம்‌. 


பிறகு அரசிலை போலாவ து அவ்வாறன்‌ நி யானையி னுதட்டிற்‌. 


ச்‌. சமமாகவாவது குண்டத்தினளவுடன்‌ கூடின கோமுகம்‌. இருக்க 
வ்ண்டும்‌. யோனி முதல்‌ நாபிவரையில்‌ நன்றாகப்‌ பிரகாசிக்கப்‌ 
ட்‌. Sirga ie Ga apa aaa அண்டங்களின்‌ 


கங்ணல்க்ஷண Adames aod 


மத்யமோ வென்றால்‌ அதன்‌ பாதியளவாக நிர்மிக்கப்பட்டது. அதில்‌ 
நாலில்‌ ஒரு பங்கு ப்ரமாணம்‌ பத்மத்தி கைரத்தை யுடையதாய்‌ அது 
எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஆகும்‌. - 


மேடை குண்டங்களிருக்கவேண்டு மிடம்‌. i 
மண்டபத்தின்‌ . நடுவில்‌ எண்பத்தொரு'  பதமுள்ள -. மேடை. 
இருக்க வேண்டும்‌. அதற்கு வெளியில்‌ மூன்று பாகங்கள்‌ செய்து 
நடுவில்‌ குண்டங்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 
வேதிகையை நான்கு பங்காகச்‌ செய்து வேதிகையின்‌ குண்‌ 
டத்தினடுவில்‌ . எப்படியாகிலும்‌ ஒரு: அம்சத்தையாவது ' 'அல்ல.து 
குண்ட சமூகத்தையா வது செய்ய வேண்டும்‌. 


பிரதான குண்டம்‌. வாயுகுண்டம்‌ சோமகுண்டம்‌ ஈசானகுண்டம்‌ 


. இவைகளில்‌ கிழக்கு முகமாகவாவது வடக்கு Gataia இருக்க 


வேண்டும்‌. மற்றது ஈசான முகமாகும்‌. 


ஏழாவது குண்டலக்ஷணவிதிபடல சந்த்ரிகை 
மூத்திற்று. 


kin 


॥ ௬.மிகாய-வியிவ்டல$ ॥ 


Base erase ரதி வஹிக்ரய-வியி ௯, Bly i 

099௧௦ yo ௬௦ Irga Baro கி யா anyai a 

கெவடெல QOaIOQ« 820085 வி- ஹி_கா வகி 
DOUR | 


2 ajos ர்‌ 


80085 17 ORAA பெடில்‌ விவி கா திர 
DEVO யில ஜ்‌ ஹு ads வ உவ) க்‌ | 
25190-5 க 8ஹெவ௦ விஹித ஸ்ரிவாஷஹடு_5 al 

ஆ.வி? வியிலி ஜொய-தி2 yro ancoure sane 1? | 
வவெடிகாமி ஹூுகிஷெ திய, 1D qu Osun 558 1 
வ.கீலஷபியிஹி ஜெவ௱ாஜெ zad வ ஷீ ARa ! 
பேணீ.தா H ags DO) 9) 2 5 ஸயாகெொ 6) Cardia’ ang se 


| 
BAQA திர வஹிஹு பெமெவா மி WLOS ஹி வா | 
சிரா, Carga Our Gwyn apro Dao UU manm o S alegre ॥ 
awada, ஹ avol DG) gr விவ சமர அ நாஷறிக? | 

ஷூவகெஷொ செவலா யகது? arg SU enbi a? ப 

வ அமர விஜ்ஸாயாகெொ விஸ்ரிரா ஜமிடுலா உத | 

உவவீ.கீ வ 1@)8ero8 வ WEI ஹஹஹாய த3 a 

WA ஹாஹ$ூரய கொ வரஷவா ஹஹ ss | 

able cea. SEST ஈகா கரஷா கீஹா வ உகதிணெ ॥ 


ஹுஷூலா வாச Mage வ வ்ஹுா-௫இவா ஐ வா9கெ | 
amaro கிஹா ஹசிஷா கிஸா ாமெள கெகிகா.£டலெ ட 50 


வா ஃ 1 @8erodarg 


சஜிகா யவியிஉடல 2 ௨௬௪ 


ஹிரணடா arera கிஹா ககா 8008 ஹிகா ட... 5 
Tær CONST OAT ante ஹா யார ஜிஸி ஷி.தா ட 


ரஜ கிணெஞுண ஹவரலாண a Gall gly , 
PABST Fo உஉஜொவறி ances sly ॥ 


Befa Bred Go guortrewane நித | 


“அக லாவா கவ திறகதா. க.க வாடி a 


வரலா இவல கரஹா வ maser at Ey ஹி emus . 


SOS afar eden? இஷா? asrords? விதா? , 


காழி யரா. sedap ௦ ஆவியொ2மி்‌ oF HA 28 | 
aAa] ஆயர PL antes அஹர உகஷிணொச FOS | 
அத ஹா ஹவ நீயஹு பெகஷா8 அ வேயொஜ.நடி |... 
காரயெதெயிகொ யீசால பவ சிமாலொூ2 வெ ௦ 


af mee ௨ ஹா நீய மரவ avoar Qu orog; 


: V 
சிறு, வா ஸஹாயயெ௫ு “னீ ியகொஉி வியீயட க ॥ 


அக வசர ஹஹா. a) a yar கரினா Bos | 
Oza wrana நீயு வா ஷாகி noada u ௨௦ 
வாலொ Urar a aJU, ஆண OE SAS 
மே.சிஹாய.4௦ ஸ்ரிவாடு Yawe வ5௦௨ஓ0-1௦ Brana 
பாலா.மி gx sarohe யெளவ ௩௦ உ௱ி௧௨ QUR | 

சி அரள யொஜயெ 37௨ 82) ரவி வ யொஜயெசு 0 

ச நீக ஸிவா பெஹு வொ_தாலாம -2௦ ௬, 858 | 


ஸிவாம$.தாஓ வஹொஹே-. QT arenon NE தி 63: வ 


இகல்‌ கா கொமடி a DAMO 


திமா wo rpe STAG கொர 80085 உபரிக்‌ ௮-4௮௦ ! 
QAAE Onar per வா ஸ்ரிவ8ஷ்‌ ஜா யொஜயெக. ॥ 


ஸரிவா Dor கெெகிசா னு $5 rug @) -By வா: anc ae Jt or’ i 
தப திரா 2 வ ஹிஹங O@adar ane s A-S [இ உடு 
apgr விஷம லொ கெமரா Ogaryer@ or வ Qu asl gd | 
aT aur ஷெொயர்ய_நறாவஹுவெொெவா220ரனாய_5$ ॥ 
ஹஸூதாஷாஃமயெ வாட; தா வெரு ஹாம4காலு ॥ 
VOR GY rary ழா மி ஸொ_தாற£ வ௩கராணண anys மா | 
ஸூ ஆஹு நியம ay ran ஹஸுகூவ காறிண$ ॥ 
GEOG கரெகா பொழி? OQadass வரி i 
௬8 கஷி_காரு விவாக? OG) aud) er 26) Yor su கெவலடி ॥ 
sau esr po) coor உஷா கிகா ஹவஃயொமுுகா i 
உலயாரர யிணொயெ se கரகாெள 00௨4௯௦ oE | 
கஙணஹுூ௦ஹாாவ-௫வ-4ஸ- Q Quva so ஷாயயெ.5_த? ॥ ௯௦ 
Gi 

duo, £.ழிறெவ? கிஷ qu Oour uu ம யொ மக | 
சுயவா வெரி ஹொ HatjOs 69 Fass i 
மபொொெவொஞகாஉணஸஹஸ்ஹாராற கரவா வா.மிஹு அரா | 
Bt AQ ANZ OF வவாட்‌ ந விம, TO8 Ter £ீவர.தி.நா ர 
_தட.ஜெ.ந ஆர அஹவாசா autre Ow Pory i 

en ry 
Bey Bo Aaa பெ, Ou viar AaS கணக i 
anao திய ஜு ஹவா2 ஜல்‌ ன்ன கெ | 
லிஹிடெசசனெடஷிக? உள உஉயொஹு௦காய Gly ॥ 
சூஷள வா கண ஹஹா ௯ £யப-ஃாடெலிக பொவக ட | 
கெலிகா.ஓ)வஹாடந த QQ ஹஸாஉ,) வாழ ॥ 
ககா ஸ்ரிவா.மி8-5) அ; ௦.௧௩ ஹுயொல .ந௦ BQUR | 
amagama adrear ஹா௦கப-1௨- ang s ஒதிஹ u 


e LTS E 3 ௨௩௩ 
சுயொ? ௮ உரயகாய- 8 மட லாவி-கா_நுஹார தூ | 

பொமெவா Bo wos alsa rg ௧௩௦௦ க்ஷண்வ-௫வ-4௯( ॥ 

BAST ௬௦௮ A-F vO aLr anro வர-தால௦ வாம வாறி%பூ | 
ஹவ-கா8வூஉ ஹி.) ஹஹ8ா ஆவி.மிி- அடி 

usved ye rora Aan r ெவெடலெகா ஷலஜ முர | 
gi og ane மா Qur #8 யெ. an TH Lae uur லர ॥ 
குணொ poas வர£ரணெ ந அலல 2 ரவறி aÑ s | 
ஹணிலெ _தஉலாவெ வா anoan ye) மி ஊிவெறயெச ॥ #0 
Fan ano தா வெ கண ஸ்ரிவா.மி0ட_5-1வ ஹில்‌) தி | 
was Gon Bart @) pr Su ame go wma கி -faro பூ [இ 
வீக்ஷ்ண௦ vaas ண ஷொக்ஷண SHIT BY 8 _58 | 


௨8-4ணா 29) ௩ க்ஷண காய ஷாஃகணஹாலுச _த$ ॥ 


உலெவ காவகிரணவ- Aramo ஹெல நஷமா | 


க ஹு _த_த$ HOU) ra angra- m 8. OTs ॥ 
உ௨உட௨$ avon Ss ள ௨3 கணஹ) வரியாக | 
௬௦௯௫-15 ஹு வரியிவிஷா ரஸ வவ வர 

ரொவா ௮.த௫ஷய௦ a 2 கிளவி ரமரஜாடகல நர | 
வாகவே 8.கிசா.லு8,ண HTT OU ॥ #@ 
ஞூ. 85 Sy ஹு௬ூ 5 கெவீஃ aur SU rf G5» Oana? | 

-5 3 Bir SOT ஹாவி யவாகாறா த.8-௦ võla ॥ 

யாகவா ரிரஹுெகணொ Ey ro ang Bt யமாவியி | 
௧௨ ௦ SUT ஹவா so ஹதியபெ_கயொ Qn 88 i 

von er -5-5 கூவிய ஹி ோணெஜ-1.நி.த௦ AQ | 

av Outarssra விஜாவாஹஸாக CH WO S897 EOY 


30 


௨௩௫ காநிகாமெ. வாவெ-லாமெ. 


கநக வியாடெந_ந 8, உ ஜியொஜயெகசு |. 
கயஹாஞா. 26) SrL கண்டவ fu E9, விக u 
தா 8 வாட மரராவெ வா விகணாடெிவி-ஃரெரொயயெ௯ i 
௯, a7 TCUO உறி.) வொக்ஷயெ. ஒலு. வாறிணா ॥ ௫௦ 
Haig) நாவ BE T ZUI Qars wrer யெ.தி al 5 Qang t 
வஹிஸீ£ஜஃ aAA n வவெ ஹ௦யொஜ.௩ AUR ॥ 
8-0லெ_ந Qatar a9. % ©) 655 Qw Bo Bx ஷாய_5.ந o | 
KB jay sy anoaiOF, Bman வூஉக்நிண டி ॥ 
கியா கரகா2ம ஜாநால;ா௦ À syanga bgs | 
ar uS yt நாலூஞா ஹா தந ஹூ யமா ॥ 
8-ஒல80ஜெ.ண Gafla)) ஹா.தா...௦ laws Grr | 
a 

-காயவிஐ = ஐடெசா உகா மாஒயெ.தீ உ ஹசி ॥ 
299-250 OH BO) BN, oo gato மலஹு ஈக்ஷ்ணெ | 
Opal anGan ஹரகாஸயா மல. யா. நிதிகடி a ௫௫ 
ஹஜெொஜா_௧௦ anra ஹு ஹஒயெ.நாஹுதிுயட | 
ி௨உ-கா வ-௩௦ஹவ_ந.நிதி.த௦ வா8 8வஃயெக ॥ 
ஸிரபஸெவா ஹாதி ஐ தீீஜொனயடெ வாந | 
சுவொடொண ஹூ; 21-25 ஸிவயெவாஹு.கிஆயடி d 
உவா உலெஃணை ஸ்ரிவயா வத ராஜா. நாணு ௬9 ly | 
நிஷா. கிண அலா கரவா ஜா.தக௯8- ssar Quan 

Jo A 
உ௩௱ுுஷெணாவ.1.௩௦ கரகா க௬வெ_நாஹு_திஆயடு | 
கிலெடெ.நவ தவா souri வ-ட.ககஷ) மிவர-தயெ ॥ 
Enon Bauby roman ORSON வாம்மா be உமம HTB | 
gu நாவிய:3 BH NOAM antes 22 as, 58 Wee cet சஜ 


க.ழிகாங்‌-1விபிஉடல? உடு 
mapro ரிவவ)ஹஹு வகாணுு பாடயெததா ॥ 
சூஹுதகிகி_தயெநாசம வக raro உஉஷயெவிவா i 


லூலாவடபொொ -Broan angi) உண ஹொூ8யெக | 

a suavo _திஸ௦வாாகாறு ஷொலமாஜு௦ டெ காறு॥ 
ப்ரபா ஜா8காணெ murar an yr Aiar QanrBowus | 
ஸ்ரிவா.ழிஹசி தி ey Our 8-808 வஹா ॥ 

விடி ஆ 763 tang -Bo காய-ஃாறு வெல ஹு வ வ-ுஜபயெத | 
உலா லொகவாலர ai De Qua உறியிஷஷி i 
alap Qr வ க, ணெவ EL ABr ro ஒவ a l 

adag ngon Bawu) வோ.மாகசிவ தஸரஷவி H ௬௫ 
அ வ தன்‌ க க வயு 
AIRD @.4-ST 0116) Der [aw ல 28) வ HY, So 
உலமா AAwa AVANTUT 8) கய) ZONELE 
வ௩நறா.ல 2,78.) 8-DA@ 5 8-0௦ ஹஹ FUT» 66 அயொ? a 
அர வண BYA) an அவி vod am a5) Gave | 

ஹெ 0௦ ஹ-௩௦ பக்க தத ஹா-ஃபநொ உக்ணெ._5)வெசி 1 
உல-ாணா 8 வறிஷ-2- உ-௫ஜயெல-உயெ.ந தல | 
ELNAR S Kid ALTER) கவவெநாலகணட வர. 
வூ.சாவஷாெள ஸிவாஜெணொலரஹ அதவவெ.ந Sn 1 - 
கூணஹெிவொவரிஷா_தஈ கி argadas நயெக ॥ ௭௦ 
யொ.நர௦ ஹஹா) awo Dran) gwr v aAa ட 
ஷாகெரிகவவிஆ.ஸாஜுஷா நாதிக8ய; 80 ட. 
அிராஜொகுவவ.5௦ காகா saar anvones l 
-50.50 Q1@) 50 கரவா 2059-00) நா-த ஹு? வ௦ ர 


வா. 1 விந 


௨௩௬ காநிகா மெ வாவ லர 


வெள உலவி Aafa rza ணொ ௪) SHOUT Gly 
சிறீக்ஷா228, ௦ -௧0_தா மீரா ஷீராஜ.ந 8மாவறெ௯ u 

உலா 8மெள SB aslo) ஷவொக்ஷாடஜொ odie QUR | 
HBTS HT EY 8-HO®@L Ow bo SvR TUOS வ y 


ances Oe 8-008 over உல-௦ ஷாலெநிதி-1_தபூ | 
ஓஃகாரறெணாஅ விந) Erag pfo ௬௨ QUR படு ர ௪௫ 
8ய)ரஉாஜ$௦ ஹூா.நீய ஹாஹா வூணவ ஹயா alg | 

சமயெ வா8 தஹொ_ாயெ.தி 8 ண ஹொ8யெ௯ 4 


#8 Gag.r8 வரய ௧௧௦ 8ம்‌) ஹொ வ$உறொ௭ | 
வு ஆஅயீ-ம 2அயெ ஹிஷ கரத ஹாஹாஹா E OTR ॥ 


அதவி-ஃஷெொ ஒவகெஷிவா ஆவி ஃஷெொ௫-ந$ா.மி orcas: | 
alo விலாம கெ an jr- JO 2- an Mutr ஹு Sonera u 
By Tae d யெணாடெக கயா கதா வியா௱ணடு | 
மெ 8400, ஹசொவெ-2௦ ஹூ வா. 

l யொஜயெக ॥ 
arzo வொரெொண ஹுயொஜு சஹ ஆஅதயுராஹஷெண 50 | 
SO) @HVUTG) 5 sn ஹுயொஜ; 50 ஸுமிடுகட ரல 
யொஜயெக ॥ ௮௦ 
கா 6) gal ao வஹா ந Qfar GBA வ | 
event ea ப்பத்‌ OE SCREEN A கடக்க ; 
பமா A ஷி_த௦ ao sus BT bo வூக௨ Qua i 
கஹஷஹாமா_ந வா௫லாகி ஸ்ஹாராணாஃ வூிலயெ t 
ஜிஹாயா௦ 8ய8ஹாயா௦ ei Der tran~ தி BOLAR | 

வ்‌ 
வெளஷெ.ந 8-0 5 JE Jarm ro விமெொஷ. க m 
yakoo ய இவ வாம தொஉநாயம ஹு குமண. | 
அாஹயெ.து oyru வஹி 8௩87 ச u- s3 tt 


4ி.ழிகர்ய-1வியிஉட ல? áh of 
OL TU TEBE Aroor? ARANON T ANANT «| 
௫ நாஹுடெத ஸ்ரிடுல aO ahar ணொஹஸோவாஹிட_த ul Glau n 
குஷெ கூற Qz? வாவ.8௦ வ௱8௦ ws? | 
அஹா 580 ஊரகத்‌ ஷாஉட வவைபோ8) ஹட ॥ 
உராய யிகெ அ Swan) யொமவீ௦௦ BD 2.06010G) gp | 
வி.ந) any BO யெறு 8-0) Ho லாஹாரா௦ ஹுவரா௦ உ௱ாடி ॥ 
ரூவா ஹ br} Aavan ro ஷஹியிகர..2; கா௱ணட I 
உ-ஜயிகூா oot ஹிஹஹ; ro லொமாஜா.நி வூகலயெக ॥ 


சூம்‌ யொவாயடெதா யாகவா SOT an re rash உருமக்‌ உரமுகி' | 
ரொ வசீகர 55 aver கதா மிவதுயொ? ர 

கவா ஹாமாந 8ழுஹ-ு ஜெொ.தி ஹா al Bo தடி | 

Ur மஹாடு௩ sblo)a1@)@) EmA 5o ஷூ, மிவிஷ0ெ௬ al ௯௦ 
ErP aninut E xo காகா வாயா ஷோ ை-4யெ.லிவ( | 
ஏிவாதராவாட-சரசஜா.சி -௧௨-3இய-த-௮ Molar gers a 

பத 8u~65aW-20 வா விய Eo வா உாமவா | 

சூ-காமெ வா வ௱ாயெ- வா டத ஹஊ௦ ஹொூ8தாவரொக ॥ 
வஊக்கால௦ ஜிகால௦ வா Si 1 ®o Q aso B81 21) z 

agyr vrar HINDO ௨-4783 ssa KT AGG 2/-LG) ॥ 


வீ ad Sait r திலி aèr உயா வாவி பவெஹயர | 


கி வடம ஸி ;வ-ா உஷா யாதி 


UnA ர 


௬௦௦௮) வெொஃதொ வியா_தவ) ஸூ வாவி-கா_நஈஹாற_த$ | 
87 Se வாராஹூ-ம gpro வா soo) bo வா வியாய வர ௯௫ 


ஜுஹுயாயா டடத பட்‌ Or ST an T of} பமா தமா |. 
ஹுஹெஹ 80௩ a erann d வாத வாகா ர 


௨௩௮ காதிகா..ம98 வவெ லா. 


மிகாஜெநாஹாகி உமா லக்ஷவாயஷயொ? உலாக. 
-5 
ouA யா-கீவ-3 லக்ஷாணி aro rg 0 25) along i 


8-ஷி.வி ஹெஃாகயெ ஓாஜாறு ஹா வெண ஹலா.நி வ... 
anona Nan §]-5o UUTH ஹாஷ ௦00௦ கந BISU a 

திக விணடாகஜா தீ நா 8விவா௱வியி௦ வி.நா :- 

ஆவணா.ி தா மலா மி அலா வலிஜா அய ப 

i + | 
லாஜாவதியபி so யா.)௦ ஹவஃாஹு ஹஹ. 
ஹவிஷூாஸு 6.5 மராஜெ தாஸ AAQag யெ ॥ #00 


ee afer [ஸூ ஹார கரகாலு கா? வ லகி.83 | 
உ Dearest aie வ வஊரரொல, ௨ w விஹஜ-$யே௪ு ॥ 


ஸ்ரிவ௦ வடா any sess உமா 5801-5 ப்ரிவவாவக( | 
ரொயயிகா se தவ ாஈக்யெசி௨ர கிவாஹாடி i 


sto ST லாவயெ௨மிஃ அ, விய௦ லியி-நா.கி, யா | 

ances Oe அ கெவெண2லிலஜாத டல்‌ ம 

வணலஹ லவெ.கமராஉ)உா கெவொ dand sl . 

யவா விஹஸ8-ஃயெ.க ணெ aae By Sy wai ॥ 

ஈக்ஷிெ த2பெள _து மிவஃாணெ *வெசு வொ௱ l 
8கஸவொஷி.க3 | 


ஜவெலர granu உம lan vy Wate வராஜயெ ர ௧௦௫ 


500) Sy an 2592 3S) நக கரகா 8௨௨௧௦ லாலி. 
ஹுஹரத வலகெ வாம மா்வ௩ஷாலிஹ௦ஹரடெத ॥ 


mAg ர்‌ at Oat) கா ஈஷா தாரஹெொ உ கூிணெ 
கயா | 
மணெல$$ வயிெ லாமெ யகெஷல) மொ.தரொ BOM gt 


Q 
6 


1 EBan yar 2 ஹுகா வா 3 vA sws 


௯.மிகாய-*வியி உடல? 2.6 ġo 


ஆஸணெல ர அமெ மாநா 8ஸுறெலெ;ா2மிடு மாவ | 
வாலாமம)ா௦ ௨௮.௮௯ மாமெலெொ வாய உமொல்ரொ 
நக்ஷஅராாமவெ மெல ஹயா விற மணாய a ¢ 
8 ணலாஷஷெ Ogur eaud Owa) 5 வூகா$_த5 : 
வாயொவ-ரைணயொ8-மெ கிகா ஸ.லிஃ க்கிவெ௯ு | 
சூ-காமெ-20௨) வரசிஷ. ௦ ௮ ரஹாெள gaans மி i ௧௪௦ 
ஓடாகிவரிலாராணா௦ CUO BOT HOLT IE உருயக்‌ | 
ஐழிகாய-2லிஹாஷெ வ வூவ av8raiGing ॥ 
awn 28>) uD» of 9-2-8) @) தொ NEO HIF விம, am? | 
தகா லிஜாஹிகு மகா வூ.கவ.நஷுாகி,யாடு ॥ 
நி.சாடுஷஜெ) ஈ௫வவாரொரர 2 Ouvard estas CuMaily ॥ 
AG) 51 Sal ஐ. க. ப.3ாவுஜாவ, ரதி 8 AOS i 
araou தெ மிகொயீாறு வ௱ராமெ- Cpaan > 6 | 
2. Sao பயம] -அ னு மரஹாமெ, _ந.-ஹரவெொ௯ + 
or bon காாயெ ஜெ யமா -5 26) a. r 8ஹெரா 3 | 
YOO RI? வ௱டுடுஷம avoa DR) paret ஹ 

l amr 8ra ம ௧௧௫ 
உர-யிகா வ௱ரா௦ bog rie தாஉழாஜா மி Gan Ser , 


பனு 4 vao யாகவா 8-8 £o 8-௧ Ar 
த ஹியொலஜயெக௫ ॥ 


auk aur பில௦ல-)ய6 உவாய-4 ஹுஉயா_ BED, | 


வாஹா௨௦ காண தா. OTe. Tau விஷ தாஐ_தடி ॥ 


உ௱ சுவா Sor yb லாவயெ ஓயவா.த.நா : 
ஊரலீரொஜெ ஷிூ_509.5௯) ௨. BO) யெற Beg UT தயா ॥ 


1 ஹஹாரிண௦ 


௨௪௦ காதிகா.ம௦6 ௨-௫௮வ-1லா௦ ம. 


வவ௦ Sav Ow Aga ஹாவெக்ஷ மிரவெக்ஷகடு | 
ஸிஃவாஒஹாஉலய- ஹு கஷொ வணெம௦ ws) sas ॥ 


ஸவாணெ Qran WAS ஸிஜெ ந ணெ? apito ஹாலி | 


உர_தி8ா.நாஹு ஹவ-ரஹா௦ ages வ ஹணிலெ pail» ௧௨௦ 


GL Taurg conan, s ராண QO8s0T நா நிறி 8நிரெ | 
ஜெவாயடி-5௦ WIE RJO வ ணெமராயெ.தி கலி i 


21200 ) 2017 2%) ந Perag- ஷா-கீலொ மாய HO QUR I 
AB AT®®@ oan நஜுா_௩௦ வக்ஷ்ண ஹு விவஜ-$யெசு ॥ 


முர ஙஹக நாமா_நா௦ வஷெயெ-ா ஹி.மணஹ a) | 
வாவ- தீயக்ஷ£ா_த]ணா ர -Heroo ஸ்பிவெ யமா ॥ 


த ஹெகிலிஜெஷா வ DOL ஷ.திக்ஷ்ணெ | 
முகர ஙி ஹி 6 MBA) ஹாஷாஹு os §8rave aa 


ஹெஷலிஜெ. ௨ wes ஹு*வ-கஞ anouuvmss | 
OOTAN S-A Emro லமிநீநாணு உ௱யெ௫ ॥ 


wr pair நீயஉு.மாெ)ய-9ி ஹிகெதொ வவெ ஆலா | 
ஹாயா௯ வூக்ஷ£உ௨யெ வராம்‌ நாலெ ஈய யஹ்யா ॥ 


28> வூயடெசா லிவா Q2 auga a4, a0 By வ | 
அ) _தஹவி_த wue® yO Bay) olan மீஞவஹி தாட ॥ 


மிழ-4வ ஜலொலயா வா8வாஜெ.மா2வரஷ. ஜெஹலி ; 


ஜதி காசிகாவெ, 8ஹோ.அஜஹெ, கி, wran Qg 


aar 518 05.83 உடல? ம 
ரொொகஃ a ௧௨௭$ Na QUITE n ௧௩ ௫21 


=n Q இ அணை. 


பூ 


A. 


சிவமயம்‌ 
அக்நிகார்யவிதி படல சந்த்ரிகை. 
அக்நி பேதம்‌, 


அதன்‌ பிறகு அக்நிகார்ய விதியின்‌ கிரமத்தைச்‌ சொல்லப்‌ 
போகின்றேன்‌. . அக்நி சார்யம்‌ வைதிகம்‌ மிச்ரகம்‌ சைவ்மென 
மூன்று விதமாக ஸ்மரிக்கப்பட்டது. 


கேவலம்‌ வைதிகங்களான மந்திரங்களால்‌ ஏற்பாடு . செய்யப்‌ 
பட்டது வைதிகமாகும்‌. வைதிக சைவ மந்திரங்களால்‌ ஏற்பாடு 
செய்யப்பட்டது மிச்ரமெனச்‌ சொல்லப்படுகிறது. கேவலம்‌ சிவ 
மந்திரங்களால்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது சைவமெனச்‌ சொல்லப்‌ 
படுகிறது, அக்கிநி யுற்பத்திக்ரமம்‌ சிவாஞ்ஞாரூபமான சிவாகமங்‌ 
களில்‌ இவ்வாறு சொல்லப்பட்டுள்ள து. 


மூன்று பரிதிகள்‌ ஊர்த்வ சமித்துக்கள்‌ ப்ரணீதை பிர்மகூர்ச்சம்‌ ' 


இவைகளுடன்‌ கூடினது யாதோ அது வைதிகாக்கினியென உத்‌ 
தேசிக்கப்பட்டது. மிச்ராக்கிநியோ வென்றால்‌ வைதிகமும்‌ சைவமும்‌ 
கலந்தது. 


அக்நி - சொரூபம்‌, 


சைவாக்நியான து இந்தச்‌ சாத்திரத்தில்‌ நான்கு பரிதிகளோடு 
கூடியதாகச்‌ சொல்லப்பட்டி நக்கிறது, ப்ரணீதை பிரம்ம கூர்ச்சத்‌ 
தோடுங்‌ கூடின து வேத சம்பந்தமான அக்நியென்று நினைக்கத்‌ 


தக்கது. அவ்வாறே அந்த வைதிகாக்நியோடு கூடின சைவாக்நி , 


யானது மிச்ராக்நியன்றோ! ஓ அந்தணர்களே! மிச்ர வைதிக 
மென்கிற அக்நியினுடைய சொரூபத்தைக்‌ கேளுங்கள்‌ . 


அக்நிபகவானானவர்‌, ஓர்‌ சரீரம்‌, நான்கு கொம்புகள்‌, . 
இரண்டு சிரங்கள்‌, இரண்டு முகங்கள்‌, ஆறு கண்கள்‌, இரண்டு. 
மூக்குகள்‌, ஏழு நாக்குகள்‌, ஜடை யஞ்ஷோபவீதம்‌, முஞ்சி அரை . 


ஞாண்‌, மூன்று பாதங்கள்‌, ஏழு கைகள்‌, ருஷப வாகனம்‌ இவை 
களுடன்‌ கூடினவராக வேதங்களால்‌ சம்ம திக்கப்பட்டனர்‌. 


வலது பாகத்தில்‌ றிரண்யை கனகை ரக்தை கிருஷ்ணை யென்‌ . 
கிற நாக்குகள்‌, இடது பாகத்தில்‌ சுப்ரபை அதிரக்தை பஹுரூபை '' 


31 


௨௯௨, காதிகாமதெ வாடவ-லாமெ.. 


யென்னும்‌ நாக்குகள்‌, இவ்வாறு மிச்ராக்னியாகிய வைதிகாக்னியில்‌ 
நாக்குகள்‌ உத்தேசிக்கப்பட்டன. 


இரண்யை யெலஃிபது மேற்குத்திக்கிலுள்ள நாக்கு, கனகை 
யென்பது மத்தியில்‌ இருப்பது, ரக்தை யென்பது வடக்கு நாக்கா 
கும்‌. கிருஷ்ணை யென்பது தென்திக்கில்‌ இருப்பது, சுப்ரபை யென்‌ 
பது கிழக்குத்திக்கு நாக்காகும்‌. அதிரக்தை யென்பது அக்நி திக்கில்‌ 
இருப்பது, பஹுரூபை யென்பது ஈசான்ய திக்கு நாக்காகும்‌. இவ்‌ 
வாறு நாக்குகளின்‌ இடம்‌ சொல்லப்பட்ட து. 

ஓ அந்தணர்களே ! மேல்‌ சைவாக்நியான து சொல்லப்படு 
கிறது; நிர்மல சித்தர்களாய்க்‌ கேண்மின்‌ ! சைவாக்நியைச்‌ சிவப்பு 
வர்ணமாயும்‌ ஐந்து முகத்தோடு கூடினதாயும்‌ . மூன்று கண்களை 
யுடையதாயும்‌ ஏழு நாக்குகளோடு கூடினதாயும்‌ பத்துக்கைகளை 
யுடையதாயும்‌ மைஸ்ந ஆபரணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டதாயும்‌ 
சிவப்பு வஸ்திரத்தை யுடுத்திக்‌ கொண்டிருப்பதாயும்‌ தாமரை 
புஷ்பத்தின்‌ மே லிருப்பதாயும்‌ பத்மாசனமிட்டு உட்கார்ந்‌ துகொண் 
டிருப்பதாயும்‌ பத்தாயுதங்களோடு கூடினதாயும்‌ பாவிக்க, கனகை 
பஹுரூபை அதிரக்தை சுப்ரபை கிருஷ்ணை ரக்தை  இரண்யை 
யென்னும்‌ நாக்குகளுடனும்‌ தியானிக்க. மேன்‌ முகத்தில்‌ மூன்று 
நாக்குகளும்‌ மற்றவை கிழக்கு முதலாகவு மிருக்கின்றன. இவ்வாறு 
சைவாக்நியின்‌ தியானம்‌ உத்தேசிக்கப்பட்ட து. 


இவ்வாறு. அக்னியானது மூன்றுவிதமாகச்‌ சொல்லப்பட்டது. 


வைதிகாக்னியானது கார்ஹபத்யம்‌ தக்ஷிணாக்நி ஆகவநீயம்‌ 
என மூவிதமாகும்‌. அவைகட்கு பயனை இவ்விடத்தில்‌ புத்திமானான 
ஆசாரியர்‌ சைவஞ்‌ சேர்ந்த வைதிகாக்னிகளி னுற்பத்தியில்‌ செய்‌ 
விக்க வேண்டும்‌. ஆசாரியர்‌ சாஸ்திராநுசாரமான சைவாக்நியைக்‌ 
கொணர்ந்து சித்தப்படுத்த வேண்டும்‌. மிச்ராக்நியை யாகிலும்‌ 
சித்தப்படுத்த வேண்டும்‌. அந்த அக்நி சாதன விஷயத்தில்‌ விதி 
யும்‌ -விதிக்கப்பட்டிருக்கிற து. l 


அக்நியினுபயோக பேதம்‌, 

கிரஹஸ்தர்களுக்கு கார்ஹபத்யமும்‌; பித்ருக்களுக்கு - தக்ஷி 
ணாக்நியும்‌; மற்றவர்கட்கு தேவ சம்பந்தமான ஆகவநீயமும்‌ விதிக்கப்‌. 
பட்டது, பால யெளவன விருத்தமென்னும்‌ மூன்றக்நி முறையாகக்‌. 
கூறப்பட்டன. 

அக்நி பருவம்‌, | 

சிவாக்தியின்‌ பிரதிஷ்டா விஷயத்தில்‌ சம்பத்திற்காக பாலாக்நி 

பும்‌. உத்ஸவத்தில்‌ யெளவனாக்கியும்‌, நித்யாத்நியில்‌ விருத்தாகநி 


அமிகாய-1வியி உடல$ ௨௪௩. 


யையும்‌ சேர்க்க வேண்டும்‌. விருத்தாக்நி மற்ற கார்யங்களிலும்‌ 
சேர்க்கக்‌ கூடும்‌, சாஸ்திராநுசாரமான சிவாக்நியை உற்பத்தி 
செய்வதற்காக விதி சம்மதிக்கப்பட்ட து. 
' அக்நி பேத பலன்‌. 

சிவாக்நி மிகச்‌ சிறந்தது, வைதிகாக்நி மத்யமம்‌. தனித்த 
வைதிகாக்னியில்‌ சிவமந்த்ரங்களைச்‌ சேர்க்கலாகா து. சிவாக்நியில்‌ 
வைதிக மந்திரங்களும்‌ மற்றவைகளும்‌ கூறப்பட்டன, 


அக்நிவிதி - வைஇகாக்றி, 


"அவ்வாறே மிச்ரவக்நியானது வைதிகாக்நியாகக்‌ சொல்லப்‌ 
படுகிறது. பிரம்மாவும்‌ விஷ்ணுவும்‌ உலோகபாலகர்களும்‌ மற்றத்‌ 
தேவர்களும்‌ வேதவ்யா சர்‌ போதாயனர்‌ ஆபஸ்தம்பர்‌ ஆச்வலாயனர்‌ 
சத்யாஷாடர்‌ மற்ற யாவர்களும்‌ என்னிடத்திலிருந்து, பரம பிர 
யோசனங்களையுடைய வேதங்களையும்‌ மற்றுமுள்ள சாஸ்திரங்கள 
யும்‌ புராணத்தையும்‌: அவ்வாறே மிருதியையும்‌ கேட்டு, Gur gur 
னாதி சூத்திரங்களால்‌ நியமிப்பதற்காக விரிவைச்‌ சுருக்கமாகச்‌ செய்த 
வர்கள்‌. அவர்களுடைய சம்மதத்தாலே செய்யப்பட்ட யாதொரு 
அக்நியோ அது வைதிகமென்று உறுதியாகச்‌ சொல்லப்படுகிறது. 


தீக்ஷிக்கப்‌ படாதவர்களாகிய பிராமணர்‌ முதலானவர்கள்‌ 
சாமான்யமாய்‌ வைதிகாக்னியில்‌ அதிகாரிகளென்று சொல்லப்‌ 
பட்டது, i 

மிச்ராக்றி வித. 

திக்ஷை பெற்றவர்‌ சகலத்நிற்கும்‌ யோக்யர்கள்‌. வைதிக 
சைவாக்னியைச்‌ செய்வோர்‌ முதலில்‌ வைதிகாக்நியை வேறாகச்‌ 
செய்து பிறகு குண்டங்களின்‌ சமஸ்கார பூர்வமாய்‌ சைவாக்நியைச்‌ 
சாதித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இவ்வாறு இரண்டிற்கும்‌ யோக்ய 
மாக மிச்ராக்நியான து உத்தேசிக்கப்பட்டது. ` 
E . அவ்வாறன்றி, வேதசம்பந்தமான ஹோமமான து நிறைவேறு 
மாயின்‌ அதன்‌ பிறகு சிவாகமங்களிற்‌ கூறப்பட்ட ஸமஸ்காரங்களைச்‌ 
செய்து அதற்கு முன்பாக அக்நியை ஸ்தாபனம்‌ செய்து நாபியி 
லிருக்கிற அக்நியில்‌ அபானத்தினால்‌ அடக்கி உதானவாயு வ்யாபாரத்‌ 
தினால்‌ அவைகளின்‌ பீஜாக்கரத்தால்‌ முறையே சத்யோஜாதம்‌ வாம 
தேவம்‌ அகோரம்‌ தத்புருஷம்‌ ஈசானம்‌ என்கிற மந்திரங்களால்‌ 
நித்யாக்‌ நியில்‌ பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. மறுபடியும்‌ சிவாக்னியை 
யும்‌ .குண்டத்திற்‌ சேர்க்க வேண்டும்‌. இவ்வாறு மிச்ராக்நியைச்‌ 
சம்பாதித்து ஸமஸ்த மந்திர சமூகங்களுடன்‌ ஹோமஞ்‌ செய்ய 
வேண்டும்‌. ; i : i 


உள்‌ காதில்‌ vð’ o-@e-teor6) o. 


வைதிக சைவன்‌, அந்தியேஷ்டி முதலான கர்மத்தில்‌ வைதிக 
சைவங்களின்‌ i கலப்பான அக்நியையாவ து, குண்டங்களின்‌ சமஸ்‌ 
காரத்தையாவது முதலிற்‌ செய்ய வேண்டும்‌. வைதிகாக்நி முடிவில்‌ 
சைவாக்நியைச்‌ சேகரித்து வேறிடத்தில்‌ வைத்து அவ்வைதிகாக்நி 
யுடன்‌ சேர்ப்பிக்க வேண்டும்‌. இவ்வாறு அந்தியேஷ்டி முதலிய 
கர்மத்தில்‌ மிச்ராக்நியைச்‌ சேர்ப்ப து சாத்திரசம்மதம்‌. இந்த அந்தி 
யேஷ்டி கர்மத்தைப்‌ பார்க்கிலும்‌ வேறு விஷயத்தில்‌ சிரத்தாபத்தியை 
யநுசரித்து வேறாகச்‌ செய்யத்தக்க து. 


்‌ “சைவாக்றி விதி, 


சைவாக்னியைக்‌ குண்டங்களின்‌ ல dap OT பூர்வமாகச்‌ 
சேர்த்துக்‌ கூறப்போகின்றேன்‌. அவ்வாறு நித்பகார்யத்தில்‌ இச்‌ 
சித்த சமஸ்த பலனைத்‌ தருவதான குண்டமான து நாற்கோணமாகவும்‌ 
விருத்தாகிருதியாகவும்‌ பத்மாகிருதியாகவும்‌ ஒரு முழப்‌ பிரமாணம்‌ 
நிர்மிக்கப்பட்டது, குண்டத்தின்‌ மேகலைகள்‌ மூன்றாயின்‌ முறையே 
நான்கு மூன்று இரண்டு அங்குலங்கள்‌. ஒரு மேகலையாயின்‌ ஆறு 
அங்குலமாக இருக்க வேண்டும்‌. யோனியானது யானை யுதட்டிற்‌ 
கொப்பாகும்‌. குண்டநடுவில்‌ பன்னிரண்டங்குல அளவாக இருக்க 
வேண்டும்‌. . கண்டமானது பெருவிரல்‌ பிரமாணமாக நடுவின்‌ 
பள்ளத்தின்‌ பேரிலிருக்க வேண்டும்‌. : À 

மேடையின்‌ மேலாவது ஸ்மரிக்கப்பட்ட குண்டத்திலாவது 
அக்நியைப்‌ பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. ஸமஸ்காரஞ்‌ செய்யாத 
குண்டத்தில்‌ சிவாக்நியானது சித்திக்கவே மாட்டாது. சிவாக்நி 
யானது ஜ்வலிக்காம லிருக்குமாயின்‌ ஹோமம்‌ செய்வது பலனில்லாத 
தாகும்‌... 


KI சிவமந்திரத்தால்‌ பார்த்தல்‌, 2, அஸ்திரமந்திரத்தால்‌ 
புரோக்ஷித்தல்‌, 8. அஸ்திர மந்திரத்தால்‌ தாடனமும்‌ 4. கவச 
மந்திரத்தால்‌ அப்யுக்ஷ்ணமுஞ்‌ செய்ய வேண்டும்‌. அவ்வாறே 
1.. தோண்டுதல்‌, 2. தோண்டின மண்ணை யெடுத்தல்‌, .8, மறுபடி 
பூரித்தல்‌, 4. நனைத்தல்‌, 5. மீட்டும்‌ கெட்டித்தல்‌, 6. துடைத்தல்‌, 
7. மெழுகுத்ல்‌, 8. கலாமய ' கற்பனம்‌, 9. குண்டபூஜை, 
10. அக்தியைச்‌ சூழப்போடும்‌ சாகை, 11, அக்நியைச்‌ சூழப்‌ 
போடுகிற தர்ப்பாசனம்‌, 12. நான்கு கோடு செய்தல்‌, 18, வஜ்ர 

% இதில்‌ 4 பொது சுத்தியும்‌ ஏனையது 14ம்‌ குண்டத்திற்கு 
மட்டும்‌ ஆனது பற்றி பிரித்துக்‌ கூட்டப்படுகிறது. 4. ஸமமாக்‌ 
கூதல்‌ 11 கலா ரூபமாகச்‌ செய்தல்‌ 12. ஸூத்ரவேஷ்டனம்‌ இவ்‌ 
வாறு பத்ததிக்காரர்களது அபிப்ராயம்‌, அனுஷ்டானமும்‌ இதுவே, 


` 


கமின்ய-4வியிவடம்‌ : ௨௪௫ 


மாகச்‌ செய்தல்‌, 14, நற்சவுக்கமாகச்‌ செய்தல்‌, இந்த ஸமஸ்த 
மான 14 ஸம்ஸ்காரங்களையும்‌ புத்திமானானவன்‌ அஸ்திரமந்தித்தாற்‌ 
செய்யவேண்டும்‌. 


அவ்விடத்தில்‌ ஆசனமந்திரத்தை சங்கற்பித்து வாகீச்வரி 
தேவியை. ந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. ஆகாசரூபியான வாகீச்‌ 
வரரை தியானித்து, க்ரீடிப்பதற்காக ஈசான்ய திக்கில்‌ சாஸ்திரப்படிச்‌ 
சேர்ப்பித்தல்‌ வேண்டும்‌. i ; 
- பிறகு கற்பவிதிப்படி வாகீச்வரீ வாகீச்வரர்களுடைய சுத்தான்ம 
தத்‌ துவத்தோடு அரணியிலிருந்து உண்டு பண்ணப்பட்ட அக்நியை 
யும்‌ சமித்துக்களையும்‌ குண்டத்திற்‌ போட வேண்டும்‌, சூரியகாப 
தாக்நி அல்லது பிராம்மணர்‌ வீட்டிலுண்டான அக்நியை அநறுகற்ந்‌ 
விதியால்‌ சிவமந்திரத்தாற்‌ பரிசுத்தம்‌ செய்து சேர்ப்பித்தல்‌ 
வேண்டும்‌. - அவ்வாறன்றி கற்பத்தையறிந்தவன்‌ சூரியகாந்த முத 
லான வற்றால்‌ கற்பாக்‌ நியைச்‌ செப்பு பாத்திரத்திலாவது மடக்கிலா 
வது கொணர்ந்து பிறகு வீக்ஷ்ண்‌ முதலான நான்கு ஸம்ஸ்காரங்‌ 
களால்‌ சோதிக்க வேண்டும்‌. ராக்ஷ்ஸாம்சமான கரிநிறத்‌ துண்‌ 
டத்தை நீக்கி அஸ்‌ திர தீர்த்தத்தாற்‌ புரோக்ஷித்து, கவச மந்திரத்தி 
னால்‌ அவகுண்டானஞ்‌ 'செய்து பிறகு (ஐமுனாய) வன்னிசைதன்‌ 
யாய நம என்று நியசிக்க வேண்டும்‌. அக்நி பீஜத்தை ஷடங்க 
மந்திரங்களிற்‌ சேர்த்து அக்நியைச்‌ சேர்ப்பிக்க வேண்டும்‌. வெளஷ 
டந்த மூலமந்திரத்தால்‌ தேனு முத்திரை காட்டி அம்ருதீகரித்‌ துப்‌ 
பூஜித்து குண்டத்தை முன்றுமுறை பிரதக்ஷணம்‌ செய்து பிறகு 
முழந்தாள்களைப்‌ பூமியிற்படியவைத்து கிற்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. 
வாகீச்வரியை குண்டத்தின்‌ கர்பபநாடியில்‌ தனக்கு எதிர்முகமாக 
இருக்கும்படிச்‌ செய்து, மூலமந்திரத்தினால்‌ ஆவாகித்‌ து, தனதான்‌ 
மாவைச்‌ சிவம்போல்‌ பாவித்துப்‌ பிறகு ஜலபிந்‌ துவைக்‌ கொடுத்‌ து 
சிறப்பான விறகுகளால்‌ மூடவேண்டும்‌. 


கற்பத்தைக்‌ காப்பாற்றும்‌ மொருட்டு அஸ்திர மந்திரத்தால்‌ 


'ஜபிக்கப்பட்ட தர்ப்ப கங்காணத்தை கர்ப்பாதான நிமித்தமாகத்‌ தேவி 


யின்‌ கையில்‌ இருதய மந்திரத்தாற்‌ கட்டி சத்யோஜாத மந்திரத்தால்‌ 
பூஜித்து, இருதய மந்திரத்தினால்‌ மூன்று ஆகுதியை எள்ளினாற்‌ 
கொடுத்துப்‌ பும்சவன நிமித்தம்‌ வாமதேவ மந்திரத்தால்‌ அர்ச்சிக்க 
வேண்டும்‌. சிரோமந்திரத்தால்‌ மூன்று எள்ளாகுதியும்‌ மறுபடியும்‌ 
சீமந்தோன்‌ னயநத்தில்‌ அகோரமந்திரத்தாலர்சித்‌ து சிகாமந்‌ திரத்‌ 


- தால்‌ மூன்று எள்‌ ஆகுதி கொடுத்தும்‌, தர்‌ ப்பத்தால்‌ சிகாமந்திரத்தால்‌ 


முகம்‌ அங்கம்‌ இவையின்‌ கற்பனையும்‌, பிராயச்‌ சித்தத்தையும்‌ .அப்‌ 
பொழுது செய்து பிறகு ஜாத கர்மத்தை செய்ய வேண்டும்‌. ட்ப 


௭௬ காரிகா.ம02 உ-2வ-1லா மெ... 


ஜாதகர்மத்தின்‌ பொருட்டு தத்புருஷ மந்திரத்தால்‌ அர்ச்சித்து, 

கவச. மந்திரத்தால்‌ மூன்று ஆகுதியை எள்ளினாலேயே. செய்ய 

வேண்டும்‌. 
ஜ௩னாசொளச நீக்கம்‌. 


குண்டத்தை அர்க்ய ஜலத்தாற்‌ புரோக்ஷித்து, கிழக்குநுனி 
யாகவும்‌ வடக்கு நுனியாகவும்‌ தர்ப்பங்களைப்‌ பரப்பி சிவாக்நியை 
ரக்ஷிப்பதற்காகக்‌ குண்டத்தின்‌ நான்கு பக்கத்திலும்‌ அஸ்திர மந்திரத்‌ 
தால்‌ திருமுகமண்டலத்தை அப்போது விகஸிப்பிக்க வேண்டும்‌. 
பிறகு ஹ்ருதயமந்திர மூன்‌ று. ஆகுதியினாலே முகங்களுடைய 
புஷ்டிக்காகவும்‌ சொள்ளு ஜலத்தைப்‌ போக்குவதற்காகவம்‌ ஐந்து 
நல்ல விறகுகளால்‌ ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


நாமகரணத்தில்‌ ஈசானமந்திரத்தை ஆவாஹித்து, இருபத்து 
நான்கு எண்ணுள்ள பதினாறு அங்குல நீள சமித்துகளை அஸ்திர 
மந்திரத்தால்‌ ஓமம்‌ செய்ய வேண்டும்‌. நீர்‌ சிவாக்நி ரூபமென்று 
மூல்மந்திரத்தை முன்னிட்டு சொல்ல வேண்டும்‌. 


அக்னி பித்ருக்களுக்கு கங்கண விசர்ஜனக்தைச்‌ செய்து, 
மேகலைகளில்‌ இந்திரன்‌ முதலான லோகபாலகர்களைப்‌ பூஜிச்க வேண்‌ 
டும்‌. சூழப்போடும்‌ சமித்துகளிலும்‌ சூழப்போடுத்‌ தர்ப்பாசனங்‌ 
களிலும்‌, பிரமாவையும்‌ உருத்திர மூர்த்தியையும்‌ முறையே பூஜிக்க 
வேண்டும்‌. விஷ்ணு முதல்‌ ஈச்வரர்‌ வரையும்‌ கிழக்கு மகனில்‌ 
திசைகளில்‌ முறையாகப்‌ பூஜிக்க வேண்டும்‌. 


- அஸ்திர மந்திரத்தால்‌ ஸ்ருக்‌ ஸ்ருவங்களை கிரகித்து கவசமந்‌ 
திரத்தால்‌ புரோக்ஷித்து அவகுண்டனம்‌ செய்து அக்னியில்‌ காய்ச்சி 
அதன்‌ முன்பாக சுற்றி தர்ப்பையின்‌ நுனியால்‌ நடுவில்‌ தொட்டு நடு 
பாகத்தைச்‌ சுற்றி விந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌, 


மறுபடியும்‌ மூலமந்திரக்தாற்‌ சுற்றி அவ்விரண்டின்‌ அடியைப்‌ 
பரிசித்து, அந்த ஐந்து முகத்தையும்‌ விந்யகித்து ஸ்ருக்‌ பாத்திரத்தில்‌ 


சத்தியையும்‌ ஸ்ருவத்தில்‌ . சிவத்தையும்‌ பூஜித்துத்‌ தனக்குத்‌ தென்‌ . 


புறத்தில்‌ தர்ப்பைகளின்‌ மேல்‌ இருதய மந்திரத்தால்‌ வைக்க 
வேண்டும்‌. . 

o நெய்யை ஆஸ்திர மந்திரத்தால்‌ புரோக்ஷித்து கவசமந்திரத்‌ 
தால்‌ அவகுண்டனம்‌ செய்து, சிவாஸ்த்திரத்தால்‌ அக்நியிற்‌ காய்ச்சி 
அந்த நெய்யை கவசமந்திரத்தால்‌ உத்வாசனம்‌ செய்து குண்டத்‌ 
திற்கு மேலேயே மூன்றுமுறை பிரதக்ஷிணத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 


ச.மிகாய-14வியிஉடல 3 ௨௫௭ 


பின்‌ நெய்‌ பாத்திரத்தை யோ நியின்‌”மேல்‌ வைத்‌ து இரண்டு 
தர்பை நுனியால்‌ ஓட்டை ஜாண்‌ பிரமாணத்தில்‌ பவித்திரஞ்‌ :செய்‌ து 
பெருவிரல்‌ மோதிரவிரல்‌ நடுவிரல்களாற்‌ கிரஹித்து, மூன்று முறை 
பவித்திரத்தை நெய்யிற்‌ நோய்‌ து; கவசமந்திரத்தால்‌ ,.அக்நிக்‌ கெதி 
ராக வைத்து, உத்ப்லவனம்‌ போல்‌ நெய்யிற்‌ ரோய்த் து. இருதய 
மத்திரத்தால்‌ தனக்கெதிர்‌ முகமாக ஏத்தி முடிச்சை நீக்கி அக்நியில்‌ 
பவித்திரத்தைப்‌ போட்டு நெய்யை அஸ்திர: மந்திரத்தால்‌ ஜ்வலிப்‌ 
பித்துப்‌ பிறகு நெய்யைப்‌ பார்த்துப்‌ புத்திமானானவன்‌ நீராஜனத்தை 
செய்தல்‌ வேண்டும்‌. 

- குறைக்‌ கொள்ளியை அக்நியில்‌ வைத்து நெய்யை அங்கமந்‌ 
திரங்களாற்‌ புரோக்ஷித்து அபிமந்திரிக்க வேண்டும்‌. தேநு முத்திரை 
யோடு கூடின மூலமந்திரத்தால்‌ அமிருதீகரித்து அந்த மூலமந்திரத்‌ 
தாலேயே ஓட்டைச்சாணளவு இரண்டு தர்ப்பைதளால்‌ நிர்மிக்கப்‌ 
பட்ட பவித்ரத்தை ஓங்காரத்தால்‌ அவ்விடத்தில்‌ விந்யசித் து நாடிகள்‌ 
மூன்றைக்‌ கற்பிக்க வேண்டும்‌. 


நடுவிலிருந்து நெய்யை யெடுத்து ஸ்வாஹாகாரப்‌ பிரணவங்‌ 
களுடன்கூட- அக்நயே ஸ்வாஹா சோமாய ஸ்வாஹா என்கிற 
மந்திரத்தினால்‌ வலது இட து பக்கங்களில்‌ ஹோமம்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. . நடுவில்‌ அக்நி சந்திரன்களோடு கூடின ஹோமத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. அக்நயே ஸ்விஷ்டக்ருதே ஸ்வாஹா என்று நான்கா 
வது வேற்றுமையை முடிவாகச்‌ சேர்த்து ஆகுதியைச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌: அந்த நெய்யின்‌ துளியைச்‌ சிந்தி அந்த நெய்யினால்‌ மற்ற 
நெய்யைச்‌ சோதிக்க வேண்டும்‌, இந்தப்‌ பிரிவு சுக்கில பக்ஷத்தில்‌ 
ஆம்‌. ்‌ 

கிருஷ்ண பக்ஷத்தில்‌ சூரியாஹுதி யாரம்பமாக செய்ய 
வேண்டும்‌, 

மூன்று நெய்யாகுதியினால்‌ அக்நிக்கு முகங்களி லபிகாரத்தைத்‌ 
தத்தம்‌ மந்திரங்களாற்‌ கூடினதாக இருக்கும்படி செய்ய வேண்டும்‌. 
பின்‌ சத்யோஜாத. மந்திரத்தை : வாமதேவத்தோடு சேர்ப்பிக்க 
வேண்டும்‌. வாமதேவ மந்திரத்தை அகோர மந்திரத்தோடு சேர்ப்‌ 
பித்து, அதை தத்புருஷ மந்திரத்தோடு சேர்ப்பித்து, அதை ஈசானத்‌ 
தோடு சேர்ப்பித்து, அதைச்‌ சிவத்தோடு சேர்ப்பிக்க வேண்டும்‌. 
இவ்வாறு முகங்களின்‌ சேர்க்சையை யொன்றாகச்‌ சேர்த்துத்‌ தத்தம்‌ 
மந்திரங்களோடு 'சத்யோஜாத முதலாகச்‌ சேர்ப்பிக்க வேண்டும்‌. 
இஷ்டப்படி முகத்தைக்‌ குண்டத்தினள வாகச்‌ செய்ய வேண்டும்‌. 


- பிறகு அன்னப்ராசன முதலாக செளளம்‌ வரையுள்ள சம்ஸ்‌ 
காரங்களின்‌ சித்திக்காகவும்‌, வெளஷ்டந்த மூலமந்திரத்தால்‌ விசேஷ 


௨௪௮ காநிகா vA ar@atar we 


மாக ஸ்ருக்‌ ஸ்ருவங்களால்‌ நடுவிலிருக்கிற நாக்கிற்‌ பூர்ணாகுதியைச்‌ 
செய்ய வேண்டும்‌. சருநிமித்தமாகவும்‌ தூபதீபங்கட் காகவும்‌ ஹவி 
ஸுக்காகவும்‌, முயற்சியுடன்‌ குண்டத்திலிருந்‌ து அக்நியை எழுப்பிப்‌ 
பாதங்களைச்‌ சமமாக வைத்து கிரஹிக்கும்படிச்‌ செய்ய வேண்டும்‌. 


கிழக்கில்‌ சருபுரோடாசங்களுக்கு பஞ்ச ஸம்ஸ்காரங்களும்‌ 
செய்தபிறகு அழைக்கப்படவிருக்கும்‌ சிவாக்‌ நியில்‌ பரமசிவம்‌ ஆவா 
கிக்கப்பட்டபின்‌ ஹோகம்‌ செய்யத்‌ தக்கது. அக்னியை ஆவாகிக்கப்‌ 
பட்ட பிறகு ஓ அக்நியே 1! நீர்‌ எந்தக்‌ காரணத்தால்‌ ஈச்வர சம்பந்த 
மான உயர்ந்த பரிசுத்தமான தேஜஸோ அந்தத்‌ காரணத்தால்‌ உம்‌ 
முடைய இருதய கமலத்தின்கண்‌ சிவத்தை ஸ்தாபித்து நான்‌ சந்தர்ப்‌ 
பணம்‌ செய்யப்‌ போகின்றேன்‌ என்று பிராத்தித்து, அந்த அக்நி 
யினுடைய இருதய கமலத்தில்‌ யோக பீடத்தை விந்யசித்துப்‌ பிரகாச 
மாயும்‌ மிகவுஞ்‌ சிறந்ததாயும்‌ சிரேஷ்ட மாயுமுள்ள மூர்த்தியைக்‌ 
கற்பிக்க வேண்டும்‌. அம்மூர்த்தி யினிடத்திற்‌ பரமசிவத்தை 
- ஆவாகனாதி முத்திரைகளாற்‌ சமீபிக்கச்‌ செய்து, வெளியில்‌ அந்த 
மூர்த்திக்கு போகாங்கங்களை கற்பிக்க வேண்டும்‌. சமீபத்தை அடை 
கிற வுபாயமாய்‌ வெவ்வேறாகப்‌ பிரகாசமான அவயவங்களை 
த்யானித்து உத்ஸாகித்துப்‌ பரமீகரித்துச்‌ சிவமுகம்‌ அக்நி முகய்‌ 
களுடைய சேர்க்கையைச்‌ செய்து, அக்நியினுடைய நாசியிலிருந்து 
வெளிவந்ததாகிய சோதியை யாகஸ்தானத்தில்‌ பரமசிவத்தோடு 
ஒன்றாய்விட்டதாக நன்றாய்‌ சிந்திக்கவேண்டும்‌. பிறகு நாடிகளின்‌ 
சேர்க்கையைச்‌ செய்து, சிவாஞ்ஜஞையை பிரார்த்தித்து சிவத்தை 
உத்தேசித்து திருப்தி செய்யவேண்டும்‌. í 


சிவாக்டி விசேஷம்‌ அவற்றின்‌ ஜபசங்யை 
ஹொம திரவ்யங்கள்‌ முதலியன. 


i 
ஓ பிராமணச்‌ சிரேஷ்டர்களே ! சிவமந்திரத்தைப்‌: பார்க்‌ 
கிலும்‌ பத்திலொரு பங்கு அக்நியைத்‌ திருப்தி செய்ய வேண்டும்‌. 
நூறு ஐம்பது இருபத்தைந்து இருபது அல்லது பத்தாவது, ஆன்‌ 
மார்த்தத்திலாவது பரார்த்தத்திலாவது நாடோறும்‌ ஒரு காலமாவது 


இரண்டு காலமாவது மூன்று காலமாவது ஹோமத்தைச்‌ செய்ய : 


வேண்டும்‌. நெய்யில்லாமற்‌ போனால்‌ கறுத்த நிறமுள்ள எள்ளு 


களால்‌ ஹோமம்‌ செம்யத்தக்கது. நெல்லுகளாலாவ து சமித்‌. துகளாலா 
வது. தயிராலாவது யவதான்யங்களாலாவ து திரிபலங்களாலா வது 


வில்வ பத்திரங்களாலாவ து, சிவயாகத்திற்குரிய நல்ல புஷ்பங்‌ 
களாலாவது, சிரத்தை திரவ்யம்‌ இவைகளை யநுசரித்து ஹோம 
மானது செய்யத்‌ தக்க து. வடட மன பரி அலல்‌ 


கழிசாய-வியிலடல p ௨௪௯ 


மிருக முத்திரை வாராக, -மூத்‌ திரை: சங்கினி முத்திரை என்‌ 
பவைகளில்‌ யாதானு மொன்றைக்‌ காட்டி, கூறப்பட்ட அளவுகளால்‌ 
எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு திரவியங்களை வேறாக 
ஹோமஞ்‌ செய்ய வேண்டும்‌; 


நல்லெண்ணெய்‌ தேன்‌ பால்‌ இவைகளின்‌ ஆஹாதியானது : 
ஸ்ருவபாத்திர அளவாக செய்ய வேண்டும்‌. ஒற்றைச்‌ சிறங்கைத்‌ 
தியிரினாலும்‌, பக்ஷணம்‌ பாயசங்களின்‌- ஆஹாுதியானது ஒரு பலத்‌ 
திற்குக்‌ குறையாமல்‌ ஹோமஞ்‌ செய்ய வேண்டும்‌. 


... வரிசையாய்‌ ஐந்து நுனிவிரல்களையுடைய பிடிகளால்‌ ஸமஸ்த 
மான பக்ஷிணங்களையும்‌ எள்ளுகளையும்‌ பொரிகளையும்‌ ஸ்வரூபத்‌ 
துடன்‌ பழங்களையும்‌ ஹோமஞ்‌ செய்யவேண்டும்‌. கையினாற்‌ 
பிடித்த பிண்டமளவு கீரை கிழங்கு வர்க்கங்கள்‌, தன்‌ முக்கியமான 
பாகத்தில்‌ எட்டிலொன்றும்‌ வேர்கள்‌ மூன்று துண்டாகவும்‌ கொடி 
கிழங்கு வர்க்கங்கள்‌ இரண்டு அங்குல முள்ளவைகளாகவும்‌, பொரி 
யோடு கூடின தானியமும்‌, கவளப்‌ பிரமாணமுள்ள சமஸ்த அன்னத்‌ 
தையும்‌ பிறகு அவிசன்னத்தையும்‌ முடிவிலே தாம்பூலத்தையும்‌ 
நிவேதனஞ்‌ செய்ய வேண்டும்‌. 


கசப்பான பிண்ணாக்கு அபிசாரங்களில்‌ ஹோமஞ்‌ செய்க, 


பிறகு பிரதக்ஷிணம்‌ செய்து நமஸ்கரித்துப்‌ பக்தியினாற்‌ 
றோத்திரஞ்‌ செய்து, பூஜித்‌ து ஸமர்ப்பித்து, உத்ஸாகிப்பித்து 
விசர்ஜனம்‌ செய்ய வேண்டும்‌. 


சிவத்தை வியாகிருதிகளால்‌ திருப்தி செய்து பிறகு சிவாக்‌ நியை 
அவ்விடத்திலேயெ சந்தோஷிப்பித்து நாடோறும்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌, 


குண்டத்திலேயோ-வென்னில்‌ மூவித அக்நியை மூவித விதி 
யால்‌ பாவிக்க வேண்டும்‌, அவ்விடத்தில்‌ தேவர்கட்கு ஈசரான பரம 
சிவத்தைப்‌ பூஜித்து, அங்கங்களை விசர்ஜிக்காமல்‌ பிடிக்க வேண்‌ 
டும்‌. பிறகு பரமசிவம்‌ எப்பொழுது விசர்ஜிக்கப்பட்டாரோ, 
அப்பொழுதே சண்டேசுர பஸ்மம்‌ ஆகும்‌. 


எவ்வாறேனும்‌ குண்டத்தில்‌ அக்‌ நியை விசர்ஜித்து வேறிடத்‌ 
திலாவது அக்நியைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. காப்பாற்றப்பட்ட 
அக்நியானது அவித்து போமாயின்‌ உபவாசம்‌ செய்து அகோர 
மந்திரம்‌ ஜபிக்க வேண்டும்‌, i தத்‌ த்‌ 


௨௫௦ காரிகா.ம08 உஈ௫ல-4லாமெ. 


அக்நி சாந்தி, 


ட பிறகு சாந்திக்காக வெகு ரூபமெனும்‌ அகோர மந்திரத்தை 
ஜ.பித்தல்‌ வேண்டும்‌. ஹோமமாவது செய்ய வேண்டுப்‌, அவ்‌ 
ஈசிடத்திலேயே பூமியில்‌ மண்டலத்தைச்‌ செய்து, அந்தர்‌ பலி யென்‌ 
னும்‌ பூஜையைச்‌ செய்ய வேண்டும்‌. - 


பிறகு கிழக்கே. கந்த புஷ்பாதிகளால்‌ அலங்கரிக்கப்பட்டு 
ஸம்ஸ்காரம்‌ செய்யப்பட்ட பலகையில்‌ ருத்ரமூர்த்திகளின்‌ 
பொருட்டுப்‌ பலியைக்‌ கொடுக்க ணே்டும்‌. அவ்வாறே தெற்கில்‌ 
மாத்குகைகளின்‌ பொருட்டும்‌, மேற்கில்‌ பிரதமகணங்களின்‌ பொருட்‌ 
டும்‌, வடக்கில்‌ யக்ஷர்களின்‌ பொருட்டும்‌, ஈசான்யத்தில்‌ கிரகங்களின்‌ 
பொருட்டும்‌, ஆக்நேயத்தில்‌ அசுரரின்‌ பொருட்டும்‌; தென்மேற்கில்‌ 
ராக்ஷதரின்‌ பொருட்டும்‌, வடமேற்கில்‌ நாகரின்‌ பொருட்டும்‌, மண்‌ 
டலத்தின்‌ நடுவில்‌ நக்ஷத்திர ராசிவர்க்கங்களின்‌ பொருட்டும்‌ அவ்‌ 
வாறே விச்வதேவ கணங்களின்‌ பொருட்டும்‌ ச்வேச்சையாய்ப்‌ பலி 
யானது கொடுத்தல்‌ வேண்டும்‌. வாயு மேற்கு திக்குகளில்‌ க்ஷேத்ர 
பாலகர்‌ பலியிடல்‌ வேண்டும்‌. 


ஆன்மார்த்தத்திற்கு வீடு முதலான விடங்களிலும்‌ தேவாலயத்‌ 
கிலும்‌ இவ்வாறு ஆக்ஞாபிக்கப்பட்ட து. நந்தி முதலாகிய பரிவாரங்‌ 
BG பலியை வெவ்வேருகக்‌ கொடுக்க வேண்டும்‌. முடிவில்‌ இவ்‌ 
வாறே சகளீகரிக்கப்பட்ட . சரீரத்தை யுடையவனாய்ப்‌ பரிசுத்தனாக 
ஆசமனஞ்‌ . செய்து . அக்நிகார்யத்திற்காகப்‌ பலியைச்‌ செய்ய 
வேண்டும்‌. 


'- பிறகு சிலலிங்கத்தின்‌ சமீபத்தில்‌ சென்று, கடைசீயாகச்‌ செய்ய 
வண்டிய கிருத்தியத்தைச்‌ செய்து சங்கீத முதலாகிய உபசாரங்களா 
றும்‌. மறுபடியும்‌ சிவபெருமானைச்‌ சந்தோஷிப்பிக்க வேண்டும்‌. 


' பிறகு புத்திமானாகிய ஆசாரியரானவர்‌ “பரார்த்தமாகத்‌ தேவா 
யத்தில்‌ நித்யோத்ஸவத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. சமீபத்தில்‌ சுத்த 
மன்று பிரசித்தமான நிருத்தனத்தைச்‌ செய்விக்க வேண்டும்‌. உச்‌ 
ஈவத்தையும்‌ சுத்த நிருத்தனத்தையும்‌ வீட்டின்‌ முன்பாகச்‌ செய்ய 
பாகா து. முடிவில்‌ மஹேச்வரரானவர்‌ எப்படிச்‌ சந்தோஷிக்கப்படு 
யாரோ அப்படியே காநத்தைச்‌ செய்விக்க வேண்டும்‌, 


சந்தனங்களாலும்‌ புஷ்பங்களாலும்‌ பூஜித்து அர்க்யத்தை 
IHG முகமாகக்‌ கொடுத்துப்‌ பராங்முக முத்திரையைக்‌ காண்பித்து 
ஸ்திர மந்திரத்தால்‌ அங்கங்களை உத்தாபனஞ்‌-- செய்து சங்கார 


ம்‌ 


க.மிகாய்‌-1வியிஉட? உ௫௧ 


கர்த்தாவாகிய சிவபெருமானை த்யானித்து மூர்த்தியை மூர்த்தியில்‌ 
சேர்ப்பிக்க வேண்டும்‌. மறுபடியும்‌ சிவபெருமானைப்‌ பூஜித்து 
ஹிருதய மந்திரத்திற்குப்பின்‌ ப்ராசாத மந்திரத்தை உச்சரித்துக்‌ 
காரணேச்வரக்‌ கிரமமாய்‌ விட்டுப்‌ பிறகு எவ்விதமாய்‌ நிஷ்களத்தைச்‌ 
சேரக்‌ கூடுமோ அவ்விதமாய்ப்‌ பரதத்வத்தைப்‌ பிரியாததான மார்க்‌ 
கத்தினால்‌ பாவிக்க வேண்டும்‌. பரமுத்திரை என்கிற முத்திரையால்‌ 
ஹிருதய கமலத்தில்‌ இருக்கிற சிவத்தோடு ஜக்யத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. இவ்வாறு அன்பர்‌ செய்யும்‌ பூஜையை விரும்புகிறவரா 
யும்‌, தன்னுடைய இயற்கையால்‌ விருப்ப மில்லாதவராயு மிருக்கிற 
சிவபெருமானை Mei aaa வேண்டும்‌. 


. சண்டேச பூஜை. 


விந்‌ து தத்வம்‌ முதல்‌ நாததத்வம்‌ வரையிற்‌ பூஜித்து மூடிவிற்‌ 
கண்டேசுரரைப்‌ பூஜிக்க வேண்டும்‌. பாணலிங்கத்திலும்‌ லோஹ 
லிங்கத்திலும்‌ சலலிங்கத்திலும்‌ சித்தலிங்கத்திலும்‌ ஸ்வயம்புவிலும்‌ 
சண்டேசர்‌ பூஜை யில்லை. ஸமஸ்தமான ப்ரதிமைகளின்‌ பூஜையின்‌ 
முடிவில்‌ மூலாவரணத்திற்கு வெளியில்‌ ஈசான்யதிக்கில்‌ நிர்மித்த 
ஆலயத்தில்‌ சண்டேசுரரைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌. ஆவரணமில்லா 
மேடையின்‌ பேரில்‌ பூஜிக்கக்‌ கூடா து. 

தேவரின்‌ பொருட்டு யாதொரு திரவ்யம்‌ கொடுக்கப்பட்டதோ 
அது சண்டேசர்‌ பொருட்டென்று செய்யப்பட்டதாக ஆகவேண்டும்‌ 
திரஸ்கரிக்கக்கூடா த சண்டேசுரருடைய போஜனத்தை ஆன்ம 


, உபயோகமாகச்‌ செய்யக்கூடாது. நிர்மால்யத்தைத்‌ தாண்டுவதை 


யும்‌ கொடுப்பதையும்‌ பக்ஷிப்பதையும்‌ விசர்ஜிக்க வேண்டும்‌. 
நிர்மால்ய தோஷாதோஷம்‌. 


குரு புத்தகம்‌ நாகங்கள்‌ அக்நி யோகிக்‌ கூட்டங்கள்‌ பார்வதி 
யக்ஷ மாத்ருகா கணங்களுடைய நிர்மால்யம்‌ சிவத்தினிடத்தில்‌ எவ்‌ 
வாறோ அவ்வாறே தோஷமில்லை. ரத்தினம்‌ சுவர்ணம்‌ முதலான 
லிங்கங்களிலும்‌ சஎலிங்கங்களிலும்‌ க்ஷணிக லிங்கங்களிலும்‌ குரு 
முர்த்திகளிலும்‌ ப்ரசித்தமாகிய பிரதிமைகளிலம்‌ நிர்மால்யம்‌ தோஷ 
மில்லை. தனக்கிஷ்டமான லிங்கத்தில்‌ யாதொன்று கொடுக்கப்படுமோ 
க ஆதன்‌ போல நிர்மால்ய தோஷமுண்டு என்பதில்‌ சம்சய 


| d 


௨௫௨ காறிகா ௦௦ arOateorQse 


நைவேத்ய உபயோக முதலானவை. | 
நைவேத்தியத்தைத்‌ தம்பி தமயன்‌ புத்திரர்கட்கும்‌ உடன்‌ காடவியி வட 
பிறந்த பெண்டீர்களுக்கும்‌ கொடுப்பிக்க வேண்டும்‌. அபிஷேக 


தீர்த்தம்‌ பால்‌ முதலானவற்றால்‌ தெளிக்கப்பட்டவனாக ஆவானாகில்‌ | சம கால௦ வூவக்ஷாஜி ஹஸவெஃஷாஹா ஹாுவாவஹட | 


நாபிக்கு மேலாகில்‌ ஸ்நாநம்‌ செய்க. நாபிக்குக்‌ கீழாயின்‌ பிரக்ஷாள தூவ3ாஹு ad Er ரஹ sorG) Br ஈய 8%_த௱டி u 
னம்‌ செய்யலாம்‌, | 
உக்ஷிணெ கூறிடெத 8raner கா திகா யஜாலவி i 
பிறகு ஆசமனம்‌ செய்து நமஸ்கரித்து நியமமுள்ளவனாய்‌ | ர்ராலவண YO வியியஷெ ஒட மிறி.தா 8 srs ॥ 
மஹாதேவரை வணங்கி, நழுவுதல்‌ தவிருதல்‌ முதலான குற்றங்களைச்‌ f : EAAS 
சோதிப்பதற்காக மந்திர சம்றிதையை அப்யசிக்க வேண்டும்‌. hy UUDE Rh ர௩ுவொச_ நமா ஸ்வ ஷொசஸிடு தா 8௧௦ | 


மராுகெவாஉு surovo கெ வாஞுஹு வா கஜெசு ॥ 
பிறகு இடது பாதத்தினால்‌ மிதிக்காத நடையென்கிற கோயில்‌ > ஓ = 2 d 


வாசற்படியை, வலப்பாத்த்தால்‌ கடந்‌ து வெளிவர வேண்டும்‌. Gy) Ber Buy Dar sor Dor ளெ. ஷா வநள ey E Iser | 


l Bafo வணுடிரம:.ள வ ஹிசவா ய௩ட.௮_த௱ஹியிடி ॥ 
: ee a : அ: B 
"எட்டாவது - அக்நிகார்யவி திபடல சந்த்ரிகை முற்றிற்று, 
சூஜழா8வி ஐ ய௩.ராஹு Sur ஐமர$ ஜமா | 
கரவெ. ஷஷிஸ பாராஷ ரஹாஹவ-3ர.நிரி_தா ஹிஹ ॥ ௫ 
= ரொஹ்ணீ Qa Spores! Gen ஹஹஃ ஹா.தீ வா நவ ஹல | 
அது ௪.ந ராயா வயாக” ஷஹள?$; ௦ ெஷவ௦ வாரண Suir ॥ 
விதா ருரு dge raorao ruu 8௩ ஜெஷு aL uve sre | 

oi Dgr uus விஷ ககெவ விமாவா aAa ஹஹ ॥ 
| கெவெஷு கயி _த௦ (Tar Ryo anaes _த.ஜிவெ 8_தடி l 
| — 8rBaQay வெளஷவளஷாரர ௮௨௦௫) Apar ஹிஹ a 
வாஈள ௯ஜாக--ளை oblsur வ Agaa? eyvan gs | 
8-5-டுஷெ.வஷி வா௱ணு வஜ-ஃயெ.த ad srah ॥ 
50000) 5 Or bor Qarmrowo விவஜ-ஃஙெக ! 
uuum ந ௯_த-2வ)௦ ஜீவெ வாஹஜடெக AQU ॥ 
| ரராகவ ஹூயெ வாவி ey Baa rg,)0 ந காாயெக | 
ஆ ஜிவா vs ஷ..சிஷா வ vouaturo வாஹு௯8-4 வர 

ஹவ-ஃகொஷகா௦ வொகஃ ராரா வா வெரு po மவெக | 

ror yon வாஹாஸலி௦ 2,7O)8_ 57 Der காயாக கமஹ நா 


௨௫௪ arian v@s உவ லாடும்‌. 


2-585 ஹிரராமிஹா Buys ஹு௫லயா.தக$ i 

விவஜ-$) wore wr ஹஜீவமெர அலவ ॥ 
மலா ம வ வாநீணா உர BWoessvanr Os | 

Srv Oe uae Da raro -௫வ தீ gro ayo Meus ர 
Aroro வமயொடய றொ பெ வியீயடு_த | 


கி.ஷலெகாக மஹா வாவாஹு Hv) மொல நா? ர sG 


ஷய ஹிகவா Twr a ஹவ- Sy ராமல 8 ör? | 
வவெ மருலா8 வாவா வஜ- Eure lasw-s 58 u 
உலயவு௦ ahe rors ar ap Ta ம_த௦ vors | 
agau செறிகொ Sery வமொவா ஹுஹி_த$ ர 
memes வ ஹஷஉணஹ்‌ ஹ-௫ண9-௩ ௫௦ V Cancer a | 
UERS கா௦கிதணொ3ு௦ a0 65 6)22 OZA ar-ge a 
வெயி_தக்ஷ-4௦ a) FatT so a8 o HosA வ | 
towo வறரிவடு sma அண்‌ வவெய7 Samar Garr 4 
STZ HD 8 க்ஷ-4௦ ஷஃபி HEr ஞமா | 
8ரஹமம-௫.ந3௦உ 0 OAan Son ஐவாா ஐடுயெவ வ॥ ௨௦ 
மர ஹகொஷ ஹூாவிஷ சாலா BHP SHIA UR ॥ 
கியி நக சாஹா ஷாய நாணு வஜஃயெக ॥ 
சுயிதாஹஸஃ அடதெலீகா ஜெஸிகஹு விடுாஷ ௪8 | 
யஜூா நா. DOO) sad ஹூ கொஜெ. மஃணாயிகெ 1 
a Dare an வாடி Say ரஹெ Qy அஹஸலா நிச | 
காாயெலவாஹு௯௦08- அவவ ஸ8ரயெர. am. 
உதி காசிகாவெ, அஹாகஜெ கி. யாவாெ 
காலிவியி ந iro Bage உட ர 
மொகுஃ. ௨௩ Aa OUUTE a ௧௩௭௪௪3 
ர அனலை eo.” த 
=o 


wr. | விரெரஷ._த$ 


டே 


சிவமயம்‌ 


காலவிதி படல சந்த்ரிகை. 
கால விசேஷம்‌, 


- பிறகு ஸமஸ்த கர்மங்கடகும்‌ சுகத்தைத்‌ தருவதான காலத்தைச்‌ 
சொல்லப்‌ போகின்றேன்‌. மாசிமாதந்‌ தவிர சூர்யன்‌ வடக்கே செல்‌ 
லும்‌ உத்தராயந காலமானது சிறப்பாகும்‌. சீக்கிரத்தில்‌ ஆக 
வேண்டுமானால்‌ தக்ஷிணாயநத்தில்‌ கார்த்திகை ஐப்பசி மாதங்களும்‌ 
ஆவணியும்‌ விதிக்கப்படுகின்றன. அதைப்‌ பார்க்கிலும்‌ மற்றவை 
குறைவாகச்‌ சம்மதிக்கப்பட்டன.. ; 

சுக்ல பக்ஷம்‌. (வளர்பிறை) சுபம்‌. தேய்பிறையில்‌ சப்தமி 
வரை கொள்ளலாம்‌. வளர்பிறையில்‌ பதினைந்தில்‌ மூன்றிலோரு 
பாகமாகிய பஞ்சமி வரையும்‌, தேய்பிறை யிறுதியில்‌ மூன்றிலொன்‌ 
ருகிய ஏகாதசிமுதல்‌ அமாவர்சை வரையிலும்‌ நீக்க வேண்டும்‌. 
நடுப்பாகம்‌ ஐந்து நாளும்‌ மத்திமமாகவும்‌, மற்றவை கிறந்ததாகவும்‌ 
கூறப்பட்டன. ஒற்றைப்படையாகிய நவமி பர்வம்‌ அமாவாசைகதா 
யும்‌, முதலாவதாகிய பிரதமை திதியையும்‌, இரட்டைப்படையாகிய 
திதிகளில்‌ த்விதியையும்‌, தசமியையும்‌ அவ்வாறே தேய்பிறையில்‌ 
ஷஷ்டியையும்‌ விட்டு யாவை. மிகுதியோ அவை எல்லாம்‌ இந்த 
விஷயத்தில்‌ நிற்திக்கப்படா. 


நக்ஷத்திர பலம்‌. 

ரோகிணி உத்திரம்‌ உத்திராடம்‌ உத்திரட்டாதி இ ai 
மூன்றும்‌, அஸ்தம்‌ ஸ்வாதி புனர்புசம்‌ அநுஷம்‌ அச்வனி மிருகசீர்ஷம்‌ 
திருவோணம்‌ பூராடம்‌ மகம்‌ சித்திரை அவிட்டம்‌ ரேவதி இவை 
மனிதர்கட்காகக்‌ கூறப்பட்டன. ன்‌ 

சிறப்புடைய சதயம்‌ விசாகம்‌ பூரம்‌ பூராடம்‌ பூரட்டாதி இவை 
யோடுகூட தேவர்கள்‌ விஷயத்தில்‌ திருவா திரையுங்‌ கூறப்பட்டன. 
இவையாவும்‌ சிவனிடத்திற்‌ சம்மதிக்கப்‌ பட்டன. (இவை 
ப்ரதிஷ்டா விஷயங்கட்கு ஆகுமென்பது,) : i 

மனிதர்‌ விஷயத்தில்‌ பூசமும்‌ ரேவதியும்‌ ஆகும்‌. அவற்றைப்‌ 
பார்க்கிலும்‌ வேறான கிருத்திகை பரணி : ஆயில்யம்‌ கேட்டை மூல 


| மென்னும்‌ நக்ஷத்திரங்கள்‌. ஆகாது. 


௨௫௬ argar oA உ௫வ-லாமெ. 


வார பலம்‌, 
செவ்வாய்‌ ஞாயிறு வாரங்களை விட்டு மற்றத்‌ தேவவாரங்கள்‌ 
சிறப்பாகக்‌ கூறப்பட்டன. மானுடர்கள்‌, கருத்த நிறமுள்ள சனி 
வாரத்தையும்‌ நீக்க வேண்டும்‌. 
அஸ்தங்க பலன்‌. 
புத்திமான்சள்‌, சூரியன்‌ அஸ்தமனத்தை யடைந்த போது வீடு 
கட்டக்கூர து. குருவானவர்‌ அஸ்தமனத்தை யடைந்த போது சுப 
கார்யம்‌ செய்யக்‌ கூடாது. சுக்கிரருடைய அஸ்தமனத்திலும்‌ பிர 
இடை முதலானதை செய்விக்கக்‌ கூடாது. 
இராப்‌ பகல்‌ பலன்‌, 


பகலில்‌ கர்ப்பாதானமும்‌, இரவில்‌ வாஸ்து கார்யமும்‌ 
தோஷத்தைத்‌ தரும்‌, இரவில்‌ (ஓரிடத்தில்‌) பிரவேசித்தல்‌ ஆகும்‌. 
கிராம நிமித்தமாக இரவில்‌ அக்னியில்‌ வாஸ்து பலியை வரு 
காலும்‌ செய்யக்கூடாது. 


ராசிப்‌ பலன்‌. 

-ஸ்திரராசி உத்தமமாகும்‌. உபய ராசி மத்திமமாகும்‌. சர ராசி 
நீக்கத்‌ தக்கது. சரராசி கு ரு கூடி யிருக்குமாயின்‌ சுபத்தைத்‌ 
இரும்‌. ae 

உதய பலன்‌, 
குரு சுக்ர புதன்களுடைய உதயமானது யாவத்‌ கர்மங்கட்கும்‌ 
சுபத்தைத்‌ தரும்‌, அந்தணர்கட்கு குரு உதயமும்‌, க்ஷத்திரியர்கட்கு 
சுக்கிரோ தயமும்‌, வைக்யர்கட்கு புதோதயமும்‌ மிகச்‌ சிறந்தவை, 
சூத்திரர்‌ பக்‌ பல்ப்‌ 'வொப்பாக விதிக்கப்படு 
கின்றது. 
ஸ்தா பலன்‌. 


மூன்றாவது ஆராவது பதினோராவது இடத்தில்‌ இரவில்‌... பாபி 
கள்‌ யாவரும்‌ சுபர்கள்‌ தான்‌“ சுபர்கள்‌ யாவரும்‌ பன்னிரண்டாவது 


இடத்தைத்‌ தவிர எல்லா விடங்களிலும்‌ சுபத்தைத்‌ தருபவர்களாகச்‌ . 


சம்மதிக்கப்பட்டன. கேந்திரத்தில்‌ சுபர்கள்‌ சிறந்தவர்கள்‌: . பாபி 
கள்‌. .நீக்கத்தக்கவர்கள்‌ இரண்டாவ து. ஆருவது ஏழாவது இடங்‌ 
களை யடைந்த சந்திரனை சுபனாகக்‌ கொள்ள வேண்டும்‌, ல்‌ 


| காலவியிவட 0 $ ௨௫௭ 


கோசார பலன்‌ முதலியன 


புத்திமானாகிய ஆசாரியர்‌ கோசாரத்திலிருக்கும்‌ அடியிற்‌ கூறு 
மைந்தையும்‌ நீக்க வேண்டும்‌. குரூரநக்ஷத்திரம்‌, பிரமதண்டம்‌, 
தூமகேதுவிலிருந்து. விடப்பட்டது, கிரகணத்தோடு கூடினது, கிர 
கணத்தினா லபேக்ஷிக்கப்பட்டது ஆகிய இந்த நக்ஷத்திரத்தை ஆசாரி 
யோத்தமர்‌ விடவேண்டும்‌. 


வேதைநக்ஷத்திரம்‌ வ்யதிபாதம்‌ சூலம்‌ வஜ்ரம்‌ அவ்வாறே, 
விஷ்கம்பம்‌ பரிகம்‌ கண்டம்‌ வைதிருதி ஹர்ஷணம்‌ அவ்வாறே, அதி 
கண்டம்‌ அஸ்தங்கத நக்ஷத்திரம்‌ அவ்வாறே, ஷடசீதிமுக மென்னும்‌ 
யோகம்‌ சூன்யமாசம்‌, கிரகங்களால்‌ பின்னப்பட்டது. அவ்வாறே, 
தக்தவாரம்‌ கிரகதோஷங்களாற்‌ சூழப்பட்ட ஜ்வாலா நக்ஷத்திர 
முதலான து யாதோ அதையும்‌, திதி நக்ஷத்திர மாச வருஷ அயநங்‌ 
களின்‌ முடிவையும்‌ வர்ஜிக்கவேண்டும்‌. புத்திமானாகிய ஆசாரியர்‌ 
முக்கியமாய்‌ ஆதிமாசத்தை வர்ஜிக்க வேண்டும்‌. 


வாஸ்து சாந்தி காலம்‌. 
அற்ப குற்றமும்‌ அதிக குணமுள்ளதாகவு மிருக்கிற, யஜ 
மானனுக்‌ கநுகூலமான. நக்ஷத்தி;மாகவும்‌, பிராதக்‌ , காலத்திலும்‌ 
அல்லது மத்யானத்தும்‌ லக்ன கிரக பலன்களோடு கூடி ன்‌ தினத்தில்‌: 


வாஸ்து கார்யத்தை ஸமஸ்த சம்பத்‌ துகளின்‌ பூர்த்திக்காகச்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ஒன்பதாவது - காலவிதி படல சந்த்ரிகை முற்றிற்று. 


i 


33 


மிதி.தவறீக்ஷாவியி$ 
Bpo கால௦ வறீக்ஷாஷெ UTEE வஊாரவரொ௯. 
நிதி. VEU Sr நாள ஜாவா 1௯98-1 வ$ரவெ௯ ॥ 
urn g dE vile செவஜெொ யஜூா.ந௯8 ; 
vU- of} UY westost Oro r 89-6) ST wD OG) axravB® o கர Sew 
வூஹாடுந மிம-8 வெவ்‌ வாஹுகெமம வூவெமட-ந | 
நிதி-தாலு பகா நாடெ தாறு வெ வாகா avarvdaily a 


வி௮ாகடுஷா ஊரஹணொவாவி உ.தீஉஈகுயாடு_தா மூ | 
oa sr வா ஹுஉஉ வா ஹஷி- தா வ விரெஷ S? ॥ 
mGa af v Aan கா & லம NOTaS ॥ 

லக்ஷ ௦ லொஜ)ஹ வாநளு Bro amis னெவ வர ௫ 


௯ நஙடுலவ ந8ரலரலி ORIG FAO வரத நயி i 
ஸ்ரீவ.5௦ ௨-௫ி-3ண௯௩௦ல௨ வு 0௦ வ௦ மொரொலஜ நதமா ர 


HPE யஜெவ ஹிலாய- ஹு வய$ ase? | 
UT by நரா.மி வூமஹா.பி ரர௩லஞெஷா ஞு உமம ॥ 
வு றி var vrd ஹு௫காமாவி alge: | 
கொகில௦ வா8_கமுமஹ௦ வூஹாடு௩ ஹவ-1௯8-4ணி ॥ 
anes Hob மா Sau BIr graS Ja" or: | 
ஹூ-4) வாஷாஉ ஜல) 8 ொஜஹா ந ஹமி தா ஈ 


Quo agr யார கதிரவ வை. g ௩08 ape a i 
-5 நாண) லள, ாஹெொ காச 2, rs 
i ஹஃவடி.த $4 ௧௦ 


வா =» | awako lo pa 8 


நிதி ஆ வறீக்ஷ£வியி௨டல ப்‌ - ௨௫௯ 
திவா வரறொ 5 மரவ-ய-ர௦ ந ௮ நனுணரொ லிவா | 
௮௦௮ மள Amru- sor Y ranor காகொல adag கா௦க்திண 3 ॥ 


o 
சூவ.மாஷறி_தா 8தா ந V ரஹா ரகா நா BAR | 
க்ஷாம_த௦ ana dy பெொஷ௦ ஹாதெொொக்தா_த௦ ரண நிமொக ॥ 


முஉாஷிகரஷயா.ந, rh கா௨-ாஹாஜாாடு.மாவற$ i 
நியடெக றிர_நா. நாண உர 4.5௦ மொகஉ௦ wysog ॥ 


௮8௧7-2 ஈ௲கெறாகிரணக்ஷுகி க்ஷா88மணி நாட | 
2லிநா வ நமழாகெ உம ந pego லவெக u 


சூதெராமம௦ Arres OOaha «® an ரெராக௯௨ aropo! 
வராவ8ஹிஷொஷாதெ. gro நணு தயா Garg ॥ ௧௫ 
யச 


வர திக 290-5 ௮ ஹவ-௯8- விவஜஃயெ௫ t 


aSU அயா கரவா 9-8 ஆய கொஷகரக i 


வஜஃயெஜெயிகொ Serp வணுபடொவா nots ர 


ஐ.தி காரிகாவெ, 8ஹா-கஜெ, கி,யாவாகெ 
மிதி. க்ஷாவியி_ந-ா8 2U08S உட ॥ 


மொக௦ ௧௬1 அ QUT so = SIR. Gm Gt 


உ 


சிவமயம்‌ 


்‌ நிமித்தபரீகஷ£விது படல சந்த்ரிகை, 
நிமித்தபரீக்ஷை விபரம்‌. 


முதலிற்‌ காலத்தைப்‌ பரீக்ஷித்து முடிவிற்‌ சுபகிருத்யத்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌. ஆதியிற்‌ பின்வரப்‌ போகிரதற்‌ கேதுவாகிய 
சமுனங்களை அறிந்து கர்மத்தை ஆரம்பிக்க வேண்டும்‌. : 


வாஸ்துவை யறிந்தவராகியும்‌ ஆசாரியராகியும்‌ சிற்ப. சாஸ்‌ 
திரத்தை யுணர்ந்தவராகியும்‌ சோதிடத்தை யறிந்தவராகியுமுள்ள 
யஜமானர்‌, சுசியாயும்‌ வெண்மை வஸ்திரத்தைத்‌ தரித்தவராயும்‌ 
பூஷணங்களால்‌ அலங்கரிக்கப்‌ பட்டவருமாய்ப்‌ பிரயாணத்திலும்‌ 
வீட்டைவிட்டு வெளியிற்‌ புறப்படுவதிலும்‌ வாஸ்‌ து ப்ரதேசத்திற்குப்‌ 


பிரவேசிப்பதிலும்‌ -சதாசிவத்தை த்யானித்து நிமித்தமாகிய இந்தச்‌. 


சகுனங்களைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
சுபசகுனம்‌. - 

வித்வான்கள்‌, பத்தினிகளோடும்‌ புத்திரர்களோடும்‌ கூடின 
பிராம்மணர்கள்‌, பலிஷ்டர்‌, ஆபரணம்‌: அணிந்த மாதர்‌, நல்ல 
புத்திரரை யுடையவர்கள்‌, விசேஷமாக சந்தோஷமுள்ளவர்கள்‌ * 
ரூபமுள்ளவர்கள்‌, கர்ப்ப ஸ்திரீ, கன்னிகை, விளையாடுகிற குழந்தை 
கள்‌, விசேஷமாக பக்ஷ்யம்‌ போஜ்யம்‌ பானம்‌ மாம்சம்‌ தீபம்‌ சந்தனம்‌ 
மாலை முதலான சுத்தத்‌ திரவ்யம்‌, நெய்‌ தயிர்‌ மத்ஸ்ய. விசேஷம்‌, 
பூர்ண கும்பம்‌, தண்ணீர்‌ நிறைந்த குடம்‌, சங்கு, கோரோசனம்‌, 
கண்ணாடி, த்வஜம்‌, கடுகு, பால்‌ மற்றும்‌ Cage யாவை சிறந்த 
வையோ அவையின்‌ தர்சனம்‌ சுபம்‌, 


இடப்பாக ` சகுனம்‌. 
பிரயாணத்திலும்‌ எல்லாச்‌ சுபகார்யத்திலும்‌ மூஞ்சூறு குள்ள 
நரி கெளளி பிங்களவர்ணமான பன்றி குயில்‌ இவையாவும்‌ இடது 
பக்கத்தில்‌ விசேஷ நம்‌ மையைத்‌ தரும்‌. 


ச்ரேஷ்ட சகுனம்‌, 


சிக்ரமாயும்‌ நதியின்‌ சமீபத்தி லிருக்கிறவைகளாயும்‌ தூரத்‌ 
திலிருந்தும்‌ மிகவுயரம்‌ தூரப்‌ போகக்‌ கூடுமானவையாயும்‌, செல்வ 


“oe 


ஆ 


நிதி.தவரீ காலியில்‌? உருக்‌ 


முள்ளோர்‌ வீடுகளையும்‌ அரண்மனை மற்றும்‌ தேவாலயங்களையும்‌ 
சுபமான ஸ்தலங்களையும்‌ ரம்யமான விடங்களையும்‌ அடைப்திருக்கிற 
வைகளாயு முள்ள பறவைகள்‌ ச்ரேஷ்டம்‌; மதுரமான ரஸம்‌ பால்‌ 
பழம்‌ புஷ்பம்‌ இவைகளில்‌ ஏதேனுமுள்ளதாகிய மரங்களில்‌ இருக்கிற 
பக்ஷிகள்‌ மிகவும்‌ சிறத்தவை. ்‌ 

ந: j அவசகுனம்‌. . 

கிராம்த்திற்‌ காட்டுப்‌ பசுவும்‌, காட்டிற்‌ கிராமத்திலிருக்கிற பசு 
வும்‌ கூடாது. பகலில்‌. பெட்டையுடன்‌ சஞ்சரிக்கிற சக்ரவாகம்‌ 
முதலான பக்ஷி இரவில்‌ கூடாது. இரவில்‌ சஞ்சரிக்கிற கோட்டான்‌ 
முதலான பக்ஷி பகலில்‌ கூடாது. 

யாவராலும்‌ பிரார்த்திக்கப்‌ பட்டதாகிய இரட்டையாய்‌ - வரு 
கிற பிராணிகளாயின்‌ கிரகிக்கத்தக்கவை. அண்டங்காக்கைகளோ 
வென்றால்‌ இஷ்டபலத்தைத்‌ தரும்‌. 

நதியைத்‌ தாண்டினவைகளாயும்‌ மெய்ம்மறந்‌ திருப்பவை 
களாயு மிருக்கிற .பக்ஷிகள்‌ ஒருக்காலும்‌ கிரகிக்கக்‌ கூடாதவை, 
தும்மல்‌ எவ்விடத்திலும்‌ இஷ்டமாக ஆகமாட்டாது. பசுவின்‌ 


“தும்மல்‌ மரணத்தைக்‌ கொடுக்கும்‌. 


சோகத்தைக்‌ காட்டும்‌ சகுனம்‌. 


~ வெல்லம்‌, எலும்பு, கறுப்புத்‌ தானியம்‌, பருத்தி, நெருப்பு 


உற்பத்‌ தியாரும்‌ படியான வஸ்‌.து, விதிவசமாக விறகுகளின்‌ பார்வை 


மிகவும்‌ சோகத்தைத்‌ தரும்‌. சக்கிலி, தலைமயிர்‌ பிரித்துப்‌ போட்டுக்‌ 
கொண்டு வருகிறவன்‌; சண்டை; பசியினால்‌ இளைத்து வாடி வருகிற 
வன்‌, மொட்டைத்‌ தலையன்‌ இவர்களுடைய பார்வையும்‌ ஆழுக்கு 
வஸ்திரம்‌ முதலான்‌வைகளைக்‌ கட்டிக்கொண்டு விகாரமா: யிருக்கிற 
வன்‌; . நாஸ்தீகன்‌, பெளத்தன்‌ முதலானவரின்‌ 
துக்கத்தைக்‌ கொடுப்பதாகும்‌. குரற்பாய்ச்சி யழுவ து, கண்ணீர்‌ 


விடுவது, கலகம்‌. இவைகள்‌ பின்னையும்‌ துக்கர்தைந்‌ தரும்‌. பன்றி ' 


எருமை ஓட்டகம்‌ முதலானவையின்‌ பார்வையும்‌ அவ்வாறே ஆகும்‌. 
சகுனத்தை முன்னிட்டுச்‌ செய்ய வேண்டுவது. 


சகுனமான து பிர.தி கூலமாயின்‌, விஸ்தாரமான கூர்மையுடன்‌ 


கூடின புத்திமானான  ஆசாரியர்‌- ஸமஸ்த கார்யத்தையும்‌ out ae 


வேண்டும்‌. ஓன்று இரண்டு மூன்று முறை சகுனம்‌ பார்த்து, மூன்று 
சகுனங்களிலும்‌ தோஷத்தைச்‌ செய்கிற கர்மத்தை விட வேண்டும்‌. 


பத்தாவது - நிமித்த பரீ க்ஷாவிதி படல. சந்த்ரிகை முற்றிற்று: `- 


ஷ்‌, 


பார்வையும்‌. 


ல-இவறீக்ஷா வியி? 


osQ% மிதி வவெ வு mei கரத விரல்ல | 


மெல ray மா வாலு வெஷவ QQE வே வ : 
VY 


ஒளக்ஷ்ஷ்‌ லொ_திக ணெவ சூஹஸுணு aloras | 
ராக்ஷஸ ©)G) sie வாயவ$௦ வாமுணாடெயகள அமரா ர 

ஜா நீயா ஓகூணெ ரெடோ த ல vue ரெ.ரிகொ_598 | 
கணிகாறா Bw நாமா சம்கி மெ ரகயா தகீ ॥ 

ஹா விரய_தஃஉவ$ட Oartrfatr ததா 8ஹீ | 


aaru C ON ஸ்ராலலி மிரிஸாறியா ॥ 
ண ௨ 8 


கவெ EUU vi wo awun பொவீ ஹா முல்லா ஹீ | 
ஸி வலாபொொடி-டெஃம ௧௩௦ ஹரிபணெ 

ட ஹயா y ௫ 
ஹொச8ஒஉரபெவெ ஹு. AARU ஜஹா ஹீ ராவா 8 தர்‌ | 
EROL ஹிஷிணீ விமா TOMS வெஃணலி ஹூடா n 
காவ.$ரஷா௯-1ஜவா.விமம ஹெ? ௨௯8௦0௦ Danton 
Bas em ae goras ur லாநிஹஹி தா வக n 
A@aazef ஜஹா தா மாளய வீயஃவூலா By evens i- 
கஉலீவஸா 8,02 உ௱ஜாமெெவ 4௧௩9௦௮ ஹயா ॥ 
உாட்ெ ஹிரலலாெ தயா வா8௨டகெக வ. | 
உஷ்வபொறு Boscom ys மு உ; லொட 8ஹீ 8_தா n 
டாட, மா DRI T ய நயா 5) an8 galar | 


க௦கொடுலரர அமா வரக ஜாட .ந-கடமெ . - 
ஹ்மா ॥ க 


அவர க்காவியிவட ல ௨௬௩ 


vouuG).orwr வ கொளெ௱ம்‌ வரகொ௱ளக்ஷ8 ஹீ உதா | 

ாளய-1ஷீய4கறீ ஹா வாறாக வஜாஸவ த8]லிஓா ॥ 

நிம-ணி arial ஓ௨-இவ-ா க௦கொூடல3 Aur Oe 
. ஹயா | 

8சிகாகாஷீ பொர யலை JF தாரா 

HLF உ௱ஷிஉ Eyecare வ IR) an? gr ப்தி 

vor 6 6)G) தவல்‌. பம்‌ உலக 


உலாண-வி j 
கிராப்‌ ETAL மரயெ, யக WAQ- 
. l தி அம்‌ i 
: : a a ; 
aw ort weer w08? aD திமாம T i. 
ரராலலு ஷி ஹயா லாதில கு டெ IS sO Oa ட. 
ரமொஷா_கககெ௫ பொ m rQ a7 or O@ as) 466) G)r 8 
ட 
. sv BS a ௧௫ 
21608 TG) G)@ VO ase SO) G)g uD aD திழுரெயாஷறா ௨ ஹா | 


வெணாவீ வ ஹர.கா மமாஸெ wat ரர ஷூ.நி.தா தக 
ய l 

வணாலலிஷ வொரு றிறொ ரொழாகிவி ஹுமா |... 

BF 2 pow மாமாவா (Or spor) ஹா SHIRT ॥ 

மாராய௩ மண வ௦கீணர ஸிலிகா ரரக-ா நிகர 

யா arua A ஹா கொக்கா சல Bos grar a 


யா உட ெ wrayer Oiled vont வவ-4ஷிஜிா | 
ஹுஹிமொஷா சகா ௨0 வயதா க்ஷ ROSAT | i 


ஊஷரா சதொயஹீ_நா வ சூழெயி wat truvo | 
QAQA Oude? anerer er பெவெஷவீ விஷம proga ர 


ee ariar vai வாஞவ- லா. 


வா a. பூல்‌ Salen மொல 
TaS | 
ஷெல்‌ லவூகிரிஷா. வ case af வெலி a a sD 


wgs வா ஜிரமாளைக$ ua இய “இ உராணா௦ வள்‌ கிகிஹரகா , 


ஹவெஃஷா௦ வாருணி மஹா ஹவ- ஹவெஃஷு வா8-தீர6 it 


@Qa vores காஸா ஓத ாக்ஷ்ஸ்‌ யா வ ல8 கார்‌ 


சுஷஜாநா Jav வொஞஷா osuo? sol sr வ ast 1. 
ஹா வ மொ Avio விகா லம, ON ல.கறொய ச ॥ 


Qas கழி. Saorg was- 4 sus sr SU BoQ@rs ery - - 
ab Dor ஜாஜலா கெதி வாஹு யொ ஜியா யா y 


aveg err _தா௦ லலிரிமாக-ா௦ க்ஷ£ாரவாரிணா | 


யாக௲$தியஹா.சடணை வாடு_52மாெ2௨9 ஜாஜல(॥  — ௨௫1 


கஸமொொஃகொவாக்ண-௦ இஃ மஙிகொ_கலுடி : i 
ஹக்ஷ்வாடு 2௪ 8£.5-௫௨௦ Kl alRy 5 ௩௨௨ gH Oly i 

prg or 5 வெஸலிற சாஸ ATU ITT evar © ans aly |. 

ஜாஜூ௦ ௯உல்‌.கால வ.ஷாசி.தா-௫ வட ॥ l 

anar banaan வி_௧௦ array. 008 a7 a ஹு வொடியடி § 
'ஹவ..1_த-4ஹாுவஉ௰ ஹவ ஹி. தாவ slay, jas 

_s Our ஹுவக- வயாக ௦ ஹாயாஈண்‌ Srarany sl; | 
௨2௧௦ லூ ய 8,௦ a Dawan. a srd ॥. 

ஹூ ஹஹ ந௦ Y ஹி.௦ ANT LINO ஹுவர2. ஹி௱டி ட l 
S ௮ rge ரஷக வாஹு oral i க 
gyra gayta ஹவா உக்ிணெ Udo 'வ௩றொவ.மடி | 
ஹள8) ஹார. தா ஞ.த௩ "வாம நீரணர்‌ dsg i 

ஹு Galo ாாணீய௦ ஹஜ ல anr pT ஓ இரக உட்‌ | 
வா௫ுண-4௬௨ யு 8, Eo மி கிலா. உவ ॥ வர்‌ ல்‌ 


ore | வரக OOdSadt sly | 


வரி க்ாவியிவட்ல3  ' ௨௬௫ 


௨-௫8 8ய)8௦ foo நி.குணெ.தி அ_தவிஃய | 

ஓப உண sy BIT a Ges ட்‌ ஷணாஅராவ நதா ய il 

௨8௦ ஹூவி தஹ தா 8ய)௦ angen வாய8 ly | 

தந, Bwy GUS ஜலாவஹ ஹி தடி [] 
ஹஹாஒயிக.மி௦.5௪- Apso வாஹா £ தி கி | : 
வ காம ௦ ango யத மெவர்‌_ நாணு ae- நாடி ॥ ௩௫1 
BAL apir தவர ௦ Up) TEGO தா 5ரவிவறா)யொ? i 
uu) gQ இரஹூாஷி.யயாஹவ; ௦ s9 யெ ஜெஙீகொ.285 
மெஷ௦ as Oatrn so aur ane 8௨8 ந க்்ணொ.க௱டி. | 
மெ. eB OB) al san கரஷு விஷாத? By OTH N 

ஐ. வெணு வீணாகி grp TADA avash | 

உஷா மஜா aTa யா) rL- V ௧? il 

உமர ARABO GUT ago ஹவ-ஸீஜ வரொஹணடி | 
ஹணக்வண-௦ ou fe alge ஷுவஷைமு..நாமி.அபூ i 
காவா, STAS ENANTO Paano amoan rele | : 
San a AOO HAP TUB DTT glo ॥ l ௪0] 
லவண ag அவெ (MEET: யகது வ வ-$ஹுவாவஹ(.! : 
வூடி கொத்ப காரா அராலி i: 

Has வால ஹிரா௩உ௫ஓ௰ கி கி, வலக. விதி | 

PEN cee | க.நவம்‌ sly u 
apres rag ab Go தா வரக்8-இலலிவஜி தட... 5) 
௨௦கெஷெொலபி_த௦ மால ஒற்‌ Morar. Sad தப 1 

ரமக- ரா லவ oS 6 650 ஹலாடெ_க5 ஷீஉ மபூ | Do ஆடு 
ஒவ வோரணிவமிஉஷு நீர்வரி sys 
Aearouan§oiavo கணக ஜய sly | 

வணாலவாஹ-௨௯ னெவ ௧8-காமாஓயாஸ்றி ஸி அடி ॥ ॥ ௯௫1 


34 


௨௬௬ . காதிகா.மெ வாவ-லா டெ. 


ansa A வ து8-ம-ாவர 58a) BST yay | 
ரமா ரா8 awol வை, Qmp SyaT வஜஃயெக ர | 
abya விய௦ வாஹு ஹவஃலொஷகா௦ லவெசு ! 
ய-த2விஹி_த சொஹாடெவல- டெ து amane ॥ 
அஹாகொஷ௨௦ யஹா தவமா அலிவஜ-ஃயெ௫ | 
ab நூரேடெக ஹூஙதிஷ 8r ரஷா நா வியீயட த ॥ 
த ன்‌ ஜஹி. நஹ); வவ ஃஜெவெஷஃ யொ) கடி 
suo aar -hmo sS வாஹு மணெஷஃ 5 Lem ABL = நாட d 
பண வ Bapo- -வாகவா 2024. Opra 
. i வாஸ ofS | 
சுயிக ௩5-0 randina ட Aei ॥ ௫௦] 
-5 Sroantiu ry Gar agafo go வல விவெக.4$ | 
ஹவாஷ ௧ ௨௦லடஅாயெர வ-௫ய-4ணெசவடெ யலி y 
மஹ வூககதிணாவ_த-4 8-௨௯௦ vurew È ஒடு | 
உதா.நவாஷக௯௦ மெ ago: ம பரவல ey [நத 
ஹஷ்ஃவாணா Gi@r bro வா வொவா_நா8௦௯-பரா வாலி |” 
கிரா ண வூகாயஜெஃயஹ; ro: ஹா ஹூரதுஜா 8 ஹீ॥ - 
உ-௫0வெ-47-தாவவர்‌ Quo sr DOr ஹவ-4_௮8 உவா | 
ஹாவி oS பககக அன ஹா வொகுல.ண... os 
i l prem dir a 
கராஜபர 8 வா நாயாவா ஹா 8ஹீ சா | f 
வவ வற்‌ க்ஷ ம] ஹீயா-5 abo. பஹு onar srg | டு; 


வெ.சாலா0_ி5.-௨-:5ஹ8) க. வ வெராவகிராஹ0௭ | 


உதி காரிகாவெ, 8ஊா.தஜெ, தங்கிய 


லா௫வாீக்ஷ£வியி.ந 9 வாகாக வேட்டு 8 


மொ ஃ ௫௬ அ. ழொ, ௪௪௫௦. a 


உ 
, சிவமயம்‌ ர்‌ ர அ 
 பூபரிகைஷவிதி படல சந்த்ரிகை,  :...” 


சுபமான சகுனமானது அடையப்படுமாயின்‌ . ட்‌ பூமி 
LP க்ஷையைச்‌ செய்ய வேண்டும்‌. 


பன்னிரண்டு. வாஸ்து பேதம்‌, 


1. சைவவாஸ்து . T. ஆசுரவாஸ்து 

2. பிரம்மவாஸ்து ்‌ 8. பைசாசவாஸ்து 3 

8. வைஷ்ணவவாஸ்து 9, ராக்ஷதவாஸ்து . 

4. ஐந்திரவாஸ்து 10. வாயவ்யவாஸ்து 

5, ஒளக்ஷவாஸ்து - 11. வாருணவாஸ்து 

6, பெள திகவாஸ்து 12... ஆக்நேயவாஸ்து -வென்பன 


இவ்வடையாளங்களாற்‌ பூமியின்‌ குணத்தை உத்தம்‌: கருவான: 
வர்‌ அறிய வேண்டும்‌. a wy 


பூமிலகஷணம்‌ - சைவீபூமி, 


கோங்குமரம்‌ மருதை: அரசு” விளாம்ரம்‌ அசோகரம்‌ ஆச்சாமரம்‌ 
நிலைத்தாமரை லுளகி. அறுகு. விஷ்ணுக்ராந்‌.தி எலிக்கா:துக்கீரை 
இலவு மலைநன்னாரி புரு கிளி அன்னங்களாலும்‌.. are eee oe 
பத்தி ப்பது சைவீ பூமியாகும்‌. . ... a . 


பீரம்மப்மி; 


வில்வபத்திரம்‌ முருக்கு விச்வாமித்ரம்‌ நாணல்‌ மான்‌ நல்ல 
பரிமளமுள்ள ஹோமத்திரவ்யங்களால்‌ த்த பு ees 
தருவதான பிரமபூமியாகச்‌ சம்மதிக்கப்பட்ட து... : 


வைஷ்ணவ பூமி, 
தும்பைச்செடி புளியமரம்‌ புங்கமரம்‌ "மூங்கில்‌ பருக்க க்கு 
செம்பருத்தி அன்ன ப்பக்ஷி சாமான்ய பக்ஷி மிருகங்கள்‌ முள்ளில்லாத 


விருக்ஷங்களோபுங்‌ கூடின து. மனிதருச்குச்‌ சூரத்வ க க 
கொடுப்பதான விஷ்ணுவின்‌ பூமியெனக்‌ கூறப்பட்ட து. ' 


ஐந்திரபூமி. 
வாழை: பலா மாமரம்‌" _சுரப்புன்னே மகிழமரம்‌ பா திரிமரம்‌ 


நொச்சிலி நெல்லி கருநெய்தல்களாலும்‌, வைசியர்‌... சூத்திரர்களாலும்‌ 
வியாபிக்கப்பட்ட. து இந்திரன்‌ பூமியெனச்‌ சம்மதிக்கப்பட்ட து,” ....-. 


2dr of காதிகா.மெ o-@ateorG)».. 


பசுபூமி, 


பா திரி அகில்களின்‌ பரிமளங்களால்‌ நிறைந்த தும்‌ தன தான்யங்‌ 
கீளின்‌ ச்ம்பத்தைத்‌ தருவதும்‌, அழிஞ்சல்‌ விருக்ஷங்களாலும்‌ பூனை 
கீரிப்பிள்ளை முயல்‌ உடும்பு சகோரபக்ஷி செந்நாய்களால்‌ வியாபிக்‌ 
கப்பட்ட தும்‌, ஜனங்களுக்குச்‌ சம்பத்தைப்‌ பூர்த்தியாகத்‌ தருவதாயும்‌ 
செளர்ய வீர்யத்தைத்‌ தருவதாயு முள்ள து பசுவின்‌. பூமியாகச்‌ 
சம்மதிக்கப்பட்ட து; 


பூதபூமி, . 
பெருதொச்கில்‌ குருக்கத்தி அறுகு அழிஞ்சில்‌ முருக்கு மல்லிகை 
அலரி இலுப்பைகளாலும்‌ அவ்வாறே விபூதி பரிமளங்களோடு கூடி 
வியாபிக்கப்‌ பட்டதாயும்‌, மனிதர்களுக்கு அன்னத்தையும்‌ புஷ்டியை 
யுத்‌ தடிவதாயுமுள்ளது பூதபூமியாகும்‌. 
ஆசுரபூமி, 
` செராமரம்‌ பெரியமரம்‌ துஷ்ட ஜந்துக்கள்‌ வெங்காயம்‌ வேடர்‌ 
மருதைமரம்‌ பரந்து முதலான ஸமஸ்த துஷ்ட ஜந்துக்களோடும்‌, 
துர்கந்தத்தோடுங்‌ கூடினது யுத்தத்தைத்‌ ROMS அசுரபூமி 
யெனச்‌ சம்மதிக்கப்பட்டது. 


ப்பம்‌ 


இலவமரம்‌ மகிழமரம்‌ தான்றிமரம்‌ நறுவிலி மரங்களாலும்‌.. 


கழுதை ஒட்டகம்‌ பன்றி நரிகளாலும்‌, சண்டாளர்‌ வேடர்களாலும்‌ 
வியா பிக்கப்பட்டதாயும்‌, துர்க்கந்த முள்ளதாயும்‌, சவிட்டுநிலமாயு 
மிருப்பது ஸமஸ்த சாத்திரங்களாலும்‌. , , ஸர்வநாசத்தோடு கூடின 
பைசாச ்‌ பூமியென தினைக்கப்பட்ட து. ' 


ராக்ஷதபூமி, 


. சண்டாளர்‌ விஷம்‌ திருடர்‌ தலைநோய்‌ முதலானவைகளாலும்‌; 
மிளகு வெல்லம்‌ பரிமள வஸ்துக்களாலும்‌  நிறைந்ததாகிய து 
Gana ah TOREEN ராக்ஷத பூமியாகும்‌. 


வாயு பூமி, 


குள்ள நரிக்‌ கூட்டங்களால்‌ நிறைத்தது! சுவர்க்கோழி. பருக்‌' 


காங்கற்களோடு கூடினது துக்க நிர்ப்பாக்கியத்தைத்‌ தருவதான.த்‌ 
வாயுவின்‌ பூமியெனக்‌ கூறப்பட்டது. 


வருணபூமி. 


தி பாக்கு மரங்களாற்‌ தத்‌ ஸமஸ்த. கத்தியைத்‌ “தருவது 
வருண.பூமியாகும்‌,. .' : : E sok, - 


லவ arD 3° ௨௬ 


அக்நேய்பூமி, 

-சதுரக்சள்ளி நறுவிலி முதலானவற்றேோடும்‌, : முறட்டுப்‌ பருக்‌ 
காங்கற்களோடுங்‌ கூடினதாயும்‌, சவட்டு நிலமாயும்‌ தண்ணீரில்லாத 
தாயு மிருக்கிறது . ஸமஸ்தத்தையுங்‌ ட டட அக்னியின்‌: பூமி 
யாகும்‌. 

சாதுர்வர்ண பூப்ரயோஜனம்‌. ' 
சிவத்தின்‌ ப்ரதேசத்தில்‌ சிவபூமியும்‌, விஷ்ணுவின்‌ பிரதேசத்‌ 
தில்‌ விஷ்ணுபூமியும்‌, டு! பிரதேசத்தில்‌ தத ப அறப்‌ 
பட்டது. 
சிவ பூமியானது அந்தணர்‌ முதலானவர்கட்‌ குரியதாகும்‌. சிவ 
பூமி பிரமபூமி விஷ்ணுபூமி ஆகிய இவை ஆதிசைவர்‌ வைதிகர்‌ 
வைஷ்ணவர்கட்கு முறையாக விசேஷமாக ஆகும்‌; - 


அரசர்கட்கும்‌ . வைசியர்கட்கும்‌ பசுபூமி உபயோகமாகும்‌. 


சூத்திரர்கட்குப்‌ பதடூமி SO Sete ase MESES? வருண பூமி 


சிறந்தது, 
அடியிற்‌ கூறிய யாவும்‌ டபக்‌ ப wines 

பட்டன. 

யாதொன்று . பிசாசின்‌ பூர்வெனவும்‌ அசுரர்பூமியெனவம்‌ 
ராக்ஷதர்‌ பூமியெனவும்‌ சம்மதிக்கப்பட்டதோ அது இச்‌ சாத்திரத்தில்‌ 
அந்திமர்கட்குக்‌ கூறப்பட்டது. அப்பூமியானது எருதுகள்‌ . பூட்டிய 
களப்பையால்‌ வெகுகாலம்‌ பிளந்து அநேகமுறை உழப்பட்டதாக ஒரு 
வருடத்திற்கு மேல்‌ கிரகிக்க வேண்டும்‌. 


அநுலோம ஜாதிகட்குப்‌ பூமியானது க்ஷேத்ர மிருப்பதற்குத்‌ 
pamti கூறப்பட்ட து. ன 


வாஸ்து பூமியின்‌. இருவகைப்‌ பேதம்‌, 


eure துவிற்மு யோக்யமான பூமியான து டட 
ஜாங்கல-மெனவும்‌ இருவகைப்படும்‌. 


ஜாங்கலபூமி லக்ஷணம்‌. 


ஸ்திரமமயும்‌ மிகவும்‌ பெரியதாயும்‌ யெரிப பருக்காங்கற்களை 
யுடையதாயும்‌, மிகவும்‌ பள்ளமாக வெட்டப்படினும்‌ மிக அற்பமான 
உப்பு நீரோடு தாயு முள்ளது ஜங்க்‌ ee P 
தாக ஆகும்‌. = 27. = Pe 


௨௭௦: atarsa உ௫வ-ல்மெஃ 


அநூபபூமி லக்ஷணம்‌. 
Lo: இம்பற்‌ புஷ்பங்களால்‌ நிறைந்திருக்கப்பட்டது, முனைத்திருக்‌ 
கிற செங்கழுநீர்‌ நெய்தற்‌ புஷ்பங்களை யுடையது, சூக்ஷ்மமான 
மணல்களை யுடையது. கிருஷி செய்யத்‌ தகுவது, உயரவெழும்பி வரு 
கிற ஜலத்தை யுடையது மாயிருக்கிற பூமி ஆநூப மென்னும்‌ மிகுந்த 
ஜலமுள்ளதாக ஆகும்‌. l 
l “சாதாரண பூமி, 
அடியிற்‌ கூறிய ஜாங்கலாநூபங்களுடன்‌ சேர்க்கைக்‌ குண 
முள்ள து சாதாரணமென நினைக்கப்படுகிறது, i 
-.. ஜூங்கலப்பூமியின்‌ பலன்‌, 
வாழை பனை ப்லா முதலான மரங்களி! னுற்பத்தியை யுடையது 
ஸமஸ்த பயிர்கட்கும்‌ தகுதியானது, புஷ்பங்கள்‌ பழங்கள்‌ சுகமாக 
உற்பத்தியாவதுமான து ஜாங்கலமாகும்‌. ன கு 
அநூபபூமியின்‌ பலன்‌. 
(6 ஸமஸ்த ருதுக்களிலும்‌ சுகத்தைத்‌. தருவது ஸமஸ்தமான பேர்‌ 
களுக்கும்‌ அநுகூலமானது ஆநூபமென இச்சிக்க ப்படுகிற து. 
த சாதாரணபூமியின்‌ பலன்‌. 
ட்‌ வரில ஆநூப ஜரங்கஎங்களின்‌. சம்பர்க்கத்தோடு கூடின து சாதாரண 
மென உதாரிக்கப்படுகிற Se ்‌ ie 
| வாஸ்து பூமியின்‌ சதுர்வித பேதம்‌, . 
C பத்மகம்‌, பத்ரகம்‌, தூம்ரம்‌, பூர்ணம்‌ என நான்குவிதமாகும்‌. 
பத்மக லக்ஷணம்‌. 
வழவழப்பு சமமான ஸ்பரிசத்தை யுடையது : நல்ல பரிமள 
முள்ளது நல்ல த்வனி யுள்ளது கெட்டியா யிருப்பது கைகளின்‌ 
சிறங்கை மாத்திரந்‌ தோண்டுவதி லுண்டான ஜலத்தை யுடையது 
பத்மக மென்னும்‌ வாஸ்‌ து ஆகும்‌ 
த ` பதீரக லக்ஷணம்‌, 
இ கிழக்கு... வடக்குகளில்‌ ஜலத்தையுடையதாயும்‌, ்‌ பயிரை 
யுடைய்தாயும்‌, தென்திக்கில்‌ .சுககரமாயும்‌, முன்பாக வனத்தை 
யுடையதாயும்‌ அழகாயும்‌ மிகவும்‌ சாரமாயும்‌, பிரசித்தமாயும்‌ கிழக்கு 


- ல வற க்ஷாவியி உடல: உளக: 


வடக்குகளில்‌ விலாமிச்சையோடு கூடினதாயும்‌, நல்ல திரவியத்தை: 
யுடையதாயும்‌. ரம்யமாயும்‌ யோக்யருக்‌ கிடமாயு ।மிருக்கிற விடம்‌ 
பத்ரகம்‌, : ம்‌ 
பூநர்ணக தூம்ரக லக்ஷணம்‌, 
பூர்ணகமும்‌ தூம்ரகமும்‌ எக்காலத்திலும்‌ . ஆக்நேய திக்கு 
வாயு திக்குகளை யடைந்திருக்கும்‌. 
வாஸ்துவின்‌ உத்தமமாதி சதுர்வித ஐலபேதம்‌. 

உத்தமம்‌ மத்திமம்‌ அதமம்‌. நித்யம்‌ என. வாஸ்‌ துவானது 
தான்குவிதப்படும்‌. 
ட்‌ உத்தம லக்ஷணம்‌. 


, பத்தி தண்டப்‌ பிரமாணமுயரமும்‌ ஆறு தண்டப்‌ பிரமாணம்‌ 
தாழ்வுமான ஜலாசயத்தோ டிருப்பது உத்தமமாகும்‌. 


மத்திம அதம லக்ஷணம்‌, 


ஓர்‌ சாணளவினா லளக்கப்பட்ட து மத்திமம்‌, ஓர்‌ மிதத்தல்‌ 

அளக்கப்பட்டது அதம்ம்‌, உ கர l l 
நித்ய லக்ஷணம்‌, 
y "மந்தமாகவும்‌ மத்திமமாகவும்‌ துரிதமாகவு மிருக்கிற தண்ணீர்ப்‌ 
பெருக்கோடு கூடினதாயும்‌ ஓர்‌ முழத்ஜைப்‌ பார்க்கிலும்‌ அதிக 
பள்ளமாயு மிருப்பது நிந்திக்கப்பட்ட நித்ய வாஸ்து வெனக்‌ கூறப்‌ 
பட்டது. l l 1 
| சாதுர்வர்ண பூலக்ஷணம்‌, 

நான்கு கோணமாகவும்‌ . சமமாகவு மிருப்பது தேவர்கட்கும்‌ 
அந்தணர்கட்கு முரியது, எட்டு ஆறு நான்கு கோணமுள்ளது அரசர்‌ 
கட்கும்‌ வைச்யர்கட்கும்‌ தகுதியான து. உத்தமரான ஆசிரியரான 
வர்‌ சூத்திரர்கட்கு முறைமையாய்ச்‌ செய்யவேண்டும்‌, a 

l கிழக்கு திக்கில்‌ (நீண்ட வாஸ்து சிறந்‌ a த்‌ 
திப்‌ நீத்து. தெற்கு வடக்‌ 

தீண்டவாஸ்து மத்திமம்‌, - வெண்மை திறம்‌ சிவப்பு நிறம்‌ மஞ்சள்‌ 
நிறம்‌ கறுப்பு நிறமுள்ள பூமிகள்‌' பிராம்மணர்‌ முதல்‌ முறையாகக்‌ 
கிரகிக்க வேண்டும்‌. ்‌ கவ! 
ர்‌. மிகச்‌ சிறந்த பூமி, 
டட மத்தளம்‌ புள்ளாங்குழல்‌ - வீணை முதலான பெரிய த்‌ 
களோடு கூடினது, ௬ரப்புன்னை ஜாதிமல்லி. தாமரசம்‌ தான்யம்‌ 


௨௭௨ ariar DOB as Darts) Dea 


பாதிரி முதலான புஷ்ப பரிமளங்களோடு கூடின து, நெய்‌ முதலான 
கந்தங்களோடு கூடின து, ஸமஸ்த விதைகளும்‌ முளையும்‌. படியானது. 
மாயுள்ள பூமி சிறந்தது. 
சுகத்தைத்‌ தரும்‌ பூமி, 

ஒரே வர்ணம்‌ . திட்டமாய்‌ மழமழப்பாய்‌ சுகமான .ஸ்பர்சத்‌ 
தோடு கூடின து, மேட்டுப்பாங்காக வில்லாதது, வெளியரனவிடம்‌ 
நிசச்சந்தம்‌ மிகவு ஞ்‌ சுசகரம்‌, கசப்பு கார்ப்பு துவர்ப்பு தித்திப்பு 
புளிப்பு உப்பு என்கிற ஆறு ரசங்களோடுங்‌ கூடினது தகுதியானது 
வலஞ்சுழிக்கும்‌ ஜலத்தோடு கூடின து, முழப்பிரமாணத்தில்‌ தண்‌ 
ணீருயரக்‌ கிளம்புகிறது, மண்டையோடில்லாத து, கல்லில்லாத து, 
புழுக்கள்‌ புற்றுக ளில்லாதது, வெடிப்பு. எலும்பில்லாத து, சூக்கும 
மணல்களோடு கூடினது, நெருப்புக்‌: கரியில்லாதது, மரத்தின்‌ 
வேரில்லாதது, சேறில்லாதது, பள்ளம்‌ புதர்‌ வெடிப்பு ஒட்டுப்பாளம்‌ 
இல்லாதது; சுக்காங்கல்‌ சாம்பல்‌ இவைகளில்லாதது, அம்பலம்‌ 
பெளத்தாலயம்‌ இவற்றினருகிலிருக்கிறதுமான க்ஷேத்ரமானது 
ஸமஸ்த சுகங்களையுந்‌ தரும்‌. as 


துக்கத்தைத்‌ தரும்‌ பூமி. 

துஷ்டப்‌ பிராணிகளினருகி AGIUS அரசனுடைய வீட்டைச்‌ 
சார்ந்திருப்பது தேவாலயத்திற்குச்‌ சமீபத்தி - லிருப்பது; முக்கியமா 
யுதவியில்லாத முள்மரங்களோடு கூடின து, சண்டாளர்‌ குடியிருக்கு 
மிடம்‌, Hays தாழ்ந்த வேலை செய்கிறவர்களுடைய. வீட்டைச்‌ 
சார்ந்திருப்பது, ஒன்று இரண்டு மூன்று நான்கு வழிகளாற்‌ சூழப்‌ 
பட்டது, பஹிரங்கமில்லாத மார்க்கத்தையுடைய து, பரமசிவத்தின்‌ 
பூந்தோட்டத்தோடு கூடினதுமா யிருப்பது யாதோ அந்த க்ஷேத்ரத்‌ 
தையும்‌ வர்ஜித்தல்‌ வேண்டும்‌. , இவ்விதமான வாஸ்துவானது 
ஸமஸ்தர்கட்கும்‌ தோஷகரம்‌ ஆகும்‌. : 
| இங்ஙனமாகிய வாஸ்‌ துவில்‌ “ஆசையின்‌ பெருக்கால்‌ யாது 
கருமம்‌ எந்தக்‌ காரணத்தாற்‌ செய்யப்‌ படுகிறதோ அந்தக்‌ காரணத்‌ 
தால்‌, மகாதொஷத்தைத்‌ தருவதான அதை அவச்யமாக நீக்க 
வேண்டும்‌. நு i 
.. ஜாதியாசார பூமி, 

தாழ்ந்த ஜாதியாருக்‌ குத்தேசிக்கப்பட்ட து உயர்ந்த ஜாதி 
யாருக்ரு விதிக்கப்படுகிற து.. உயர்ந்த ஜாதியாருக்குக்‌ கூறப்பட்டது 


தாழ்ந்த ஜாதியாருக்குக்‌ கூடாது, “அது ஸமஸ்தமாகிய தேவர்கட்‌ 


கும்‌ ௨பயொகமாகும்‌. கலந்த ' வர்ணத்தோடு கூடின 
ஜாதியிற்‌ பிறந்‌ தவர்கட்கு மிகவும்‌ சிறந்தது. - ae 


பூமி: சங்கர 


ஊவா கூாவியிஉட_ 9 5 ௨௭௩ 


பூசகுனம்‌. 

பூமியைப்‌ பள்ளஞ்‌ செய்து, : அப்பள்ளமானது அதனுடைய 
மணற்களாலேயே தூர்க்கப்படுமளவில்‌, மணல்கள்‌ அதிகம்‌ குறைவு 
சமம்‌ இவ்வண்ணமாக விருக்குமாயின்‌ முறையாக உயர்ந்த ஜாதி 
அதற்குத்‌ தாழ்ந்த ஜா தி, நான்கு வர்ணத்திற்கு மப்புறப்பட்ட சங்கர 
ஜாதியாருக்கும்‌ பயன்படும்‌. அம்மிகுதியான மணல்களை நிறைசெய்‌ 
தால்‌ பலத்தினளவினால்‌ அறுபது நூறு பலம்‌ அல்லது ஆருயிரம்‌ 
பலம்‌ (அதாவது எட்டே முக்கால்‌ மணங்கு) இருக்கவேண்டும்‌. 


ஜல புஷ்ப பரீக்ை, 


ஓர்‌ பள்ளம்‌. செய்து, குடத்தில்‌ ஜலங்கொண்டு அதிற்‌ புஷ்ப 
மிட்டு அந்தப்‌ புஷ்ப ஜலத்தை .அப்பள்ளத்தில்‌ விட்டால்‌ அந்த 
ஜலம்‌ அடங்கின குமிழியுடன்‌ வலமாய்ச்‌ சுழன்றால்‌ சிறப்பாகும்‌, 
புஷ்பம்‌ AAi h திருக்குமா யின்‌. மிகவுஞ்‌ சிறப்பாகும்‌. கவிழ்ந்திருக்கின்‌ 
சிறப்பில்லை, i i 


அங்குர :பரிகைஷை, 


யாதொரு பூமியிற்‌ கடுகாவது எள்ளாவது. விதைக்கப்பட்டு, 
முளையானது மூன்றிரவிற்‌ குள்ளாக முளையுமாயின்‌ அது மங்களகர 
மான பூமியாகும்‌. ்‌ i 
்‌ பிரமாண பலன்‌. 

கிழக்கு வடக்காகப்‌ போகிற பூமி சிறந்தது. நான்கு பக்கத்தி 
லும்‌ சதுரமாகப்‌ போகிற பூமி மத்திமம்‌. அது வீடு முதலியவற்றுள்‌ 
கொள்ளத்‌ தக்கது. . அதுவும்‌, 'சிறந்த குணங்களோடு கூடின துதான்‌ . 
யெளவனமுள்ள வுயர்ந்த ராஜாவினுடைய பட்டனமாயும்‌, நியா 


யமா யடையப்பட்டதாயும்‌ இருக்கிற பூமியானது சம்மதிக்கப்ப்ட்ட து. 


த்து . இவ்வாறு பரீக்ஷித்து வெகு குணங்களோடு கூடினதாகிய 
பூமியைக்‌ கிரகிக்க வேண்டும்‌. பிரவேசிக்குங்‌ காலத்தில்‌ நன்றாக 
வேதாள முதலான ஐந்‌.துக்களுக்கு பலியிடல்‌ வேண்டும்‌. .. 


பதினோராவது - பூபரீகைஷவிதி படல” *ந்த்ரிகை முற்றிற்று, 


ம. we பல்லில்‌ Ta 


35 


ஜூவொலைிலியி 


ம ட... anaa lana வூஹாடா.ச ௨ ஹ்‌ anger 1: ae 


சப அ) ஷா. an @)artag iro வ eaa mendo: பெ a~“ 


TUTO eo: சஹா A oe eras 
..." விவதஜி- த | 


சூலிபொெவகாலொ௫ 8) 58 ௨௯௦ மாவ௱ஹ௦வடி_த$ ॥ 


வஹாஜ.ல-இஷணொெடத ஸஷொஷிஷ. . ஜொ.கறீயக3 | 
விதா. கக்வ மா oes சாாலெகு a I 


ஹீாரஹணாறு லொஜயெ௫ உ-வ-௦ asnan rano. 


வாவயெ ச. த | 


நவலா.மா௦ யாரா ககா ஷீஷஹா_நாடி.த3 & Bra ॥ 


pump nad EEU] 8, ணாதெெு வாஹுவி௫ | 


டு லாடு வஸஷொசகு & sarod ாகஷவா$்‌ ர்‌ 1௫ 


ஹெ வலவ ஷிதா௦ wH Brr மரஹாதி வாலு௩டு , 
அடம்‌ அடா எதற்கு 'ஹெஷா௦ 

: ்‌ ன்ஸ்‌ டன்‌ 
கரி திவி வெடடிவொ agua 


guruo a வகு வவ anatra anoa DBUs oi 


prin eens Bure @e 


த , வொஷ்ெசு | 


uw 


ணட A 


„Qy Qanad IERE வாகா? உடல? no. 


Quurec =. எ 
பன்‌ 


Ale. -மொஃ௦ ௫௪௫௭ 


smn O © came 


© 


-~¢ ய 


a 
சிவமயம்‌. 


பீரவேச பலி: படனீசர்த்ரின்க,.. 
பலியிடவேண்டு மிடம்‌. 


ஸமஸ்தமான கிராம முதலானவை மாளிகை மூதலானவை 
வீடுகள்‌ மற்ற ஸமஸ்தங்கட்கும்‌ லன்‌ காலத்திற்‌ Bane 
சொல்லப்படுகிறது. 


பலியிடுங்காலமும்‌ இடுவோர்‌ லக்ஷணமும்‌, 


இரவிற்‌, குற்றமில்லாத சுபமான முகூர்த்தத்திலும்‌. நக்ஷத்திரத்‌ 
திலும்‌, ஆதிசைவ குலத்திற்‌ பிறந்த விஸ்தாரமான கூர்மையுள்ள 
ஆசிரியர்‌, ஐந்தவயவங்களிலும்‌ பூஷண மணிந்து கீரீடந்‌ தரித்து. 
மேல்‌ வஸ்திரத்தோடு வெண்‌ க்கக்‌ Srnec ec xd 
eae பலியை ஆரம்பிக்க. வேண்டும்‌. ' 


முன்னே பிராம்மணர்களைப்‌ புசிப்பிக்க வேண்டும்‌, o 
புண்யாகவா சனஞ்‌ செய்ய வேண்டும்‌. 


பலிக்‌ கிரியை, 


oT er ஒன்பது பிரிவுசெய்‌ து பிரமஸ்தானம்‌ முதலாக நவ - 
சந்திகளிலும்‌ இனி சொல்லப்‌ போகிற மந்திரத்தால்‌, . வாஸ்து 


சாஸ்திரத்தை யறிந்தவன்‌ பலியை கொடுக்க சவண்டும்‌, 


இந்தப்‌ "பூமியில்‌ வசிக்கிற ya பிசாச ராக்ஷச. கணங்கள்‌ 
யாவும்‌ சிக்கிரம்‌ ஸ்வேச்சையாகப்‌ போகவேண்டும்‌; இந்த பூமியை 
வாஸ்‌ துவிற்காக க்கல்‌ போகின்றேன்‌ என்பது! 


தயிர்‌ நெய்‌. பக்ஷ்யம்‌ இவைகளோடு கூடின அன்னங்களால்‌ 
அவைகட்குப்‌ பலியிடல்‌ வேண்டும்‌... சங்கீத்‌ வாத்ய வேதகோஷங்‌ 
களாற்‌ கோஷிப்பிக்க வேண்டும்‌. முன்னர்‌ ப. க்‌ 
பிறகு ஸமஸ்தரையும்‌ பூஜிக்க வேண்டும்‌, ` 


7 பன்னிரண்டாவது- BL kar sats படல சல்‌ இரக்க i 


தல ப்‌ 


ம-இவறி ம ம்‌ andus? ்‌ 


PET வூலாடெ afaro குஃயபாகஹாடெதா venue | 
வஹாடெநா நனம்‌ aano உ அரிய ந.க 
ர 


ஹுவலிஷொ சீரிய) வவ ்பொடெொவரி வி | 
oN sag eS ergo வ-௫ .தாரரசமி poor நித 


ஹவ-௱தளஷயி.மல நி௦நமால aaO sh | 
ஹ்‌ ஹவவஹ.8௦ enone ail Fan வில Das) sly £ 


w/ 


ஹாஹ்‌ வடமெஙஹெந Ida வ$யிஷி. தடி | 
iad வியாடெ ந மாலவஹஷாகஷடடெ ௪.3௮? i 


5 S? ௯௩௦௨௦ angoa திவு விஉ ௧-ஒமயிரொவயெ௫ | 
வெகா காச சாவிய Cy ey Halvor ்‌ ௫ 


-5.53 கக மிம 2 உவிஷ ஜயா௱யா | 


யாய eyerail 50 apayo வரிஷிணெச வ ayp க்திண le ॥ ரகு 


BOS வாவி கிவி; விலை a's 


-கஹாஒடுழ$ வலா ஷு, .வவடபெமரா. யொ ஹயா a 


கிக்ஷா -நீகயா. -5.59 @yrase BQ உ -டிதிவறி., ஹெ | 
garu- கமா ashr ஸ்லம்‌ gain u 


வூவெமர mis-to வலி Qama vE ser PA வள | 
V rory wE s Agapo வரயக்பெொஷெொ. ன்‌. ர 


சாடிள பவம்‌ காய ஹெ, 
ல ஊச , 
anarto pss 53 3 சைப a உ Drader po ஷா௱_த% N ௧௦ 


varv, ஊவியிஉடம்‌? tor ei 
5 By உ௱ம.ர.சிவெரொ தா Suv ap? கி௦விலிஷட } 
angn8 mr Br eto வாவா ஊ-தி8யெ) ௩0 AO நா 


அத மொஷி_தெகொயெந ஹாய௦ vso வூவாயெக ; 

உல காஜா விகெ அஹ உய வீகா மு enolase ॥ 

வரில வாஹு.நி வய-ஹ பரமா: ந aes | 

௨28௦ வீய-48ரஹாய _ந8ஹெசஹு viar வவ ॥ 

2s OS Faraz», UU LER மல வாத? வா்‌ EDUR l 

ANT GUD ஷ௦ ஜூ me TOS அஹ; ௦ awa kanong ॥ 
~~ 

AA argu val Bruo res UU —nG)as. WOT BY) நக்ஷய$ : 

க்ஷி வா உண கரகா வறிகஷ£ஷு வாவொ௯ A 

மகா UUS ஹா? eyra- மிரீஷ்பெகு | | 

asy -இ.5௦ Cag Ho SRap 8.38 லா Ly wA ॥ i 


சஜ ந தன of Bo OPE TENE] ஸூசி.தி-4_தா | 


| _தடெதா of நண ஹீ.நா ஹட Sab sr விதா । 


ஐய௦ வாக்கா கதவ ey Qanu ரம்பை வாரா , 
ஹவெ ஷா8வி வாஹு௫இ_நா௦ ஹா” -50 ஹாயா௱ணீ 8 -sra 


வ alo உறி, ஹு கரவா 553 க்ஷ-ண$8ராலெக r ச 
ஜதி காரிகாவெட sanr: sA, கி.யாவர்லெ 
௨-௫உறி.*) ஹவியி.ந-ர8 Sy lure. va? படல? 1 


agras- சகம்‌... ஆடுஜாக ட சட] 


ல 


டம்‌ ம்‌ 1 saig 
z rs “சிவமயம்‌ 


பூபரிக்ஹவிறி படல. “சந்த்ரிகை,்‌ ட 


ல பரிக்ரஹக்கரியை... 


பிறகு PE ஸ்நானஞ்‌ செய்தவராயும்‌, அலங்கரிக்கப்பட்ட 
வராயும்‌,: மேல்‌: வஸ்திரத்தோடு “கூடினவராயும்‌ - புதிதான. : வஸ்தி 
ரத்தைத்‌ தரித்தவராயுமுள்ள ஆசரியர்‌. பூமி ஸ்வீகாரத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌, 

. நன்றாக மெழுகப்ப்ட்ட... பூமியின்‌. மத்தியில்‌ ஸமஸ்தமாகிய 
தரன்யங்களின்‌ மே லிருப்பதும்‌, வெண்சந்தனத்தாற்‌ பூசப்பட்ட 
அவயவங்களை யுடையதும்‌, மாவிலை அரசிலைகளை முகத்திலுடைய 
தும்‌ ஸமஸ்தமான. சிறந்த மூலிகைகளை . கர்ப்பத்திலுள்ள -நதிஜலங்‌ 
களாற்‌ பூரிக்கப்பட்டதும்‌ சிறப்பான - வஸ்திரத்தைத்‌ அரித்த தும்‌ 
வெளுப்பான நூல்சுற்றி ய்லங்கரிக்கப்பட்ட தும்‌, ஆசனத்தோடு கூடின 
தும்‌ தேசத்தோடு கூடின தும்‌, 5 சிவத்தால்‌ வசிக்கப்பட்ட தாயு மிருக்‌ 
கிற கும்பத்தைக்‌ குருவானவர்‌, : CEMEL சந்தனம்‌ . புஷ்பம்‌ 
அக்ஷதை இவைகளாற்‌ பூஜித்துப்‌ பிறகு கும்பத்தை உயரத்‌” தூக்கிப்‌ 
பிராமணர்‌ கிரசில்‌ எடுப்பித்தல்‌. வேண்டும்‌. 


பிறகு த அங்ஙனமே .கும்பத்திலிருந்‌ து. வெளிவந்து டைட்‌ 
மற்‌ பெருகிவருகிற ஜலத்தினாற்‌, பிரஜைகட்கு அநுகூலத்தை 
தியானித்தவராய்‌. வேதம்‌. சங்கீதம்‌ குல ஸ்‌,திரீகளின்‌ சிறந்த த்வனி 
களாற்‌ சீக்கிரமாகப்‌ பிரதக்ஷிணமாகச்‌ சுற்றுதல்‌ வேண்டும்‌.. அவ்‌ 
விடத்திற்‌ சற்று... சர்வகாசித்துக்‌ n கிழக்கெல்லை : முடிவில்‌ அந்த 
ஜலத்தை . யடைவிப்பிக்க. வேண்டும்‌. - அதிலிருந்து அவ்வாறே 
அக்னி நிருதி வாயு ஈசானர்களுடைய திக்குக்களில்‌ அடைவிப்பித்‌ து 
மீட்டும்‌ கிழக்கு திக்கை அடைவிப்பிக்க வேண்டும்‌. 


பிறகு பூமியைப்‌ பரிக்கிர்கிக்கிற கார்யத்திற்‌ “ab Apr rere: . 


ஆசார்யர்‌ முதலானவர்களைப்‌ பூஜித்துத்‌ தக்ஷிணையைக்‌ கொடுத்தல்‌ 
வேண்டும்‌. வித்வானானவர்‌ பிரவேசிப்பதற்காகப்‌ பலியையும்‌, பூமி 
பரீக்ஷை பூபரிக்கிரகங்களையுஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌; 


தேவபூஜா விஷயம்‌. 
'கிராமத்திற்‌ கங்கமாகிய தேவதா விஷயங்களில்‌ வெவ்வெருகப்‌ 


பூஜிக்கப்படா.து. அவ்விடத்தில்‌ ஆதியிற்‌ கர்ஷணத்தைச்‌. செய்ய 


உறி 2, ஹாவியி௨டஓ? ௨௭௯ 


வேண்டும்‌. ஸ்வதந்திரங்களால்‌ ஸமஸ்தத்தையும்‌. செய்ய: வேண்‌ 

டும்‌, ஸமஸ்தத்தையும்‌ சிரத்தை வித்தாநுசார ஸ்வதந்திரமாகச்‌ 

செய்யவேண்டும்‌. கிரரம. நிர்மித விஷயத்தில்‌ துர்க்கையை எல்லை 

ர ae nual Mag oe, க்ரியை செய்ய ' வேண்‌ 
LOe E na ட Sa 


“tb ஜல eg 


சுப தினத்தில்‌ பத்தியில்‌. ஓர்‌ முழ பள்ளஞ்‌ லு oases 
துடன்‌ கூடியிருக்கிற. தீர்த்தத்தால்‌, மாலையில்‌ பள்ளத்தை நிரப்ப 
வேண்டும்‌ குருவானவர்‌ .அ.ந்‌ தப்‌ பள்ளத்திற்குத்‌, தரீப்புத்தால்‌. 
பரப்பப்பட்ட சமீபப்‌ பிரதேசத்தில்‌, ஜலத்தைப்‌ பானஞ்‌ செய்து 
நித்திரை: செய்ய alee Oss A 


ஓ பூமிதேவியே ! i இவ்வாஸ்‌ தவில்‌, தன சான்யத்‌ துடன்‌. ர விருத்தி 
யடைய்‌ வேண்டும்‌. உத்தமமாகிய பர்ரக்கிரம்த்தை அடைந்து. சிவ்‌ 
சத்தியா க ஆய்விடு. - உனக்கு நம்ஸ்காரம்‌ ' என்றிவ்வாறு.” கூறி உய 
வாசஞ்‌ செய்து, சுத்தமான அவயவமுடை யவனாய்க்‌ காலையில்‌ 
பள்ளத்தைப்‌ பரீக்ஷிக்க வேண்டும்‌. பள்ளத்திற்‌ ஜலம்‌ அவ்வாறே 


இருக்கின்‌. சகல்‌:.சம்பத்து மடைவிக்குமென க்ரஹித்தல்‌ வேண்டும்‌, 


பள்ளத்‌ திற்‌ ஜலம்‌ ஊறியிருக்குமாயின்‌ நாசம்‌, உலர்ந்திருந்தரல்‌ 
தன தான்யக்‌ குறைவுண்டாகும்‌. பகலிலாவது n செய்து 
சோதனையை... Panes செய்ய வேண்டும்‌; 0: 


நூறடி தாரஞ்‌: சென்று : திரும்பி வந்து பார்க்க வேண்டும்‌. 
பள்ளத்திற்குள்‌ ிருக்கிற்‌ ஜலம்‌. க்‌ BRE IPEER 
oaa அஜ்குலத்தாற்‌ குறைத்திருக்குமாயின்‌. . 


இப்‌, பரீனைையான்து செய்யத்‌ ம்‌: esa வாஸ்து 
கட்கும்‌ சாதாரணமாகச்‌ சம்மதிக்கப்பட்ட து. இவ்வாறு பூமி ufa 
கிரகத்தைச்‌” செய்து. “பிறகு, பூமியின்‌' “வ பி்‌ 

கவண்டும்‌ மூதலை ஆரம்‌ த்தல்‌ 


துட்டன்‌  மபரிகாஹலிதி ப படல சத்த்ரகை மத்தித்து is 


x “3 2 a sy > 
= BO ae n eS MEG? ட 


ஓ-சஷ-4ணவியி£ 
sae aurro easar 2,788 Bro a) கஷ.ணடி ! 
av G)U0 ser 'வரஷலள உளை Urean por ஸு .ஓஹய_கள U 
சுஹொ.க.நாஷிக ஹாணள மரம ஐல க்ஷண ANOILI _தள 
௬௧௭௨௦ வ அயர்‌ aroe ஏமரஜாணி உல்ஷயெக ட 
லாக; கிகி லா௫ஷூணெம : ஈம 

asare i 

உகசஓக்ஷணவண broyo மரஹீகா மொவரஷ 3 படி 4 
beter மாபெ wi OO ws sag.) amd 0G) sae | 
அஹஷெவகாண மே aye வாகிற௦ Qada, aur? u 


கரவாணா௦ வாலிரொ ராஜ.தாஈஹா0வ்ரு 
்‌ way யொ “| 


Bomy வகஉமமாஷி முவாக்ஷ கட லஹமா ட ட 
Big eat குவண அமர ஹவெ-ஃஷா௦ து ஹீருஉஹா | 
லப லாஜலொ உவம வசதி 8 ॥ 
ஆத வி சவிந்வ-௦ an) Wc | 1-5-5905 ஹகடி 1. 
விவி. கவிஷவஜு0 ௦ லாஜலெஷ- வவட) a 
த்‌ ஹூடுகெவெ-ண லெ: zag rge 

. -நாஹக? | 
309, GP வ,தகறஜல) ௦ லாஜலெஷ-ஃ வூமவிபெ a 
anoSau-t anavi ag ஷி; ang au Bo fgs i 
au a orem al gorrer உ.தாகா guapas 8 
வூ தஹைஹாய.கமாடெற, வி.தஹிவரரிணா ann 
மெ Jong 81am நாலெவ-11.ச சிலொ ares ॥ #0 


ல-ுகஷ-14ண Su Sar. @ 8 ௨௮ 


வ தவி gas gautan, r கெகாஜுல ADR | 

8) TEN Ea anes வி.தஹிறிஹ கம) ட... 
அவெ கீலொ அரா ஹூரா ல்‌ ஷ்‌ i 
PuB Arer AVEO 08 roos 3௦ ஷா மாய்‌ ட்‌ 

arcan உழல ௮ த.தல8யெ BU நிவெஷடபெச | 

apr ao a கா pro வரவியியடெக ॥ 

ாஜ_த நிஜ இலா. Ero Qor að. -50 Hawa 10D gy யொ? ர 


E 
war ஹலாகி௯௦ யது -520W -è வஹூ௩லாதிடு ௪. ட 


ஹகலாம௦ ஹரா வ தலஃாமுவஹா நக | 
௩. £) ௩௦ வா உடியிக௦ வாவி STOUR சகரியா. a. 38 


ஈனும்‌ Ber aras 8ள.ஜீ.தாலஜவலலா?₹. HETS 
தாஸகெொகர.தா வாவி Te, Poel), மாவி தா " த 


sora ராமா சமவடவக்ஷொஃ கா. பட்ட 
உலாரெொோ௨ como rn சமவட்வக்ஷொ வா ஹயா 
ஹலாடிய an ror Bro avad ஹவ-அ வா 8_தா? ர 


amaro ஹவ-ஃ௦ al வா, கெயரிகெயிவெவிவய ஜூ = 
aJs ந௩ல--இகவா ஸொஷீஷஹஸொ 2 Fuses a 


ஷஹாவவஹாஜல-௫ஷஹ- வரஷலள்‌ ஹூ வூவ-இஜயெஃ f 


ago G,VOOUHIO) SS ண ஹலூஹாஹெண a Once + 


க்ஷ-௯௦ தூ வ! வஹஃ உவா விஜொ.285 E 
£ i 2 
Sgr sia . -50 oyran டிவூஷயெசு கரஷிக8ஃணி ॥ ॥ ௨௦ 


ஹய௦ வாள. அ anon yu, sop Oud gan gee |. i 


வாகி துணைக்‌ ஆரண Oper, ஜூ atajar ॥ 


வா. | ஹெயெ 
36 


வனி காதிகாமெ வாவ லாமெ.. 


உர ஹாயி௯௦: வாட AQA) இர அற, anash. 4 
ஹஸவெஃஷாஃ ஹவவார௦ வா. 'வணுவாரமோஉி வார. 


வோக்‌ சிவா உக.8ு௩வொ. வாவி ajaa- வமராலெக | 
ஹஊவ௦ கரஷா, கர) apanr gra aso ௧, ௬ 8௪ ॥ 


தில ஹஷ- 4018 0% rouy Braga’, ஹி 8 BET ௯ கசா | 
உயஹா காமிகா _ த வவெ. வரு ॥ 


garus- pafaro reyra காணு. வஹு.நிஷ.௯டி ! | 
anQGertrainpr@darQes.so 227-5 Qan லு மொவ]ஷள ர்‌ 


வரஷள வரஷாவ.நீ.கள a அயொடபெெவா தியாவ.மடூ , 
vu Bo empty ee) ட்டு பக்கச்‌ ஹவ-$கொஷ உட ॥ 


andrs Og “லக ஹஜ ஷூ வெக கமெெவ ஹி | 
ஷாயமுரி.த௦ 59m கயாவ ரஹி ஹா ஸ்ரிவஆிஜ$ ॥ i 


Burz ஆ 'சுஷ்‌-4கவழர்‌$பி உக Q@aiaGsa ஹி | 
அஅுலூ.நாஃ a) ananym Biro வலி-1_தா_நா௦ வ. குஷஃ-ஃண௱ாக y 


"லக்ஷணம்‌ © ore ~QQOuS 28mg) காஈயெஜெயிகொ-தூ88 ட்‌ 
கி கிராஃ வஹா வா. ஸ்வரா த்‌ a a> 


waro ஹவரஷ.வ.கா..௩ா௦ வாரீஷிவவரகவொக்்ணணெ? | 
வஹுவ நர்‌ வ, ரண வரில ஐ8ண Qora AQ mao 


TN ரர்‌. தழு AaB are eile 
உலிதீ கீகர கப 2 தாகா வறிகரஷ arg: ॥ 
o,f காநிகாவெ, ஹா கெ ரூ. தயாவாதெ. 
க்‌ அ Are வக வடிவே இ 


ட்ட a & 3 
= N 


arora : ங்க ஆ ரொ a கடச 


— Ym. 


cy 


a 


| 


உ. 
சிவமயம்‌. 
 ஒகர்ஷணவிதி பட்ல சந்த்ரிகை. 
ee அதன்‌ பிறகு. கிராம முதலானவற்றின்‌. உழவையும்‌: சரம்‌ 
போகிறேன்‌. was 
2 ' உழவுமாடுகளின்‌ ரணம்‌ த டட 


: மிக வெண்மையாயும்‌" கைக்கடங்கின தாயும்‌ வயதாயும்‌' வலி 
மையோடு கூடினதாயும்‌ மூக்குக்‌ குற்றுததாயும்‌ விரையோடு கூடின 
தாயும்‌ சுபமான லக்ஷணமாயுமுன்ள இடபங்களின்‌ aereu முசுப்பு 
குளம்புகளை அலங்கரிக்க வேண்டும்‌. 


அவற்றின்‌ உருவங்க ளமைந்த ஸ்வர்ண பூஷணங்களாலும்‌ 
சந்தன புஷ்பங்களாலும்‌ அடியிற்‌ கூறப்பட்ட: 'இலக்கணமுள்ள்‌ 
வர்ணங்களாலும்‌ அமைந்த இரண்டு இடபத்தைக்‌ கிரகித்து, பரல்‌ 
வெல்லங்களால்‌ திருப்தி செய்து பிறகு உழுதலை ஆரம்பித்தல்‌ 
resales 


- "உழவு கருவி - கலப்பை மரம்‌.. .-- ......... 

- அதற்கு உதவியாகிய திரவியம்‌ கூறப்படுகிற து. : தேவர்‌ 
ர E கருங்காலி, அரசர்கட்கும்‌. கருங்கால்‌ வைச்ய.. “சூத்‌ 
திரர்கட்குக்‌ கொன்றை மரம்‌ ஆகும்‌. Te T 

வேம்பு மகிழ்‌ பெய்க்‌ கொம்மட்டி அவ்வாறே கட்‌. ‘i 
கிரண ..வர்ணமான தும்பை. (வேலன்‌) கூறப்பட்ட “ஸமஸ்தமான்‌ 
விருக்ஷங்களுடைய கலப்பையும்‌ ஏர்க்காலும்‌ பிடிக்கிற மேழியும்‌ gss 
தடியும்‌ இந்த உழவுக்குக்‌ கூறப்படுகிற து. - 

கலப்பையினளவு.. 


கலப்பைப்‌ !படையானது அதற்கடியில்‌ - விசாலமுள்ள தாயும்‌ 
நான்குசாண்‌': நிகளமுள்ளதாயும்‌ இருக்க வேண்டும்‌. அவ்‌ r 
றன்றிப்‌ படைகளில்‌ இரண்டரை ஜாணாவது கூறப்படுகிறது: * 54 


ஏ ர்க்கால்‌.' 


" தலப்பைப்‌ படையின்‌ 'நிகளத்தினால்‌ மூன்றுபங்‌ : 'கதிக்மாகிய 
கர்லும்‌ அடிப்பாகம்‌ எட்டு அங்குல - விசாலமும்‌ - ம்பு Ar [ஞு 
அங்குலமும்‌ ஏர்க்கால்களில்‌ கூறப்படுகிறது... யு த 


உனல்‌ atlara வாவ லர்மெ. 


ஏர்க்காலின்‌ நிகளமானது எட்டு பிடியோடு கூடினதாயும்‌ ' 


மூன்று அல்லது இரண்டங்குல கனத்தோடு கூடின தாயும்‌ 
கனத்தைப்‌ பார்கிலும்‌ இரண்டு பங்கு விஸ்தார முள்ள தாயும்‌. கொடி 
மரம்‌ போல்‌ வொழுங்காயும்‌ உத்தேசிக்கப்‌ பட்டது. 


ப நுகத்தடி; 
முன்னே நுகத்தடி நான்குமுழ நிகளமாயும்‌ நடுவில்‌ ஒரு 


சாண்‌ விசாலமாயும்‌ நாபியில்‌ இருபத்தோரங்குலத்தால்‌ விருத்த 
மாயும்‌ உத்தேசிக்கப்பட்டது. : : 


நூகத்தடி, பக்கத்திற்கு நான்கு சாண்‌ திகளமாயும்‌ முனைக்கு ஓரு 
ஐ..ணளவில்‌ நுகத்தடி யின்‌ கடையாணித்‌ துளை ஒரு அங்குலம்‌ அகல 
மாபும்‌ நன்றாக இந்த விஷயத்திற்‌ கூறப்படுகிறது. துளை நடுவில்‌ 
கூச்சு இரண்டு சாண்‌ நிகளம்‌ இருக்க வேண்டும்‌. 

நூகத்தடி நடுவிற்‌ கிடது பக்கத்தில்‌ ஆறு யவை பிரமாண 
மிருத்தல்‌ வேண்டும்‌. நுகத்தடியின்‌ துளையளவு. சமமாகவும்‌ gas 
தடியின்‌ நிறையும்‌ சமமாக இருத்தல்வேண்டும்‌. நுகத்தடி முத 


லானதுகள்‌ இவ்வாறு கூறப்பட்டன. 
கலப்பைக்கார்‌. 


புழுதியைக்‌ கர்ப்பத்திலுடைய கார்‌ அந்தக்‌ கலப்பைக்குத்‌ 

தகுதியாக இந்த உழவு விஷயத்தில்‌ இச்சிக்கப்படுகிற து. 

சுவர்ண மயமான கார்‌ தேவர்கட்கு விதிக்கப்படுகிற து. 
அந்தணர்‌ அரசர்கட்கு வெள்ளிக்கார்‌ ஆகும்‌. வைச்ய சூத்திரர்கட்கு 
இரும்புக்கார்‌ ஆகும்‌. 
gis இல்லாவிடில்‌ கலப்பை எவ்வளவோ அதிற்‌ பாதியை எட்டு 
பாகஞ்‌ செய்து, ஏரில்‌ முதற்பாகம்‌ ஆரம்பித்து நான்காவது பாகம்‌ 
வரையிற்‌ குறைவாயாவ து அதிகமாயாவ து செய்பவனுடைய இஷ்ட 
மாகச்‌ செய்விக்க வேண்டும்‌. 


s @ pa} கயிறு, | 


பசுவின்‌ தோலிலிருந்‌ துண்டான வட்கயிறாவது, முஞ்சம்புல்‌ ' 


பனைநார்‌ சணப்பைநார்‌ தேங்காய்ப்‌ பிரிக்கயிறாவது எவ்விடத்‌ 
திலும்‌ புகழப்படுகிறது, டட l 2 
HIDEO. 
முருக்கு அத்தி அரசு ஆல்‌ கல்லால்‌ இவைகளிலுண்டானவும்‌ 
இவைபோன்ற சகலமான கலப்பை முதலானவைகளும்‌ தேவர்‌ முத 
வானவர்கட்கு: எவ்விடத்திலும்‌ சம்மதிக்கப்பட்டன. .. . க 


Osage உடல 3. உ௮௫ 


£௫: கலப்பையின்‌ பூஜை. oy antes 

இவ்வாறு யாவும்‌ சம்பாதித்து சிவத்விஜரிடத்தி லுற்பத்தி 
யான. ஆசிரியர்‌ மந்திரமய சரிரராயும்‌ சிரோவேஷ்டநத்தோடு 
கூடினவராயும்‌ மேல்‌ வஸ்திரத்தோடு கூடினவராயும்‌ ஐந்தவயங்‌ 
களிலும்‌ அரைஞாண்‌ உத்தரஜஞ்ஜம்‌ காப்பு மோதிரம்‌ கிரிட்‌ 
பூஷணங்களை யடைந்தவராயும்‌ எருதுகளைப்‌ பூஜிக்க வேண்டும்‌. 
இடபத்தை திரியம்பக மந்திரத்தாலும்‌, கலப்பையை அஸ்திர மந்திரத்‌ 
தாலும்‌ பூஜிக்க வேண்டும்‌. i 
பிராமண ச்ரேஷ்டர்‌ உழவு செய்கிறவனை அழைப்பித்‌ து 
வஸ்திரத்தைக்‌ கொடுத்து அவனைத்‌ தன்னைப்‌ போல்‌ தியாநித்துக்‌ 
கிருஷிகார்யத்தில்‌ அனுப்ப வேண்டும்‌. முதலில்‌ உத்தமாசிரியரான 
வர்‌ தானும்‌ மேழியைத்‌ தொட்டு உழச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. - 

உழவு. l 
. Caut அந்தணர்‌ அரசர்கட்கு உழவு முப்பத்திரண்டு முறை . 
யென்று சொல்லப்பட்டது. வைச்யர்‌ விஷயத்தில்‌ பதினைந்து 
கூறப்பட்டது. சூத்திரருக்கு ஏழுமுறை கூறப்பட்டது. யாவருக்‌ 
கும்‌ ஏழுமுறையாவது இல்லாவிடில்‌ ஐந்து முறையாவது 
கிழக்குமுகமாயாவது வடக்குமுகமாயாவது கிருஷிகார்யத்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌. இவ்வாறு உழவசெய்‌ து முறையாக ஆறுமுறை 
திருப்பிப்‌ பரம்படித்தல்‌ வேண்டும. 
பயிர்‌ செய்தல்‌, 

முறையாக எள்‌ கடுகு பயறு இவைகளையும்‌ உளுந்து. நெல்லை 
யும்‌ ஜலத்தினால்‌ அலம்பி, நேத்திரமந்திரத்தை ஸ்மரித்துக்‌ கொண்டே 
விதைக்க வேண்டும்‌, 

ஆசார்ய சம்பாவனை. . 


ஜந்து வராகனிடை பொன்‌ ஆசார்ய தக்ஷிணையாகக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. அவர்‌ பொருட்டு பசு எருது இவைகளை ஸமஸ்த 
சஹாய திரவ்யத்துடன்‌ கொடுக்க வேண்டும்‌. 
அசுப சகுனம்‌, 
முதுகு வைத்திருக்கிற எருதுகள்‌ -ய்ர்வையொ அவற்றின்‌ 
அதிக ஒட்டமும்‌ படுப்பதும்‌ இன்னும்‌ வேறான கெட்ட கார்யமும்‌ 
ஜனங்கட்கு ஸமஸ்த தோஷத்தையுந்‌ இரும்‌, 
சாந்தி 


கலப்பை முதலானவை: முறியுமாயின்‌ அவ்வாறே . ஆகும்‌. 
கயிறறுத்தாலும்‌ அவ்வாறேதான்‌. சிவத்விஜர்‌ -அப்போது பிராயச்‌ 


உளச்‌ காதிகா.ம06 வாகுக-4லாடு 2. 


k 


்‌ Jue tan நவியி? 
a 


செவா.நர௦ ஒர வண 13.610 avant -èr EBr _ந௩டுலாதி. நாடு 1. ay 


: vjan மரச£சிக_த-4ணா௦ Wakes fons ony. 


aha) 51 சாட) 9970 Ve மதத) h rE நாடி ae 
00௦௯ ஈவ ஷாட்டு வக) அரசா bo: ர வாவ E லல, 


. எருது கன்றுகளோடு கூடின பசுக்களின்‌ 
'£க்ஷ்ணங்களாலும்‌ 


வஹா நவ்‌ 90.582.4,)ro ரர௦ குஹா ந௦ வேக QUR ட. 
BP) Oy ஹாஉரி.தரக மரா ௦ -கரஸயிஷ) gi இன்கம்‌ 


உணவ சாணவிஹாா௦ a9. WE ல ஹூ தடு hss. பத்துல வு 
2020-40 Pager க மடுதவா.2 வ ஹநா குடும. s: 


UMA TOG, ஷர சா அரவ 8 நொஹாடி.। 
மி விஜஃ௱௦ anvo ANBAN JUTO ஹஹூ8௦ மல i டு 


அ ஹஹாய்‌-1௨ தி ஹஹூ வ அஹஹாய-4. விவஹகடி ந 
அஜாகி_நர௦ WIS FENG ௦ Ours நீயு விஃ கணெக D 


BUHUR ஹலில௦ அ aouu Sere) ஹசொஒயாறு bo. i ae 
வா .கயெ-சரறு வஹ-௫று. ஹூ) க வந 208 SF Sra a 


அ ஹூரா an Ospare Oa anQ arba | படட, 
guyr ysiravolyv o awad ag yer பங உதகை ஆ Y 


ambo awo arso rr ஹ்‌ ஆவா ETTO ல்‌ 


Na 


௪ஜஜ-௱8நீஜொ ௨௦. amva vo potaro E அன 


ras வொ ௨.௨9 ஹீ ஜெவஷதீறி_த$. pees a te eee 
வாகிஈஹி Gwar [T Bg ro வணி8ர௦ மமாகவாகிறள ॥ Pe 


௦ a 
Vr eG ENE சஜ வாஜி MOR காடி UE 


R 


கதிரவ க்ஷமமஜஹாலரஹவெ.-. Qur oyrað சா? lag 


2௮௮] காரிகா.ம098 a Oa oro. 


a 
room many Or நாஹஹாயா கொ ame rare eB 6 | 
கஜ கெகாஜுலொ alr qu ஹவ.$வணெ-4ஷ.* ! 
Quinn» a? ॥ 


வ தாஷிமாஜுலாயாகலாவா று ஹா prami) 


ae tr வவ. வாஹுஷ ங்‌ i 
சஜ gge Spreo sva prape i 
ஹஹாய Arang நாஷஹொசமு _நாமழு பாடி வாகிய 0 t 
amare © UT. TOUT 8-௨ நாஹொ SUAS 
வாவழண்‌। Qa „a nahan iy ணெ வரிகலயெச 4 


Dearg sro vð ZY, ௦ nore அஜா_நா௦ annae 


DUDE WHOIS அரா லவா bro வெரு ஐ ory 1 
கலகம்‌ ௦ ஹா ல-ஜராணா௦ ணமாக; aly 
பெ E0 ஹயராணா௦ ஹாகவாலிாலஃ தத்‌ l 
gan Bo வாக ராஜதா௦ ெ.கஐஈகுஷாவி வாகிறடி உ: 
2௫௦ விஸாஹணு ம OF Tere ஹவ-ஹா8ா நடவ வா... 
பொஜயெ ஜெறிகொ யாறு QT GIO aJ Imr SAS i 


ரலி ayssa" முரூாநில Bahs | 


ஈஷஷினஷி99 21 சீ? 


ஹரி s E E ஹடுவிர்லி 4, 
SA ரால்‌ ஹாசஸ DFAT A a 


ay 
Bwy 


அ, re i 
Qarg mrs vto வெரி அட Bdo pa 
து . . ஸொய.லாஇய௩கொ உகெ.ந வா N 

வஹ்‌ மவெ)ந ; d uu 


கஸாலி வொக்ஷ்யெ-ததா |. 
ஹாடியெ தா டண தது னி ல உர தீ 


ட gran வாலி 8 நாறு ॥ 
ழாலாகி விலட) வால வரவி ஹு 


So QA Qapar auja mangs AA s ப 


goorra ASETI 


ணட ந-4வவிய 4௩0.5 = 
W © 


JA இடயர்செ.தா௦ ararau a = ன 


uo š 
ETANTE dao ௨௮௯ 


HAD தால; To ஷுவாஹொல; ro ஹவ-.58 உறிவெஷி_கடி | 
௯]. Hor_FUwHOIRVaNT ஹணிலஹஃ ஹூ உ-ஃயெக ॥ 

ot ஒவ-ஹைவாஹுக ஹொூ௦ a ஹணீலெ ஹூ LOT DIG) R l 
ஆத வரலாடெக வி8ெ ஹுவாறெொ தா பாுலெலிடெ உ டு 
10௦௯௭௦ வரகா Qs r OIB CIOL உ-ஜயெஉர 
கிழெவ காமு ஷ௦௨-௫ஐ) மாமா) so ஹ_நா8ஹி6 a [ẹri 
லாஷ்ணொவெ கவஹாஓஹொவீஷ ஹொ-கறீயக? | 
ஹவஹாவஉ க$ணெவி- வெ பிலி.£ா வ ane 68 ॥ 

ரம: குஹா Bo EO ஹஷாவ) உ௱ணடா ane art 2. OMI-5 58 | 


து ar s QUDA. r பம௦கமஹாவ.ந BMT JVR ௩ 
a : 


ரம௦க 0.6.1 SM ase LIN ப Woes ray ரஹா. IL) Vas LIT | 
வர-த௦ avow, 78% அமெ; ஷஹாஉயெ.த்திடு_நாடியெ ॥ 
ao Dara ஹயொரரடகொயமாயாொ வாம_தா யயா | 
ததி ஐ ௩அய ௦ anD Syo a1 Gartraivd Jagr ட த ய ௩3 
யவஹு அ _§ eff wrouvo o Darom ஹடுயா st sr | 
கி வயா ஷையா. ரவ௩வ௯( ॥ 
உகஷிணொ_தாதி ௪) 8 ந, மா வா வி ௬௪ | 
யரலவெயெ._ந வொகீவீ௦ போலீ வா யரவ தாயா ॥ 
ataapa ரர, வணெ.நாம ஹாயயெஜிஷஃஅவொலஉயாக௪ | 
Js QSr .5,7U 181 65 வதர ஜு annus உ 
கணவ To ஹுமஜஹா 83௦ 2» ௬௦௨.௩ 57r3 Wa ஹிடெ ௧ | 

“i us 
ஜலெ.ந அலஹா8)௦ வாராநயே, 09 வாசம rodh ர 
யாதி வாவ, யவா ஷாய மியி.தாறு a Patan 3 (கு 
வாவீதா௦ -5T யஜஹா Bo ஹவ-ஃகொஷகா௦ ௨வெ௯ ப) கூடு 


ஐ.தி காரிகாவெ 8ஹா.கஜெ, கி,யாவாகெ 
ரர௦கஹாவ.நவியி.ந 39 வம வடக? 
ரணொ௯௦ a ௩௫ ae ரெொ௯௦ . ௧௫௫௧] 
’ ௮௬90௮௮ è 
apga 


37 


உ 


சிவமயம்‌. 
சங்குஸ்தாபனவிதி படல சந்த்ரிகை, 


வீடு கிராம முதலானவை நிர்மிப்பதற்கு தேவர்களுக்கும்‌ 
பிராமணர்‌ முதலான வர்ணங்களுக்கும்‌ அநுலோமர்களுக்கும்‌ சிவ 
தீக்ஷையோடு - கூடின ஆன்மாக்களுக்கும்‌ தீக்ஷிக்கப்படாதவர்‌ 
களாகிய மற்ற சிவபக்தியோடு கூடின ஆன்மாக்களுக்கும்‌ சுபகரமான 
சங்குவென்னும்‌ முளைநாட்டுதலை கூறப்‌ போகிறேன்‌. 


சங்கு ஸ்தாபன விடம்‌. 
பிரம ஸ்தானத்திற்கு தென்‌ மேற்கில்‌ சங்குவினிடத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. மற்ற விடத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட சங்கு (மரக்குச்சு) 
கிராம முதலானதை நாசஞ்‌ செய்யும்‌. 


சங்கு நிமித்தம்‌ ஒரு தண்டப்ரமாண மகலமாயும்‌ ஆறங்குல 
முயரமாயும்‌ அநாதியாயு மிருக்கிற தேவர்களின்‌ மண்டலத்தைச்‌ 
செய்ய வெண்டும்‌. ma 
பேழை செய்ய. 


வித்வான்‌ ௧ளால்‌ அந்தணர்‌ முதலான நான்கு வர்ணங்கட்கும்‌ 


முறையாக எட்டு ஆறு நான்கு இரண்டு அடி. வுயரமாயும்‌ ரம்யமாயும்‌ . 


வளைவில்லா ததாயும்‌ ஜீர்ணமாகாததாயும்‌ மழமழப்பாயும்‌ நன்றாகப்‌ 
பரிசிக்கக்‌ கூடுமானதாயும்‌ மிகவும்‌ சமமாயும்‌ நல்லதாயும்‌ மூன்றரை 
முழம்‌, மூன்று முழம்‌, இரண்டரை முழம்‌, இரண்டு முழம்‌ அளவிருக்‌ 
கும்‌ மண்டலம்‌ முறையாக அந்தணர்‌ முதலான நான்கு வர்ணத்தார்க்‌ 
கும்‌ செய்யத்தக்கது. இ 

அம்மண்டலத்தில்‌ ஜலத்தை நிறைத்து சரியாய்‌ முளைத்தாயும்‌ 
சமமாயும்‌ மிகவும்‌ சமமான மத்யத்தை யுடையதாயும்‌ அனேகங்களா 
யும்‌ இருக்கிற அந்த மூங்கிற்‌ கூச்சுகளால்‌ நன்றாகத்‌ தோண்டல்‌ 
வேண்டும்‌. 

அவ்விடத்தில்‌ பொடி மணல்களை யுடைய போடுமண்ணோடு 
கூடின்தாயும்‌ கோமூத்திர கோமயத்தோடு கூடினதாயும்‌ தயிர்‌ நெய்‌ 
பால்களோடு கலந்ததாயும்‌ புற்று மண்ணோடு கூடினதாயும்‌ உறுதி 


பாயும்‌ சமமாயும்‌ சரிவில்லாததாயும்‌ உயர்வு தாழ்வில்லாததாயும்‌ 


ம்கஹாவ.ந்வியிவட_ல$ | உக்க 


மிகவும்‌ ரமணீயமாயும்‌ கண்ணாடிக்‌ கொப்பாயும்‌ முள்ள மண்ட 
. லத்தை அளவுகோற்‌ கருவியால்‌ பதிவிக்க வேண்டும்‌. 
அளவுகோல்‌ செய்யும்‌ மரம்‌, 
தந்தமும்‌ சந்தனமரமும்‌ தேவர்‌. அந்தணர்கட்குக்‌ கூறப்பட்‌ 
டன. அரசர்கட்குக்‌ கருங்காலி தனிசு (மரம்‌. வைசியர்கட்கு . சாக 
விருக்ஷமும்‌ கருங்காலியும்‌. சூத்திரர்கட்கு சாகமும்‌, கறுத்த நிறத்‌ 
arD சிரேஷ்டமான வேலமரமும்‌ கூறப்பட்டன. பாலைமரம்‌ வன்னி 
ஆச்சாமரம்‌ இவையாவும்‌ தகுதியானவை யென்று கூறப்பட்டன. 


சங்குவின்‌ பிரமாணம்‌. 


கூச்சானது, ஆறு அங்குலம்‌ விசாலமும்‌ பன்னிரண்டங்குலம்‌ 
நிகளமும்‌ நுனியில்‌ ஓரங்குலமும்‌ உள்ள வஸ்துவானது (சங்கு) 
ஸமஸ்த வர்ணங்களிலும்‌ தகுதியானது. பதினான்கு அங்குல அகல 
நிகளமும்‌. முன்றங்குல முளையுமுள்ள சங்கு ஸமஸ்தமான வாஸ்துக்‌ 
களிலும்‌ தகுதியானது. ae i 

ஆயம்‌. 

அரைமுழ அகலநிகளமும்‌, நுனியகலம்‌ அடிவிலாசம்‌ நாலி 
லொன்றில்‌ நாலிலொன்றாகிய முப்பத்திரண்டில்‌ ஓர்‌ பாகமுடைய 
தாயும்‌, ஓரங்குலம்‌ குறைப்பதால்‌ ஆயமும்‌ விதிக்கப்படுகிற து. அந்‌ 
தணர்‌ முதலான நான்கு வர்ணங்களின்‌ முறையாகச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. 

மண்டல வுருவம்‌. 

மண்டலத்‌ தின்‌ நுனியான து தேவர்‌ முதலானவர்கட்கு சிரஸு - 
கூர்மையாக இருத்தல்‌ வெண்டும்‌, அந்தணர்கட்குக்‌ குடைக்‌. 
கொப்பாகவும்‌, அரசர்கட்கும்‌ வைசியர்கட்கும்‌ முறையே, தர்ப்பம்‌ 
மூங்கிற்‌ பத்திரங்கட்‌ கொப்பாவும்‌, சூத்திரர்கட்கு வாழைப்பூ மொக்கு 
நூனிபோலவும்‌ இருக்க வேண்டும்‌. - 

சங்கு செய்யும்‌ மரம்‌, 

தேவர்கட்குப்‌ பில்வசம்பந்தமான கூச்சு ஆகும்‌. கருங்காலி 
யும்‌ ஆச்சாவும்‌ அந்தணர்கட்‌ குரியன. அரசர்கட்கு வேங்கையும்‌ 
மகிழுமுரியன. : வைசியர்கட்கும்‌ சூத்திரர்கட்கும்‌ வேலமரமும்‌ கருங்‌ 
காலியும்‌ ஆகும்‌... மேதாவியான ஆசிரியர்‌ யாவர்க்கும்‌ சாதாரண 


மாகவாவது அநாதியாகிய பிரசித்தமான (மரங்களால்‌) சங்கு செய்‌ 
விக்க வேண்டும்‌. 


காறிகா ௦05 உ௱௰வ-1லா6 ம்‌. 
சங்குவின்‌ தொகை, 


இவ்வித மரச்சங்குகள்‌ ஓர்‌ ஜாணளவி லிடைவெளி யுள்ளதாய்‌ 
ஒன்பது கூச்சுகளால்‌ மயக்கமில்லாமல்‌ செய்யத்தக்கது. — 


- சங்குவில்‌ oA நாட்டி பூஜை செய்ய, 


அவ்வளவு முளைகளும்‌ ஊசியோடு கூடியதா யிருத்தல்‌ வேண்‌ l 


டும்‌. கிராமம்‌ வயல்‌ மலையடி வாரங்களுக்கு ஊசியானது ஓரங்குலப்‌ 
பிரமாணமுள்ளதாக இருத்தல்‌ வேண்டும்‌. யவை சாதங்களின்‌ முகம்‌ 
“போல்‌, பொன்‌ வெள்ளி செம்பு மயமான ஊசியை பஞ்‌ சகவ்யத்‌ 
தாலும்‌ டறுபடியும்‌ சுத்தோதகத்தாலும்‌ சோதித்து கந்தம்‌ முதலான 
வற்றாற்‌ பூஜித்து, வாஸ்துவின்‌ விருத்தியை ஸ்மரித்துக்‌ கொண்டு 
இருதய மந்திரத்தாலாவது அஸ்திர மத்திரத்தாலாவது ஜபித்து 
தீர்த்தத்தால்‌ அப்போதே புரோக்ஷித்தல்‌ வேண்டும்‌. 

சங்கு ஸ்தானத்திற்கு வடக்கு பாகத்தை யடைந்திருக்கிற 
மண்டலத்தில்‌, ஐந்து முழங்களால்‌ நிர்மிக்கப்பட்ட மேடையின்‌ 
மத்தியில்‌ இந்த கிரியையைச்‌ செய்ய வேண்டும்‌. நூதனமான நல்ல 
வஸ்திரங்களால்‌ நான்கு பக்கத்திலும்‌ சுற்றப்பட்ட வேதிகை 
யிலிருக்கிற சங்குவை, கங்கணத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டவனாய்ப்‌ 
பூஜிக்க வேண்டும்‌. கிழக்கு திக்கிலிருக்கிற வாஸ்து ஒமத்தையும்‌ 
வேதிகையில்‌ நன்றாகச்‌ செய்ய வேண்டும்‌, 


பிறகு நிர்மலமான உதய காலத்தில்‌ நல்ல வாரத்தில்‌ சுப 
தினத்தில்‌ [சங்குவை ஜலத்தினால்‌ அலம்பி, இருதய மந்திரத்தால்‌ 
சந்தன முதலானவற்றால்‌ பூஜிக்க வேண்டும்‌. திக்குகளின்‌ தேவதை 
களைச்‌ சந்தன முதலானவற்றால்‌ அதனதன்‌ நாமங்களாற்‌ பூஜித்து, 
பூஷணங்களுட்ன கூடின ஐந்தவயவங்க ளூடையவராயும்‌ சிரோ 
வேஷ்டனத்தோடு கூடினவராயும்‌ உத்தரீயத்தோடு கூடினவராயும்‌ 
தனது தக்ஷிண பார்சத்தில்‌ விப்ரர்களோடும்‌ சிற்பியோடும்‌ கூடின 
வராயும்‌ ௪ குஸ்தானத்தை அடைந்து புண்யாக வாசனம்‌ செய்‌ 
விக்க வேண்டும்‌. நான்கு பக்கத்திலும்‌ இந்திரர்‌ முதலானவர்களைப்‌ 
பூஜித்து சங்கு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க வேண்டும்‌, 


சங்கு ஸ்தாபனம்‌. 


சங்குவின்‌ பிரமாணமுள்ளதாயும்‌ சங்குவின்‌ விஸ்தாரத்தின்‌ 
பா தியோடு கூடினதாயு மிருக்கிற கயிற்றினால்‌ விருத்தமாகச்‌ சுற்றி. 


அதன்‌ நடுவில்‌ அந்தச்‌ சங்குவைச்‌ சூர்யோதயத்தில்‌ ஸ்தாபிக்க 


வேண்டும்‌. 


` 


ioe banta நவியி உடல? ௨௬௯௩ 


பூர்வோத்தராதி நிர்ணயம்‌, 


பூர்வான்ன அபரான்ன காலங்களில்‌ சங்குவின்‌ நிழற்‌ 
கோடானது எப்படி அடைகின்றதோ அந்த இரண்டு பிந்துவை 
படைந்த சூத்ரமானது இவ்விஷயத்திற்‌ கிழக்கு மேற்குத்‌ திக்கு 
களென்று இச்கிக்கப்படுகிறது. 


பூர்வான்ன அபரான்ன காலங்களில்‌ யவையினுடைய நான்‌ 
காவது பாகத்தை யடைந்த சூத்திரம்‌ இரண்டு பிந்துக்களின்‌ நடு 
வில்‌ சுற்றிவைத்ததாயும்‌ சம்பரமென்னும்‌ மானினுடைய முகத்திற்‌ 
கும்‌ வாலுக்கும்‌ சரியான அளவுடைய சூத்ரமான து தெற்கு வடக்கா 
யும்‌ கூறப்பட்டது. வேறு விதமாகவுஞ்‌ சொல்லப்பட்ட து. கிழக்கா 
வது வடக்காவது, த்ருவவேதையாலாவது த்ருவநக்ஷத்ரத்தாலா 
வது பூசத்தாலாவது திருவோணத்தாலாவது சங்ராந்தி புண்ய 
காலத்தாலாவது சாதிக்க வேண்டும்‌. 


அளக்கும்‌ கேஷேத்தித்தின்‌ பாதி அளவினால்‌ நான்கு . மூலை 
யையும்‌ சாதிக்க வேண்டும்‌, சுரோத்திர பாகங்களால்‌ புஜங்களின்‌ 
உவமை சரதிக்க வேண்டும்‌. அசைவினால்‌ நேராக அந்தச்‌ சங்கு 
இருக்குமாயின்‌ ஜலத்தோடு நிலத்திற்குவமை ஆகும்‌, அவ்வாறன்றி 
சப்தத்தை யுடைய கிழக்கு சந்த்யாகாலம்‌ நிச்சயிக்கப்படலாம்‌. 


துர்‌ வாஸ்து. 


்‌ முன்‌ கட்டடத்தில்‌ பழமையாகிய இடம்‌ யாதோ அது ஸமஸ்த 
குற்றத்தையு முண்டு பண்ணுகிறதா க ஆகும்‌. 


பதினைந்தாவ து. சங்குஸ்தாபனவிதி படல சந்த்ரிகை முற்றிற்று. 


— tim 


81 பெநொவகாணவியி? 


8ாடநாவக௱ண௦ வக ஹவெஃஷாஃ ௨ விமெஷ. ௧58 


உ௱ரணாக ச வரயா ஊநாஜஃ௰தி தி ஹர alsa 


வ௱$ரண-*றி_தி ஷாசொ Qur s cro உரஷிமொவா? 
மரண TO rDo Saar UAE பவஹமா 4. 


Hy SOOM ZAR. ம௩ணா? வொசகா யவெஷவினு ஷு ஹி? | 
கஷா SUT க ந ணெவ ௬௯.5) ஹாகிவிலெஉ தூ ॥ 

PETIN ஷிரவியா£ ஷொகா யாவ.) ப்மிவமமாவஸடு-ந | 

மாவி விமம கிலி WAALA STAA Soru ॥ 
LNE வா ஹூ£வா.தா ஹஜுலா ஷி,வியாஹிஹ | 
ஹாயயெ.4ஷ.ிய-39 வெவரம்‌ ant QQ- ஹவ்லிரெவ வா ॥ 
௪ஜுலாஷீரவியா ஷொகதாஹா௦ யெ. rag. விரெவ வா | 

gu 8ோஜ விய) ஹ்வவ-44வ-4௦ தன U? வெக ॥ 


ஜெ ஷு or ராஜ ௩௭௦ வொகஃ வாஉஹீ_ந௦ து BW Ey 
சயெ-ஃா.ந 8ய8௦ ஹொ 8ர ராஐ உலவிலெ௨ தக ॥ 
வயா 8.58 egag o நாராஜெொஷடெதா2வி வா ! 

வாவ? காஜு வொக௦ wr ord Bro @ U0 906) 5 ட்‌ 


ag Gan Eu tances OG 54 தஹிரிஹ BIOS i 
அய ஹஹ$திஷ ௦ ஹ கிஷரிஹ angs? ॥ 


ai smal oun திரா ஆரு தா BraS உதி ஹர. | 
ஆலு ஷயி௦ரம_திஹிய-4... 28-2 rag) வூசீ.தி-1_௧3 ணு 


ஹவிர்‌ SIAO Sy ய நமஹ உஉா.ஹார_த£ ! 
8ா-நாஜுலொசடிஹஹாஹுு கிர ey Hrs i 


meeer 


8ாகாவக௱ணவியி௨டல?₹ ௨௬௫ 


வள௱ுஷ.$ உ௱௱௱ஷாஜா-ச ஹஜ ஷா xfer Pep | 
| தல ஷ.ஹாய-4 வாஜுஷஷ ஹி suserga? ர 


கமிஷா0ெ) 6 ௯, ச0ணெவ யலடமொகண- ஹஜ | 
வி.தஹி₹ கி. பொவஃ உாடெமஹஉ esl; ॥ 

வாவ விவிய உஓிஷொ an wan Oaa» வாஹுஷ | 
வாஜாவ குஹ தூாபெந ௦௨௦ வெ விம ஹெவி வட 
8ரலிகாயா௦ ஹலாயாணு விமமாலாயாணு பொஜயெசு | 

ராஜ Ur By riso ராஜலவ.5௦ ஐ -கடாககடூ ॥ ௪௫ 


உம ெவ ய.௩௩84௩ஷிகாெமெெவ xr Qua | 
ய நாம்‌, anan காய LEONES ந௦ விமொஷ se ॥ 
ஈகா கிஷ௩8ாடு ௩.௩ யா.நணு VOU bo PAUR | 
கிஷு?ாெ.ந_ந கெ ஹவ- Brow ஹ$ரவற௯ ॥ 
வி_தஹி.நா வியாதவ, ௦ Ur Lo ாய.5௦ தமா | 
Pgo Dj @4 58100 aie Aur ano 296) விகட ॥ 
ugan) ஸொவகாண த3வ4௦ உ௱ஜுலெந sv | 
aSo அங்‌ பவெடுடு நவ ரஷுயாறு 8₹நவி.30086 i 


சூயாகிலக்ஷண வெவெலிரொவ தாம anog sly | 
ஊஷஹஹெயா_கஈவி.4திஷொ ௨௦லொ ஈஜஹஒஷ வி ர ௨௦ 
உ௦லெ.ந eras ஆா8ஷ.மா௦ uF நாகிகடி , 


கயா_ந௦ ஈஷா. லா Qar arama அஃ சா 5QuR ॥ 


TRTO கய dra து தவல பல்ப்‌ மறல 

~ பைய L 
5) மெொயவூலெமாய _தாஒகெ-௧கவலடுமெ$ ॥ 
க.நிஷாஜ-லி_நாஹா வதி அிவர.தா ம, அ, rags. தா | 
ெ.வவிஉ,8 ஹீஉா.நா௦ வவெ) ரெ பரவி tad sr it 


௨௯௭ காநிகாமஜெ as@ar-teorG) we 


தாமர Qasdi OG) oa யொ மா_தகீ தமா i 
ரரண௯௦ D & O80) ணெவ Qeamr8 sro வூருரமஹி_தா? g 


BreA வவெ-ஷா8ஷி 0௦ ஹி_த$ | 


நாணிகெ௱டி வரவு Brabo ஹவஃஹிலி௨ட ॥ உடு 
உட ௩௦ i விய௦ ஷொகசொஜய மக ண Gu} ‘ 


ast வெத Bae Pro வாற௦லெ g@ Fo vur s 


பெடெவ 8ரவ.௩௦ க௩ய.4ரசு o, S8raor வீபெஷ த்‌ | 
அத துஹிறயா aras க்ஷ OL ந ஜாவடய௬ ॥ 


ஷாறகாற-இ? வொ ஹஹ_உ௦ஃலொ ம ஈம விவஜி- தூ | . 


o 
ஹாயடெதா வையக ஹயா ௮ விஹ 78 ॥ 


a 
el 


கி. வாஉவிலரொ வா ஷா acre +O av valqnre 
553-0400) br O)a10)-Sr விஜாரறெண ஹொ சமுவா ॥ 


வ ஈம லலெஉஹு உஃலொ 8.௩ ஷ orror 53- 
2-09 ஹாய௦ wna மவ யெ) ஓ௯ஆஹா-வகடி ॥ கூ 


விாக8-4ஹா-௫வ௦ தஒமெ , su வறிக யெக | 
சய நெவெஷ v யொ மஹா த௦கொ 2 ஜல Squire i 


ஹஸவாஜதொ வாம ஹாயெ-ா வா ஷுவரதமி.அி0_தா.5௩வா i 
Gan தா வா org SETZ கா98 ணெவாயஸாம வார 


9-௫௦ா.ஐ ,வலயொவெடெகா ௨௦லொ Br நலி.நிண-யெ | 
உகி காதிகாவெ; ஹாஅஜெ, Ay tir ait Gp. 
8ாகாவகாணவியி.5-48 ஷயா உடல? ॥ 


ரணொகஃ ல்‌ ௩௨2 Aa OU o ௨௧௫௭௪ 


உ. 
சிவமயம்‌.. 


மாகோபகரணவிதி படல சந்த்ரிகை, 


ஸமஸ்த வாஸ்‌ துகட்கும்‌ அளவின்‌ சாதனத்தை விசேஷமாகக்‌ 
கூறப்‌ போகிறேன்‌. பரமாணுக்‌ கிரமமாக விருத்தியாக மானாங்குல 
மென நினைக்கப்படுகிற து. 


பரமாணு gesi அளவை. 


பரமாணு வென்று ப்ரசித்தமான வஸ்து யோகிகளின்‌ மனக்‌ 
கண்ணிற்குப்‌ புலப்படும்‌, ரதத்தின்‌ தூசும்‌ வால்நுனியும்‌ ஈறும்‌ 
பேனும்‌ அவ்வாறே யவையும்‌ முறையாக ஒன்றிலொன்று எட்டு 
பங்காக அதிகப்பட்டுள்ள து. 


த்‌ அதம மத்திம உத்தம நவபேத அளவை. 


ஆறு ஏழு எட்டு யவைகளால்‌ அதம முதலான பேதம்‌ 
முறையாகக்‌ கூறப்படுகிறது. மூன்று விதங்களான எவ்வளவு 
அங்குலிகள்‌ சிவாகமத்திற்‌ கூறப்பட்டனவோ அவ்வாறே: மூன்று 
தெற்களாலும்‌ மூன்றறை நெற்களாலும்‌, சால்‌ யுத்பவங்களான அங்‌ 
குலங்கள்‌ மூன்றுவிதங்களாக இவ்விடத்திற்‌ கூறப்பட்டன. ஆறரை 
யவைகளாலும்‌ மற்றும்‌ ஏழரை யவைகளாலும்‌ எட்டரை யவைகளா 
லும்‌ அங்குலங்கள்‌ மூன்று விதங்களாகக்‌ கூறப்பட்டன. 


நடுவீரல்‌ மத்தியிலிருக்கிற கணுவின்‌ நிகளம்‌ எவ்வளவோ 

அது: சிறப்பான மாத்ராங்குல மென்று கூறப்பட்டது. இதிற்‌ காற்‌ 

பாகம்‌ குறைந்தது மத்திம மெனவும்‌, பாதி குறைந்தது அதம மென 
வும்‌ கூறப்பட்டது. 

்‌ அங்குலப்‌ பிரமாண பேதத்தினாலும்‌ மனிதர்களின்‌ பெருவிரலா 

லும்‌ ஒன்பது விதமாக அளவானது உத்தேசிக்கப்பட்ட து. இவ்வாறு 

கூறப்பட்ட ப்ரமாணாங்குலமான து யாக முதலானவைகட்குச்‌ சிறப்‌ 


பாக விருக்கிற து. 


'ஜாணளவு முதலியன. 


பன்னிரண்‌ டங்குலங்கள்‌ ஒரு. ஜாண்‌ என்று கூறப்பட்டது, 
இரண்டு ஜாண்கள்‌ ஒரு முழம்‌ ஆகும்‌. இந்த மானப்‌ பிரகரணத்தில்‌ 
அந்த முழம்‌ கிஷ்கு வென்று க்‌ ok 

3 


௨௯௮ காநிகா மெ arator De 


இருபத்தைந்து கிஷ்கு பிரமதேவன்‌ ஹஸ்தமென ஸ்மரிக்கப்‌ 
பட்டது, இருபத்தாறு கிஷ்கு கொண்டது தநூர்முஷ்டி யென்று 
கூறப்பட்ட து. இருபத்தேழு தநுர்முஷ்டி கொண்ட அளவு தநுர்க்‌ 
கிரக மென உதாகரிக்கப்பட்ட து. 


இந்த சாஸ்திரத்தில்‌ அளவு . மானாங்குலத்தால்‌ உண்டான 
மூழங்கள்‌ கூறப்பட்டன. புருஷனின்‌ வலது பெருவிரலிலிருந்து 
உண்டானது பெளருஷ மென்றும்‌, பெருவிரலோடு கூடின சிறு 
விரல்‌ முதலான நான்கு விரல்களால்‌ உள்ளங்கையைப்‌ . பரப்பு 
வதால்‌ முறையே ஜாணும்‌ அதன்பிறகு ஓட்டைஜாணும்‌ யவகோ 


கர்ண முதலிய சம்ஞைகளும்‌ கூறப்பட்டன. இவ்வாறு சமஸ்த. 


வாஸ்‌ துக்களிலும்‌ நானாவிதமான அளவுகள்‌ கொள்ளப்படும்‌. 
. பிரஜாபத்ய அளவு முதலியன அளக்க வேண்டிய விபரம்‌. 


மண்டபத்திலும்‌ விக்ரகத்திலும்‌ மாலையிலும்‌ சபையிலும்‌ சாலை 
யிலும்‌ விசாலத்திலும்‌ பிரஜாபத்ய(பிரம்மதேவன்‌) அளவுடன்‌ சேர்ப்‌ 
பிக்கவேண்டும்‌. பட்டணம்‌ முதலான தும்‌ ராஜன்‌ அரண்மனை முதலான 
தும்‌ குளமும்‌. கோட்டையும்‌ தநுர்முஷ்டி கரணங்களாற்‌ செய்விக்க 
வேண்டும்‌. தநூர்க்கிரக மென்னும்‌ அளவினால்‌ விசேஷமாக வீதி 
யின்‌. மார்க்கத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. பிராகாரத்தையும்‌ .வாஹநத்‌ 
தையும்‌ சயனத்தையும்‌ முழ அளவினால்‌ செய்ய வேண்டும்‌. 
ஆபத்தை யடைந்தவன்‌ முழ அளவினால்‌ சமஸ்தத்தையும்‌ செய்ய 
லாம்‌. . அவ்வாறே வாகனத்தையும்‌ சயனத்தையும்‌ ஜாணளவினாற்‌ 
செய்க, - 


லிங்கத்தையும்‌ பிரதிமையையும்‌ த்வாரஸ்தம்பத்தையும்‌ சூளி 
கையையும்‌ இதற்‌ குதவியான து யாதோ அந்த யாவும்‌ அங்குலத்‌ 
- தினாற்‌ செய்க. அதிக ஸ்வல்பத்தையோ வென்றால்‌ யவையினால்‌ 
அளக்க வேண்டும்‌. இவ்வாறு அளவைப்‌ பிரமாணத்தை யறிந்தவர்‌ 
களால்‌ ஆயா தி ப்ரமாண லக்ஷணமும்‌ இந்த அங்குலப்‌ பிரமாணங் 
களாலேயே சம்மதிக்கப்பட்டது.. O 


'தண்டக்கயிறு ப்ரமாணமும்‌ அதனளவு விபரமும்‌. 


நான்கு முழங்களால்‌ தண்டமானது உத்தேசிக்கப்பட்டது. 
'கயிருனது அந்தத்‌ தண்டத்தின்‌ எட்டு கொண்ட. அளவினால்‌ உத்‌ 
“தேசிக்கப்பட்டது. கிராமத்தையும்‌ நகரத்தையும்‌ பட்டன முதலான 
- தையும்‌ தண்டத்தினால்‌ அளக்க வேண்டும்‌. வழியையும்‌ கேஷத்ரத்‌ 
தையும்‌ கயிற்றினாற்‌ கட்டி அளக்க வேண்டும்‌. . l 


தாடொவ்காண்வியிஉடல்‌ 3 ௨௯௯ 


புத்திமான்‌, பருத்திநூல்‌. பட்டுநூல்‌ மூதலானவற்றாலும்‌ அலம்‌ 
விழுதைத்‌ திரித்து முறுக்கினதினாலும்‌ பனை தாழை நார்களாலும்‌ 
கயிற்றைத்‌ திரிக்க வேண்டும்‌. 


கயிறு செய்யும்‌ வகை. 


சிறுவிரற்‌ பெருமனுள்ளதாயும்‌ மூன்று புரியுள்ளதாயும்‌ முடி 
களில்லாததாயும்‌ உள்ள (பருத்தி பட்டு) கயிறு தேவர்கள்‌ அந்தணர்‌ 
கள்‌ அரசர்களுக்கும்‌ சிறந்தது. அந்தக்‌ கயிறு வைச்ய சூத்திரர்‌ 
களுக்கு ஆகா து. பனை தாழை ஆல்‌ அவ்வாறே ஆத்தி சணப்பை 
முறையாகவே தேவர்‌ முதலானவர்கட்குக்‌ கூறப்பட்டன. 


தேங்‌ 
காய்ப்பிரி யாவருக்கும்‌ கூறப்பட்ட து. 


அளவுகோல்‌ செய்யும்‌ வகை. 


தென்ன : மரத்தின்‌ இலையினுடைய அளவு யாவருக்கும்‌ 
ஸமஸ்த சித்தியைத்‌ தரும்‌. ஒற்றைப்படை இரட்டைப்படை முறை 
யாக இரண்டுவிதமாக பாகிப்பது கூறப்பட்டது, 


ஆரம்பத்திற்‌ கிழக்கு வடக்கு முகத்தால்‌ பாகித்தல்‌ வேண்டும்‌. 
அந்தத்‌ தென்னோலையின்‌ பாதியாலாவது அதன்‌ ஈர்க்கினாலாவ து பிர 
திமை முதலானவற்றில்‌ விசேஷமாக அளவைச்‌ செய்ய வேண்டும்‌. 
அற்பனானவன்‌ கிளையினால்‌ அளப்பான்‌. 


ஒரு மூழக்கோலானது சிறந்த மரத்தினாலானதாயும்‌ முடிச்‌ 
சில்லாததாயும்‌ மிகவும்‌ விசாலமாயும்‌ நிகளத்தோடு கூடினதாயும்‌, 
அரையங்குல விசாலமும்‌ முக்காலங்குலம்‌ அல்லது ஓரங்குல அகலமு 
மாக இருக்கவேண்டும்‌. அந்த அங்குலத்தைப்‌ பார்க்கிலும்‌ அரை 
யங்குல கனத்தோடு கூடினதாயும்‌ அகலத்தோடு சமமாயும்‌ அவ்‌ 
வாறன்றி நற்சதுரமாயும்‌ யாதொன்று இருக்குமோ அது மனிதரின்‌ 
அளவு தண்டமெனக்‌ கூறப்பட்ட து. 


அடியிற்‌ பிரமாவின்‌ ஸ்வரூபம்‌ நடுவில்‌ இலக்குமியின்‌ ஸ்வ 
ரூபம்‌ அதன்‌ நுனியிலோ வென்றால்‌ விஸ்வகர்மாவின்‌ சொரூபம்‌ இம்‌ 
மூன்று சொரூபமாகச்‌ செய்ய வேண்டும்‌. இரண்டங்குல அகலமான 
இந்த அளவுகோல்‌ தேவர்களின்‌ யோக்யமாக ஆகும்‌. கால்‌ அங்குலத்‌ 
தோடு கூடினதாவது அவ்வாறன்றி அரையங்குலத்தோடு கூடினதா 
வது வளையமாகவாவது சித்திர மெழுதப்பட்டதாகவாவது இருக்‌ 
கலாம்‌, 


௩௦௦. காநிகாம்‌ வாவெ-லா Obs 


` ர i | 
பொன்னினாலாவது வெள்ளியினாலாவ து அவ்வாறன்றிச்‌ செம்‌ | ; 
பினாலாவது இரும்பினாலாவது அடியிலும்‌ நுனியிலும்‌ வளையத்தோடு ae aed pyran MUI? a 
கூடின அளவுகோல்‌ அளவின்‌ நிச்சயத்திற்‌ சிறந்தது. | 
| கம GIG) sof HQ VG) ag cor aig. aE rane spare ly | 
Leta | ANDO ௨௨௦08௯௦ ஹூா௯ வெவக௦ஃ து அ.கீயக( ul 
பதினாறாவது - மாநோபகரணவிதி படல சந்த்ரிகை முற்றிற்று. 
| aigo afoo 57 suo awyr Panraso8-52 வாடி ` 
| உவவீ௦ த த$ வழு afo 8_த$ வாடா 


த ஹணில௦ ang.18o விஷாா-2௦ல-இிகாவ, ௦ அயமாஷ8ட | 
உ௱மல௨ஓ௦ வாவி Bafo வரிகி.கி- slg i 
guu ஹாஹ.௩௦ QQ warg suo aur fussa 0-௪ | 


செய ௮௨ 0௦ வொகத௦ ௨,ஷ-௫வயவ:விக( a 


USP UIAIRS vgy Saran s S ஹர oly | 
a? os 4௨௨௦ வளப்‌ UT80 Fe வூகீ $23 aly) 


ஷெொஃம௦ கியா.த௦ ஹ௨ம8௦ UJEM odg 1 
கஷாடராஉஒ௰ வா கண-ஃாஷ கதி.தி ஹாதி ॥ 

. £ ant Oar madoro Jago ஜெய மணி sas ely | 

| ஹூாசகுவி௦ரம_திய௨௦ ஹு௫ய...!விமமா Vo மா8.58 வடி a 

an Toe a oun Jago an vanoen).& ஹகாஹயடி | 

வாலிய Hagn வா. ௨௨௦ ONT OL கிசான்‌ i 


வாக அயொவில தி வஷவொகஃ Suvr@o Brg 52 உட | 
வழா y svakon dago வியூ. ல- திதி ஹரா sl, ்‌ 


உணுவிஃமரநிஹ வெக விமொராவ ௦ ape AQU? | 


யது apgloun § a8 FBT Bas டலா oyu ௪௦ 


ஹா அஷவிலர தி.௧8௦ ௨௨௦ விவ dares கட 
பஷ ாவி௦ர.கிவ௨௦ விமாலாக்ஷவஹ௦ ang ahga | 2 


௩௦௨ ar dar 008 ௨-௫வ-4லா0 ம... 


dayrda awa Ryo வ கொ sA ovon agh | 
௨௨௦ தி,௦0ம_த8௦ ஷொகது விமா வ cor Ely ॥ 
am «foun 50 ய 25 வவெஃறாாகாஷகடி 1 
sgaras Use an கிலககயி.த௦ கிஹ॥ 

ட டு 
ane) se. 8) ஹா a1 OZ? வாமா கட 
௨௫௦ WISH வருண ஹொ மரமாகி நாஉஃயெக ॥ 

ச 
குஹில கெவா௨ய8 as-Ogyt yor paruo வ லொஜ.நட ந 
amir Se QaswKot Oe soon tan யா LO) a. ௧௫ 
Hag. 00 O S957 லொக்வாலா 8மயெ; வூஜாவ.தி? | 
அமெ; Bago Qmo ஹாவயெககெபரிகொ.த8₹ ॥ 
ஹவ-8ஜஸகாய-% வு க்ஷ By Dy உர. ஹா Pals | 
satan D ay OUAB AOL! BO aSogjazy 0.5 n 
ar QQatrasrany aver Qu su உடற வூகீ.ி-3 FLEA 
arm _gRat20o gor Bro அலு ம rer AQuroyHly ர 
க்ஷ ஒட... Br Qa வெஷ௦ வெஜ௯௦ sr -SQQ ஹி} 
கண darD 2யொெ. 8௦ 8ஹாஉ$0௦ தா காாயெசகு ॥ 

v 6 1 
8மயெ வ குஈஷூ௦ ood ஹா லாக்கெெ2 து மிர ்‌ 
மொ gues PASY" ஓரெ? Ad- தமொ men ௨ 
ல oes ஷி.தரஹுழி ,வள வாண? க. p 
sre ஹொொசசி.திஜெ.சி anD அஹா வாஹு e த 
8ஹாவீ௦உ௨௦ ஹொக௦ காதா கியொம)௫டி : 

2 ataloai@e QQE 2 of Mas யெ) வி gr an? a 
_ ௬ய-48ர ௨ Awaroa 86,0 1உரமிவீயா? po ; 
வ .தாகி.க்ஷு var ஜெவா arassa Amr A- ॥ 


வா. | யாணீயா? 


படவி.) ஈஹவியிஉட௰? ௩௦௩ 


ஹாலிஅமெொஐஜமெவ TERR ஹாவஜஹயா | 
ணன்‌ 

சூழெயயாசி DS 0d) lmao mnogo) த வதா? agl ॥ 

ofr ouDUT an 5 BOGUT a bang res வஹய? | 

Dmak தயா செவொ oj ane: suber _தமா ; 2@ 

ஷி க௱றாாஹுராலெவ as rare 6s BAPTITA | 

வாய மாவி முஜழமெவ ௨ாட்ஹொ8 வலவ ர 

லஃ௦ஜடத ௨௨௦:௦௯௧௯௦ கணை 5,2 wT 6 Sly | 

உ௨:௨$௦௨ go நா ஜா மாதா8_நா௦ von sor ar ass ॥ 

உம; 9 folgo 8யெ) கண அ யாமி டி 1224 

8மெ வதாஹஷ௦ ஹவாஹூஹஷ௱ராவாஸ்‌ BGO tt 

கய-8ா வ விவஹா ௦00 அம உரயிவீயா 8 | 

வரா ord) wrogds Qpar Bago கொணவஜி-1-க்பூ 

அ 


அ 9 
ஹவி-கார வ அமெ Mag மாவஹ்மெெவெ அ ॥ 
த 


ரூழெயகொண?௱ ல) ௨ஜூ.த தஜெவ_தா glg ॥ 


A.O 
aas aorar awo amp வாவகாகிவ_துஷ-4$ஷி |. 
கொணெஷு லு௦ஜடு த Agar? உ௨உ௱_நா8ய-4௯௦ ௯,81௯ ॥ 
@O Quan, து at Dating wyo ror வஹிஹு 

l f : உயிகெ | 
மெ ந8- குஹ) தா aHa drO மரஹ ஹா 
வமிச ஹபடி ॥ 
வழிதாயெ- so arvato மெஷெொ வாய ஹு 
a Ba w 8 | 


மா நவமி Guo ST P Arf roana உ௨--௫வ-1ம$ i 


வாவா. தரவ) ere afar ௬ ணெ so | 
ஜஐயஷஜெஸொ Aang ae sy ஹு.) Quis ॥ 
e ve ~ > 


௩௦௪ காநிகா.மெ a-OatorOv. 


உகஷிணெ வி-கமடுமெவ மர ஹக்ஷ தய அயரா. | 
மபவ- 0 அயா ஜெவாமம கா m? வ௨லொமி.ந6 ॥ g .௩௫ 


IA வவ ஹுழீி,வ? வாஷூஷொ BOOT | 
2 a 
கஹுஃமற தயா கெவாமகாழனொ கொ 8தா3 


ஊஷெ லலாட கஹொொ ஐ முறி g Agars i 
a V. வீ£௦தி௨௦ prè v r8rBro aw Lass! aly : 
பச்‌ ர்‌ 


ஹணில௦ ஹவ்வா vo கண-வ௫ அ, உயா மித ட 
uw W E ; ; கடம 

no 62) ரஹ்‌ு$ஷறராவ௱ண F Go tt 
8மெ) நலவடி௦ W rag? 


௬ய-48ா வ விவஹ" ௦10 நிரு உறவா i 
arOatrd # 8யொமெ- ago = ஜட ஹுரா i 


சூழெயாரிஷு கொணெஷ ஙு anrd Sete yy டமெவ gre t 


௪௦ 
மெ OUI a TE y BANTRY ॥ 
v l 


ஷா விர 


ரமா நவா ல வஹிராவரணெஹுறா$ K 
Q 
orro sur BUT ஜயம்‌ க்‌ AN தகா ॥ 
} adr | 
ஸொ வஹிரி.கி ஷொகதா வவ lany Blvd கெ 


Quya யொ vrak ama வ 


“வ 
வி.தமொ DJ ஹக்ஷூகி ப 
2 §eraflesany To ௧௩ Qeagsre | 


ராஜொசம.மி8 
“SS ராஹு ரஷகா* (இ 


an v5, aatas geer வ வராண | 
3 வ ர உ_தா5 | 
alp உழி Opes 3 


வாய dD aD சொ ஐல ஹ-ட்டகி.திலறல்‌. வ ॥ 


வெ லலாட «GOT 
உதவா AA ஷவொகா ெவ.கா வலியொம, கா? 
ழி à இதி 5g a ௪௫ 
௨௨௦ வெ த& மரஹாறாசாசிவ 
ஹணிலாவ; ௨௨௦ மஹ Co tas) 
Boa Baer G24) 0 a vag விவி sort 3 QUT i அட்ட 
saup வ.சஷஷ பேஷா அகா sugars | 


09-95) ஈஹவியிஉட ஓ? | ௩௦௫ 


கி உஉ௱னாவவ௯ ஹாஜாஷொலமராய-ாவமலொ மி.ந8 | 
அ_தாகிஸ்மி ஹி_தா யரஹெ) ஷொலஃம விவ, ॥ 
அதாமஃயொ உயொமாஷா வெடகெ௯ உ௨லொ மி.ந8 | 
௬, ஹாராகியொம$௦ _5.5ண-௫காவ) ௨௨௦ Fo) QLD ॥ 


asm 6)8u0 ago கெ-கீகெகாமரீ தீவலா hS | 
sortan D SAQA aso கல நிய௦ Aud , 


யெ. வவ௨உ௦ வஹா oud ©) as San), D godus | 


& ன்‌ o 
வ.தடுஹா தெவ_காஷட்‌ ஷம்‌ RQV OTTA JST 1 ௫௦ 
a 


Bases கொணமாமரராஷள உாஹெட கெசுவ௱ாயணா? 1 
ணக Sy ஹர Qars கய; வ யமாக BTR ॥ 
ஊவா BAGUD ay வஜ்ர ஜயஷமம 89 ang ௯8 l 

REEN an 6, a ௮, ௦மமாவஷறிக்ஷமம ய்‌ u 

வஹி உஷா வ விகடுமா மரஹ்க்ஷதய8ன தயா | 
மாபவெ-பா வரஜாாஜப 8] மமெவ se உக்ஷிணெ ॥ 


B82 $9. tora fla@ Quo ave 5 ar’ வ VOLS 65H | 
வாரணமாாஹகாமெெவ Quu@agr ரொமஹு வழிசெ ட 


வாயா E-F DRIT வெ veri ஹொ ஊவ ௮ | 
முஜருமாவ) கி_தி வ சிகி அமொ_கரொ a இடு 
cadr aw y Og arr ௨௦9 ஷொத௲ாஹ௲ஷராவாணெ வந | 
சய-8ா வ Aevayrouy ilo ]உரயிவீய௱? u 

வ_தஙகி4க்ஷ£ ம ar Qgar omo rar Brg ௨ கொணகெ | 
சூவமெ.வாவவ_தறா ஷவி_தாஉி ஹாவிஆக8 a 

ச்ஸ்‌ நத்தம்‌ oa) RT ஈுஜயஹயா | 


BOI உ ஹா aÑ se வொஷொ 8ண-௫க வாஷி அகட 


வா. | யாணீயற? 


39 


௩௦௭௬ காதிகா.மெ உ-வ-லாமெ . 


வாக Sere வ வ கநா வாவறாக்ஷஷ்‌ | 

மபா ries கொணெஷ- மல ஹர? உ௨வஜி- தா ॥ 
ANG BTZU-LT வ ஜல விலிவிடலஸொ விஜொ-கதாக | 

as Dartrd)-Faven rv 29> வ தலி aywa sre ॥ ௬௦ 
மூ ராம. ஹாஈவெமராகியொ _ம)௦ வ௱மோயிகமடு | 


வசீ 
ஞூஹ.ந௦ கண ஆரா sy To UTAH தா உஙி௯௨ QUR tt 


வஹா ஷெொலஃமலா YG) aT SP reionras. வாமி. 5 | 

ae sy BAQUE வா ஙணஹொ? வவ DI y 

ஜிவஷாமராவவ த reyr அிவஉா வவ கீ_தி-5-கா6 | 

க்ஷ ரர. Sapo உம உர r rosaa i 

bor Qosra ago வ கு ! 

ஹா _நீய௦ கண ஆல ௦ யாகு _தா வஙிக௯ல, Quis a 
OW வஹா வதா_நா௦ தா ஜெக வணுவி௦பா திட ! 
கொணெரராதிவ கெ வாஹெ asror fad sya tiers ௬௫ 


கெ கெகவகெ ஜெயா? WE நாலா UOR BTR |. 


வகா௱ஹஸ்ய-8ாஓாஹு aHa gwr 568 ॥ 

௯ த்‌ 

சூவவ_காஒ௰₹? கொணெஷஷள அவஉலா J BS i 

யமாஹா நாயாகஷூாஒூாமாஷள வபாஹெ) வூசி.கி4.சா? f] 
. D ர8ரசியொம)௦ விஜெய௦ ஹா Bares 4௨௦ ௨௨ | 
கெளியாவ ௨ ago கண்டவ Ge) a rey உறி, யெசு ॥ 
| ஷூட்‌ அ, oro? Tosa SH ABT STe arguurovð-Be | 
கரிம யவ வரண ஹா ante Qi ॥ 

Meter வாஹுவீயிஷானா 6.1» Tene உ-௫வ-1வ௪ | 
ஜெறாயா௨)வஉ௰ ௨8, ஹாறாகிவ-௫ஜி_தடூ ॥ a2 
ogl so அயா ge sartan ஆயா நிதி f 
வஉாடெடிகொ.நவணஹாம மெ ஐ, agrs sags ui 


90 by ரஹவியிஉட 3 ௩௦௪ 
வப்ஹிராவாணெ ஹாஹா 8ாஷி.காஉாஷிரலா மி.ந$ | 
கொணஸாஹி;வஉர ஜெயா ௦௦ மிஷி_சரவாயவ? ॥ 
வசவா௱ஈஹய.48ரஉாஹ- W Sng 40வ0௨ ஹி sr? | 
a Gelarraasrer வாவூஹர₹ வறிகி_தி-1_தா? ॥ 

RD, ஹாராசியொ.ம; ௦ 5520 _த-ஸா. ய வணி தடி | 
வாக வளமாக anD Sy ரணி விக QUR a 
குண ஆ ௮ யொவெ_5௦ CLT VE லகி வூகல Qur 1 
RD, ஹாராியொ ம)௦ ஹாக்‌ உ கட்‌ என aglo ॥ எடு 
வ£.மல-18௨௦ வாந) ௪ கண g urh கடி l 
ஹகாமரி dago 8யெ) oS as லொகவி_தா8ஹூ ॥ 
8.572) Taf; om vrany 8 கொணெமா? வண்‌ நாயகா? | 
கஷாஉமமாமமலா ஹாமாய-தாஉா$ eE GASH ர 
மொஷ௦ ௨-௫ூவ-$வ௫ ுிஷ o RV ௮ ஹாறாலி Jar@e sly । 
வாலி ovate மொஒ௦வி ஹட தாணி வஉஙறிகல QUR i 
கணு 8. யொவெ ௦ வலக்‌ Glo ௮ வவ வைக i 
ag, anton dGuur.oy வாக அ, கியாதஃ ்‌ வரிக்‌ கி. கழ |: 
வரஆலொ.மஉஉணா -௩)௪ கண அயா நி கடி ॥ 
ஹகவிமல sapo apr aS Cas ௧௦ Bw EIB u ௮௦ 
பதத த்க்‌... ர்‌ aanlog றா? ! 
வாவிஃம$ லொ மி நொ மெ.வா 8 வஹா? விக தி- தா? a 
ஞூவவ_காஉயொச்ஷள ஹி அிவஉாஹு வசீ dar | 
வரதிலொமத8ஃ௦ வொகஃ அ, அ 18r2Qor ஸ்வூபொஜயெக ॥ 


ஹவகொ.நவியா தி ஷாலி தாவி any wee oH aS) i 


sor tras. sigo விஓா௨ம, ஹாராரிலாகி aly ॥ 


வா] யொ.ம)கட து 


௩௦௮ arglar v8 உவா. 
மணி தாவ) ௨௨௦ கண ஹி ஆல) To anole go லவெஜ 1 
-amG) ar Bangs Aago 52O) 624 raso லவெக ॥ 


ஷட்‌ அ ovo திவ கெவா 8ஃவஹா$ வறிகீ_தி-1_தா?£ 
S aar QO rsa Or வட ary EST apr அலா மி_ந ப AB 
Nee an us 


சூவவ_காடியமாரஷ எ வாமா-$0உவா? வசீ. திதாக | 
வொக முணி.க்‌வாஉஷு Py TB. or வஙி௯ல, QUR a. 
_த-தவஹ இய-4விரமா௦ ஹூா௯ a Datag உறிக Gira | 
ஹஹ ஹி_த௨௨௦ d a ban E ஆய CABO வக Owe £ 
8G)» egre wr #200 Suu go aao தி | 
௭ய-8ாகிவ-கீமஹஷவடி ஆக S000 Serf a} 4 
ஊ£௦ாமரசிகொண்ஹ௦ஹா_௩ர௦ வ_தண ர உ௫வஸ்கடி | 
சூகி-2) ஈசி வ_தாண-$ர௦ -S Saige வறிகீ_தி-ம_தடி ॥ 

Q2 Aa வெ வ வ jso வஜ-ஃந)ாஉள வூக QUR | 
உ-௫வ-4வவாவவ.காகெ௱ஷ savy அய LU a ௯௦ 
BITE TH EO உ rO an) து ahid ॥ 
வ-2௬ஹ-ஈவ௦ ஹி த௦ _நா8 ௨௨௦ ௮. ஈர£கி௨-௫கி.கடி n 
௨௨௦ Anea, KETENE) o கண-4ஹ-௫ g urh | 
வாவொகெெந வூகாரறெண வ௨௦ ம ாகாகிவகி ॥ 
விமால௦ zas Janout ord suo வக தாட | 
Sun so வ நவாஸ்ரீ தி Bolu) வஹா மி 24 

auer 2)_F PASO 21.5? afl ouvE வரமக வரயக்‌ | 
வஷாஸமலொகவாலாஹ) 5 ந Saito anr Bal ॥ 

விமா லா eigo Carr as ம, ஹாராகிவ-டிலி_கடி | I 
விவூமல to யமா வா௫வ-18.ம, ஹாறாகி௨-௫ஜி_தடூ ॥ ௯௫ 
லிமெமமாவ$ ௨௨௦ கண-யாக த உ௱றி௧௫, யெக | 


அ, 90.50 வெவெக்ஷஷி௦ வ 8யெ) agag வா 


௨௨௦ விவூ.கிகாஞாவ; 8.0, ஹஊாறாகிவ௨-இஜி.கபூ ॥ 


விவி. randa w ௩௦௯ 
கயா யாவ ௫வ-௦ eure any Operas; er 568 | 
கம, மாராகியொம$௦ வழாவிமெரணா e igo உ.ஓ.டி a 


லொம௦ வி௨௩லவ-௫வ-௦ Ue, வாராகிவ-௫ஜி தபூ i 


௨௨௦ வி௨_திகாஷ௦ வு கண அ,ஃயா நிச ட i 


அசகவாறியா SOE) u2«0 வ OTP T BY Sy வதா த (ட 

வ ஹா வாத்‌ -LELEN T உவ விக QUR ) 
கொண உண்லாமாஹ காட கிஉஉமா மி ந$ ; 

00 © 
விமாலா க்ஷ௦ ௬ண-4$ய-௩தத௦ a Daka கறி QUR i 
ஆலாகிஷா2லி அயொ௨௦ வி ஷு. ஆரணி able பெ n 
8யெ வஹும_த௦ வஹா sef Qas நவ வ adoro Hy | 
2) gnaw -ர8ய-ஜா8_நா௦ ஷூ காறி rog oroa i 
வஹாமஜொகவாலாஹ) 8 184-6 ren adar மி.ந$ | 
விஷலுகிறி தி ஜெய ௨௨௦ 2, சரசியொ Oy கட ர 
விரரஸாஈ௦ யர Ha SR ம, ரரகி oO aly | 
௨௨ தகா த கண-ஹை அ, யா HG, i 


வ, aparani so 8யெ,, வணுவி௦ும Lavores ke j 
சய காசிவ gwas avy உணா மக ஷ.கிவெடி.கபூ i l ௧௦௫ 


்‌ ரல 
ROR T Bro லொ௯உரலா நா௦ அயொ BOT OTS உரயகிவரயக்‌ | 


, உஜ-4. ராஹு அவாறொ sorG) ord கரடு syad ars ர்‌ 


OM FSU HMB BD ஹாராசிவ-௫கி அடி 1 


உர காஷ்‌ யமாவ Barto ஈமு ஹாராகிவ-டஜி_ sly ॥ 


ஹவ8-இய-௦ வ விஜெய௦ யாவகஹூாக தன ௨௱ாய.4௯டி | 
வச வியா பெ 8r Tapo வாஈசமொொட ॥ 

asr OBUT ago யொ o ௮_தண-$ர8 aN வணி. நரடி | 

ப அலர்‌: கர கால்‌, வா எ ste) ஊா௱ாதிவாஹுஷ. n 


. 


உ தாஹஷஷிவ ௪௦ Sess Batre விரமொஷ.க8 | 
விட்ல ஜயொலுடெயகொ s வணாம்‌. உறி. i ௧௧௦ 
anarho ana Sy ஜெஷ௦ an ல்‌ avoa, git sly i 
aS nag Aag Eria rag rano வ கியா 8_தடி H a 
வாகஉாகிஷு ஹவெ-ஷ.ஈ வகெஷெவ oie அய ॥ 
வாஹுக$ ணி ரஹ்‌ ஹட R V TB aor அ அரஹாலிஷு i 

S 
சயமலா By வசாறொெண ane@rd Su5uo_s | 
sors tan OS, Sab Fo வா 8யெ குண-ஃஅயாநி தட ட 
asara sasmita IAA சா நிக வா | 
௨௨௦ anabo லியெய௦ ஹூாதெவ௦ வா வக QUR ॥ 
ம வரவ syTn வூவக்ஷதி யமாவியி | 
வத ,வ௫ வஹஷ-௫.ஆரணி ஹாஜறாணி ஹமி ௨ | ௧௧௫ 


வூர_தி வ as nado ஜிரஷாஷெகுலா மி. | 
Lom i : 
Moa அவல்‌ ஹெ தய விஷ$8ஹுஹி_தி£ ॥ 
கஷாவில-ஆமா லி: உ௱உரஷாய-லா p58 i 
: Ss 
ஐஅஹஷவஷிவச ௦ டெ தவ .தீஈவர த erag Qua : 
HVOMHAV தா apy ravo anwogluv, 8-௨யொ.5-3) வஸெகு 1 
aS vagapa go வாஹு வாடின வாஹா ௯ ॥ 


ம ராகி கவொவலாஹூ வாரா 2 anal yo ayra njeri Eh | 
Sq sno@ ania anoG) Ir மஹா Ouez? Sao: 


ந ௫யணி வரஷ.லஷி.தி ॥ 


யனெ AB agaw LT i 
i ர்‌ விரகு கு௩முறொ வி.தமெ VIER, 


லரரமா௦மெ இய_ந௦ 
வடஜகெ கெஷறீ லரஜெ ல ஹுமீ வக ee ர 
சி gt வரழிகமெஷெ 1.628 40 ஷு லஷ றி தி? , 
உரயிவீ ur ole arco send) Ser 8-5 உஷசெ | 
வாாவரொலயா ஜெயால.தீஜெவாஃமமகெ b NOI "TE 


pS 


வஉவி.நாஹவியி உடல : 


BE 


l avs yr ஹவ-ாணி Bas cron? யமாக, | 


வூஃக்ஷிண ம_தாடெறுவ Qarda விலாம தூ ॥ 


சூசி) an OUtarvan. £உ.மாவஜாரகொ 8.58 | 
ய 
02௪௭ மு ஈவாறவமாஹெ8-4 கள coma sly ॥ 


euy 0G) மை Fu mM வெல 1௯ T வா யவெ) உர Aman Kr l 
Gaw 8 > @ _8 : VANO 6 
\ ff G தம ஸொ£வாரவஹ 7Suur ’ (or ஹு விகி Ul 


வெடி கெ.5 ௨-4 வாரஹுமமா ஹெஹிறு காதிகாஹயெ | 
J வ 


தமா அி ஹி 5௦ ana —to ஷஹவ-4ஹிஜிஹூ வ ஒடி P 
ஷீலிஜஃ விஷ்8௦ தெய ano. ad £ விஜ ao ag | 


ஐ.தி காதிகாவெ, 8ஹா_தஜெ, Auras Qe. 


உ.டவி-5) ஈஸவியி௩-1ர8 ANARI? உடல? ॥ 


uur ; 
மெ ௧௦ = ௧௨௬ அரண ௯௦ = 551004 


oe வகை எனை cc 


oh 


சிவமயம்‌. 
பதவிந்யாசவிதி படல சந்த்ரிகை, 


இனி விசேஷமாகப்‌ பதவிந்யாச இலக்கணத்தைக்‌ கூறுகின்‌ 


றேன்‌. 
பதங்களின்‌ பெயர்‌. 
1. சகளம்‌ 17. விருத்தபோகம்‌ 
2 Queaib 18. கர்ணாஷ்டகம்‌ 
8. பீடம்‌ 19. கணிதபாதகம்‌ 
4. மஹாபீடம்‌ 20. சூர்யவிசாலம்‌ 
5. உபபீடம்‌ 21. சுசம்ஹிதம்‌ 
6. உக்ரபீடம்‌ 22. சுப்ரதிகாந்திகம்‌ 
7. ஸ்தண்டிலம்‌ 28. விசாலம்‌ 
8. மண்டூகம்‌ 24, . விப்ரகர்ப்பம்‌ 
9. பரமீசம்‌ 25. விச்வேசம்‌' 
10. ஆசனம்‌ 26. விபுலபோகம்‌ 
11. ஸ்தாநீயம்‌ 27. விப்ரதிகாந்தகம்‌ 
12. தேசீயம்‌ 28. விசாலாக்ஷம்‌ 
18. உபயசண்டகம்‌ 29. விப்ரபுத்தி 
14. பத்ராசனம்‌ 80. விச்வசாரம்‌ 
15. பத்மகர்ப்பம்‌ 81. ஈச்வரகாந்தகம்‌ 
16. த்ரியுதம்‌ 82, இந்த்ரகாந்தகம்‌ 


சகள பீட முதலிய முப்பத்திரண்டின்‌ விபரம்‌. 
1. சகளம்‌. 


சகள பீடத்தின்‌ நடுவில்‌ பிரம்மா பூஜிக்கத்தக்கவர்‌. கிழக்கு 
முதலான நான்கு திக்குகளிலும்‌ இந்திரனையும்‌ யமனையும்‌ வருணனை 
யும்‌ சந்திரனையும்‌ சந்தன முதலியவற்றால்‌ பூஜிக்க வேண்டும்‌. இந்த 
சகள பதத்தில்‌ தேவர்‌ முதலானவர்கள்‌ HORR அவத லு 


2. Gurab. 


இரண்டு கர்ணசூத்திரத்தோடு கூடின பேசக பதத்தில்‌ அக்னி 
கார்யத்தையும்‌ போஜனத்தையும்‌ செய்ய வேண்டும்‌. உலோக 


'உடவி.ந ஈஸவியிஉடல?5 ௩௪௩ 
பாலகர்கள்‌ எட்டு திக்குகளை அடைய வேண்டும்‌, நடுவில்‌ பிரம்மா 
அதன்‌ நடுவில்‌ நிஷ்களமாகிய பேரத்தை உத்தமாசிரிய ரானவர்‌ 
ஸ்தாபிக்க வேண்டும்‌. 


3. பீடம்‌. 


ஸமஸ்த மங்கள கார்யத்திலும்‌ அற்பக்‌ கிராமம்‌ வீடு முதலான 
கார்யத்திலும்‌ இரண்டு கர்ண சூத்திரத்தோடு கூடின பீடமானது 
இச்சிக்கப்படுகிறது. யாதொருவர்‌ முன்‌ , கூறப்பட்டவராகிய தேவர்‌ 
களோ அவர்கள்‌ பதஸ்தர்களென்று கூறப்பட்டனர்‌. இந்தப்‌ பத 
மானது மடமுதலானவற்றிக்‌ காகும்‌. அதுவும்‌ கிராம முதலானவற்‌ 
நிற்குத்‌ தகுதியாகும்‌. 


க்ஷாத்ரக்‌ கிராம முதலானவை அற்பமான தினாலும்‌ அவ்வாறே 
பேசக பதமான து இஷ்டப்படுகிறது. 


4, ஹாப்‌; 


இரண்டு கர்ணசூத்திரத்தோடு மஹாபீடத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌, ஓ முனிசிரேஷ்டர்களே 1 நடுவில்‌ பிரம்மாவானவர்‌ 
சதுஷ்பதத்தை . அநுபவிப்பர்‌, இவ்விடத்து ஈச்வரர்‌ ஐயந்தர்‌ 
ஆதித்தர்‌ பிருசர்‌ அக்னி விதிதர்‌ யமன்‌ பிருகு பிதுர்‌ சுக்ரீவர்‌ வரு 
ணர்‌ ஆதிசேஷர்‌ மாருதர்‌ முக்கியர்‌. சமோ திதர்‌ எனச்‌ சூத்திரத்தி . 
லிருக்கின்ற பாஹ்ய தேவர்கள்‌ ஆகும்‌. மஹா பீடபதம்‌ அற்பக்‌ 
கிராம முதலானவைகளுக்குத்‌ posui கூறப்பட்ட து, 


5. உபபீடம்‌, 
உபபீடபதத்தில்‌ நடுவில்‌ ஒன்றைப்‌ - பிரம்மாவானவர்‌ அநு 


பவிக்கிறார்‌. அர்யமர்‌ விவஸ்வர்‌ 'மித்ரர்‌  பிருதிவிதரர்‌ இவர்கள்‌ 
நான்கு திக்குகளிலும்‌ அடைந்திருக்கிற தேவர்கள்‌ ஒவ்வொரு பதத்‌ 


. தையும்‌ அநுபவிப்பவர்கள்‌. அக்னிதிக்கு முதலான நான்கு திக்கு 


களிலுமுள்ள பதங்களைச்‌ சூர்யபுத்திரர்‌ இந்திரஜர்‌  ருத்திரஜர்‌ ஆபர்‌ 
என்னும்‌ தேவர்கள்‌ அநுபவிக்கிறார்கள்‌. 


ஈசர்‌ சத்யகர்‌ மகேந்திரர்‌ சூரியர்‌ அக்நி கந்தர்வர்‌ அவ்வாறே 


“தேவர்‌ அவ்வாறே கிரகக்ஷதர்‌ யமன்‌ பித்ருக்கள்‌ அசுரர்கள்‌ புஷ்ப 


தந்தர்‌ ஜலேச்வரர்‌ வாயு si பல்லாடர்‌ சோமர்‌ இவர்கள்‌ யாவரும்‌ 
இரண்டு கர்ணசூத்திரத்தோடு கூடிக்‌ கிராமாதிகட்குச்‌ சுபத்தைத்‌, HH 
வதாயும்‌ பெயரினால்‌ ee மென்கிற பதத்தில்‌ OPOREKA, 


அநுபவிக்கின்றார்கள்‌. திட்டு ப by 


ளக காநிகாமெ arOatorG pe | 


6. உக்ரபீடம்‌, 
உக்ரபீடம்‌ நடுவில்‌ இரண்டு கர்ண சூத்திரத்தோடு கூடின து. 
இதன்‌ உள்ளாவரணத்தின்‌ நடுவில்‌ ௬ துஷ்ப்தம்‌ பிரம்ம சம்பந்தம்‌. 
அர்யமர்‌ விவஸ்வான்‌ மித்ரர்‌ பிருதிவீதரர்‌ என்கிற தேவர்கள்‌ 
கோணத்தை நீக்கிக்‌ கிழக்கு முதல்‌ இரண்டு பதத்தை அநூபவிக்‌ 
கிறார்கள்‌. சூர்யரும்‌ அவ்வாறே இந்திரன்‌ உருத்ரன்‌ அவ்வாறே ஆப 
தேவர்கள்‌ ஆக்நேய கோண முதற்‌ பதத்தை அறுபவிக்கிறார்கள்‌ . : 


வெளியாவரணத்தைக்‌ கூறப்‌ போகின்றேன்‌; ஆக்நேய முத 
லான நான்கு மூலைகளீலும்‌ பதங்களின்‌ பாதியைத்‌ தேவர்கள்‌ முறை 
யாக அநுபவிக்கிறார்கள்‌. ஆக்நேய கோணத்தின்‌ கீழ்ப்‌ பாதியில்‌ 
பிருசர்‌, மேற்பாதியில்‌ அக்நி, தென்‌ மேற்கின்‌ கீழப்‌ பாதியில்‌ கிருகர்‌, 
மேற்ப்‌ பாதியிலும்‌ கிருகர்‌ தான்‌. வாயுவின்‌ மேற்ப்‌ பாதியில்‌ ஆதி 
சேஷர்‌, கீழப்‌ பாதியில்‌ வாயு. வடகிழக்கு மேற்‌ பாதியில்‌ திதி, 
கீழ்ப்‌ பாதியில்‌ ஈசர்‌ அடை ந்திருப்பர்‌. 


கிழக்கு திக்கில்‌ வடக்குப்‌ பாகத்தை POT பிரத௯டிணக்‌ 
கிரமமாய்‌ ஐயந்தேசர்‌, மஹேந்திரர்‌, ஆதித்யர்‌ அவ்வாறே சத்யக 
ராகிய நால்வரும்‌ பதத்தை யநுபவிப்பார்கள்‌.' 


தென்கிழக்கில்‌ விததரும்‌ கிரகக்ஷதர்‌ யமர்‌ அவ்வாறே கந்தர்‌ 
வராகிய நான்கு தேவர்கள்‌ பதத்தை யநுபவிப்பவர்கள்‌. 


மேற்குத்‌ திக்கிலும்‌ சுக்ரீவர்‌ புஷ்பதந்தர்‌ ஜூலேச்வரர்‌ அவ்‌ 
வாறே அசுரர்‌ இந்நால்வரும்‌ தேவர்களாகச்‌ சம்மதிக்கப்‌ : பட்டவர்‌ 
கள்‌. வடக்குத்‌ திக்கில்‌ அவ்வாறே முக்கியர்‌ பல்லாடகர்‌ சோமர்‌ 
பிருகு வென நான்கு அதிதேவதைகள்‌. ; உக்ரபீடமென்று பிரசித்த 
மாகிய இந்தப்‌ பீடமானது கிராம மூதலானவைகட்கு மிகவும்‌ பூஜிக்‌ 
கப்பட்ட து. 


7, ஸ்தண்டிலம்‌. 
. ஸ்தண்டில மென்னும்‌ பதம்‌ . எழுபத்தேழு பதமுள்ளது. 
இரண்டு கர்ண சூத்திரத்தோடு கூடினது: நடுவில்‌ ஒன்பது . பதம்‌ 
பிரம்ம சம்பந்தாமன து. பிறகு உள்ளாவரணத்தில்‌ அர்மயர்‌ விவஸ்‌ 


வான்‌ மித்ரர்‌ பிருதிவீதரர்‌ என்னும்‌ தேவர்கள்‌ கிழக்கு முதலாக 
முறையாக மூன்று பதத்தை அநுபவிக்கிறார்கள்‌. 


ஆக்நெய முதலான மூலைகளில்‌ சாவித்திரர்‌ முதலான தேவர்‌ : 
கள்‌ இருக்கிறார்கள்‌. சாவித்திரர்‌ இந்திரஜர்‌ ருத்திரஜர்‌ அவ்வாறே 


ஆபஜர்‌ என்பவர்கள்‌. ஈசான .பதமுதல்‌ வெளி ஆவரணத்தில்‌ 
தேவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. . ஈசானரும்‌ ஜயந்தரும்‌ மகேந்திரர்‌ 
ஆதித்யர்‌ ஸத்யகர்‌ பிருசர்‌ அக்நி என்கிற .தேவர்கள்‌' கிழக்குத்‌ 


Set 


வடிவி-நடர்ஸவியிவபல8 .. ௩௧௫ 


திக்கில்‌ கூறப்பட்டனர்‌. விததர்‌ கிரகக்ஷதர்‌ uot கந்தர்வர்‌ பிருங்க 
ராஜர்‌ நிருதி என்கிற தேவர்கள்‌ தெற்குத்‌ திக்கில்‌. கூறப்பட்டனர்‌. 
சுக்ரீவர்‌ புஷ்பதந்தர்‌ வருணர்‌ அசுரர்‌ ஆதிசேஷர்‌ வாயு மேற்குத்‌ 
திக்கில்‌ தேவர்களாகச்‌ சம்மதிக்கப்பட்டவர்கள்‌. முக்கியர்‌ பல்லாட 
கர்‌ சோமர்‌ Gy அதிதியும்‌ வடக்குத்‌ திக்கில்‌ பலிக்கு யோக்கியர்‌ 
களான தேவர்களாகக்‌ கூறப்பட்டனர்‌.. இந்த ஸ்தண்டில மென்னும்‌ 
பிரசித்தமாகிய பதம்‌ வீடு தோட்டம்‌ நேகலானவைகட்டுப்‌ , பிரசித்த 
மான து. 


8. மண்கேம்‌. 


இரண்டு கர்ண சூத்திரத்தோடு கூடின ண்ட்‌ மென்னும்‌ 
பதமானது அறுபத்து நான்கு பதமுடையது. நடுவில்‌ நான்கு 
பதப்‌ பிரமாவானவர்‌ அறுபவிக்கிறார்‌. 


ஆபவத்சர்‌ முதலான திரிபதர்கள்‌ அந்த முகங்களி லிருக்கிற 
நான்கு தேவதைகள்‌ பதினாறிற்‌ பாதி பாகத்தை: யநுபவிப்பவர்கள்‌. 
வெளிப்‌ பிரதேசத்தின்‌ நான்கு திக்கிலும்‌ . த்விபதேசர்கள்‌ பதினாறு 
பாக மனுபவிப்பவர்களாய்‌ இருப்பார்கள்‌. அந்த இரண்டு பக்கங்‌ 
களிலும்‌ எட்டுப்பேர்கள்‌ ஒவ்வொரு பதத்தை ய்நுபவிப்பார்கள்‌. 
அந்த.மண்டூக மென்கிற பதம்‌ இந்தப்‌ பதவிற்யாசத்சில்‌ ea 
ராதிகட்கு யோக்கிய மெனக்‌ கூறப்பட்ட து. 


9. பரமீசம்‌ (பரமசாயிகம்‌). 


பரமேசமென்னும்‌ இந்தப்‌ பதமான து இரண்டு கர்ணசூத்திரத்‌ 
தோடு கூடினதாயும்‌ எண்பத்தோரு பதத்தேரடு கூடினதாயும்‌ வித்‌ 
வான்களால்‌ செய்யத்தக்கது. அந்தப்‌ பரமேச பதத்தினுடைய நடு 
வில்‌ நான்முகனாகிய பிரமதேவர்‌ ஒன்பது பதத்தை யனுபவிக்கிறார்‌. 
நான்கு தேவர்கள்‌ அறு பதத்தை அனுபவிப்பதில்‌ ஊக்கமுடையவர்‌ 
களாக -நினைக்கப்படுகிறார்கள்‌. இரண்டு பதத்தையுடையவர்களான 
எட்டுப்‌ பேர்கள்‌ கோணங்களை யடைந்தவர்கள்‌, வெளியில்‌ ஒவ்‌ 
வொரு பதத்தையடைவார்கள்‌. மண்டூக பதத்தைப்‌ போல அதன்‌ 
தேவர்கள்‌ இந்தப்‌ பரமேச பதத்தில்‌ ஸமமாக Canes கூறப்படு 
கிறது. 


ஈசானர்‌ பர்ஜன்யர்‌ ubat மஹேந்த்ரகர்‌ ஆதித்யர்‌ கத்யம்‌ 
பிரம்சர்‌ அந்தரிக்ஷர்‌ இவர்கள்‌ கிழக்கை யடைந்திருப்பார்கள்‌. 
வந்தி சூர்யர்‌ விததர்‌ கிரகக்ஷ்தர்‌ unt அவ்வாறே கந்தர்வர்‌ பிருங்க 
ராஜர்‌ ம்ருகர்‌ இவர்கள்‌ யாவரும்‌ தெற்கே இருப்பவர்கள்‌. நிருதி 
தெளவாரிகர்‌ சுக்ரீவர்‌ புஷ்பதந்தகர்‌ வருணர்‌ அசுரர்‌ சேஷர்‌ ரோகர்‌ 
மேற்கு திக்கின்‌ தேவர்களாகச்‌ சம்மதிக்கப்பட்டவர்கள்‌. வாயு 


௩௧௭ காரிகா.ம08 armatur. 


நாகர்‌ அவ்வாறே முக்யர்‌ பல்லாடர்‌ சோர்‌ கஜர்‌ அதிதி திதி வடக்குத்‌ 
திக்கில்‌ இருப்பவர்கள்‌. இவர்கள்‌ வெளி ஆவரண தேவர்களெனக்‌ 
கூறப்பட்டனர்‌. 

உள்ளாவரணத்திலோ வென்றாற்‌ கூறுகின்றேன்‌. அர்யமர்‌ 
விவஸ்வர்‌ மித்திரர்‌ ப்ருத்வீதரர்‌ என்கிற இந்தத்‌ தேவர்கள்‌ நான்கு 
திச்குகளிலும்‌ அடைந்திருப்ப்வர்கள்‌. ஈசாநாதி மூலைகளிலோ 
வென்றால்‌ ஆபர்‌ அபவத்ஸர்‌ ஸவிதா ஸவித்ரகர்‌ இந்திரர்‌ இந்திரஜயர்‌ 
அவ்வாறே ருத்ரர்‌ ருத்ரஜயர்‌ இவர்களிருப்பவர்கள்‌ . 

மண்டூகபதத்தைப்‌ போல்‌ நடுவில்‌ பிரம்மா இருக்கிறாரென்று 
- கூறப்பட்ட து. அதன்‌ வெளியில்‌ சரகீ விதாரி பூதநா பாபராக்ஷ்ஸிகள்‌ 
ஈசாநாதி மூலைகளில்‌ பதங்கனை விட்டுச்‌ சூலத்தி லிருப்பவர்கள்‌. 
ஓ! அந்தண ச்ரேஷ்டர்களே ஸ்கந்தர்‌ அர்யமர்‌ ஜம்பர்‌ பிலிபிஞ் சர்‌ 
இவர்‌ யாவரும்‌ கிழக்குத்‌ திக்கு முதல்‌ நான்கு திக்குகளிலும்‌ இருப்ப 
வர்கள்‌. பரமசாயிக பதமானது கிராமம்‌ அக்கிரஹாரம்‌ வீடு முத 
லானவைகட்குத்‌ தகுதிதான்‌. 


10. ஆசம்‌. 


ஆசன மென்னும்‌ பதமான து இரண்டு கர்ண சூத்திரத்தோடுி 
கூடினதாகச்‌ செய்ய வேண்டும்‌. பிரமாவானவர்‌ பதினாறு பாகத்திற்கு 
அதிகாரி, அதன்‌ முகத்தில்‌ இருப்பவரும்‌. எட்டுப்‌ பாகத்தையுடைய 
வர்கள்‌, ஆதித்யர்‌ யமர்‌ வருணர்‌ சோமர்‌ இவர்கள்‌ இரண்டு பதத்தை 
யுடையவர்கள்‌. ஆபவத்ஸர்‌ முதலானவர்களும்‌ இரண்டு பதத்தை 
யுடையவர்களெனவே  கூறப்பட்டனர்‌. கோட்டை பட்டணம்‌ 
உப்பரிகை இவைகளின்‌ பூமிகளிலும்‌ நகரம்‌ மலைசரிந்த ஊர்‌ அக்கி 
ராரம்‌ வீடு முதலானவற்றிலும்‌ நூறு பதமுள்ள கேஷித்திரமானது 
கூறப்படுகிற து. | I 
11, ஸ்தாநீயம்‌. 

ஸ்தாநீய மென்கிற பதம்‌ இரண்டு கர்ண சூத்திரத்தோடு 
கூடினதாகச்‌ செய்ய வேண்டும்‌. பிரமாவானவர்‌ நடுவில்‌ இருபத்‌ 
தைந்து பதங்களை அடைகிறார்‌. வெளிப்ரதேசத்தில்‌ ஈசர்‌ அக்நி 
பித்ருக்கள்‌ வாயுக்கள்‌ இவர்கள்‌ .மூலையாகிய ஈசானதிக்கு முதலான 
வற்றை பதமாகவுடையவர்கள்‌. அர்யமர்‌ முதலிய நால்வரும்‌ 
பர்ஜன்யர்‌ முதலான மற்றவரோ வெனில்‌ முறையகக ஒரு பதத்தி 
லிருப்பவர்கள்‌. கிழக்கு முதலான பத்துப்‌ பாகங்களை AD திருப்‌ 
பவர்கள்‌. ஆபவச்சர்‌ முதலிய எண்மரும்‌ மூலைகளில்‌ இரண்டு பதத்தை 
யடைந்தவர்கள்‌. : ஸ்தானத்தை யதிக்ரமிக்கா- திருக்கிறவர்களான 
ரக்தர்‌ முதலான எட்டுப்பேர்களும்‌ வெளியிற்‌ கூறப்பட்டனர்‌. ஸ்தா 
னீயமென்று பெயருள்ள இத்த பதமான து கிராமாதிகட்கு யோக்கியமா 
யறியத்தக்கது. 


க௨வி.ந$ர்ஸவியிலடல்‌ ங்கள்‌ 


12. தேயம்‌, 


தேசீய மென்று பிரசித்தமான பதமானது இரண்டு. கர்ண 
சூத்திரங்களாற்‌ செய்ய வேண்டும்‌. பிரமதேவர்‌ முப்பத்தாறு 
பாகத்தைப்‌ புசிக்கிறவர்‌. முகத்தி லிருப்பவர்கள்‌ பன்னிரண்டு 
அம்சத்தை யுடையவர்கள்‌. ஆதித்யர்‌ யமர்‌ வருணர்‌ சோமர்‌ 
இவர்கள்‌ யாவரும்‌ இரண்டு பதத்தை யுடையவர்கள்‌, வெளிவீ தியி 
லிருப்பவர்கள்‌. சரகி முதலானவர்களோ வெனின்‌ முன்போலவே 
தான்‌. இந்தத்‌ தேசிய: மென்று பிரசித்தமானபதம்‌ அக்ரஹார 
முதலானவைகட்குப்‌ பூஜிக்கப்பட்டது. 
13. .உபயசண்டம்‌. 
உபயசண்ட மென்கிற பதமானது இரண்டு சூத்திரத்தோடு 
கூடினதா யிருக்க வேண்டும்‌. மத்தியில்‌ நாற்பத்தொன்பது பதங்‌ 
களைப்‌ பிரமதேவர்‌  அடைகிருர்‌. வெளியாவரணத்திற்‌ கிழக்கில்‌ 
ஆதித்யர்‌ முதலானவர்கள்‌ மூன்று பாகத்தை. யுடையவர்கள்‌. ஈசா 
நாதி மூலைகளிலிருக்கிற ஈசர்‌ அக்நி பித்ரு வாயுக்கள்‌ யாவரும்‌ மூன்று 
பதத்தை யுடையவர்களென அறியத்தக்கவர்கள்‌. அர்யமர்‌ முதலான 
நான்கு பேர்களோ வெனின்‌ பதினான்கு பதத்தில்‌ இருப்பவர்கள்‌. 
ஆபவச்சர்‌ முதலானவர்கள்‌. முன்போலவே வெளியாவரணத்தில்‌ 
இருப்பவர்களென்று கூறப்பட்டனர்‌. அந்த உபயசண்டித pee 
பதம்‌ அக்ரஹார முதலானவைகட்கு யோக்யம்‌. 


y 


14, பத்ராசாம்‌. 


கிழக்கு வடக்காக பதினைந்து சூத்திரங்களைச்‌ செய்ய வேண்டும்‌ 
இரண்டு கர்ணசூத்திரத்தோடு கூடினதாக முன்போற்‌ புக்தியைக்‌ 
கற்பிக்க வேண்டும்‌. இந்தப்‌ பத்ராசன nuer பதமானது அக்ர 
ஹாரா திகட்கு யோக்கியமாக ஆகும்‌. 


15. பத்மகர்பம்‌, 


பத்மகர்ப்ப மென்கிற வேறாகிய இந்தப்பதமான து. இரண்டு 
கர்ணசூத்திரத்தோடு கூடினதாக இருக்கவேண்டும்‌.  - நடுவில்‌ 
எண்பத்தொரு பதத்தை உலகங்கட்குப்‌ பிதாமகராகிய பிரமாவானவர்‌ 
அறுபவிக்கிறார்‌. ஆதித்யர்‌ முதலானவர்கள்‌ மூன்று பாகத்தை யுடை 
யவர்களாக ஆவார்கள்‌. மூலைகளுக்கு யஜமானர்கள்‌ ஐந்து 
பதத்திற்கு நாயகர்கள்‌. . அர்யமர்‌ முதலானவர்கள்‌ பதினெட்டி 
லொரு பாகமுடையவர்களென்று கூறப்பட்டனர்‌. மற்றது முன்‌ 


போல்‌ உத்தேசிக்கப்பட்டது. இது See eens ப்ஜிக்கப்‌ 
பட்டது. 


LEF காதிகாமெ வவ-4லாமெ... 


16, இரியுதம்‌. 


கிழக்கு வடக்குத்‌ திக்குகளைப்‌ போக்கிப்‌ பதினேழு சூத்திரங்‌ 
களச்‌ செய்யவேண்டும்‌. இரண்டு கர்ணசூத்திரத்தோடு கூடின 
தான பதானுபவத்தையும்‌ முன்போலவே சேர்க்கத்தக்கது. - திரியுத 
மென்னும்‌ பதமான து அக்ரஹாராதிகளுக்கு யோச்யமாக ஆகுமென்று 
கூறப்பட்ட து. 


17. விருத்தபோகம்‌. 


வேறாகிய விருத்தபோக மென்னும்‌ பதமானது இரண்டு கர்ண 
சூத்திரத்தோடு கூடினதாக இருக்கவேண்டும்‌. நடுவில்‌ பிரமா 
வானவர்‌ நூற்றிருபத்தொரு பதத்தை அநுபவிக்கிறார்கள்‌. இந்திரன்‌ 
முதலான லோகபாலர்கள்‌ எட்டுப்பேர்களும்‌ ஐந்து பதங்களுக்கு யஜ 
மானர்கள்‌. இருபத்திரண்டு: பதத்தை  அநூபவிக்கிற தேவர்கள்‌ 
த்வாரத்தி -லிருப்பவர்களா கக்‌ கூறப்பட்னர்‌. -ஆபவத்சர்‌ முதலான 
எட்டுப்பேர்கள்‌ இண்டு பதத்தை யுடையவர்களாகக்‌ கூறப்பட்டனர்‌ 
இது விருத்தபோக பதமெனக்‌ கூறப்பட்ட து. இதனைக்‌ கிராம முத 
லானதில்‌ உபயோகிக்க வேண்டும்‌. l 


18. கர்ணாஷ்டகம்‌. 


கிழக்கு திக்கை நோக்கி பத்தொன்பது. பதமும்‌, வடக்கு 
திக்கை நோக்கி அவ்வளவு மாகும்‌. கர்ணாஷ்டக மென்னும்‌ இந்தப்‌ 
பதத்தை அக்ரஹாராதிகளுக்குப்‌ .பூஜிக்கப்பட்டதாக அறிய 
வேண்டும்‌. as l 


19. கணிதபாதம்‌. 


கணிதமென்கிற பதமானது இரண்டு கர்ணசூத்திரத்தோடு 
கூடினதாக ஆகும்‌. அதன்‌ நடுவில்‌ அறுபத்தொன்பது பதம்‌ பிரமா 
வினது ஆகும்‌. ,துவாரத்திலிருக்கிற . தேவர்கள்‌ முப்பத்தாறு பதத்‌ 
தை யுடையவர்களாகக்‌ கூறப்பட்டனர்‌. - லோகபாலர்கள்‌ மூன்று 
பதத்தை யுடையவர்களாக ஆவார்கள்‌. உள்ளே இருக்கப்பட்ட 
வர்கள்‌ இரண்டு பதத்தை யுடையவர்கள்‌. ஆபவத்சர்‌ முதலான 
- எட்டுப்பெயர்கள்‌ பக்கத்திலிருக்கிற தேவர்களாகக்‌ கூறப்பட்டனர்‌. 
கணிதபாத மென்னும்‌ பதமானது இவ்வாறு கூறப்பட்டது. அதைக்‌ 
்‌ கிராம முதலானவற்றிற்‌ செய்ய வேண்டும்‌. y 
ள்‌ 20, சூரியவிலாசம்‌. 
௫ பிறகு சூர்யவிலாசம்‌ ஆகும்‌. அதை _முன்போற்‌ செய்ய 
வேண்டும்‌. coris 


உஉவி-5, rand Sao 8 ௩.௧௯ 


21. 'ச்சம்ஹிதம்‌. 
சுசம்ஹிதம்‌ என்கிற பதமானது கர்ணசூத்திரத்‌ துடன்‌ கூடின 
தாகச்‌ செய்ய வேண்டும்‌. நடுவில்‌ பிரமாவினுடைய பதங்கள்‌ இருநூற்‌ 
நிருபத்தைந்‌ து. அர்யமர்‌ முதலான நால்வருக்கும்‌ [முப்பது முப்பது 
பதங்கள்‌. ஈசாந்ய முதலான மூலைகளிலிருக்கிற நான்கு பேர்களுக்கு 
ஐந்து பதங்களாகும்‌. ஆதித்யர்‌ . முதலான நால்வருக்கு மூன்று 


_ பதம்‌ கூறப்பட்டது. பர்ஜன்யர்‌ முதலானவருக்கு இரண்டிரண்டு 


பதம்‌ வெவ்வேராகக்‌ கற்ப்பிக்க வேண்டும்‌. முன்போலவே ஆப 
வத்ஸர்‌ முதலான எட்டுப்‌ பேர்களுக்கும்‌ இரண்டிரண்டு பதம்‌. சரகி 
முதலான எட்டுப்‌ பேர்களுக்கும்‌ முன்கூறியது போலவே வெளியிற்‌ 
கூறப்பட்டது. ௬ சம்ஹித மென்கிற பெயருடைய இந்தப்‌ பதமானது 
கிராம முதலானவைகட்காச்‌ சிறந்த து." - f 
22. சுப்ரஇகாந்தம்‌. 

சுப்ரதிகாந்தம்‌ என்கிற பதமானது இரண்டு கர்ணசூத்திரத்‌ 

தோடு கூடினதாக இருக்க வேண்டும்‌. முன்‌ கூறப்பட்ட முறைமை 


யினால்‌ அந்தப்‌ பதமானது கிராம முதலானவைகட்குப்‌ பூஜிக்கப்‌ 
பட்டது. வர்‌ ரது 


23. விசாலம்‌. 


. 5 “விசரல.மென்கிற பதமானது இரண்டு கர்ணசூத்திரத்தோடு 
கூடினதாகப்‌ பண்டித ச்ரேஷ்டர்களாற்‌ செய்தல்‌ வேண்டும்‌. BO 
வில்‌ இருநூற்றெண்பத்தொன்ப து பிரமாவினுடையபதங்கள்‌ . அர்யமர்‌ 
முதலான. நால்வருக்கும்‌ முப்பத்தினான்கு. பதம்‌ தனித்தனியாகும்‌. 
ஐம்பது பதம்‌ லோகபாலர்கள்‌ அநுபவிப்பவர்கள்‌. மற்றது யாவும்‌ 
சமானத்தை யுடையது. விசால மென்கிற .இந்தப்‌ பதமானது அக்ர 
ஹாராதிகளுக்குப்‌ பூஜிக்கப்பட்டதெனக்‌' கூறப்பட்ட து, 
24. விப்ரகர்ப்பம்‌. | 

விப்ரகர்ப்பம்‌ என்கிற: பதம்‌ முன்போலவே அக்ரஹாராதி 
களுக்குப்‌ பூஜிக்கத்தக்கது. : - ல்‌ 

ட CRS 45, - விச்வேசம்‌, 
விச்வேச. மென்கிற. பதம்‌. இரண்டு கர்ணசூத்திரத்தோடு 
கூடினதாகச்‌ செய்யவேண்டும்‌. நடுவில்‌ முன்னூற்றறுபத்தொரு பாகம்‌ 
பிரமாகின்‌ பதங்கள்‌. Stunt முதலான தேவர்கள்‌ வெளியில்‌ 
முன்‌ போலவே மூன்று பாகத்தை யுடையவர்களாவார்கள்‌. . விச்‌ 
வேசம்‌ என்கிற இந்தப்‌ பதமானது ' அக்ரஹாராதிகளுக்கு Gurdi 
மானது. s 


௩௨௦ காநிகாமசெ வவ லாமெ. 


26.  விபுலபோகம்‌. 


விபுலபோக.. மென்கிற பதம்‌ யாதோ அது  அக்ரஹாராதி 
களுக்குப்‌ பூஜிக்கப்பட்ட து. 
27. விப்ரகொர்திகம்‌.. 


விப்ரதிகாந்திக மென்கிற பதமானது இரண்டு கர்ணசூத்திரத்‌ 
தோடு கூடினது. இந்தப்‌ பத விந்யாச விஷயத்தில்‌ நானூற்று 
நாற்பத்தொரு பதங்களைப்‌. பிரமதேவர்‌ அநுபவிக்கிறார்‌. அர்யமர்‌ 
முதலானவரை முன்போற்‌ செய்ய வேண்டும்‌. திக்குகளி லிருப்ப 
வர்கள்‌ ஐந்து பதத்தை யநூபவிப்பார்கள்‌. விப்ரதிகாந்த மென்கிற 
இந்தப்‌ பதமானது அக்ரஹாராதிகளுக்குப்‌ பூஜிக்கப்பட்ட து. 


28, விசாலாக்ஷம்‌. 


விசாலாக்ஷ: மென்கீற பதமொவென்றால்‌ கர்ணசூத்திரத்தோடு 
கூடினதாக முன்போலவே செய்ய வேண்டும்‌. 


29. விப்ரபுக்தி, 


கிழக்கே முப்பது, அவ்வாறே வடக்கே முப்ப து சூத்திரங்களைச்‌ 
செய்ய வேண்டும்‌. நடுவிற்‌ பிரமாவானவர்‌ ஐந்நூற்றிருபத்தொன்பது 
பதத்தை அநுபவிக்கிறார்‌. அர்யமாதியான [நால்வருக்கும்‌ நாற்பத்‌ 
தாறு அம்சமாகும்‌. உலோகபாலர்கள்‌ ஐம்பது பதத்தை .அநுபவிப்‌ 
பார்கள்‌: பர்ஜன்யர்‌ முதலானவர்‌ மூன்று. பதத்தை. யநுபவிப்பார்கள்‌. 
விப்ரபுக்தி என்கிற இந்தப்‌ பதமானது கிராமாதிகளுக்கு. யோக்ய 
மாக அறியத்தக்கது, 

90. விச்வசாரம்‌, 


விச்வசாரம்‌ என்கிற இந்தப்‌. பதம்‌ முன்போலவே .கிராமாதி 
களுக்குப்‌ பூஜிக்கப்பட்ட து. 


3l. ஈச்வரகாந்தம்‌. 


ஈச்வரகாந்த மென்கிற பதம்‌ இரண்டு கர்ணசூத்திரத்தோடு 
கூடினது. நடுவில்‌ பிரம்மாவிற்கு அறுநூற்றிருபத்தைத்‌ து பதமாகும்‌ு 
அர்யமாதி. நால்வருக்கு ஐம்பது பதம்‌ அறிவிக்கப்பட்டது, லோக 
பாலர்கள்‌ எண்மருக்கு மூன்று பாகங்கள்‌ வெவ்வேறாகும்‌. பர்ஜன்‌ 
யர்‌.முதலானவருக்கு ' நான்கு பாகங்கள்‌ வெவ்வேருகக்‌ கூறப்பட்டன, 
ஈச்வரகாந்த மென்கிற இந்தப்‌ பதம்‌ அக்ரஹாராதிகளுக்குப்‌ wes 
கப்பட்டது. 


ச ag d pyran Saw ee ௩௨௧ 


32. இந்த்ரகாந்தம்‌.- 
இந்திரகாந்தம்‌ என்கிற பதம்‌ முன்போலவே அக்ரஹாராதி 
கட்குப்‌ பூஜிக்கப்பட்டது. இதன்மேல்‌ பவத்‌. பககக 
ஆகுமோ அவ்வளவு அறிய்த்தக்கது. 


l வர்ணபேதம்‌. 


அறுபத்தினான்கு 'பதமுள்ள து தைவபதம்‌. மனிதருக்குரிய து 
பரமேச்வரபதம்‌, நான்கு வர்ணங்களுக்கும்‌ பரமேசபதம்‌ சேர்க்கத்‌ 
தக்கது, மூன்று: வர்ணங்களுக்கும்‌ அக்ரஹார முதலான வாஸ்துக்‌ 
களிற்‌ செய்யக்கூடும்‌. அந்தணர்‌ அரசர்கட்கு அறுபத்துநான்கு பதம்‌ 
விசேஷமாகும்‌. வைச்ய சூத்திரர்கட்கும்‌ அவ்வாறே நாற்பத்‌ 
தொன்பது பதம்‌ கூறப்பட்ட த. இந்தச்‌ சாஸ்திரத்தில்‌ யாவும்‌ யாவர்‌ 
ணன்‌ உரியதா குமென்று ' சொல்லப்படுகிற து. 


பதங்களில்‌ மூன்றே சிறப்புடையது. 


்‌ அறுபத்தினான்கு, எண்பத்தொன்று, ஆசனம்‌ (நூறு) என 
மூவிதமாகச்‌ சம்மதிக்கப்பட்டது. FEM முதலான ஸமஸ்தமான 
பதங்களில்‌ மூன்று பதமே வாஸ்து கர்மத்தில்‌ கிராம முதலானதற்கும்‌, 
வீடு முதலானதற்கும்‌ பிரசஸ்தமாக ஆகும்‌. 


அவ்வாறன்றி நடுவில்‌ வேறுவிதமாய்க்‌ கர்ணசூத்ர ல்லாம்‌ 
லாவது, இரண்டு. கர்ணசூத்திரத்தோடு. கூடினதாகவாவது சகள 
முதலானது விதிக்க ப்படுகிறது. அவ்வாறன்‌ றி அநேக கர்ணசூத்திரங்‌ 
களோடு கூடினதாகவாவது ஸமஸ்த பதமும்‌ செய்யத்தக்கதாக. 
ஆகும்‌. இவ்வாறு புத்தியினால்‌ ஊகித்துக்‌ கொள்ள TEE 


விருத்தபதவிர்யாசம்‌. 


பிறகு விருத்தபத 'ந்யாசத்தைச்‌ சாத்திரப்படி கூறப்போகின்‌ — 
றேன்‌. சக்கரம்போல்‌. ரந்திரத்தோடு கூடினதாகவும்‌ சமமாகவும்‌ 
ஐந்து சூத்திரங்களையும்‌, முப்பத்திரண்டு இருபத்தினான்கு. பதினாறு. 
எட்டு ஒன்று. இந்தப்‌ -பாகத்தையுடையது. இந்த எண்பத்தொரு, 
பதத்தை விஷம சந்நிவேசத்தை யுடையதாக அறியத்தக்க து. -அவ்‌ 
வாறே இருபத்தெட்டு இருப து பன்னிரண்டு நான்கு ஆக அறுபத்து ' 
நான்கு na Sa BAS விருத்தங்களிற்‌ செய்ய சவண்டும்‌; 


நியாசம்‌. 


அறுபத்துநான்கு பதமுள்ள மண்டூக வாஸ்துவும்‌, எண்பத்‌! 
தொரு பதமுள்ள பரமேச , வாஸ்‌ துவும்‌. இவ்விரண்டிற்கும்‌ கும்பத்தி 
னுடைய வித்யாசத்தைக்‌ கலந்ததாக ந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌, 


41 


௩௨௨ ariar VAs வவ லா பெ 


வாஸ்துவினுபயோகம்‌. 


கிராமாதிகளின்‌ வாஸ்து உபவாஸ்துவாக ஆகும்‌. வீடு 
முதலானவைகளின்‌ -வாஸ்‌.து சாதாரண வாஸ்‌. துவாகும்‌. ஸ்த்ரீ 
புருஷர்களுடைய பொருத்த நிமித்தம்‌ போல. வித்வான்‌ ௧ளால்‌ 
வாஸ்துவை யறிந்து சேர்க்கத்‌ தக்கது. . 


இரா6ப்பொருத்தம்‌. 


ஜயந்தரிடத்‌ தில்‌ மேஷமும்‌, அர்யம்ணரிடத்தில்‌ இடபமும்‌, 
ப்ருசாம்சரிடத்தில்‌ மிதுனமும்‌ . அறிய வேண்டும்‌. கடகம்‌, விதத 
ரிடத்தில்‌ ஆகும்‌. --வ்யஞ்ஜகரிடத்தில்‌ சிங்கம்‌, மிருகேந்திரரிடத்தில்‌ 
கன்னி, சுக்ரீவரிடத்தில்‌ துலாம்‌, மித்திரரிடத்தில்‌ விருச்சிகம்‌, 
சேஷரிடத்தில்‌ amar, முக்யரிடத்தில்‌ -மகரம்‌, பிருதிவீதரரிடத்தில்‌ 
கும்பம்‌, அதிதியினிடத்தில்‌ மீனம்‌ கூறப்படுகிறது. இந்த ராசிகள்‌ 
சரம்‌ அசரம்‌ உபயம்‌ என அறியத்‌ தக்கவை. அதில்‌ அதனதன்‌ 
ட அடைவிப்பிக்க வேண்டும்‌. 


- நக்ஷத்திரநிலை.. 


... அச்விநி முதலான ஸமஸ்தமான நக்ஷத்திரங்கள்‌ மூறையாக 
Guay முதலான ராசிகளில்‌ பிரிவாக பிரதக்கிணத்தை யடைந்திருக்‌ 


கி par, 
வாரநிலை, 


கிழக்குத்‌ திக்கில்‌ பாநுவாரமாகும்‌. அக்நி திக்கில்‌ அங்காரக 
வாரம்‌; தெற்குத்‌ திக்கில்‌ குருவாரம்‌. ஜென்‌ மேற்கில்‌ புதவாரம்‌. 
மேற்குத்‌ திக்கில்‌ சுக்கிரன்‌, வாயு திக்கில்‌ சனி. வடக்குத்‌ திக்கில்‌ 
சோமவாரம்‌. வடகிழக்கில்‌ ராகுவுக்கு டக்கு நடுவில்‌ கேது 
இருக்க வேண்டும்‌. 


l வாஸ்துவின்‌ - - பலன்‌. 


_ வாஸ்து nasa keane கூறும்‌ காமிக. மென்னும்‌ பெயரை 
யுடைய இந்தச்‌ சாஸ்திரத்தில்‌ இவ்வாறு விதிக்கப்பட்ட து. அந்த 
வாஸ்து சாஸ்திரத்தின்‌ வசமாகச்‌ செய்யப்பட்ட ஸமஸ்த கிருத்திய 
ஸமஸ்தமாகிய சித்தியின்‌ பலனைத்‌ தரும்‌. 


_ வாஸ்துவின்‌ ஸ்திரீ புருஷ கூபம்‌, 


இந்த வாஸ்து சாஸ்திரத்தில்‌ ஒற்றைப்படை சங்க்யையானது 
ஸ்திரீலிங்கமாக இரட்டைப்படை சங்க்யையானது 
கதைக்‌. ஆகும்‌. i 


பதினேழாவது - vas puree படல > சந்தாகை முற்றிற்று. 


© 


௪.த astro வேவக்ஷாதி ஷு.ஆ.3ி8ாண௯௦ அஜா : 
Erao 624 ஹணஹா நாகவாக 8 ஹஸலி௦ 5) வசு ff 
டர ug 


EVELT anpren 25-0௦ அஹிளவி udo க்ஷிவெ௯ | 
வ.க ர ய.தாரம,ஷலய- ஹு anyra ay Sus; ப்ர 
சுண 5T- ஹூாதஹ8௦ aro tonal | 

ag ago anyt-S2 Feso ava, 8௦ BW» கணி ர 

aap 8௦ ar Weer ko an» Tapas கணி4காஷ௱டி | 

வவ Sy gr விஜெய௦ யாவ வா ஆ cums உழி ॥ 

உய ஷா ஆகக, ௦ ஹாதா வி.ரழாவ ண கடி | | 
தோணல வத தற கெல ஹு Lino லவெச i ௫ 


பஉாுவா.நாகிரா ந௦ தடட கொஷாவஸா நக | 
வய 5,81 fo SZ Og ஷூரணிக௦ உ௱ hg ॥ Ik 


peh தாகி நாய-௦ ஹூ செவல தொ ஜி_த (ட | 
சஜி d pjr D அ; உஹாக ஜாவா ஹூ. S9 Er y 


கய Omp Go அ விலஜெக ஷஷ திக யடி i. 
பெெஷெகலா.ம௦ ஸுக அஹ Sr bo த௯ஹாண ௨௨0.௧ J 


anD ஆனி வாவி காய-3ணி ,அநகாய ரண) ுஉ௦ஜி கி b 
வாணவாயவாணெ.ந மாஜெ zay கீ.தி-_தா.பி ofa 


வாணி ௯ ணத. 
காமி a படப்‌ ரணி கீகி_தாமி க அற |, 
வாணவாயபாவூசாணெ-ந இிமுணாமமா நீ௯வமமமகா ॥ gO 


வாஹு8யெ 8ஹாவ௦ர வாம மாஹு வூசீ.திஃதா8 ட 


A, மாணமு 8ஹாவஃமெமா வாலுு8யெ$ & Ess: " 


௬௨௫ ar Sar 008 araw ம. 


வாணெ கி, மாணகாமா நிரா கண- மதா 8 தா ; 
Sanr oro ruo ஸா OLEN குணமா உதா? ஈ 
ஷாணவாய*வூரணெ.5 தி மமணாஹா? வசீ gar | 
8ஹாஷிறாமாா நிரா ஹஜெயாஹா _நவமைஹைகா$ i 
aren e8Q) Uy தய Oe eran £-£ஹா88.4 அவ | 
8ஹாஷி௱றா8 ஹா 88-வய-ஜெ ஷுஸிரிஷ) டெ௪ i 
aoran D ஆஷஹிசாஷஜா ௨-௫௫ 3.௮) Su Sus ௧ ட... 
8 ஹாமரல௦ ௨_த-௩ஷாண௦ S .மமண௦ உர Br EOS i 

ட & வண்‌! ்‌ ்‌ 
(மவ ௨௨௦ ge 88-2 ஷாலாஜல௦ கொணஹஜ_கழ | 
வது ஷூ து வ தஹ OOO) SrO ஷூ ஆயொ.ம.த$ ॥ 
RAJ FO வாஷ OD), ஆரணா௦ Qur O-b வறிகி.தி கப | 
வஒிஹு வாஷ 8ர௦மெ ந 88-487_ந௦ வகி டி ॥ 
உடாஷ வகி.மாமெ svar lS அவிகஹ] Fe | 
A snp B820.6 க weet bo தா ஹு சட 8 
௬௦.5) agro ரொச88ாண வ கிஹஹ QT OURO) | 
anggo வ௦ரமகெ 0-௨ an 8 ஆஷுலள வ 88-6 n 
ஹிராயா8ஷகெ ஷர asnar ory Qaza BD | 


Qear@ursiao (நொாதத௦ கரஹெ.துஒ.நாமமநடி ॥ ௨௦ 


ஹஷா௦ anit வகாஷா ௨00௦ _நவா௦10௦ erlangs) a 
oJ Sapos yj ஊா$ மி காரயபெஜெயிகொ.த8 g 
மர்ஹவ$லா -5 «starr agen ண ய$8தா i: 
wege வாஹு 85 any பால) ஷஹவ-௯8-3ணி ஈ 


se Og அஃ $யஹு வாயா வறிஹரெ.தீ.த$ | 


உதி காதிகாவெ; sanr s05, SureunOe. 


ap OS, 88 -tr es SiS) r8 Hag. 19.008 கா ê 


ரெொொ௯௦ உ? அ OUUTE க i 


- இச்சூத்திர நிர்மாணமான து. இவ்வா றறியத்தக்க 


E , = 
சிவமயம்‌ 


சூத்திரநிர்மாணவிதி படல சந்த்ரிகை.. 


ஓ அந்தணர்களே ! அதன்‌ பிறகு சூத்ர திர்மாணத்தைக்‌ 
கூறப்போகின்றேன்‌. ' ' முதலாவது: பிரமதேவருடைய ஸ்தானத்‌ 
திருந்து கிழக்கே சூத்திரத்தை பலியுடன்‌ நியாசம்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. இரண்டாவது வடக்கு சூத்திரமாக ஆகும்‌. . அதிலும்‌ 
பலியை இடவேண்டும்‌, நான்கு மூலையா யிருக்கிற நிகளமான 
கோணத்தின்‌ வரை மூன்றாவதாக ஆகும்‌, நான்காவது கர்ண 
சூத்திரமாக ஆகும்‌. ஐந்தாவது அர்த்த பஞ்சக மாகும்‌. அதனை 
யடுத்த பதம்‌ ஆறாவதாக ஆகும்‌. ஏழாவது மத்தியில்‌ கர்ணிகையை - 
யுடையது. எட்டாவது அர்த்தகர்ணமாகும்‌. ஒன்பதாவது கர்ணி 
காந்தரமாகும்‌. இவ்வாறு மற்ற தும்‌ முப்பத்திரண்டு பதம்‌ வரையில்‌ 
அறியத்தக்கது. 

Shas சூத்திரம்‌. 

முதலாவது பர்யந்த சூத்திரமாகும்‌. பிறகு விந்யாச சூத்திர 
மாகும்‌. மற்றொன்று ப்ரமாண சூத்திரமாகும்‌. இவ்வாறு மூன்று 
சூத்திரங்கள்‌ ஆகும்‌. i அறத்‌ 

வளைவாக. விருக்கிற வாராவதி முதல்‌ மேட்டுப்பாங்காகிய 
மண்திண்ணை உள்‌ வீடு முடிவாகியது எந்த அளவோ அந்தச்‌ 
சூத்திரம்‌ முக்கியமான பர்யந்த சூத்திரமான மென நிச்சயிக்கப்படு 
கிறது. தேவர்களுடைய பதத்திற்குத்‌ தகுதியான உட்சுவர்‌ முதலிய 
அளவிற்‌ குரியது யாது சூத்திரமொ அது வித்யாச சூத்திரமாகும்‌. 

அ. . 

பிறகு க்ஷேத்திரத்தை முன்னூற்றறுபது பாகமாகப்‌ பிரிக்க 
வேண்டும்‌. ' அவைகளில்‌ ஓர்‌ பாகம்‌ சூத்திரத்தினளவு. அது 
பிராணனெனக்‌ கூறப்படுகிறது. அவை முறையாகப்‌ புல்லிங்க 
ஸ்த்ரீலிங்க சொரூபங்களாகக்‌ கூறப்பட்டன. டப்‌ 

| அநுவம்ச முதலியவை, : 

. மிராணவாயுவின்‌ பிரமாணமாய்‌ அநுவம்சங்கள்‌ “ட்டிப்‌ 
பாகும்‌. வாஸ்துவின்‌ மத்தியில்‌ வலவ கத்‌ சண்‌ யல 
திருப்பதாகக்‌ கூறப்பட்டன. அத்த வாஸ்துவின்‌ மத்தியில்‌ ட 
வம்சம்‌ என்பது மூன்று பங்காகவும்‌ கூறப்பட்டது. பிராணஸ்தானத்‌ 
தில்‌ முப்புரியா யிருக்கிற சிறு நரம்புகள்‌ கர்ணசூத்திரத்தை யடைந்த 


௩௨௭ கா திகாமெ arator h 


தாகச்‌ சம்மதிக்கப்பட்டன. நடுவில்‌ அந்தப்‌ பிரணஸ்தானத்தி 
லீருச்கிற பெருநரம்புகளும்‌ கர்ணசூத்திர ஸ்தானத்தை யடைந்ததாகச்‌' 


சம்மதிக்கப்பட்டன. அந்தப்‌ பெருநரம்பு சிறுநரம்புகள்‌ பிராண 
வாயு பிரமாணாநுசாரமாய்‌ முப்புரியாகக்‌ கூறப்பட்டன. பெருநரம்பு 
கள்‌ சிறுநரம்புகள்‌ நபும்சகங்களாக அறியத்தக்கவை. 


வாஸ்துவின்‌ நடுவில்‌ கேது இருப்பர்‌. அதுதான்‌ மகாமர்ம 
மாகக்‌ கூறப்படுகிறது. மகாஸிரை, மகாமர்மங்களின்‌ சமீபத்திலிருக்‌ 
கும்‌ சந்தி என இச்சிக்கப்படுகிறது. வம்சம்‌ சூத்திரம்‌ ஸிரை இவை 
கள்‌ கூடினபடியால்‌ சூலமெனக்‌ கூறப்படுகின்ற து. மகாசூல மென்பது 
நான்கு பிராணனையுடையது. தநுசூலக மென்பது மூன்று சூத்திர 
முடையது. சுத்தமாகிய பதமான து மர்மமென்பதாக ஆகும்‌. மூலை 
களை யடைந்திருக்கிறது லாங்கல மெனவும்‌, நான்கு சூத்திரப்‌ பிர 
மாணத்தால்‌ சதுஷ்க மெனவும்‌, ஆறு சூத்திர சம்பந்தத்தால்‌ ஷட்க 
மெனவும்‌ ஆகும்‌. ' எட்டுச்‌ சூத்திரங்களின்‌ சேர்க்கையால்‌ அஷ்டக 
மென்று கூறப்பட்டது. பதத்தினுடைய எட்டாவது பாகத்தினால்‌ 
மர்மமான மெனக்‌ கூறப்பட்டது. பதத்திற்கு எட்டு. ஒன்பது. திக்கின்‌ 
பாகத்தில்‌ சூத்திரத்தை யறிந்தவராகிய ஷாட்குண்ய பரிபூரணரான 
பகவான்‌ இருக்கின்றாரென்று சாத்திரம்‌ கூறுகின்ற து; 


மூன்று முழங்களால்‌ அளக்கப்படும்‌ க்ஷேத்திரத்தில்‌ சூத்திரம்‌ 


_ யவைதான்ய மளவு பருமனாகும்‌. மற்றவைகட்கு மயிரிழைப்‌ பிர 
்‌ மாணம்‌ முழந்தோறும்‌ கூட்ட வேண்டும்‌. 


தேவாலய முதலிய வியற்றப்படாத பதங்கள்‌. 


இருதய ஸ்தானத்திலும்‌ வம்சஸ்தானத்திலும்‌ சூலஸ்தானத்‌ 
திலும்‌ சூத்திரஸ்தானத்திலும்‌ ஸந்திஸ்தானத்திலும்‌ மர்மஸ்தானத்‌ 
திலும்‌ ஸிரையிலும்‌ அஷ்டகத்திலும்‌ ஷட்கத்திலும்‌ சதுஷ்கத்திலும்‌ 
லாங்கலத்திலும்‌ தேவாலயம்‌ முதலானவை கூறப்படவில்லை. செய்யப்‌ 
படுமாயின்‌ அந்தக்‌ குலத்திற்கு நாசம்‌ உண்டாகும்‌. ஆகையால்‌ 
உத்தமாசிரியர்‌ இவற்றின்‌ சொரூபத்தின்‌ எட்டாவது அம்ஸத்தை 
யும்‌ ஒன்பதாவது அம்ஸத்தையும்‌ விட்டு சுவர்‌ தூண்‌ வீடு முதலான 
வைகளைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


புத்திமானால்‌ பதசூத்திரத்தில்‌ கிரகபீடை ன்‌ ரர்‌ 
செய்யக்‌ கூடாது. பிறகு மனிதருக்கு. ஸ்மஸ்த கர்மத்திலும்‌ யாது 
அங்கத்தை வாஸ்துவானது பாதிக்குமோ அந்த அல அந்த 
வாஸ்‌,துவின்‌ பாதைகளைப்‌ பரிகரிக்க வேண்டும்‌. 


ய்‌ அதி See Sievers படல சற்திகை முற்றிற்று. 


ஜலி ல்‌ 


P T விஸெஷெண வாலு ஜெவலலிகி, யாழ | 

rer Sy or wou ore So Mr 6 asd) இ ரசாரிலாஹாஷ-ு u 
ஈாஆள லாம Pararis மரஹகெலா௰யாலிஷ- | a 
HPQ OuvaAaerG) © ஜா காரிவொஷொஷ, a1 avepuSs i 

ane anne) -Er Baag ஹு ஸொலஷீஷஹொ-ரீயக$ l 
உஹாஓலஷெணொவெ.த Uf 612. bwE)@asas ர்‌ 

-arg JOro ay £5 Gn யாக? KOBI |: 

ont ல UB SH ED 'லொஜயிவா Gv உண £ ஹு வாக்ய தகா i 


8 8ணஓ௦ ககா மொூயெந வ வுஜிதாறு | 
அஆ உதயம்‌ வி.மிக்ஷிவ nNOS TH» வு ஹ நா a) டு 


உகா கூாவாஹயாரீ கி வாவாஹூாவ-.ந8ரலரொ௫ | 
a சமி ஜு ஹநாகொக, T Boparerssanowse sly ॥ i 


லாஉாசிமிவிலால உகா ஹ்ஹொணஃ தா லி PIAL ட 
வ வறாண௦ வ -டிகுயெதுவா௫ுவ-1 ஷவ 7.௧௦ GIT Leno 

௬ afan 1 
ஷா Pe உலா தில8ர ஹொ ந௦ அயர | 
உஷா.விவஹ0_௧2௨-௫௨௦ உயி சிதாய உரவபெ௯ u 
உரமீயராய am? RUT உரஉயெ_க-வ$ர ah 5? | 
sa b-680ur 82ராகுவஜ3 ஷாய SO vag ச 


ஜயஷாய aus 50 PPT a 80 3 8 anaes oF வெகு 
LW Bei ho தயா seyrana சாய Sarvas s? a so 
வத) காய வஒய.1ரஹு anwo பச À shy | l 
லாய வ௫ுண-4௦ Bragan) ஜம வகவ௦பயா s ly 1 


௩௨௮ காநிகாமஜெ ar@aitorG De - 


உரவபயெடிஷறிக்ஷ£ய £2 Bo உமி ஷா | 
சு.ழயெ Fe pavoro ஒ௨உ-5௦ ஸரிவஹயாம ly t 
1வ-ஒஷெ வ விகமெ LI) TRET ஹாஹா ஹி.த$ | 
மரஹக்காய ப்மிபா ஞூ உட BW wns A sly a 
யய உாயஹூ௦ 227 RORA- ௩8௮ I 
ஷா ல] ஜாாஜாய 82) ௦ 80-5)" ௩௦ மெ 
பரவலை ௦9.௧௦ விண காஜ வ வ௩ஜிசாகு ; 
உளவாறிகெ உயி வொகஃு ஹு $ வெ அஃ பவாஹகடி ப ௧௫ 
alag rf வஷ ஷாய உஹாணி ஹஜலா நி வ | 
now rrr $1 Garyo வாய வர ததிஸ்ரி தர்‌ 
arr apo தா வள 8ர௦ஊ8ஷை௱ராய வ உமயெ௬ | 
TNE afl Cone, க மெஷாய §® Sex wD or u 
ரொமாய ரஷா வவெ ஜூ af sab arua | 
நாமாய யாய லாஜாற BYE வூஉாவயெக ॥ 
லலாடாய மாமா வவெ வ) உரசிய உ ட: 
ஹஸொ௫$ாய வாய ய-௫௨௦ தீ ௨௦ ஒ௲ா.விரொஷ s? ॥ 
முஜாயு TEETE TOEN ொடிக௦ dgw? 4 
சி.தயெ ST oaao டத அபய ஹுகெவஸலிக, Oe ॥ 
a rU anwo வரு.சஹஃதிரரு தமா .நாய ிவெடியெக 1 2.0 
உஉாகஸவி Sy @r groan avr SO, மவாறி வெ 1 
Brag 8௦ வவெ 8 rapo வெ av Fea 

௩ ஷாய 8௦ ௨வ$ஸ_ூ௦ awyr Glas go Te Rot 5 BTU கெ | 
குவாய 80 8௦௨௦ ௨ வாவவ.காய உவயெக " 
வரக. 8௦௨௦ ௨ ஈக; a) vo-Oeanra@u viar, தா்‌ | 
விஉ௱ிகாயெ ensayo Darmo S8 ar லாம ॥ 


வா. | o HAm oo 


வாஹுெ.வஸலிலியி உடல? ௩௨௯ 


கிலவிண8மொ 29yr 2 Os சாபெயெ 'விமெொஷ 2? | ன 
த வல்‌ வாவ௱ாக்ஷ்டுஷ ரஹா. mta ஹெஷ உ. 
: இ) 4 


விரொஷஸ வன்‌ nyt Snir Eyo 5, வலி ரத ட 1 
ஹவெ-ஃஹஷா2வி gr sda)" eaid g bagr ஷூ fis? i ௨௫ 


25} ag. ல..விரொவ௦ any EB, 18200 வ விரெஷ 6 | | 
D,J 206) 2. ron weer வ 88 ந ட Ho 


ஓயடாஜடி மஸ BUU, திம c UU eBrTepo ைஹணெ வலி? 
an terpa தணண த வாயஹூ௦ விரவ 


Sparar Apar prag Ero கரஹாஃ லி. | 


ரமா நா ஓஷ்ெவா.நா௦ ஸூ விரவ A tt 


ann groo brs ஜெவா Gro ழ௩லாஞூ௦ arse Slag.) க ஞ்‌ 
வி oran sr Pro ou வரகா 62ST wy டெ a 

JU Ws: 
arar?) BART Bio, zua euda 0_த 1. 
PALT .நர௦ பாஹ; ஜெவா_நா௦ Bronant apo SUS 7 VM» 6.5 i, 
சுலாலெ யொரவஹ நா௦ ஓய TE வவ sy: 
(0-8 eo agr Gayo ம௩்உ௩ஷ வு ட b 
amad ag)o .வலவ9_ந தாஹா ஈாஜ8ூறிரெ | 
88௦ 1.03 ஹெ ஷொக ௧௮ ய ௬௫. Qua. ர்‌ 
தாய யவ தாஹாய-௦ விஷு வாவி வக யெ | 
ம rer zor வா வலிஹொஷி meag eO சாடி ॥ 
கூறிப்‌ ௯௯௧௦ வா. anye? RY asnas ane மிக (ூ jgz 
8ஹாவாஹுமி AOLE, T கெயிகா வஹவொ Bsr? ॥ 
வணொவாவ5ல -௫.சாபுநிவவிவ? ey EAr? o 

awt eure. THO QuVaT Ero தஆ வ reprudie Segre 1 4 ௩டு 
QeareQu வ ம rerea ஸ்ரிவவிஷொ a slag» டெ | 
ஹ௰ரஹெ gE மபொெொெவாஹா 2ஹாவானஞாடமொவகாக ॥ 

42 


௩௩௦ araro a Dakr AD 


வாஹுஹொூ௦ வ andhaa ஜெயிகொ 8-O.§ 40) asanam l 
ATH Sy வாம்‌ ௬.த-வெர ெறிகெ.ந வ யீ8தா ॥ 
andle.ray வ௱-௫வெ._த௦ அில_தணடுஹுய த(ம | 
ண வெ வா உரவாயா௦ வா வாஹுஹொ௦ WBUT R i 
வஹா ஹஹா ண வறிக௨ QUR | 
anner G,4)_s° காண ஈ.திச மாவி வார 
வாஹுஹீ8.நி வா வ ஹஸாடு 5 வா 8ணவஃ BQUR 
உாமொது௦ வாம சடவடா? வா௫ுவ-/ரகி_த?3 SBRI ௪௦ 
ஹதிய 3 கயி. தாரராஜெ OALE Eo avon) காடு f 
௯௩௦ லவொஉஸைரெ வாவி வாஹுஜெவாறு ' 

ர ey DQR u 
Cana ஹாயாக ane DQ ஹாவியா கெ | 
கர-கிஹணிலகா.பா௱ ஷஹொஷ்ஷ. ஹொ_தரீயக3 a 
கு .தவஹாஜல-ஷஹ்ு 878 J 20 Oa.un கழாவிடுயெ£ | 
 உவிஷா ஹி க ஹாய்‌-௦ Gaga hand alg u 
ஹொ ® ant rire ago தமா 885 Ban Ask | 
avoa raig கூிணமமா ஜொ 8நஹுவஷிஹ8நி_த$ ॥ 
ane -8ஐகாயெ 4 வ சலலாஜிலிரெொயட | 
asn- Aar Qara go வாஹஃஹெொ 8௦ நியா8 கடி ॥ ௫௫ 
udo ெவ AO Bapao ஸிவெவியூஹ8ா வரொ௯ | 
ara eas O3ra af நட து வரஹுவா ஹு விநா) தி ॥ 
ஷூதிஹ:வ_த௱௦ கயா தவ *கொஷாவ_ந௩.தயெ i 
2,780 A YT anvar©rav-wv ெவவெற.நி-உறிக? ॥ 
உதி காசிகாவெ) சஹா.கஜெ, Sur ona arap Agaa 
E வியி_ந-8. ஊகொ லில்ம.கி.88 வடல3 i 

QUU aro = pa} Aa QUT so - ௧௪௪௦3 


சிவமயம்‌ 
'வாஸ்துதேவபலிவிதி படல சந்த்ரிகை, 


பிறகு விசேஷமாக வாஸ்து தேவனுடைய பூஜாவிதானத்தைக்‌ 
கூறப்போகின்‌ றேன்‌. இரவிலாவது பகலிலாவது கிராம முதலான்‌ 
வாஸ்‌ துக்களுக்காக வித்வானாவர்‌ பூஜையைச்‌ செய்ய வேண்டும்‌... - 


பலியிடும்‌ இலக்ஷணம்‌; 


வீடு தேவாலய முதலானவற்றிற்கு ஆதிசைவ குலத்திற்‌ 
பிறந்தவராயும்‌ நிர்மலமான புத்தியுள்ளவராயு மிருக்கிற ஆசாரியர்‌ 
இரவிலாவது பகலிலாவது, வீடு தேவாலய முதலானவைக்காக 
பகலில்‌ உபவாசம்‌ செய்து நன்றாக ஸ்நாநம்‌ செய்யப்பட்டவராயும்‌. 
புதிதான வஸ்திரத்தை .புடையவராயும்‌ கிரீடத்தோடு கூடினவரா. 
யும்‌ ~ மேல்வஸ்திரத்தோடு கூடினவராயும்‌ ஐந்தவயவங்களில்‌ 
பூஷணங்களோடு கூடினவராயும்‌ சந்தன முதலான பூச்சுகளை யுடைய. 
வராயும்‌ இந்தக்‌ கருமத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. .பிறகு பிராமணர்‌. 
களைப்‌ போஜனம்‌ செய்வித்துப்‌ புண்யாவாசனம்‌ செய்விக்க 
வேண்டும்‌. l ~ i ர 
... அந்த விடத்திற்‌ சாணத்தினால்‌ மண்டலத்தைச்‌ செய்து அவ்‌ 
விடத்திற்‌ புத்திமானாகிய ஆசிரியர்‌ கூர்ச்சத்தை வைத்து அந்தத்‌ 
தேவதையினுடைய . பெயரைச்‌ சம்போதநாந்தமாய்‌ ஆவாகிக்கின்‌- 
றேன்‌ என்று கூறி ஆவாஹித்து, .நமோந்தமான நான்காவது 
வேற்றுமையின்‌ முடிவாய்த்‌ தேவதையின்‌ பெய ரைக்‌: கூறி 
அர்ச்சனையைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. பாத்ய முதலான ஸமஸ்தங்‌ 
களையும்‌ கொடுத்‌ துத்‌ தத்தமக்குக்‌ கூறப்பட்ட பலியை இட வேண்‌ 
டும்‌. l ்‌ 
வாஸ்துதேவர்களின்‌ பலி விபரம்‌, 
பிரமதேவருக்கு முன்னமே பாயசத்தில்‌ நெய்யுடன்‌ சமர்ப்‌ 
பிக்க வேண்டும்‌. அர்யமரின்‌ பொருட்டுப்‌ பழங்களையும்‌. அவ்வாறே 
எள்ளூ உளுந்து அன்னம்‌ இவைகளையும்‌ கொடுக்க வேண்டும்‌. 
விவஸ்வரின்‌ பொருட்டு பக்ஷணத்தையும்‌, மித்‌ திரரின்‌... பொருட்டுத்‌ 
தயிரையும்‌ கொடுக்க வேண்டும்‌. திர்மலசித்தராய்ப்‌ பிரு திவீதரரின்‌ 
பொருட்டுச்‌ சிரேஷ்டமான சந்தனங்களை&-கொடுக்க்‌ வேண்டும்‌. “-' 


௩௩௨ ௯ாநிகா மெ aaiue 

பிறகு பர்ஜன்யரின்‌ பொருட்டு விசேஷமாக வெண்ணெயைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. ஜயந்தரின்‌ பொருட்டு நெய்யைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. மஹேந்திரர்‌ கீழாநெல்லி மூலிகையை யடைந்தவராக 
ஆவார்‌. அவ்வாறே ஆதித்யரின்‌. பொருட்டு விசேஷமாக 
மதுபர்க்கக்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. ஸத்யகரின்‌ பொருட்டு 
இலந்தம்‌ பழத்தைத்‌” தேனோடு கூடவும்‌, : _ப்ரம்சரின்‌ பொருட்டு 
மஞ்சளன்னத்துடன்‌ உளுத்த ம்‌ பொடியையும்‌, அந்தரிக்ஷரின்‌ 
பொருட்டும்‌ தபனரின்‌ பொருட்டும்‌ பால்‌ நெய்யோடு கூடின அன்னத்‌ 
தையும்‌, அக்தியின்‌ பொருட்டுப்‌ பாலோடு கூடின குருணி அன்ன 
தையும்‌ கொடுக்க வேண்டும்‌. 


பரிபூரணரான சசித்தரின்‌ பொருட்டு நின்மலசித்தனாகப்‌ பக்குவ 
மான அன்னத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. கிரகக்ஷதரின்‌ 
பொருட்டுத்‌ தேனுடன்‌ கூட சம்பாவரிசி அன்னத்தைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. யமன்‌ பொருட்டுப்‌ பாயசத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
கந்தர்வரிடத்தில்‌ e550 கூறப்படுகிறது. பிருங்கராஜருக்கு ஸமூத்‌ 
திர்த்தி லுற்பத்தியான மத்ஸியத்தையும்‌, மிருகரிடத்தில்‌ மத்ஸியத்‌ 
தோடு கூடின அன்னத்தையும்‌. நிருதியின்‌ பொருட்டுப்‌ புண்ணாக்கு 
அன்னத்தையும்‌ புத்திமானானவன்‌ கொடுக்க வேண்டும்‌. தெளவாரி 
கரிடத்தில்‌ தயிர்‌ கூறப்பட்டது. . சுக்ரீ வரிடத்தில்‌ யவை அன்னத்தை 
யும்‌, புஷ்பதந்தர்‌ பொருட்டு ஜலத்தோடு கூடின மாவும்‌ புஷ்பங்களும்‌ 
கொடுக்கத்‌ தக்கவை. வருணரின்‌ பொருட்டு: நெய்யோடு கலந்த 
பாயசம்‌ கொடுக்கத்‌ தக்கது. 


பலி. விஷயத்தில்‌ அசுரரின்‌ பொருட்டுப்‌ பன்றியினுடைய 
மாம்சத்தைக்‌ கொடுக்க. வேண்டும்‌. . நின்மலசித்தன்‌ சேஷரின்‌ 
பொருட்டு .. நன்றாக எள்ளு அரிசி இவைகளையும்‌, .ரோகரின்‌ 
பொருட்டு உலர்ந்த மத்ஸ்யங்களையும்‌, வாயுவின்‌ -பொருட்டு மஞ்சள்‌ 
நிறமான. த்வஜத்தையும்‌ கொடுக்க வேண்டும்‌. நாகரின்‌ பொருட்டுத்‌ 
தேனும்‌, முக்யரின்‌ தம்‌ அடத்‌ ம்ம்‌ ட ட 
வேண்டும்‌. 


பலிகொடுப்பவன்‌ பல்லாடரின்‌ பொருட்டுச்‌ சர்க்கரைய்‌: 


பொங்கலை நன்றாகக்‌ கொடுக்க வேண்டும்‌... சோமரின்‌ பொருட்டுப்‌ 
பாயசத்தையும்‌ தூபத்தையும்‌ தீபத்தையும்‌ விசேஷமாகக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. .கஜருக்குச்‌ சர்க்கரை ' பகு அதக மோதக 
மும்‌ சொல்லுகிறார்கள்‌. . 

* வெளியாவரணத்தி லிருக்கிற லள பூஜாக்கிரமத்‌ தில்‌ 
BS தெவதையின்‌ பொருட்டுப்‌ பலியைக்‌ கொடுக்க வேண்டும்‌: 
நெய்யோடு.சேர்ந்ததாகிய பாயசத்தை -ஈசானமூர்த்திக்கு நைவேத்‌ 
யம்‌ செய்ய வேண்டும்‌. - இதுவரை வெளியாவரண தேவதைகள்‌, -- 


£ 


வாஹுடஜெவஸலிவியிலட.9 5 ௩௩௩ 
சூரியன்‌ பொருட்டுப்‌ பொரிகளையும்‌, சூர்யபுத்திரரின்‌ 
பொருட்டுக்‌ கந்தஜலத்தையும்‌ கொடுக்க வேண்டும்‌. ருத்ர. மூர்த்தி 
யின்‌ பொருட்டு மாம்சமும்‌ அன்னமும்‌ ஆகும்‌. Gs புத்திரர்‌ 
பொருட்டு நுரையையும்‌, ஆபருக்கு மத்ஸியத்தையும்‌, ஆபவத்ஸ 
ரென்பவருக்கு மாம்சத்தையும்‌ கொடுக்க வேண்டும்‌. இதுவரை 
யுள்ளாவரண தேவதைகள்‌. 


சிவபத்தர்கள்‌ , சூலத்திலிருக்கிற சரகியின்‌ பொருட்டு நெய்யை 
யும்‌ மாம்சத்தையும்‌ கொடுக்க வேண்டும்‌. புத்திமானால்‌ விதாரிகை 
யின்‌ பொருட்டு மிகவும்‌ லவணத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. பிறகு 
பூதனையின்‌ பொருட்டு விசேஷமாக எள்ளன்னத்தைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. பாபராக்ஷஸியின்‌ பொருட்டு காராமணி யன்னத்தைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. இதுவரை வெளியிற்‌ சூலதேவதைகள்‌. வீடு 
ரில மாம்சான்னம்‌ ஆகும்‌. விசேஷபலியான து இவ்வாறாகும்‌. 


சாதாரணபலி. 


> சாதாரண பலியோ வெனில்‌ நெய்யோடு கலந்த அன்னம்‌ 
ஆகும்‌. யாவருக்கும்‌. தயிரோடு கூடினதாகிய பலியான து கொடுக்கத்‌ 
தக்கது... இவ்வாறு விசேஷமாக உயர்ந்த பலி eee Geer 
விடத்தில்‌ ஆகும்‌. 
மத்திம பலி. 

ஞ்‌ இப்பொழுது . கிரகம்‌ தேவாலயம்‌ முதலான . விடங்களுக்கு 
மத்திமமாகக்‌ கூறப்படுகிறது. . பிரம்மாவின்‌ பொருட்டுத்‌ தயிர்‌ நெய்‌ 
வெல்லம்‌ இவற்றோடு . கூடின சுத்தான்னமும்‌, அர்யமர்‌ முதலான 
நால்வர்களுக்கும்‌ பாயசமும்‌, விதிக்குகளில்‌ ஆபர்‌ முதலான எண்‌ 
மருக்கும்‌ எள்ளன்னமும்‌, ஈசா நர்‌ முதலான அஷ்ட தேவர்களுக்கும்‌ 
பருப்புப்‌ பொங்கலும்‌, ஹுதாசனர்‌ முதலான. கதேவர்கட்கூச்‌ சர்க்‌ 
கரைப்‌ பொங்கலும்‌, மேற்குத்‌ திக்கிலிருக்கிற தேவர்கட்கு . நெய்‌ 
யன்னமும்‌, வாயுதிக்கு முதலான விடத்திற்‌ கூறப்பட்ட தேவர்‌ 
களுக்குத்‌ தயிரன்னமும்‌ பலியாகக்‌ கூறப்படுகிறது. பாஹ்ய தேவதை 
களான எண்மருக்கும்‌, மாம்சங்களின்‌ அன்னம்‌ பலியாகக்‌ கூறப்படு 
கிறது. ர 


பிரதி பலி, 
கூறப்பட்ட வஸ்துக்கள்‌ கிடைக்காவிடில்‌ தயிர்‌ நெய்‌ வெவ்லம்‌ 
இவைகளோடு கூடினதாகவும்‌. சந்தனம்‌ புஷ்பத்துடனும்‌ சுத்தான்‌ 
னம்‌ .கொடுக்கத்தச்க து. ்‌ 


a தேவகீரகத்தில்‌ அவிஸும்‌, ராஜகிரகத்தில்‌ மாம்சான்னமும்‌ 
கொடுக்கத்‌ தக்கது. சூத்திரர்‌ கிரகத்தில்‌ மத்ஸியம்‌ கூறப்பட்டது, 


1: 
i 
T 
i 
i 
| 


களைப்‌ பூஜிக்க வேண்டும்‌. 


thi ths. க்ர்ரிகா 008 வாலிவ்‌-ஃலாமெக- 


மற்றவிடத்தில்‌ தேன்‌ சேர்க்க வேண்டும்‌. மத்ஸியத்திற்கர்க்வும்‌ மாம்‌ 
சத்திற்காகவும்‌ மாவையாவது சேர்த்துக்கொள்ளலாம்‌. . SPE 


கிராம முதலான தில்‌ அந்த பலியும்‌ பரிசுத்தத்‌ திரவ்யங்களால்‌ 
விதிக்கப்பட வேண்டும்‌. விரைவாக நடத்த வேண்டியதில்‌ சந்தன 


புஷ்பங்களோடு கூடின அக்ஷ்தையா வது ஆகும்‌: 
பலியாசிரியர்‌, 


மகாவாஸ்‌ துவில்‌ விப்ர ச்ரேஷ்டர்களாயும்‌ வெகுபேர்களாயும்‌ 
சாத்திர சம்மதர்களாயும்‌ விஸ்தாரமான கோசர முள்ள வர்களாயு 
மிருக்கிற சிவத்விஜர்கள்‌ ஆசிரியர்களாகக்‌ கூறப்பட்டனர்‌. அந்த 
விஷயத்தில்‌ சிவத்விஜர்கள்‌ கிடைக்காவிடில்‌ அநுசைவர்களாவது 
பிராம்மணர்களாவ து ஆகும்‌, கதக்‌ : 


we 


தேவாலயத்திலும்‌ கிராம முதலானதிலும்‌ சிவத்துவிஜர்‌ 
விசேஷ ப்பட்டவராக விருக்கிறார்‌. தன்னுடைய வீட்டிலோ வெனில்‌ 
அநுசைவர்களாவது, . மகாசைவர்‌ அவாந்தர. சைவர்களாவது 


ஆசிரியர்கள்‌. மூர்த்தியின்‌ அதிபதிகளுடன்‌. நான்கு. திக்குகளிலும்‌ . 


வாஸ்‌ த ஹோமத்தைச்‌ செய்யலாம்‌. அவ்வாறன்றி. மேதாவியாகிய 
ஆசிரியரால்‌ ஓரிடத்திலாவது செய்யத்தக்க து.. : 


வாஸ்து ஹோமஞ்‌ செய்யுமிட முதலியன, 


மண்டபத்திலாவ து, தண்ணீர்ப்பந்தலிலாவது சமித்து நெய்‌ 
அவிஸு இவற்றுடன்‌ கூடினதாயும்‌, எள்‌ அரிசியுடன்‌ கூடினதாயும்‌ 
வாஸ்து-ஹோமத்தைச்‌ செய்யலாம்‌. ஐந்து முழம்‌ முதற்‌ பத்து முழம்‌ 
வரை மண்டபத்தைச்‌ செய்யலாம்‌. இதிற்‌ கூறப்போகிற குண்ட 
மானது ஒரு முழமாவது அவ்வாறன்றி பிடி “குறைந்த முழமாவ்து 
வாஸ்தும்‌ பிரதேசத்தில்‌ அல்லது பிரமஸ்தானத்தில்‌ மண்டலத்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌. ன 

| | சமித்து, 

முருக்கு அத்தி அரச்‌ ஆல்‌ இவையாவும்‌ : கிழக்கு முதலாக 
முறையாய்‌ சாஸ்திரத்தில்‌ கூறப்பட்டன. அல்லது இதில்‌ இஷ்ட 
முள்ள தொன்றை கிரஹிக்கலாம்‌. 


l வாஸ்து நிர்மாணம்‌. 
பொன்சரிகை வஸ்திரத்தோடு கூடினதாயும்‌ கூர்ச்சத்தோடு 
கூடினதாயும்‌ மாவிலை தேங்காய்‌ முதலானவற்றால்‌ மறைக்கப்பட்ட 


தாயு மிருச்கிற கும்பத்திலாவது, அத்திமரத்திலாவ-து: வாஸ்‌ துதேவர்‌ 


D, rardo mp னவியிவட ௫5 ௩௩௫ 


= ஆசார்ய லக்ஷணம்‌. 
பூமியில்‌ மணையின்‌ பேரில்‌ உட்கார்ந்தவராயும்‌, சிரோ வேஷ்ட 
நத்தோடு கூடினவராயும்‌, மேல்‌ உத்தரீயத்தோடு கூடினவராயும்‌, 
ஐந்தவயவங்களிலும்‌ பூஷணங்களை யுடையவராயும்‌, அவ்வாறாக 
விருக்கிற குல்லாய்‌ (சிரோவேஷ்டனம்‌) மூதலிய தில்லாமலிருக்கிற 
மூர்த்தீசுரர்களோடு கூட தக்ஷணையைப்‌ பெற்றவராயும்‌, சாந்தரா 
யும்‌, மனசு . சந்தோஷத்தோடு கூடினவராயுமிருக்கிற சிவத்விஜர்‌ 
ஸமஸ்தமாகிய மங்கள கார்யத்திலும்‌, மண்டல முதலானதைச்‌ சேர்ப்‌ 
பிப்பதிலும்‌ வேதத்‌ த்வனியோடு கூடினதாகவும்‌, தோத்திரத்‌ த்வனி 
யோடு கூடினதாகவும்‌ அவ்வாறே மந்திரஜபத்தோடு கூடினதாக 
வும்‌ பரிஸ்தரணத்தோடும்‌, அக்நி கார்யத்தோடும்‌ கூடின வாஸ்து 
ஹோமத்தையும்‌, அதற்கேற்பாடான பலியையும்‌ சிறப்பாகச்‌ செய்ய 
வேண்டும்‌. i ; 
வாஸ்து பூஜா பலன்‌. 
வாஸ்து பூஜைக்‌ குறைவால்‌ ஒவ்வொரு வீடும்‌ கெடுதியடை 
கின்றது. -ஆகையால்‌ ஆசிரியரானவர்‌ Agro முதலானவை வீடு 
சாலை இவைகளிலும்‌ தேவ கிரகத்திலும்‌ ஸமஸ்த . குற்றங்களையும்‌ 
போக்குவதற்காக வருஷந்தோறும்‌ வாஸ்து ஹோமத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. Í 


. பத்தொன்பதாவது-வாஸ்துதேேதவபலிவிதி படல சந்த்ரிகை முற்றிற்று. 


oe 


அ F802 mpar aui a 


waar ஓக்ஷண௦ 2, r85 vr Oger ஹி_த$ ; 
, யமாவஜிஹி_த௦ வாஹு ௩ ஜஹி ஹி Qeer sre ॥ 


விஸா உவெ._கரக்ஷா௦வி. afro & n -Brogan | 
5S காவா க்ஷாலி வோமாஹவியி-நா 22வொ௯ i 


விடெவூலிவலராலொமடஃ 8௦ கெதி ESAs | 


கம, ஹாரஜகெவொணு AO ares காதிகாஹபயெ il 


விபெவெயாட ற) வ-பெணெ-வ-பா லொமொ . 
| ரு r 278 உஉாஹா-2? | 
வகொ அ௱8ணிகொ யூ ஹல] .ச)வரிவாா௯? i- 


ee: et dar ம ea Deter ம. 


௯ vo அஜிஜா_நீபா கெகலொ மஹ வவ S | 

FOORE வறிவுர.௧௦ ௨ இஷ பவிக யகாசிலி ர... =f 

கபெநகஜா_திஸயபணு POLT. ah yoo 

ane ~QO2a தஹஸஙுமகத௦ நீமா௦ வாவியீயடு ச ॥ 

afra லொ.ம yo. த CEINE ஹீறி கடி i 

பசுஹா_௩௦ GOs வறணா. Fro sv Beto வக வாஹி.நடூ ர 

Q: saptea வநஹா.5௦ SLAA ஹ$ூறிகடி ட ட்‌ 

௯, பவிக , nanona கிவி vil அடி , 

OPL searr enii மி விரி | 

aT wo 6 Saye 50 DaO vo wiry raf go Sa விர 

pourta gE ugSa-to ப தாஹ sly} 

வட grap வெவ கெவலெ ௫ ஜரஸெவி_த8 u ௧௦ 

கண- ௧௯8 வெட்கொ 0,783 ௧ அகி, விய ஊறி த$ ॥ : 

ஹாஹா Bro ஹூரா. e பகா pO Iis ஹு.தடி a 

முஜவாதிஹாய a> வெ்நாஹா 5௦ _தஜெவஹி | 

ராஜவெரரஹஸ8ாயாகத௦ avatar Sant B aly | a 

granye.,Qqvosneu ௩௧௫௦ ஸெ.மா8வதிஹொவ) As | 

சூ.மஹுகா.௩ா௦ ஹஸவெஃஷா௦ டெ ஷிகா .நா௦ மிவாவஹலா8 ॥ 

சுளுவா Sian tdo :கெ௨மொ வா BACT 8_த£ | 

de rane Bo தா SBS, an~@an Bran? sly n 

ராஜலெராவமாயகதா ஈரஜபா நீதி: குத | 

01818. 10 an§ae யகூஹா po காஸதி.தி ஹா a” ௧௫ 

தவ வெறிகா வொஷா port கஷுவாயல-0 : 

ஹவெஃஷா8வி: ௨ ஷா ம, rer ro ஹரி _ச(. H 

விஹா ராயா88ா ௦ தா ange dap -5T NBT SE \y | 

ror Qs, 2ஹிறு வொ... து ௧, ண ட பட்‌ 
a காசிகாவெ (nc A பாஉாஜெ 


ந 
2, orgo sparad ரத வியா கி:க88 வட 5 
“Oruras a ET aa Orao. š தபார்‌ ச 


Žo அணி ட்‌ 
ண்டு ந்த்‌ 


“௨ 
சிவமயம்‌ 


இராமாதி லக்ஷ்ணவிது படல சந்த்ரிகை, 


சாஸ்திரப்படிச்‌ செய்யப்பட்ட வாஸ்துவை (இடங்களை) 
தேவர்கள்‌ விடுவதில்லை யாதலால்‌ சமாதான நிலைமையில்‌ கிராமம்‌ 
நகரம்‌ முதலியவற்றின்‌ இலக்கணம்‌ கூறப்போகின்றேன்‌. கால 
பரீக்ஷை முதலானதை முன்‌ கூறப்பட்ட விதியால்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. இதனால்‌ பிசாசு பிரேதகணம்‌ ராக்ஷதர்‌ முதலிய துர்தேவதை 
கள்‌ உபத்ரவத்தை செய்வதற்கு சக்தியற்றவராவார்கள்‌. ' 


அக்ரஹாரம்‌ ரொமம்‌ முதலிய விபரம்‌. 


ஓ அந்தணச்‌ சிரேஷ்டர்களே ! இந்தக்‌ காமிகத்தில்‌, வித்வான்‌ 
களாகிய: அந்த்ணர்களால்‌ அனுபவிக்கத்‌ தக்கது மங்களம்‌ எனக்‌ 
கூறப்பட்டது. அதுவே அக்ரஹார மெனவுங்‌ கூறப்படும்‌. அந்தணர்‌ 
களாவது அல்லது வேறு வர்ணங்களாலாவது அனுபவிக்கத்தக்கது 
கிராமம்‌ எனக்‌ கூறப்பட்டது. எவ்விடத்தில்‌ ஓர்‌ கிராமா திபதியான 
வர்‌, வேலைக்காரர்‌ பரிசாரகர்களுடன்‌ இருக்கிறாரோ அதைக்‌ குடிகம்‌ 
என்பதாக அறியத்தக்கது; அதுதான்‌ ஏகபோகம்‌. திரவியங்களாற்‌ 
கொடுக்கல்‌ வாங்குதல்‌ முதலானவைகளைச்‌ செய்கின்ற ஜனங்களாற்‌ 
சூழப்பட்ட தும்‌, அநேக ஜாதிகளோடு கூடின தும்‌, அநேகத்‌ தொழி 
லாளிகளோடு. கூடின தும்‌, ஸமஸ்த தேவதைகளோடு. கூடின தும்‌ 
நகரம்‌ “எனக்‌ கூறப்படுகிறது. வைச்யர்கட்கு அனுபவிக்கத்தக்க 
விடமும்‌ முன்போல்‌ நகரம்‌ என்று கூறப்பட்ட, து... புரத்தில்‌ வசிக்கிற 
பிராம்மணர்களுக்கு யாது இடமோ அது கர்வடம்‌. ' அந்தப்‌ புரவாசி 
களான பிராம்மணர்களுடைய வனவாசமானது Se கர்வடம்‌ 
என்பதாகவே கூறப்பட்ட து. 


கொடுத்தல்‌ வாங்குதலோடு ர உர பரவக்‌ 
யடைந்ததாயும்‌,; தேசாந்திரத்திலிருந்து. வந்த ஜனங்களோடும்‌ 
அநேக ஜாதிகளோடும்‌ கூடினதாயு மிருப்பது யா தோ அது 
பட்டணம்‌ எனக்‌ கூறப்பட்டது. யாது வைசியர்களரல்‌ வாசம்‌ 
செய்யப்பட்டதோ, யாது பட்டணத்திற்கு . ஆவரண்மோ அது 
கர்வடம்‌ எனக்‌ கூறப்படுகிறது. கேவலமான 'வனத்திலும்‌ ராஜ்யத்‌ 
திலும்‌ சூத்திரர்களால்‌ சேவிக்கப்பட்ட து : கண்டகை கேடகம்‌ 
கிராமம்‌ : என்று: முறையாக மூவிதம்ரக கூறப்படுகிறது. - செல்வ 
முள்ளவர்களான- சிற்றரசர்களுக்கு, யாது இடமோ அது சிபிரம்‌. என 
.ஸ்மரிக்கப்பட்டது. * 


48 


௩௩௮ ariar vA? உவ லாமெ. 


யானை குதிரைகளோடு கூடிய விடம்‌ யாதோ அது சேனாஸ்‌ 
தானமாகும்‌. இராஜகிரகத்தோடு கூடினதாயும்‌ அநேக ஜாதி 
களோடு கூடினதாயும்‌ இரகச்யமான பிரதேசத்தோடு கூடினதாயு 
மிருக்குமிடம்‌ சேனாமுகம்‌ என இந்தச்‌ சாத்திரத்தில்‌ கூறப்படுகிற து. 

ஸமஸ்தமரகிய அதிதிகளுக்கும்‌ ஸந்யாசிகளுக்கும்‌ இருப்பிட 
மாய்‌ அன்னம்‌ தீர்த்தம்‌ இவற்றோடு கூடினது கேவலம்‌ மடமெனச்‌ 
சம்மதிக்கப்பட்டது. வெகுசேனைகளோடு கூடின து வித்யாஸ்தான 
மாகும்‌. இராஜகிரகத்தோடு கூடின து இராஜதானி யெனக்‌ கூறப்‌ 
படுகிறது. கிராம முதலானவைசகட்குச்‌ சமீபமாகியது யாது விடமோ 
அது குப்சமென ஸ்மரிக்கப்பட்ட து. அதுவே சேரிகையாகக்‌ கூறப்‌ 
பட்டது. கிராம முதலிய இந்த ஸமஸ்தங்களுக்கும்‌ சேணியரிருப்‌ 
பிடம்‌ நகரி யெனக்‌ கூறப்படுகிறது. 


அநாதியாகிய கிராம முதலான ஸமஸ்தங்களுக்கும்‌ அகல 
நிகளத்தின்‌ பிரமாணம்‌ இனி இந்தச்‌ சாத்திரத்திற்‌ கூறப்படுகிற து. 
இருபதாவ து-கிராமா திலக்ஷணவிதி படல சந்த்ரிகை முற்றிற்று. 
—(0)— 
விஹாராயா8 லக்ூணவியி3 


விஹஸாராயா88ர_ந௦ த ஆரசா$ீ sr Qaras E 

ag one ere ஷா பகன்‌ பு வ.ப-$யெ௯ ௬,87௬ ॥ 
௨ஊகொ..5.அி ஸ ஹஹஹ உம @ Fag. 0.5 | 
ட்‌ l um OQU? | 
aU தம -59.8o தாம 5-580 வொ.த8௦ woes ॥ 

amaro Saurivsra:.T so YF 8r3£ ro an8ran_s6 | l 

HEL nouma ந௦ த ar Qar Sy விவஜி-1_த( ॥ 
வூணு கயி 50 மமாஹெ -52 rO am) ar wD தா | 

21S 700 Ta-297 Yo வா வ துல. ம8மாஉர வா ॥ 

கிவாஉ௦ வா ஜிவா௨௦ வா கி oror வா voro s? u 
வணஹ்ஷருஷ8-இ-௧-1; மக கிலா மயா வி வா i ௫ 
Upar தோஷ *ணால TO வய. ய க, 
கி, Dna GH es, r Ge வாயா உறி, QUR ச 


சாக ॥ 


விஹாராயா௫8ல்‌ கஷணவியிவட? ௩௩௯ 


ஊாஹணா.நா௦ ano ரூ) ஷாாய_ காரா கடி | 
ஹவ-4௦ Gea வ விவெ, வ ஸா ந) சிஹ £ Ssh ॥ 


» 8 காசிகாவெ, 8ஹா_தஜெ, கி யாவாடெ விஹாறாயா$ . 
ஓஷணவியி-ந-ர8. ஹஊகவி௦ர$ arose ॥ 


மொக௦ ௨௭ aOur mo ௨௪௪௯௪3 


சிவமயம்‌. 


விஸ்தாராயாம லக்ஷ்ணலிதி படல சந்த்ரிகை, 


இந்தச்‌ சாத்திரத்தில்‌ கிராம முதலானவற்றின்‌ அகல _நிகளப்‌ 
பிரமாணம்‌ கூறப்படுகிறது. ஐந்‌ து கோல்‌ முதலாக முறையே 
இரட்டிப்புக்‌ கோல்களால்‌ விருத்தி செய்ய வேண்டும்‌. புத்திமான்‌ 
களால்‌ ஒன்று குறைய மூவாயிரங்‌ கோல்வரை விருத்திசெய்வதிச்சிக்‌ 
கப்படுகிறது. அதற்கு மேல்‌ இச்சிக்கப்படுகிறதில்லை. அதற்குமெல்‌ : 
அதமம்‌. அதற்குச்‌ சமமாகியது உத்தமமாக ஆகும்‌. இவ்வாறு 
கிராம முதலானவைகளின்‌ விஸ்தார த்தைச்‌ சுருக்கமாகக்‌ கூறப்‌ 


- பட்டது. 


குடும்ப வாசத்திற்கு பூமியினளவு . ஜனசஞ்சார பாதையை. 
நீக்கி இருக்க வேண்டும்‌. வீடுகளுக்குப்‌ புறம்பே ஜனங்களின்‌ வழி 
நடைப்‌ பாதையான து சம்மதிக்கப்பட்ட து. சாத்திரத்தில்‌ இவ்வாறு 
பிரமாணம்‌ கூறப்பட்ட து. . 

நாற்கோணத்திற்‌ பாதிபாகம்‌ அல்லது நான்கு பாகம்‌ அல்ல து 
மூன்று அல்லது இரண்டு பாகம்‌, அகலத்திலும்‌ இரண்டு மூன்று, 
பாகமாவது அவ்வாறன்றி ஐந்து ஆறு எழு மூர்த்தி யம்சங்களுடைய 
வரிசையின்‌ பாகமாவது ஆகும்‌, நான்கு. கோல்‌ முதல்‌ இரண்டிரண்டு 
கோல்கள்‌ முறையாக விருத்தி செய்ய வேண்டும்‌. மூன்று பங்கான 
பிரமாண அளவினால்‌ நிகளத்தை அளக்க வேண்டும்‌. he 

அந்தணர்களுக்குச்‌ சமஅளவு சிறப்பாகும்‌. மற்றவர்கட்கு 
நிகளமாகிய கோணம்‌ சிறப்பாகும்‌. ஸமஸ்தமும்‌ . தேவதையின்‌ 
விஷயமாகவும்‌ அந்தணர்‌ விஷயமாகவும்‌ சாதாரணமாக இந்தச்‌ 
சாத்திரத்தில்‌. கூறப்பட்ட து. க்க RE: 

இருபத்தொன்றாவது - விஸ்தாராயாம லக்ஷ்ணவி தி 
படல - சந்த்ரிகை முற்றிற்று. : 


அப்த தண்டா i 
க வா௦ வவக்ஷாதி ஞூயா_நா௦ BP Vapa ly | 
விஜாரொெணாஷஸஹெ92வ-4) கி. மண்ட வாஷ்‌ San by Sign 
மெொஷ௦ பஜாகிக௦ uur Gan ஹு Qu by ag. a 8wa rany sly i 
யஜொ ய-8மரவபி௦ ஊள வ வரஷூ வா மஜொ._த8ள a 
யாடு a ண யொ_நயமாஷனள யஜஷி௦ ஊவரஷெொ மஜூ | 
ரஹாஹ) கதி “நிகாமராடந தட்ப யொ_நயஹிஹ s 
அடவோஷ, மாண கரகா angeloun திவில-ஜெ௫ | 
ஸிஷை 8மரயாஜா உ$௦ த ஷமிலா கதி அடி ர 
கூத apt சோல, கி கி #50 வஹஸஹ்வகடு | 
அயொ அஜ. அமா வஹஉமெொலுக( ॥ ட்டூ 
0 anaip oo வாஷ ravo வரவி௦பமக௦ இடி | 
ஹூவி:0ு_தி.நக்ஷ G0 SYT BYE By ௨௩௮௨௦ உய அட ர 
ராஜா மாஹே E ஜ-£க்ஷிணா 2விரொயி பசு | 
Aga வாகு ஹம ஈஹ; ௦ daf so ahi oy ஜெக ர 
ஐ-5 க்ஷண ww so வாவி காரயெலாஹுமமாஹு வி 1 
சாக Fas Une B000) 28 உலக p 
வகொ._5௦ 808௦ வொக௯ஃ விவாரீ ௧௦. வரி. f 
Bap Ezany 200 யத வ TIN ays -825 ந்து 
யஜா8_நா௦ வமெ_நாம align Sy ers DAUR i 
swa@anrag sarda jreru orzan siura Ass T S0 
ஷகல௦ வாஷ வில T வஜெட்‌ வாஉரர soto | பத 
ஸரிஷஹாயஹசாவழாெமா. Uy Ligh ay. வசீ sty 0.6 1 


.ஞ்யாகிலகஷணவியிவடக3 ௩.௪௧ 
ஹ்ஹா ௦௦.5௯ g Bag விவி WORE ய | 
apuria D an Qarasam நடிமாவி வ செ 


ஹ௯ல௦ கி அ wren? ay ௫) Br ran- க ஜெய யடி | 
குயாயிக;௦ -5E பமமல2.௦ ango ஹீ po வ ag- பெ ॥ 


விஹாறாயாளறோபமிம தா alan > 2} yer QUIS வய | 


தி அ, லிவி லஜெஜிஷ ௦ தியி.நாமாவடெெஹா வா ॥ 


வி, முமண௦ ano கரா SoA நா வாம உவ | 

உய தவ சப்‌ Armo AWR GUP அய ॥ ௧௫ 
| rrr பகா யெ து க்ஷ வரமா 8 srs | 

‘| uv 

வூ வூ. vo UU ஷாப்‌ ராமய$ 

க்ஷ ப்தி ன டு ag rG as. vO fom 8 ॥ 
மூலம, ஹாஊாகாறாஹாஷி_கராஹிஹ மிறிகா | 
விலாரெணால) Gane)@) Beu-2»0 Srp jue மூவா வ நா 


விஹாராயா8 ஸ௦யதத௦ ராமி வாம நிரீகூயெக | 
i ஐ.அ ாய தாமமாணா௦ ஹகஃலெடுசெவ யொஜயெக ॥ 


த.நரரஷாசாகர.தீ.நர௦ 5n நாஹாயா8விமா௰ டெ f 


HVS aN விமமாலாய-௦ .நா.ஹாயெ-1 ந BjO aE லய? ॥ 
ஹூஃ ௧௩௦௨௧௦ வொகத௦ ௧ ந வாயாகி௯௦ by Canes | 
2 § காசிகாவெ, சஹா-ஃதெ, கி யாவாகெ ஞூபாகிலக்ஷணவியி 
நஃா8 ardoro? வடில$ a 

மொக௦ - ௧௯: Bia. ழொ ~ ௪௮௧௪ © 
= 


சிவமயம்‌. 


ஆட ஆயாதிலக்ஷ்ணவிதி படல சந்த்ரிகை, 


ஆயம்‌ வகுக்கும்‌ விபரம்‌. 


இதன்‌ பிறகு ஆயாதிகளின்‌ இலக்கணத்தைக்‌ கூறப்போகின்‌ 
றேன்‌. விஸ்தாரத்தோடு நிகளத்தை apis பெருக்கி எட்டாற்‌ 


l 
T 
1 
| 
|: 


Èpo காரிகாமெ arador. 


பாகித்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறு பாகித்த: மிகுதி த்வஜ முதலான 
Gur Awa மென விச்சாத்திரத்தில்‌ உதாகரிக்கப்பட்ட து. துவ 
ஜாயம்‌ தூமாயம்‌ சிங்காயம்‌ சிவனாயம்‌ விருஷபாயம்‌ கராயம்‌ கஜாயம்‌ 
காகாயங்களோடு எட்டு யோநிகள்‌. அதில்‌ த்வஜாயம்‌ சிங்காயம்‌ 
விருஷபாயம்‌ கஜாயம்‌ இவை சிரேஷ்டமாகும்‌. மற்ற தூமாயம்‌ முத 
லான Gur Basi நிந்திக்கப்பட்டவை: 


நக்ஷத்ர விபரம்‌, 


அதையே எட்டிற்‌ பெருக்கி இருபத்தேழால்‌ பாகிக்க வேண்‌ 
டும்‌. மிகுதியை அச்வனி முதலாகீய. நக்ஷத்திரமாக இவ்விடத்திற்‌ 
கூறப்படுகிறது. கர்த்தாவினுடைய ஜன்ம்‌ நக்ஷத்திர முதல்‌ மூன்று 
ஐந்து எழு பதின்முன்று பதினைந்து பதினேழு . பதினெட்டு . இருபத்‌ 
திரண்டு இருபத்தேழாவ து நக்ஷத்திரங்கள்‌ விடத்தக்கவை. மற்றது 
கபமாக ஸ்மரிக்கப்பட்டது. அரசர்கட்கும்‌. கிராமத்திற்கும்‌ கர்த்தா 
விற்கும்‌ ஜன்ம நக்ஷத்திரத்தோடு யாது விரோதமாகாதோ அதுவே 
இந்த விஷயத்தில்‌ கிரகிக்கத்தக்கது; அதற்கு வேறுபாடானதை [விட 
வேண்டும்‌. வாஸ்து சாஸ்திர முணர்ந்தோர்‌ ஜன்ம நக்ஷத்திரத்தோடு 
கூடினதாகவாவது செய்ய வேண்டும்‌. நாமநக்ஷத்திர ஜன்மநக்ஷத்‌ 
திரங்களுடைய அநுகூலமானது -உத்தமமாகக்‌ கூறப்படுகிறது, அவற்‌ 
றிலொன்று குறைவாயின்‌ மத்திமமாகும்‌.- வித்யாசமானதை நீக்க 
வேண்டும்‌. 


யாது நக்ஷத்திரத்தின்‌ பலனோ அதற்கு வயசு கூறப்படுகிறது 
பிறகு த்வஜ முதலிய ஆயங்களின்‌ வசமாக வயதை அவ்விடத்தில்‌ 
கற்பிக்க வேண்டும்‌. சகளபதத்தை எட்டால்‌ பெருக்கி பாகிக்க,-அது 
ஆயமாகும்‌. சகளபதத்தை வேறுவிதமாகவும்‌ கூறப்படுகிறது. 
ஆசாரியர்‌ rir பெருக்கிப்‌ பன்னிரண்டாற்‌ பாகித்து மிகுதி 
யானதை ஆயமெனக்‌ கூறப்படுகிறது. அதுவே வியம்‌ எனக்‌ கூறப்‌ 
படுகிறது. புத்திமான்‌ :.தனக்கநுகூலமான . நக்ஷத்திரத்தை நன்றாக 
ஸ்தாபித்து எட்டால்‌ பாகிக்க வேண்டும்‌; மிகுந்தது வியமாக விச்சாத்‌ 
திரத்திற்‌ கூறப்படுகிற து. வேறுவிதமாகவும்‌ கூறப்படுகிற து. 


ஆதாய விரய விபரம்‌. 


சகள பதத்தை மூன்றிற்‌ பெருக்கி அளவு நூல்களால்‌ 
ஆயத்தைப்‌ பாகிக்க வேண்டும்‌, அதிக ஆயமானது சுபத்தைத்‌ 
தரும்‌. சமமாக விருப்பதையும்‌.குறைவாக விருப்பதையும்‌ வர்ஜித்தல்‌ 
வேண்டும்‌. புத்திமான்‌ அகலநிகளமுள்ள ராசியை எட்டால்‌ கணிக்க 
வேண்டும்‌. மிகுந்ததை முப்பது அல்ல து பதினைந்து க்தி ஏழு 
குழிகளாலாவது பாகிக்க வேண்டும்‌. 


க்ஷண வக , வியிஉடல 3 B. TB. 


-. வாரமறிய, 


சகள பதத்தை 'முன்றிற்‌ பெருக்கி ஏழால்‌ பாகிப்பது வாரம்‌ 
எனக்‌ கூறப்படுகிறது. புத்திமான்‌ முன்கணக்கில்‌ மிகுந்த குழியால்‌ 
வாரத்தை நிச்சயிக்க வேண்டும்‌. யாதொரு ராசிகள்‌ அம்சத்தை 
யுடையனவாயிருக்குமோ அவை. நக்ஷத்திரங்களின்‌ வ சத்தை 
யடைந்ததாகச்‌ சம்மதிக்கப்பட்டன. 


உத்தமம்‌ அதமம்‌ அறிய, 


எட்டாவது பன்னிரண்டாவது ராசிகள்‌ வர்ஜிக்கத்‌ தக்கவை. 
மற்ற ராசிகள்‌ சிறந்தவை. சுபக்கிரகங்களின்‌ அம்சங்கள்‌ சிறந்தவை. 
மற்றவையோ வெனின்‌ இந்தச்‌ சாத்திரத்தில்‌ இிந்திக்கப்பட்டன. 
அகலத்தோடு நிகளத்தைச்‌ சேர்க்க வேண்டும்‌. அவ்வாறன்றி 
மறுபடியும்‌ அகல நிகளத்தோடு கூடினதாகிய ராசியையாவ து பார்க்க 
வேண்டும்‌. பிறகு நான்கு கோணங்களையும்‌ நிகளமான கோணங்‌ ' 
களையும்‌ சகளபதத்தோடு சேர்க்க வேண்டும்‌. பத்திமான்‌ மற்ற 
ஆக்ருதிகளையும்‌ பெருமன்‌ நிகளம்‌ விசாலம்‌ இவைகளோடு சேர்க்க 
வேண்டும்‌. கும்பகத்தின்‌ விசாலத்தினுடைய பாதியை பெருமனின்‌ 
பாதியுடன்‌ சேர்க்க வேண்டும்‌. சகளமென்பது குப்பகமாகக்‌ கூறப்‌ 
பட்டது. அதனால்‌ ஆயாதியைச்‌ சேர்க்க வேண்டும்‌. 


இருபத்திரண்டாவது - ஆயா திலக்ஷ்ணவிதி படல 
சந்த்ரிகை முற்றிற்று. 


——:0:—— 


க்ஷ வகு, வியி? ॥ 


அக்ஷது வக ௦ ampri நா8.5 கத து ஹிலயெ | 


| சூ௨ள Bago கரகா உய கெமரா.8கொவ காச o 


Gre ௨.கூஷ8ா மெ-ஃண அ. ஸெவண-ர pB ௧,8௭௯ | 

WOH Feu _தமாடுமியகொணா_கஸ்ரி8.ம-4_த$ ம 

als omegos மெ 4ண வாயொ? வ-௫வ-4ஊ9வ.ந.வ | 
வண-ற வியா திவவாகாற EG Gert a0 தா 5 Qanes i 


GOET Y Fl ௨ ௧)விவடவா. வவ ௮ | 
நய8ஜவவண -மர DZUDO ஹவ வர 


௬௪௪ காறிகாம68 ar@aterd ye. 

௦௦ ந8ணலெ காயாக உணவி திகொஷகெ | 
வயிசா.விூ8 வ aAa o லிவி காநா௦ Eush a @ 
உளச நா8 க்ஷ ஆ ஹெ. யதா ஹாாஜுவெ௯ | | 
வகா, நடுிஸெஃமாகவாலெ Lanes யொ a 
Ra TCO உகார உ வஊகா௱ வவ ௮ | l 
ay dar wus sr அாவகொ வா வீ வ ௨.தாஷயடி ॥ 
Oren af ont Bis) sr ரமாஹெவெ வொ ar கீ கமெவ a | 
ல்‌ காமு சூ ஷா வலா ௭ உஜிலா அல்ப 8 ட 

கெ W Qarr வ தயாஹாவ ஹீகாறரர வவ ஹு | 
ஹு ஹெ தயா தொரு வம உஷ்‌ ayk J Bou 


கவஙிடஷெ.ஈமாமெஷாஜா80யய வூ யெக | 
-AQEL க௬,8யொும.ந ana? ஆ. an8mr LG) a 8 ௧௦ 


F720 OO) காகொஷெ வ Que வா.ந.நுயொஜயெு i 


anapura வ கொஷெ வ ௨-௫ ஷணாமாநு வரிக௨யெக ॥ 


ai Oatragrwre வ௩கொலஷெ ஐய aor Ir 

. வி Byam j 
லெவொ.-.கீராலாஉ 8702 oe Sry தமா நபெ ॥ 
நகாற ௮ ஹணெடி.5வ agen’ aS «7 saav i 
அகார 2, ௨ண௦௦.1வ ARTTA aag sadan u 
LETY, ஹணெடெ.ல கொ oS 65.6015 an Š 
Srm Y ஹணெடெ நவ ஊகா௱? al ay salen : 
ஹஊகாாமு ,ஹணெடெெகொராஉரா உண ஹூரா ஊ.ர.தா? | : 
வவ$.5; ஆ கவொஜெய௦ BI 8G 9 அகல, bree eB 
2, r@Q8 க்ஷ்கி, யவஷெவாயா௦ YeQA ௨” ஷவர்‌ | Y 
நாசஷப்ஷியாபயெலியான்சாணா விறு ஹாக்‌ 7 


வட h., P 
Bap SaS வியிஉடல? ௫ 
௯.5) ஹிறு PB mpo வா வாஹுக8-34ண) ௩. வாவஷி | 

Y o BWT it 
anr ao Bmp 5,9) & OB யாஷா௯௦ கபி 


௯௦.௩009.நவா.5௩௯-௫௦)௦ வு விஜெய௦ ஷா விவக்ஷ்டணெ? | 
விகி e+ Sy Orr O@aia வயெ வெவ யமாக BTR y 


வரய8ர௦ர0_த].கீபா௦மமாஉரெ ரெஷாஹுு ரெரால_நா | 


அர.கீயெ வாவி உய-ஃாயெ கொ-58௦ உரிவ௦)0_த i 


இி.தீயெ 8௨) 08 ெவ ஷீ & Pyano ஹத | 
Des ATN eT ST Hw a9 0 ag MLL w w8 நடமா ॥ 2.0 


amao ஐ.சீக்ஷ-3௦௧ நா8ம்க் செ வ வக QUR | 


v s காரிகாவெ) 8ஹா-கஜெ, கி யாவாெ க்ஷ ௮ 5 
4rd Sy Our alouns வடி ॥ 


மொ - ௨03 Be QUT ao உ SIB EE 


ஓ 


உ 
சிவமயம்‌. 
ந்க்ஷத்திரசக்ரவிதி படல சந்த்ரிகை, 

நாம நக்ஷத்திரத்தின்‌ சித்திக்காக நக்ஷத்திர சக்ரத்தைக்‌ கூறப்‌ 
போகின்றேன்‌. ஆதியில்‌ நூறுபதத்தைச்‌ செய்து சமீபத்திலிருக்கிற 
ஈசான கோணத்திலிருந்து ஆரம்பித்து பிரதக்ஷணக்‌ கிரமமாக 
வர்ணங்களை முறையாக நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. அவ்வாறே 
ஐந்து தத்துவத்தை ஆக்நேயமூலையிலிருந்‌ து மேற்கு முகமாயும்‌, 
தெற்கிலிருந்து வடக்கு முகமாயும்‌, வாயுவிலிருந்து கிழக்கு முகமா 
யும்‌, இவ்வாறு இருபது சங்கியை யுள்ளதாக வர்ணங்களை முறை 
யாக ந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. ச.வ_ஹ. ௯.௨ என்றும்‌, சஃவ்‌ஃ 
பப என்றும்‌, B UDB என்றும்‌, De m 2D 
என்றும்‌ ஈசான மண்டலத்தில்நியசிக்க வேண்டும்‌. . 


இருபத்தைந்தாவது கோணத்தில்‌ மேற்கு முகமாக முன்னமே 
எழுதப்பட்டவைகளுள்‌ மூன்றாவது ஐந்தாவது. வர்ணமாகிய நாம. 


| 
| 


௩௪௭ காதிகா.ம0ூ வ-வ-லாமெ. 


நக்ஷத்திரத்தையும்‌ அதோடு கூடின உயிரெழுத்துக்களையும்‌ நியாசம்‌ 
செய்ய: வேண்டும்‌. மேற்கே பதினொரு. வர்ணங்களை நியாசம்‌ 
செய்ய வேண்டும்‌. ஓரத்தில்‌ பதின்மூன்று எழுத்துக்களை நியாசம்‌ 
செய்ய வேண்டும்‌. 
௬-ஐ௨..உ-வ கிருத்திகையாகக்‌ கூறப்பட்ட து. ஓ.வாஃவீ.வ-௫ 

ரோகிணியாகச்‌ சாத்திரத்திற்‌ கூறப்பட்டது. அவ்வாறே வெ. 
வொ.காஃகீ என்பது மிருககீரிஷமாகும்‌. ar என்பது. தீருவாதிரை 
நக்ஷத்திரம்‌ இருபத்தைந்தாவது கோணத்தில்‌ இருக்க வேண்டும்‌. 
கெ-கொடஹா. ஹீ புனர்பூசமாகும்‌. ஹு. Qan QUe பூச 
மாகக்‌ கூறப்பட்டது. பிறகு எஞ்சிய ஆணஸ்லேஷத்திலிருந்து நாம 
தேய வெழுத்தைக்‌ கற்பித்துக்‌ சொள்ள வேண்டும்‌. இந்தக்‌ கிரம 
யோகத்தால்‌ -ஸமஸ்தத்தையும்‌ இந்த விஷயத்தில்‌ செய்ய 
வேண்டும்‌. 

திருவாதிரை நக்ஷத்திரத்தோடு கூடின க௯௬_காரத்தின்‌ 
கோணத்தில்‌ ௧-௨-௨ இந்த வர்ணங்களை சேர்க்க வேண்டும்‌. 
ஹஸ்தத்தோடு கூடின வஈ-காரத்தின்‌ கோணத்தில்‌ ஷ-ண-ஷ இந்த 
வர்ணங்களை கற்பிக்க வேண்டும்‌. காரத்தின்‌ கோணத்தில்‌ 
பூராட நக்ஷத்திர ஸ்வரூபமாகிய ய-ஸஃ-ஷ இந்த வர்ணங்களை 
விந்யசிக்க வேண்டும்‌. உந்திரட்டாதி நக்ஷத்திரத்தில்‌ 29-vo~ 
வா-ஜா இந்த வர்ணங்களை அடைவிப்பிக்க வேண்டும்‌. 

இந்தச்‌ சாத்திரத்தில்‌ ந-காரத்தைக்‌ கிரகித்ததாலேயே ரூ-கார 
மானது கிரகிக்கப்பட்டதாகும்‌. ௯_காரத்தைக்‌ கிரகித்ததாலேயே 
ஞூ-காரமும்‌ கிரகிக்கப்பட்டதாகும்‌. இவ்விடத்தில்‌ உ-காரத்தைக்‌ 
கிரகித்ததாலேயே ௦௦-காரமும்‌ கிரகிச்சுப்பட்டதாகும்‌, உ-காரத்தைக்‌ 
கிரகித்ததாலேயே ஊ-காரத்தையும்‌ கிரகிக்கப்பட்டதாகும்‌. ante 
காரத்தை கிரகித்ததாலேயே ஷஹெஃகாரம்‌ முதலிய ஐந்தும்‌ கிரகிக்கப்‌ 


பட்டதாகும்‌. . இவ்வாறு மற்ற திலும்‌ நாமநக்ஷத்திரத்தைக்‌ கற்பித்து 
ஊகிக்கத்‌ தக்கது. 

... ?. கிராம விஷயத்திலாவது, இராஜசேவை. விஷயத்‌ திலா.வது 
யுத்தத்திலாவது, விவகாரகாலத்திலாவ து நாமநக்ஷத்திரத்தை வித்‌ 
வானானவன்‌ மாற்றி வேறு நாமத்தால்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்‌ 
டும்‌: மற்ற விஷயத்தில்‌ ஜன்ம  நக்ஷத்திரமாவது, வாஸ்து கர்மத்‌ 
தில்‌ இந்த இரண்டுமாவது பொருந்தச்‌ செய்க. இவ்வாறு நக்ஷத்திர 
சக்கரம்‌ எம்மால்‌ உங்கட்குக்‌ கூற்ப்பட்ட து. : இதனால்‌ அநுகூலத்தை 
வித்வான்‌ ௧ளால்‌ அறியத்‌ தக்கதாகும்‌. . 


_ த்ணிகாசிவியிஉட௰? ௩.௪௭ 


நீக்கத்‌ தக்கவை. 


விபத்திலும்‌ பிரத்யக்கிலும்‌ வதத்திலும்‌ இந்தத்‌ தாராபலன்களில்‌ 
முறையே முதல்‌. அம்‌ சம்‌ மூன்றாவதம்சம்‌ தவிர மிகுந்தவை சுபங்களா 
கும்‌. மூன்றாவது பரியாயத்திலுங்கூட உத்தமமாகச்சொல்லப்படுகிற து, 
இரண்டு மூன்றைப்‌ பார்க்கிலும்‌ முதற்பாகம்‌ அதமமாக நினைக்கப்படு . 
கிறது. மானுட ராக்ஷஸ கணங்களை நிக்கவேண்டும்‌. தேவகணம்‌ 
சுபமாகும்‌. இவ்வாறு ஜன்மநக்ஷத்திர நாம நக்ஷத்திரங்களை 
யறிந்து கற்பித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இருபத்துமூன்றாவ து - நாமநக்ஷத்திரசக்ரவி தி 
_ படல சந்த்ரிகை முற்றிற்று. 


—(0)— 


ஒணிகாகிவியி£ a 


உணிகாகிவியி௦ க்ஷ) ரர அணா. ஜா காத்‌ கதிண? | 
உணி௯௦ ஹவஷிகஹா ந$கவஹா௦ து @, Hom tail ர்‌ 


f D 
anons Smo வரா௯௦ ஐ ௨2௯௦ ufa, Holl sly | 


far so வெலிகஃ Ova நநரூாவ_த-8௦ 2) woe wl, ॥ 


வாவு UNLU வொணஷா V, 780 Qe ஈாகர.திஹிஹ i 
௧௩௦௨௯௦ இவெலிக௦ ட வவ உணி௯௦ வ விமெஷ._த$ ॥ 


gr fur த-த.நா2ள து VORMGE)SSo5 aroy | 

a Oatley 8-௦ வா வீயிஃ கரகெொலயொஸய$ ॥ 

அரஹாணி வாம-ஃயொ௫ூ szur O Kad வாமுஃகெவி 

ந வா | 

ஹஊக௯வீயிஸூாயாக௦ வீயிலயஹ8ரயா தழ ॥ ௫ 

SS Spant rog o Dary ஸொ.தறா கடி க 

௯.5.1 மி௯7_தஉணாவ௦ வாம காயாத உணிகட உ 

a Oai-tr 0,80 தராம 2 அகரவா SSA அடி | 

22000) ம, Ear ம்‌ சாமிய ண தா 52 Clare 
S : a me) 


௩௪ ௮ காநிகாமஜெ arator. 


உக்திணா விடுவா ல-மு.வா உ-௫வ-4வீயராஹு நி p83 | 
விதா வி8ஃவடொெவ ஒகுதிணஹடா௦ த D285 ॥ 
உதஅராலி8ுவொ ௨-௫ உஞிராயா௨ வி.நிம-485₹ | 

ஷாகி neinn தகா Deut ஸவெள$வீமராஹு By 288 ॥ 
வவ ஹி யத 5-50 வாஹு anatase கலியயெ ; 


வலவ sr ஹவெஃஷா௦ v, rèrgBro se மி.ஐ-486 ॥ ௧௦ 


Sry amg மாஷா Angos Br Areh S | 
அஹர வி rA Svar Sane esquire Gan) amw B12) 6) 5 n 
W STAS யி anere 29> ஷஉ௨உரஹ$ரவயி | 
உ$விவிவய eo வஹா erer A sany வி? ॥ 
ONT S R Oty Hews hao வெொஞஃ உ8வீடெஹு வணுவி? | 
ஹகவி௦மம _திஸ௦வராட a8 Gire ieena aaah? ॥ 
ancai iA ஹாதிஷ o வ௱ாகனு ag rey ஹடி i 
ஷூவயிகா௦ ஹூரா அயொவி௦பர.திகாவயி ॥ 
வ கெகெகவியிவ7) தம 2305 நாவிறமி_தழூ | 
ஷம வாக்‌ வாவி வராக சவிஹ & 5465 ௧௫ 
ஹூலியி வால; வெகொ.நகி ௦காவயி | 
2 2d வாலிவீ யீ லிய-கத௦ வாக்‌ வா மக ॥ 
ஷஉ.ஆி௦ வர்க Orao விஷ, ௦ வரி, ஹூதா! 
கஷ ஹி? ஷா$8ுவெ8-ா09 2-3ஃ விடல காடி த ர 
ஷட்‌ A ovup ouvancesG)@) 58 வாத 8ுவொஷ 

ஊிய- த | 
ஸ்ரீவ..திஷி.க9ி_த) as sad afiag. o OTSENE ॥ 
ஷாமமெெ உ, ரு சாடி ம-ரிடெஷெ ஹூ Hi sly 
jagde Bata o ஹவ-ஃவாஹுஷு Our oy aly T 
அ_தஙறமமாய தாரா ௨ வா sy sr கொணெஷு ய) | 
'வாஷஉஹாடிகெ வாவி யயெஷ௦ வாரிதி il 20 


a 


உணிகாகிவியிவட௰?₹ ௩௮௯ 


உலடுயா?£ eno {QuratraS வஊசுவாமொ-யவா உப ந | 
மரஸவீயிஹஸதாயா கத பெடி PEE TaN A5 ॥ 
அஜெவ விஷ ௮௫உாலடவெர; 00-௫௨, மரஹாவர அ டி | 
கரபா_ந௦ வாஉரயா..ந௦ வா ஹவ- அ; விஹி_த௦ sian a 
Qmp Gy Tas 7.2௦ து வா கய-ரராசாஜாவ].த௦ தா வா | 
ஹவா OG aid ao வொக8ஷஸரஹூவிலா மத i 
௯ட.காவவலிவ௦யமத௦ வாவி Madama 0.2 | 
வறி9_காசவி ango கரவா தாடு 
வவெ தீரா u 
வரகாடெடெகெயமெ பஷெஹு வாம கெல 
QQE | 
வியாய auso நாஹாவரா௦ Bw ௦ ஹூ நிதா ॥ உடு 
ஹஹூகாபொஸ- adavan yr 8ஹாவியிஸசூ Sal, | 
நாலள விமிதி- தாஹிஹ s வணு வவ _நவாயவா ॥ 
vais பக்த ௯-௧-வ)௦ ஜாவ _த-தி.தி any ly | 
வர-சாகாரொெொஹு சரடு வ காடு.50கெஹ$8 gly t 
வாம உ.த8ுவெ8- OO மாட ௧8-8 
| வடு! 
காலகணெகி மிடிஷ8பெொடெகெ$ கொண செய தழ a 
கஷாம,வ-37 வஹி9-499 ow rrage ௧௩௦௨௯ 
8௩௮, 0.௪ A 
bv Foi நாள தா Mah so wan கரதிகெ ॥ 


உதி காசிகொவெ, Barr Oss கியாவாஜெ. ஒணிகாலி 
வியி. ந_ர8 தலி lou? உடல? ॥ 


Quur so ௨௨௯ Aa. QUT ee - ௧2௬௩3 


யவை 0 È m 


உ. 


சிவமயம்‌. 
தண்டிகாதிவிதி படல சந்த்ரிகை. 


ஓ ஞானத்தை விரும்பின மகாருஷிகளே தண்டிகம்‌ முதலான 

விந்யாசங்களின்‌ விதியைக்‌ கூறப்போகின்றேன்‌ கேண்மின்‌. 
தண்டிகாதி த்வாதச நாமம்‌, 

தண்டிகம்‌, ஸ்வஸ்திகம்‌, ப்ரஸ்தரம்‌, ப்ரகீர்ணகம்‌, சம்பத்‌ 
கரம்‌, :பராகம்‌, பத்மகம்‌, ஸ்ீப்ரதிஷ்டிதம்‌, ஸ்ரீவத்ஸம்‌, வைதிகம்‌, 
நந்தியாவர்த்தம்‌, கும்பகம்‌ இவ்வாறு இந்தச்‌ சாத்திரத்தில்‌ கிராம 
முதலானவற்றின்‌ உருவம்‌ பன்னிரண்டு விதமாகக்‌ கூறப்பட்ட து. 
கும்பகமும்‌, வைதிகமும்‌, தண்டிகமும்‌ பட்டண முதலான விஷயத்‌ 
தில்‌ விசேஷமாக அறியத்தக்கது; இது சுபத்தைத்‌ தரும்‌, சம்சய 
மில்லை. ஷ்‌ 

1. தண்டிகம்‌. 

பண்டிதன்‌ கிழக்கு முனையாகவாவது, வடக்கு முனையாகவா 
வது வீதியை ஏற்படுத்தி, இரண்டு பக்கங்களிலாவது ஓர்‌ பக்கத்தி 
லாவது வீடுகளை ஏற்படுத்த வேண்டும்‌. பிறகு ஓர்‌. வீதியோடு 
கூடினதாகவாவது, இரண்டு வீதியோடு கூடினதாகவாவது, மூன்று 
வீதியோடு கூடினதாகவாவது, கிழக்கு முனையாகவாவது வடக்கு 
முனையாகவாவது கத்திரி தண்டத்தைப்‌ போற்‌ செய்யும்‌ தண்டிக 
விந்யாசத்தைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. ண்‌ 

கிழக்கு முனையாகவாவது, வடக்கு முனையாகவாவது 
இரட்டையாகிய இரண்டு வீதியைச்‌ செய்து அது வடக்கு மூலை 
யாக விருக்கிற வேறான நூதன மார்க்கங்களேரடு கூடினதாக இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. gs $ 

2. ஸ்வஸ்திகம்‌, 

தெற்கு முகமாயிருந்து கிழக்கு வீதியில்‌ வெளிவருதலும்‌, 
மேற்கு முகமாயிருந்து தெற்கு வீதியில்‌ வெளிவருதலும்‌, வடக்கு 
முகமாயிருந்து மேற்கு வீதியில்‌ வெளிவருதலும்‌ பிறகு, கிழக்கு 
முகமாயிருந்து வடக்கு வீதியில்‌ வெளிவருதலும்‌ இவ்வாறு யாது 
வாஸ்து செய்யப்படுமோ அது ஸ்வஸ்திக மெனக்‌ கூறப்படுகிற து. 
ஸமஸ்தமாகிய கிராம்‌ முதலானவைகட்கு இவ்வாறு வெளிவரு 
வதாகும்‌. 


ணி காசிவியிஉடல 8 ௩.௫௧ 


3. ப்ரஸ்தரம்‌, 
மூன்று முதல்‌ பதினைந்து முடிவாக விருக்கிற வடக்கு வீதி 
களோடும்‌ கிழக்கு முகமான மூன்று வீதிகளோடும்‌ கூடினதானது 
இந்தச்‌ சாத்திரத்தில்‌ ப்ரஸ்தர மெனக்கூறப்படுகிற து. 
4, üritan. 
தான்கு வீதி முதல்‌ பதினேழு வீதி வரையில்‌ வடக்கு வீதி - 
களோடும்‌, கிழக்கு முகமான நான்கு வீதிகளோடும்‌ ஜந்து வடக்கு 
வீதிகளோடும்‌ கூடினதான து பிரகீர்ணக மெனக்‌ கூறப்பட்ட து. 
5. சம்பத்கரம்‌. 
இருபத்தொரு கணக்கிடப்பட்ட கிழக்கு முகங்களான ஐந்து 
வீதிகளோடு கூடினது சம்பத்கரம்‌ என உத்தேசிக்கப்பட்டது. யான்‌ 
பராகத்தையும்‌ கூறப்போகின்றேன்‌. 
6, பராகம்‌, 
ஆது விதி முதல்‌ ஆரம்பித்து இருபத்து மூன்று வரை ஒவ்‌ 
வொன்றாக வீருத்தி செய்து, ஆறு கிழக்கு முகமான வடக்கு வீதி 
களோடு கூடினது பராகமெனக்‌ கூறப்பட்ட து. 
7. பத்மகம்‌. 
ஏழு வீதிகளை யாரம்பித்து இருபத்தொன்பது வீதி வரையில்‌ 
வடக்கு . முகமான தெருக்களோடும்‌, ஏழு கிழக்குமுக மார்க்கங்‌ 
களோடும்‌ கூடினது பத்மகம்‌ எனக்‌ கூறப்பட்ட து. இவைகளில்‌ 
இஷ்டப்பட்ட து கிரஹிக்கத்தக்க து. 
8. ஸ்ரீப்ரதிஷ்டிதம்‌, 
எட்டு கிழக்கு முகமான மார்க்கங்களோடும்‌, அது முதல்‌ 
முப்பத்தாறு சங்கியை யுடைய வடக்கு வீதிகளோடும்‌, கிழத்குமுக 
மான எட்டு  வீதிகளோடும்‌ கூடின து ஸ்ரீப்ர திஷ்டிதமெனக்‌ கூறப்‌ 
பட்டது, அதில்யாது இஷ்டமோ அதுகிரஹிக்கலாம்‌. 
9. ஸ்ரீவத்ஸம்‌, 
்‌ கிழக்கு முனையாகவும்‌ வடக்கு முனையாகவும்‌ : இஷ்டமான 
மார்க்கங்களோடு கூடினதான ஸ்ரீவத்ஸ மென்பது ஸமஸ்த வாஸ்‌ துக்‌ 
களிலும்‌ யோக்யமாக நிச்சயிச்கப்பட்ட து, 
10, வைதிகம்‌, 
நான்கு கோணமாயும்‌, திகள்‌ கோணமாயும்‌. கோணங்களில்‌ 
செய்த புஷ்பதந்த முதலிய நடுப்பாகத்தில்‌ இஷ்டம்போல்‌ க்வாரத்‌ 


௧௩௫௨ காதிகாம98 வாவெலாடமெ.. 


தோடு சேர்ந்ததாயும்‌, இரண்டு ப்க்கங்களிலாவது அல்லது ஓர்‌ 
பக்கத்திலாவது "வீடு தெரு இவைகளோடு கூடினதாயும்‌ இருப்பது 
வைதிக மெனக்‌ கூறப்படுகிறது. 


அதுவே அந்தணர்‌ அரசர்‌ வைசியர்‌ சூத்திரர்‌ கிரகங்களாற்‌ 
சூழப்பட்டதாயும்‌, பிரதானமாகவாவது அப்பிரதானமாகவாவ து 
இந்தச்‌ சாத்திர முழுவதிலும்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது. க்ஷேத்திரங்‌ 
களாற்‌ சூழப்பட்டதாகவாவ து, தோட்ட முதலானவற்றுற்‌ சூழப்‌ 
பட்டதாகவாவது செய்யத்‌ தக்கது. இதுவும்‌ உட்புறம்‌ வெளிப்புறம்‌ 
இவற்றின்‌ விபாகமாக விருப்பது வைதிக மெனக்‌ கூறப்பட்ட து. 


பலவான வரிசைகளோடு கூடினதாக விருப்பதும்‌ வைதிக 
மெனக்‌ கூறப்படுகிறது. கிழக்கு வடக்கு முகமாக விருக்கிறதாயும்‌, 
ஒன்று பலவாயும்‌ யதேஷ்டங்களாயு மிருக்கிற முன்‌ கூறப்பட்ட 
மார்க்கங்களால்‌ நான்கு பக்கத்திலும்‌ சமமாகச்‌ செய்யும்‌ இதுவும்‌ 
வைதிக மெனக்‌ கூறப்படுகிற து. 


ll. ஈந்தியாவர்த்தம்‌, 


ஸ்வஸ்திகத்தின்‌ உருவமாய்‌ வெளிவரும்‌ வழிகளோடு கூடின 
தான பிரசித்தமான வீதியை விதியினாலேற்படுத்தி, அந்த வீதிக்கு 
வெளியில்‌ மகாவிதியொடு கூடினதாயும்‌, நாபியில்‌ மூன்றாவது 
ஐந்தாவது ஏழாவது, அல்லது ஒன்பதாவது நிர்மிக்கப்பட்டதா யும்‌, 
அவ்வாறன்றி இரட்டைப்படையான விதிகளாலாவது செய்யத்‌ தக்க 
தானது நந்தியாவர்த மென ஸ்மரிக்கப்பட்டது. 


12. கும்பகம்‌, 


விருத்தாகராத்தை யுடை ஒன்று பல மார்க்கங்களோடு கூடின 
தும்‌, கிழக்கு வடக்கு மூகங்களாகிய பல மத்யமமான மார்க்கங்‌ 
களோடு கூடின தும்‌ கும்பகமென நிர்த்தேசிக்கப்பட்ட து. 


பலவான கோணங்களோடாவது, எட்டுக்கோணங்க ளோடா 
வது, வெளி மார்க்கங்களோடாவ து .கூடியிருந்த போதிலும்‌ கும்பக 
மெனக்‌ கூறப்படுகிறது. இந்தக்‌ காமிகாகமத்தில்‌ நகரம்‌ பட்டணம்‌ 
முதலானவற்றின்‌ ஏற்பாடு இவ்வாறு செய்யப்பட்ட து. 


இருபத்து நான்காவது - தண்டிகா திவிதி படல சந்த்ரிகை 
முற்றிற்று. 


வீயியா௱ரகி8_ஈவியி3 a 


வீயிலாரறாலி£ர go -Sv வூவக்ஷ £9) ௩௩ aHa | 
EU AGD Or J-B SS BAr ASS தி குத ॥ 


ஈாஜவீய தி விஹார அரசா ஹிராவர.கர | 
OQ ane emer வீயீ_தி ஈயவீயீ கி வொலுெ a 


வாக 8வா விமயயஹவ-ா தரரா வாவா ஐ தி ஹர.தா? | 
தா வவ ஐ. வீய) ஷூ)? க்ஷு errant தா 8_தர$ ॥ 
ATP Remo வரவ) agarda- 
ஷிகா, உணா வீயிதா நதிஹா vG ॥ 
8ry28r bo வ TAS ஞு வாற வீயிகாம,கெ | 
ஹிகூா Bgo asu jV ௦ நாஹி௰ B ஷொ_கயெசுக NR 1 @ 
லலாடெ. aivace Ges வ Qag ௨ அ ஹக்ஷ்டெத |. 
ww 

வதா வக த-வே)௦ ஸவெ-ஃஷா8வி வாஹு நா ॥ 
2ஸெறெ. ௪ 

© ஹூத$கெ QQ aan aag வாம armas தகடு | 
Hi Wm, தவலெ வெ மரயவெ-4 afaro ole ॥ 


aaa) ௨௩ஷ.உஜெ வ asyl யாற உஷ) 
8 வ) வவாட்யொ? ஹாடெ வொ.தறவா௱ உஜுடெ ர 


aigt@ by வ 2976) uU aOail ௨ரஜராஜெ ஜலெமுகெ | 


. மொஷே BrO DZD sor anr Borgy" வாடு௱ஷ* &H2 sly ॥ 


உணஆய௦ வரா பெகஉணவிவய-$நா | 
_திிஉணாவஹா.5, து ம] ஆவியா தா R ௪௦ 


குவ ஹஹசட9.5௩.ந மெஹ௦ காயா அிவக்ஷண? | 


AAT ஹஹா. மரஹவிஹார 2 205 n 


வஹ்ஹஹு ஹ$ர வ) அிலிஹஹவிவப-4.நாஜ | 
வகஷ.ஷிவிரராலு௦ த மர ஹகெஷிகுவிரமால_தா ட்‌ 
45 


௧௩௫௫ erga DOB ar Dator Da 


ஞூபா8௦ 0 ர8உணெ.ந ஹஹவெஉ விவஜி sly | 
வத மரா ம ano Eyvaco கிமமால௦ 8ய)8௦ ௨வெகி ॥ 


ஜிமாஒ8ம8௦ வொ ஹீ நட AN TO) KUTT O ay: 


உதி காரிகாவெ) 8ஹா.தஜெ, Ayu are SJ sree Part 


வியி_ந-ா8 உளுவிடம௦ ass ॥ 


ஸமொக௦ a sm} அஉமெ ௬௦ = & GIG 


உட 


சிவமயம்‌. 


வீஇித்வாராஇமாகவிஇ படல சந்த்ரிகை, 


தெரு த்வாரம்‌ முதலானவற்றின்‌ அளவைக்‌ கிரமமாகக்‌ கூறப்‌ 
போகின்றேன்‌. பிரமபாகத்தாற்‌ சூழப்பட்ட வீதியானது நாபிவீதி 
யெனக்‌ கூறப்படுகிறது. கிராம முதலானவைகம்குப்‌ புறத்திற்‌ சூழப்‌ 
பட்டது. ராஜவீதி யெனப்‌ பெயர்‌ பெற்றது. அதுவே மங்களவீதி 
யெனவும்‌ ரதவீதி யெனவும்‌ கூறப்படுகிறது. கிழக்கு முகமான 
ஸமஸ்தமாகிய வீதிகளும்‌ நாராசங்கள்‌ யென ஸ்மரிக்கப்பட்டன. 
அவையே ஜனவீதிகளாக ஆகும்‌. குறுக்கு வழியை யடைந்திருப்‌ 
பவை சிறுவழி யெனச்‌ சம்மதிக்கப்பட்டது. 

காற்கோ லாரம்பித்து, காற்கோல்‌ -காற்கோலாக விருத்தி 
செய்து பதினோரு தண்டமுடிவுரைச்‌ செய்வது இந்த ஆகமத்துல்‌ வீதி 
யளவாகும்‌. மார்க்கத்தினளவு எவ்வளவோ அவ்வளவு வீதியின்‌ 
முன்பாக த்வாரம்‌ கூடாது. மங்களவீதியின்‌ முனையை விட்டு ஒரு 
போதும்‌ நாபிவீதியைச்‌ சேர்க்கலாகா து. 


' பல்லாடரிடத்திலும்‌ புஷ்பதந்தரிடத்திலும்‌ மகேந்திரரிடத்‌ 
திலும்‌ கிரகக்ஷதரிடத்திலும்‌ ஸமஸ்தமான வாஸ்‌ துக்களுக்கும்‌ தான்கு 
த்வாரம்‌ செய்யத்‌ தக்கது. மகேந்திர சாத்யகரின்‌ பதத்திற்‌ கிழக்கு 
த்வாரம்‌ உத்தமம்‌. கிரகக்ஷதரின்‌ பதத்திலும்‌ கந்தர்வர்‌ பதத்திலும்‌ 
தெற்கு த்வாரம்‌ சுபம்‌. அசுரர்‌ விஷயத்திலும்‌ புஷ்பதந்தர்‌ விஷயத்‌ 
திலும்‌ மேற்கு த்வாரம்‌ கூறப்படுகிற து. முக்யர்‌ பல்லாடரின்‌ ஸ்தாநத்‌ 
தில்‌ வடக்கு த்வாரம்‌ கூறப்படுகிறது. பர்ஜன்யரிடத்திலும்‌ பிரு 
சரிடத்திலும்‌ சூரியரிடத்திலும்‌ பிருங்கராஜரிடத்திலும்‌ ஜலேசரிடத்‌ 
திலும்‌, சேஷர்‌ நாகர்‌ அதிதிதேவர்களின்‌ விஷயத்திலும்‌ வடக்கு 
த்வாரங்கள்‌ கூறப்பட்டது. . : 


ம;ா8ாகிலெவ கர்‌ ஹா.நவியிவடல$ ௩௫௫ 


விசாலப்ரமாணம்‌. 
மூன்று தண்டம்‌ ஆரம்பித்து ஒல்வொரு தண்டமாகப்‌ பதி 
னைந்து தண்டம்‌ வரை விருத்தி செய்வது கிரகக்ஷேத்திரங்களின்‌ 
விசாலம்‌ ஆகும்‌. வித்வானானவர்‌ அவ்விடத்திலேயே கையினள 
| வாகக்‌ கிரகத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. அல்லது கையளவாகக்‌ 
கிரகத்தின்‌ பாகங்களின்‌ விசாலம்‌ கூறப்படுகிறது. ஐந்து ஹஸ்தம்‌ 
முதல்‌ இரண்டிரண்டாக விருத்தி செய்து அறுபத்தொரு தண்டம்‌ 
விசாலமுள்ள து கிரகக்ஷேத்ரங்களின்‌ விசாலம்‌, நிகளத்தைக்‌ ' கிராமத்‌ 
தின்‌ அளவுகோலால்‌ முழம்விடாம லிருக்கும்படி' அளக்க வேண்டும்‌. 


a சாலாபலன்‌. 


சதுர்சாலாக்ரகம்‌ மிகச்‌ சிறந்தது. திரிசாலாக்ரகம்‌ மத்திம 
மாகும்‌. இரண்டுசாலம்‌ அதமமாகக்‌ கூறப்பட்ட து. ஏகசாலக 
மென்பது மிகவும்‌ தாழ்ந்ததாக ஆகும்‌. 


இருபத்தைந்தாவது - வீதித்வாராதிமாநவிதி படல 
சந்த்ரிகை முற்றிற்று. 


hoe * கக 
=mi: 


2 _£££சிஷெவ_தாஹா வியி? ॥ 
2 Terg ar Opa தாஹா go வக்ஷெ ஹவ-௦ anbr-6 Bly | 
உ agar an, வாயவ)௦ விஷஹார Bo வகீ_தி-4_த(, ப 
வாரண aut an. @) Br SH agr nw Od; Oar S10 


கெமுகெ | 
ee ரமா நா8ஷ திகத ஸபிவொ 8த3 ॥ l 


ஹாிஹாய ௩-5௦ வாஹு கெவடெ ந ஹரெண வா i 
a Pyg வ-4௦ IO) ag ௦ ஹூாகடபெெஷாஃ awr e திஹொவ) க, 
வாருணழாதிஐகா ஷாயாதிதெ மா நாஷரெ௰வா | 
2 
7 J 
ஈலிஹா-௦ லவெத அ ஹா_ந௦ வாவி ாவீவ9ு.5? i 
arma rig காஷாய யாகொடெயQெ8- | 


ee k 
ant, Gar வார ணெ வாவி ஷண வஹா நதீறி தழ a ப @ 


௩.௫௬ கர்கிசகா மெ வாவ லர்டெம்‌, 


வாரண OO 684 சாவிநறெ, மமாஹுஹா po வூசீதி-4 அடி i 
are rey To லாம 90-68 gyro wii eam ere On ea ர்‌ 
௬௩) வ முணெராஷ வ ஹா 58 agp awr vQ? 1 
யூ வா AQQE8 205 லாமெ anna ie ய) tt 
00.58 5 ஷகுயொவ-பவி உ y-tranr Bo ef Hrs | 
வாரண; ஹீஸாஹடபெதொக ஹா-58கத௦ ஸ்பிவா ஸ்ரி_தா? a 
Oar yur நடா Qanr82r@o வா அயொூ8-ஃமெ5 து தாட | 
ரூடெய;ா௦ கொ Maran bo கா8ஜெவஹு அ வெ ர 
ஜெஷா வஹஷாணீ.தீரறெ ஹாவா BY sy ப ஹிஹு வா | 
காவோஷஸாயொவ-3ரஹ-ய ஷணுவஹா BBD} 6) s i ௧௦ 
ap om BEAN Su இத ரணா௦ ஹா_ந8.ந) உ; மெ௨ி தடி | 
anaran ஈடியிகெ லிவெ 8யெ விஷ மர ஹு தா வா ॥ 
ae Ogrusso arene -BrE வாலு -Augue | 
ஸ்ரீ௨0_52 உ-ஜெயா P அவ கரஜாவரவில. விவ. 8 ர 
an Duan உ-௫ஜயா மித) ௦ மர்வா S50. தி | 
உறவ ஜா 85 rag Tare ௨.லாவ௦ ஷுஉஷயவ_தி o 

வசீ 
ஹு வறணஜாவ-1_5௦ மித) soir @ r_B ro ஹி-௧௯7$ லவெ௫ i 
ரமாஹரவ-கிஜா ஹகர sape Durs தெ வாஹுவாஹி_ந$ ॥ 
aman as gr காட த வாள -o வாஹுவாஹி_நா டூ | 
2 or ear விஸெஷெண விஜய ஷுஷபயவ தி u ௧௫ 
உதி தா வெ.ர்ஹா சொடீ வாலஹொழுவி.நாஸிழீ ! 
ஷவ-$ஷிஜிஈவிவெ 5 விவெமஸு analu யோ ॥ 
ஜெஷாவ-ஜா விஸெஷெண ரொமஷி உாஹுவாஷிராடி | 
ஓக$்உ-௫ஜா ஸரி ய௦ உஷாஉ௰கம்‌௦ வ ay Gain an J u 
வா.மில-௫_தி௦ ஹாஹ ஆடா oo Mgr EAG வயதி a 
8r s ரஜா anger ஹவ-ஹவ௨௦ Srn sere ॥ 


ஆ, rera தாஹர்‌ நவியி உடல? ௩௫௭ 
ஹஸவெஃஷா௦ உ-ஜயா us So உஷா ஹெ i 
அஹா-5 Qan Qr isyo arg 6% anar-se? ॥ 


வெரரா -By ro ஹாவி_தஃ விஜ8..58௦ சுவி.தி & SAS, | 
BY Sy Bury Bo வொகு Spo வஹா aS) ௦ Ser: 20 


யெ ஹூ? ஹா, ந$௩_த9௦ aE திட | 


CTO 298௦ விஉயாஒய8 வா.) ஷி 

கி i 8O Stan) விவியா வறிகீ தி- தா | 
உமா ன வ காடா உ௮,௯8-4௱_தா 8_தா ॥ 
ராஷக-3௱_தாரராஷா 8-0 தீ ஈள 5, து வாஹூமா | 
ராஜா தா ய) மா ஷொகதா V rga ஹலஃவாஹஃி u 
கிகா 8உ௱ாறிஹு காலாறிஷெவ8ா௨ய | 

உழ rene a NE ஷொஷாரெஷாமமாஷா உஉ ஹஊர_தா? 
Arao _நர வி௦ ano ஐ வட மமாயி நவ வ | 

grg Ayo ஐ ஜா.நீயாஉஉ௰, ௦ வெஷவவிம avg 2 i உடு 
D v 7 8rG)g.o21-br an) O)e.G)u0 SP ST HHT p or OLE FB | 


பொள ஜாணாதிஹ Goa Bro ஹாவடெ வவெ i 


aAa வெட ம ா8.நரமர௦ awyr Daar parso மாவிய? i 
: § 


7 
நாரமஹு பா8) கெளஸெ து வெொ-க௧டெ_காகிலில]-மம8 [] 
ரொடமெஹு ௩8-௧ _நாமமு QUOTEN rL ௩௭௪௦ 

MOa i 
prao anaa 6 விக a5 ரஷ ஷ௦ ஷர த TENAN i 
வஸ்‌ ல ரொமரா.ந$ா௦ உ வள ஆவிவூ-4_ந(ூ i 
271 OF கெெவ௦ ANB TEI 5௦ avait ஆரம) 09. வா 8ST 4 
அர கஷாஷாஹா9ூ_நஷஷ. fea ரஷக 
B யெ ara. யெ ௩௨7 8-0_கி-௦ ,ாெ விமொஷ_த8ப ௩௦ 


௩.௫௮ காரிகாம 98 உொ௫வ-லாமெஃ 


ட்ட டை கய்‌ வெத ராசா So -52 9 கெ | 
vore58-O Stay dagro Su காரயெஜெயிகொ-883 ॥ 
கீடாக௯௦ கா௱பெவாஷி 9.௧. மரானிவியீயடெக | 

80, ஹாரா ஜவிநாபெொ்ஷ T ஹா. fur agp aravaga ॥ 
வா.மாகிஷு ஐ andhap வாயாஷீமெ ஸ்ரிவாலய$ | 
தெவ்‌ மபொஷகெமெொ வ eg. 6) reG)uu DUESO S « 


வா 86) ௩௦ Sapno 5 வாவ-4வ௦ ௨.58 7 ஜிஐ (பூ 
oompare ஹகலா.நா௦ த Qan asr vallasra avi 1 


வா௨உவா ௨௦ SLUR லா J argo வா௨ெவ வா , 

AUTHP. CUO ஹர), வணுணாவஹணா.ந௯( i ௩.௫ 
நீவா து ஹாவயெஉாஹெ ரு gy8 O 82A IE | 
amao தா HU _Go wg 58 தீ-ஃநா௦ ஹாஉடெந anahe ॥ 
vores8-- Sat Sasmiro வூ மிழக | 
வூஷஹாடெக ஹி 5௦ Spo Sars J யரெமால நடி a 

Qam go anata 20 S Vo யா்‌ 'வரஜிஸமாய௩ஷூ$ | 
சூறொ.ம)௦ வாண Spo வாள8)௦ வி.க ௨/௨௦ லவெக ॥ 
aasi@e Guo வ௩வ௦ 2.2.7 aguo 8+ ger vias | 

aTuay ஹவகொ உஉடாவ-88மமா நமொவரெ ॥ 

REST TG) 62.090 anger bage an® @)8a0 NARRAR i 
ஹொடெ QQuuor EAE வாவி ஷவொமோொநாஞஜராஉகெ॥:-ப 
20. G)ig UUM நாஹாராஸெ ai adg 0 ஹி so யகி | 
அாகாஜொலிவரலிஹ டா உராஷொ. mraeg an) QQ aa ad ॥ 
ஹள லா மட8ரயாரொ D)o ஓவடு அவ E ரம 


od காதிகா வெ ஹா-க௧ஜெ, கி,யாவாடெ Erare 
ஜெ தாஹா sauls re ag alovu? உடலு 


Quurao - ௪க$்‌ Aa பொசு . ௧௯௧௮ 


——:0:—— ! 


i 
: சிவமயம்‌. 


கஇிராமாஇதேவதாஸ்தானவிதீ படல சந்த்ரிகை, 


கிராம முதலான் வற்றில்‌ அநாதியாகிய ஸமஸ்தமான தேவதை 
களின்‌ ஸ்தானத்தைக்‌ கூறப்போகின்றேன்‌. . பிரமஸ்தானத்திற்கு 
வாயுமூலையில்‌ விஷ்ணுஸ்தானம்‌ கூறப்பட்டது. மேற்கு திக்கில்‌, 
வாஸ்துவின்‌ சூத்திரத்திற்கு உடக்குத்தேசத்தில்‌ பிரமாவானவர்‌ 
இருக்க வேண்டும்‌. கிராமத்தின்‌ மத்தியில்‌ ஈசான்யத்திக்கு முதலான 
எட்டுத்திக்குகளிலும்‌ சிவஸ்தாபனம்‌ சம்மதிக்கப்பட்ட து. விஷ்ணு 
உருத்திரரோடு கூடின வாஸ்து சாதாரணம்‌. பரமசிவத்தோடு 
கூடின மற்றயாவும்‌ இஷ்டம்போலாகும்‌. இந்தச்‌ . சாத்திரத்தில்‌ 
அவைகளின்‌ ஸ்தானம்‌ கூறப்படுகிற து, 

மேற்குத்திக்கிலும்‌ கிழக்குத்திக்கிலும்‌ அவ்வாறன்றிக்‌ கிழக்கு 
வடக்குகளீன்‌ மத்தியிலும்‌ சூர்ய ஸ்தானமாகும்‌. இந்திரருக்கும்‌ 
அவ்விடத்திலேயே ஸ்தானமாகும்‌. வாயுமூலையிலும்‌ கிழக்குத்‌ 
திக்கிலும்‌ தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, சுக்ரீவரென்கிற மேற்கு 
திக்கிலும்‌ ஷண்முகருக்கிடம்‌ கூறப்பட்டது. மேற்குத்‌ திக்கிலும்‌ 
தென்மேற்குத்‌ திக்கிலும்‌ கிழக்குத்‌ திக்கிலும்‌ சாஸ்தாவினிடம்‌ கூறப்‌ 
பட்டது. மேற்குத்‌ திக்கிலும்‌ அல்லது தென்மேற்கிலாவது, வட 
மேற்கு வடக்குத்திக்குகளின்‌ நடுவிலாவது வேறிடத்திலாவ து இந்த 
ஆகமத்தில்‌ கணேசரின்‌ ஸ்தானம்‌ கூறப்பட்டது. தெற்குத்‌ திக்கி 
லாவது தென்மேற்குப்‌ பாகத்திலாவது வாயுதிச்கிலாவது இந்திர 


| திக்கினடுவிலாவ து, தென்மேற்கு தெற்கு பாகத்தின்‌ நடுவிலாவது 


துர்கையின்‌ ஸ்தானம்‌ கூறப்பட்டது. : 


ஓ. பரமசிவத்தை ஆச்ரயித்‌ திருக்கும்‌ அத்தணர்தளே, 1 
மேற்குத்திக்கில்‌ இலக்ஷ்மி சரஸ்வதியின்‌ ஸ்தானம்‌ கூறப்பட்டது. 
வடகிழக்கிலும்‌ வடக்கிலும்‌. அவற்றின்‌ மத்தியிலும்‌ சப்தமாதாக்களின்‌ 
ஸ்தானம்‌ ஆகும்‌. தென்கிழக்கில்‌ மோடிகையின்‌ ஸ்தானம்‌. அவ்‌ 


விடத்திலேயே காமதேவருக்கு இடம்‌. குளக்கரையிலாவ து அதற்கு 


புறத்திலாவது மற்றவிடத்திலாவது ஜ்யேஷ்டையின்‌ (மூத்தவள்‌) 
ஸ்தானம்‌ கூறப்பட்டது. மன்மத சூர்யர்களை ஷண்முகரிடம்‌ கூறப்‌ 
படுகிறது, ஷண்முகருக்கு ஸப்தமா தாக்களுடைய ஸ்தானம்‌ ஆகும்‌. 
மற்றவர்களுக்கு இஷ்டம்போல்‌ ஆகும்‌, ஆயிரம்‌ அடிக்கு அதிகமான . 
ஸ்தானத்தில்‌ சிவத்விஜருக்கு இடம்‌ ஆகும்‌, ஆலயத்தின்‌. மத்தியில்‌ 
திருமாலுக்கு இடமாகும்‌. சிவபூஜையோடு கூடினவிடம்‌ வாஸ்து 


வாகும்‌. மற்றது வாஸ்துவாகாது, இது சாஸ்திரத்தின்‌ நிச்சயம்‌. 


௧௬௦ காதிகா மெ ௨-௫௮-4௨ா௦ ம. 


தேவபூஜாபலன்‌. 


பிறதிதினம்‌ திருமாலின்‌ பூஜையால்‌ பிரஜையின்‌ விருத்தி 
யாகும்‌. நாடோறும்‌ சூர்யருடைய பூஜையால்‌ கிரகங்களீன்‌ பீடை 
போய்விடும்‌. இந்திரன்‌ பூஜை மனிதர்களுக்கு மகிமையைக்‌ 


கொடுக்கும்‌. நாள்தோறும்‌ சுப்ரமண்யஸ்வாமி பூஜையான து பாலர்‌ 


களுக்கு அநுகூலத்தைச்‌ செய்வதாக ஆகும்‌. சாஸ்தாவின்‌ பூஜை 
வாஸ்துவில்‌ வஸிப்பவர்சளைத்‌ தம்தொழில்களில்‌ ஏவலிடுகிறது. 
காமதேவருடைய பூஜையானது வாஸ்துவில்‌ வசிப்பவர்களுக்கு 
அழகைச்‌ செய்யும்‌, உமை பூஜையானது விசேஷமாக வெற்றியைத்‌ 
தரும்‌. சாமுண்டிதேவிப்‌ பூஜிக்கப்பட்டால்‌ பாலர்களின்‌ ரோகத்தை 
நாசம்‌ செய்வாள்‌. விக்நேச்வரருடைய பூஜையால்‌ தடையின்றி 
ஸமஸ்த சித்தியுண்டாகும்‌. ஜ்யேஷ்டாதேவியின்‌ பூஜை வீட்டில்‌ 
வசிப்பவர்களுக்கு விசேஷமாக ரோகத்தைப்‌ போக்கும்‌. இலக்குமி 
யின்‌ பூஜையானது சம்பத்தைக்‌ கொடுக்கும்‌; தரித்திர த்தையும்‌ 
போக்கும்‌, நாடோறும்‌ ஸரஸ்வதியின்‌ பூஜையானது வாக்கின்‌ 
சாதுர்யத்தைக்‌ கொடுக்கும்‌. 


ஓ அந்தணர்களே ! மாத்ருபூஜை எக்காலத்திலும்‌ ஸமஸ்த 
சம்பத்தைத்‌ தரும்‌. ஸகல. தேவதைகளின்‌ பூஜையால்‌ யாது பயனோ 
அந்தப்‌ பயனை மஹேசுரர்‌ கொடுப்பர்‌. ஆகையால்‌ பயனை விரும்‌ 
பினவர்களால்‌ மஹேசுரரானவர்‌ எக்காலத்திலும்‌ பூஜிக்கத்தக்கவர்‌. 


சிவவிஷ்ணு ஸ்தாபனம்‌, 


ஓ அந்தணர்களே ! வடகிழக்கில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம்‌ 
உத்தமமெனக்‌ கூறப்பட்டது. மற்றவிடத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட்‌ சிவ 
லிங்கமானது மத்திமமாகக்‌ கூறப்பட்டது. கிராமத்தின்‌ நடுவில்‌ 
திருமாலினுடைய ஸ்தானமானது உத்தமமாசக்‌ கூறப்பட்டது. 
மேற்குத்‌ திக்கில்‌ மத்திமமாகவும்‌ மற்றப்பிரதேசத்தில்‌ மிகவும்‌ தாழ்‌ 
வாகவும்‌ அறியத்தக்கது. 


உக்ர சாந்த விபரம்‌, 


ஹரிஹரர்களுடைய உருவமானது உக்ரமெனவும்‌ சாந்தமென 
வும்‌ இரண்டு விதமாகக்‌ கூறப்பட்ட தாகும்‌. அவ்விரண்டில்‌ முத 
லாவது கடூர கார்யங்களுக்குச்‌ சம்மதிக்கப்பட்ட து. சாந்தமான 
கார்யங்கட்கு சாந்தமென்கிற மூர்த்தி ஆகும்‌. உருத்திர மூர்த்தி 
யானது புறம்பாக அடைந்திருக்க வேண்டும்‌, சாந்தமாகிய முர்த்தி 
யானது நடுப்பாகத்தை யடைந்திருக்க வேண்டும்‌. இவ்விதமாய்‌ 
கிராம முதலிய வற்றிலும்‌ ஸமஸ்தமாகிய வாஸ்துவிலுங்‌ கூறப்‌ 
பட்ட து. i 


,ஈ8ாகிஜெ.வ தாஹா நவியி உடல: ௩௬௧ 


கஜாந்தக காமாந்தக திரிபுராந்தக காலாந்தகாதி மூர்த்திகள்‌ 
உக்ரமூர்த்திகளெனக்‌ கூறப்பட்டது. மற்ற ைவ சாந்தங்களென 
உறாகரிக்கப்பட்டன. விஸ்வரூபம்‌ நரசிங்கம்‌ வடபத்திர சாயி (ஆலிலை . 
மேற்‌ பள்ளி கொண்டவர்‌) பரசுராமர்‌ இவற்றை உக்ரமூர்த்தமான 
விஷ்ணுவின்‌ விக்ரகங்களாக அறியத்தக்கது. கிராம முதலானவற்‌ 
றின்‌ வெளிப்‌ பிரதேசத்திலாவது வன முதலானவற்றிலாவது இப்பிர 
திஷ்டைகள்‌ கூறப்பட்டன. 


உருத்திர மூர்த்தி பலன்‌. 

உருத்திராம்சமான தேவர்களின்‌ ஸ்தாபனத்தில்‌ இந்தச்‌ 
சாத்திரத்தில்‌ பயன்‌ கூறப்படுகிறது. கிழக்குத்‌ திக்கிலாயின்‌ கிராம 
நாசம்‌ உண்டாகும்‌. அக்நி திக்கிலாயின ஸ்திரீகள்‌ கெட்டசீலத்தை 
யுடையவராவார்கள்‌. தென்கிழக்கில்‌ பிரேதகண அசுரகணங்களால்‌ 
மிகவும்‌ நாசமுண்டாகும்‌. நிருதியில்‌ ரோகங்களால்‌ நாசமுண்டா 
கும்‌. மேற்குத்‌ திக்கில்‌ சோகம்‌ உண்டாகும்‌. வாயு திக்கில்‌ கெட்ட 
நடையை அறியத்தக்கது. வடக்குத்‌ திக்கில்‌ தேசபீடை யுண்டா 
கும்‌. ஈசான்ய திக்கில்‌ ஸம்பத்தும்‌ புத்திரர்‌ பெளத்திரரின்‌ விருத்தி 
யும்‌ உண்டாகும்‌. கிராம முதலிய வெல்லா விடங்களுக்கும்‌ இவ்வாறு 
கூறப்பட்டது. உருத்திர மூர்த்தியை கிராமத்தில்‌ ஆலயத்தின்‌ நான்கு 
பக்கச்‌ சுவர்களின்‌ மத்தியிலும்‌ எட்டுத்‌ திக்கிலும்‌ ஸ்தாபிக்க, விசேஷ 
மாகக்‌ கிராமத்தின்‌ மத்தியில்‌ உருத்திர மூர்த்தியை ஸ்தாபிக்கக்‌ 
கூடாது. கிராம முதலானவற்றில்‌ உருத்திர மூர்த்தி இருக்குமாயின்‌ 
அதற்கு எதிரில்‌ சாந்த முர்த்தியின்‌ பிரதிஷ்டையை உத்தமாசிரிய 
ரானவர்‌ செய்விக்க வேண்டும்‌. சாந்தியின்‌ பொருட்டுக்‌ குளத்தை 
யாவது கட்டிவைக்க வேண்டும்‌. 


அக்ரஹாரம்‌ தவிர மற்ற ஸ்தானீய முதலான வாஸ்துக்களில்‌ 
கிழக்கு முதலான நான்கு திக்குகளிலும்‌ வாயு திக்கிலும்‌ வடகிழக்கு 
திக்கிலும்‌ அவ்வாறே அக்நி திக்கிலும்‌ நைருதியிலும்‌ கிழக்குத்‌ 
திக்கிலும்‌ சிவாலயம்‌ ஆகும்‌. சிவாலயத்திற்கு இடது பக்கத்தின்‌ 
தரிசனம்‌ சமஸ்த ஸம்பத்தின்‌ சம்பூர்த்தியைத்‌ தரும்‌. சகளமூர்த்தி 
களின்‌ தரிசனம்‌ போக மோக்ஷ மிரண்டையும்‌ தரும்‌. முக்காலாவது 
பாதியாவது காலாவது வீசமாவது ஒரு தண்ட முதல்‌ ஐந்து தண்டம்‌ 
வரையில்‌ அளந்து கொண்டு வந்து புறத்தில்‌ உருத்திர மூர்த்தியின்‌ 
ஸ்தானத்தில்‌ ஸ்தாபிக்க வேண்டும்‌. இவ்வாறு உருத்திரமூர்த்தி 
களின்‌ ஸ்தான பலனான து கூறப்பட்ட து, 


சாந்தமூர்த்தியின்‌ பலன்‌. 
சாந்தமூர்த்தியின்‌ பிரதிஷ்டா விஷயத்தில்‌ பலன்‌ இப்போது 
கூறப்படுகிறது. பிரமஸ்தானத்தில்‌ இருக்கிற சிவலிங்கமான து 
அந்தணர்‌ அரசர்கட்குச்‌ சுபத்தைத்‌ தரும்‌. கிழக்கிலிருக்கிற. சிவ 
46 


௩௬௨ ~ காதிகாம0 உ-௫வ-4மா0ம.... 


லிங்கம்‌ ஸமஸ்தத்தையும்‌ தரும்‌, அவ்வாறே தென்கிழக்கில்‌ ஆயுளின்‌ 
விருத்தியையும்‌, : மேற்குத்திக்கின்‌ லிங்கம்‌ ஆரோக்கியத்தையுந்‌ 
தருவதாகும்‌. அக்நிதிக்கில்‌ சுகத்தையும்‌, தென்மேற்கில்‌ சிவ 
பிரதிஷ்டை ஜயத்தையும்‌ தரும்‌. வடமேற்கில்‌ சம்பத்துகளைக்‌ 
கொடுக்கும்‌. வடகிழக்குத்திக்கில்‌ ஸமஸ்தத்தையும்‌ தருவர்‌. ஸமஸ்த 
மான மூலைகளின்‌ பலனை இவ்வாறு நிர்த்தேசிக்கக்கடவன்‌. i 

வடக்குத்‌ திக்கிலாவது வடகிழக்குத்‌ திக்கிலாவது 
அந்த விரண்டு திக்கீன்‌ மத்தியிலாவது, கிழக்கு வடகிக்க்கு 
களின்‌ மத்தியிலாவது சிவலிங்கம்‌ இருக்குமாயின்‌ கிராம மூதலானவை 
கட்கும்‌ அரசர்கட்கும்‌ ராஜ்யத்திற்கும்‌ அபிவிருத்தி யுண்டாகும்‌- 
அதிர்ஷ்டம்‌ ஆரோக்யம்‌ இவைகளுண்டாகு மென்பதிற்‌ சந்தேக 
மில்லை. 

இருபத்தாறாவது - கிராமாதிதேவதாஸ்தானவிதி படல 

சந்த்ரிகை முற்றிற்று. 
—(0)— 


அஇிஜஹவராவியி3 ॥ 


விஜாூ,நா௦ வ avo) e2J> an வக்ஷ டத UU ணத அஜா , 
தெஷ£ய)க மிஷாம க்ஷ Bo Guu Sf 2) தாவியா s 
வூடு வயா ஷொகா DHE ரண @1, சாண. | 
அதாஉ ஹ்ஹா த ஷட்‌ anaran அிஜாகைய ॥ 
ஹஹஹ, af Bo Bago வ.த௫வெஷ.-௫.௧9௦ ars | 

BBS வண்ஹஹஹ ரதா ஹஹஹ GO பமா ௬ Bly 1 

af Go உணுமாடபெ த பெ 8ய)8௦ நவ௯ வயா? | 

ரரத ஹீ நஹஹஹா- தீ பாவக ஹமு_தாஷஃடு ॥ 

uu காயெஃ E08 AQ a கநியக்ஷு g Qure-t தழு | 
சுயவா 5) உரகாடு௱ண வக்ஷடெக UU ணத “Nears இ 
குஷெ-_தீறம so வாவய-யெமஸ௦வயா | | 
கதா வமர வநீ_தவ$௦ செக்ஷ்‌ கக) ELAR H 
அரக்க யெ மாவ மகா உணவஉயா | | 

aXe tQue § a5 oe கெடெகஹா ஜெவ வய -ஃநா௯ ॥ 


ல 


விஜஹஸூவராவியிவட ல 9 ௬௩ 


உரு வாம ௯.த-4வ) ௦ Q-Bag வெஷ.௦ வவ | 
வாவி ௨_தலி-1௦02 ஷொலம அாஉொெவ வா ர 


a) க -5 6 
தர. அரவ ஹாரா வாகா வா வசீ திதா | 


2 காசிகாவெ, 8ஹா-கஜஞெ, கி rarae விஜஷுவடாவியி 
Brg anadalouv? aba? ॥ l 
மொக௦ உ Ft ஆ ஜொக௦ ௧௯௨௭ 


உ 
சிவமயம்‌. 
த்விஐசங்யாசவிதி படல சந்த்ரிகை. 


இந்தக்‌ காமிகத்தில்‌ கிராமங்களில்‌ பிராம்மணர்‌ முதலான 
வரின்‌ தொகை கூறப்படுகிறது. ஓ அந்தணர்களே கேண்மின்‌ ! 
உத்தமம்‌ மத்திமம்‌ அதமம்‌ அதமாதமம்‌ என நான்கு விதங்கள்‌ கூறப்‌- 
போகின்ற பிராமணானுசாரமாய்‌ வெவ்வேறாக ஒன்பது விதமாகக்‌ 
கூறப்பட்டன. (அது பதினாலாயிரத்திலிருந்து ஆயிரம்‌ அந்தணர்‌ 
வரைக்குமாகும்‌. 

ஓ அந்தணர்களே ! நான்கு வீதிகளிலும்‌ ஆயிரம்‌ குறைவாக 
ஒன்பது பிரிவு உத்தமம்‌, பிறகு முறையே ஐயாயிரம்‌ முதல்‌ ஆயிரம்‌ 
வரை ஐந்நூறு குறைவானது மத்திமமான ஈஒன்பது பிரிவாகும்‌- 
ஆயிரத்திற்கு நூறு குறைவாக ஐநூறு வரையிலும்‌ அதமமாகும்‌ 
நூற்றிற்குப்‌ பாதிகுறைவ து அதமாதமம்‌. 

ஓ அந்தணர்களே ! அவ்வாறன்றி வேறு விதமாகவும்‌ கூடப்‌ 
படுகிறது கேண்மின்‌. நூற்றெட்டு முதல்‌ பத்து எண்களாக இலக்ஷம்‌ 
வரையில்‌ விருத்தி செய்யலாம்‌. அவைகளில்‌ சக்தியுள்ளவரையில்‌ 
ஒன்றையாவது செய்யலாம்‌. சக்தியில்லாதவராயின்‌ பத்து முதல்‌ 
எணணுறு வரை ஐந்தைந்து சங்க்யையாக விருத்தி செய்ய வேண்‌ 
டும்‌. மிகவும்‌ குறைவாக விருக்குமாயின்‌ ஓவ்வொரு எண்‌ விருத்தி 
செய்க, பிறகு பத்‌ துப்பத்தாகச்‌ செய்யத்‌ தக்கது. அவற்றிலும்‌ 
முப்பத்திரண்டு இருபத்து நான்கு பதினாறு பன்னிரண்டு இதில்‌ 
இஷ்டப்பட்ட தொன்றை செய்யலாம்‌. ஐம்பத்து நான்கு சங்கியை 
யுள்ளவைகளாவது கூறப்பட்டது. l 

இருபத்தேழாவது - த்விஜசங்யாவிதி படல சந்த்ரிகை முற்றிற்று... 


mæ த வெ ட்‌ 


ம்‌ ரசாசிவி.நரஷவியி£ 
Alby Tanany விஸெஷா2ய௨ ம ஐ, ஈர சாசிகொவடிெ i 
D V ruon mego anagata Ayari, ஹூ n 


narys Qr Bae வி8ர- லவ £ாலி௯ (5 | 
012 O17 qvT ANDO) S, வா 8யடஸ8 அ 2யெ2வி வர 


கண அ உயெ வாவி உவாஜூ௦ QO fa கா௱யெசு | 
வீயிஷொ QF ar QUO oar ஷீ § வா anD gat Bly i 


யமாலவெ.தமா காய-௦ ந காய-௦ ஹல 1 
உணடஜெலொ ந கதவ மாத வாவி மரஹாய_கள n 


உவாஜாயா8விஹார உணெதொ?zவி யொஜூுபெத | 


BBY து. உண $ மிஷாவறீரெ த விமெஷ_த ॥ ௫ 


arany Oyo af ag வூரலிரர ஓணஜெடிமா வீயீஷு | 
ag Oua யா_த௦ வெ alerg ano முரஹாகிகடி ॥ 


ஐஷ 87-60 ௨ afad Bro U ஹூ. i 


QUD xr 65 OT 09.0 அடு ஆவ உ௨உரெஷ௦ ஹரவபெசு ॥ 


வணாலா.நா௦ உரவெரமாய oru 8லஹ ௮ | 
x W 


goan) Ay Bro து க்ஷு உம? வூமர௦ஹி_தா₹ a 


D அலக்‌ ய கரடெகா கொஷோ ராஜெதா அ rlan) 


avai 2 | 


apace U3 ajar கொஷொ Dran) ஹி 2 pan) த ॥ 


வஅதெ யை சுரதா கொஷஹஆஸஹா.நா௦ aGuvag 6 . 
வாஹு_நஹவ-489-474ி தவா ஆ வஹஸெஷா i 


கி லெ yr ஹா. த௩ஷெ ஜெஷடிதாம மடி | | 
ண 88-ணி தெய ஹ௩ஃள d groer g i 


ட 
கலப்பு வித்‌ 


ராசகிவி.2, ரஹவியிஉடல? weed 
21g Gas மிது றொமஹாமாஜலெ சி.ஆ-நாமு.பூ | 
ரண வஸு Ge கணு goSs u 


௨௫ வஹாஸெ 2! வ௩ா.காஸொ வெ, வடி | 


ய மாய oa sor G ob by yrOenr விவியொ 8-86 ॥ 
o 
UOT > drape nO, 5, Wr RIOTS உய மா 
ந ந 
கெ zws Aor பஹாகமமல௦ ஹா ஷு வ ॥ 
ஹா மூ i 
௫ய௦ விலா.ம3 கயி கா வாஹள) உணக்ஹஸூஜதகெ | 


வஹா ந ansor SH ௯ூ பெலியி.நா ய ॥ aD 


GlanrG)8u0r-£ res@ier ஹு யா$)09 £8.83 | 


5a Se பாம... யொ? arko ஹலாஹா நஸ8]உயெ ॥ 
இ வே வ us 


ஹ்வொஹு Buy 80 DT Do ச அன்ஹு 8ணவடி | 
வாயவெ, ௦௦.58.10.2 QALAM காயா செ.வ.காயடூ 


ஹெ வெ£மாலாடமெ se ar gag) வெஷவஃ லவெ௯ i 
ஹு வா யத லாமெ afoo வா வரிகல | QUR ॥ 


HTA Lagan ஆஹ) உபுரிசாயா௦ விமெஷ._த? | 
2 Sor Br Baa லாம darno ஹஹாவயெசு CUTU ॥ 


ய8ஹு Datan DOS ஹார. ஹு ஊவ வ | 
2 FAO. ஆடி 8 வா து avo ஹஹாஉயெ_த wus? i 
ஹஷொூஸ9 ௦ அத: வவெ 87_ந௩ஷெ வ விநாயக | 
உமா வா. அ கதவ ஹு உாழெ-4200வா லவெச ॥ 
வஹி? உவீமாஹு வெளாடுவ௨ வா வகஉயெக a 


2) காரிகாவெ) Barr 50S, கி,யாஉாலெ ம,ர?£கிவி.. ran 


AI G28 Hag. raoun gs உடல u 


uv ; 1 
மெ £௯௦ a ௨௧ அமெ o ௨௧௯௪௮3 


உ 
சிவமயம்‌. 


இரொமாதிவிந்யாசவீதி படல சந்த்ரிகை, 


இந்தச்‌ சாஸ்திரத்தில்‌ இனி கூறப்போகிற கிராம முதலான 
வற்றின்‌ விந்யாசத்தினுடைய விசேஷமானது கூறப்படுகிற து. 
தேவர்‌ மானுடர்கட்குக்‌ கிரகிக்கக்‌ கூடுமானதான கிராமமான து சரீர 
மாகவும்‌ அங்கமாகவும்‌ ஆகும்‌. விமானம்‌ கிரகம்‌ முதலானவை 
உபாங்கமென அறியத்‌ தக்கது. பதப்பிரஸ்தர சூத்திரத்திலும்‌, நடு 
விலிருக்கிற சூத்திரத்வயத்திலும்‌, இரண்டு கர்ணசூத்திரத்திலும்‌ 
உபாங்கத்தைச்‌ செய்யக்கூடாது. 


சூத்திர நியமன முதலியவை, 
வீதியின்‌ மத்தியிலாவ து, கிரகங்களின்‌ : வரிசையிலாவ து, 


கிராமத்தின்‌ எவ்லையிலாவது சூத்திரத்தின்‌ விருத்தி எங்ஙனம்‌ ' 


ஆகுமோ அங்ஙனம்‌ செய்யத்‌ தக்கது. சூத்திரச்‌ சேதமான து 
செய்யக்‌ கூடாது கிராமத்திலாவ து கிரகங்களின்‌ விசாலத்திலாவது 
தண்டச்‌ சேதம்‌ செய்யக்‌ கூடா து. உபாங்கத்தின்‌ தீர்க்க விஸ்தாரத்‌ 
தில்‌ தண்டச்‌ சேதமும்‌. உபயோகிக்கப்படுகிற து. மற்ற விடத்தில்‌ 
தண்டத்தைச்‌ சேர்க்கப்‌ படாதது. சரீரத்திலோவெனில்‌ சிறிதுங்‌ 
கூடாது. 

வெளிவீதிகளில்‌ விருத்தியும்‌, வீதிகளில்‌ தண்டச்சேதமும்‌, 
மிகுதி பதத்தோடு கூடின கிரகமும்‌, சேதிக்கப்பட்ட கிரகம்‌ முதலான 
வையும்‌, வீதிகளின்‌ இஷ்டமான அளவும்‌ வாஸ்து கர்மத்தில்‌ கூறப்‌ 
படுகிறது. அவ்விடத்திலேயே வீதியின்‌ மத்யங்களிலும்‌ மிகுதி 
பதத்தைச்‌ சமாபனம்‌ செய்விக்க வேண்டும்‌. - சண்டாளர்களின்‌ 
பிரவேசத்திற்காகவும்‌, மலத்தின்‌ விசர்ஜனத்திற்காகவும்‌ சந்துவீதி 
கள்‌ கூறப்பட்டன. 

இராமலோப பலம்‌. 


கிராமங்களின்‌ யாதொரு குற்றம்‌ செய்யப்படுகிறதோ. அது 
அரசனுக்கும்‌ கிராம முழுமைக்கும்‌ ஆகும்‌. அங்கங்களில்‌ யாது 
குற்றம்‌ செய்யப்படுமோ அது கிராமத்திற்கும்‌ ஜனத்திற்குமாகும்‌. 
உபாங்கத்தில்‌ யாதோரு குற்றம்‌ செய்யப்படுகிறதோ அது விசேஷ 
மாக அவ்விடத்தில்‌ இருப்பவர்கட்கு ஆகும்‌. 
௮சுப ஸ்தானங்கள்‌. 
வாஸ்துவின்‌ சமஸ்த மர்மத்தையும்‌ விட்டு வேறிடத்தில்‌ 


' மனிதன்‌ வசிக்க வேண்டும்‌. திரிசூல்த்திற்‌ கர்ப்பநாசம்‌ உண்டாகும்‌, 


னன்‌ 


அ வய RMR ITO VE E வன்‌ 


DF TPS By ஈவவியிஉட © 3 ௧௩௬௭ 


நாற்சந்தி மார்க்கத்தில்‌ சேவகர்கட்கு நாசம்‌ உண்டாகும்‌. மர்ம 
ஸ்தானத்தில்‌ மரணம்‌ என்று அறியத்தக்கது. சந்தியில்‌ சினேகிதர்‌ 
பொருள்‌ இவற்றினாசம்‌ உண்டாகும்‌. மேலும்‌ நாற்சந்தியில்‌ நித்ய 
ரோகம்‌ உண்டாகும்‌. லாங்கல பதத்தில்‌ சினேகித நாசமும்‌, பிரம 
சூத்திரத்தில்‌ மரணமும்‌, கர்ணசூத்திரத்தில்‌ கெடுதலும்‌, பதப்பிரஸ்‌ 
தார சூத்திரத்தில்‌ பட்டணத்திற்கு நாசமும்‌ உண்மையாக உண்‌ 
டாகும்‌. 

ஒற்றை யி£ட்டையின்‌ விபாகத்தால்‌ அதேகவித விந்யாசம்‌ 
சம்மதிக்கப்படுகிறது. சூத்திரத்தி லிருக்கும்‌ தேவர்கள்‌ ஓற்றைப்‌ 


படை யிரட்டைப்படைகளாகவும்‌, ஒற்றைப்படையில்‌ பதத்தின்‌ 


மத்தியத்தை யடைந்தவர்களாகவும்‌ ஆகும்‌. எந்தக்‌ காரணத்தால்‌ 
ஒன்றுக்கொன்று சேர்க்கையோ அந்தக்‌ காரணத்தால்‌ ஜனங்களிடத்‌ 
தில்‌ அசுபம்‌ உண்டாகும்‌, 

சபஸ்தானம்‌ கிணறு தேவாலய முதலானவை. 


இந்தப்‌ பிரிவு தண்டக மென்கிற குறிப்புள்ள வாஸ்‌ துவில்‌ 
கூறப்பட்டது, பண்டிதன்‌ பிரமஸ்தானத்தில்‌ சபை முதலானவை 
களை சாஸ்திரப்படி செய்விக்க வேண்டும்‌. வடக்கு வட கிழக்குத்‌ 
திக்கில்‌, தெற்கு தென்மேற்குத்‌ திக்கில்‌ சூத்திரம்‌ யாதோ அதை 
விட்டு இரண்டு பார்சங்களில்‌ சபையின்‌ ஸ்தானம்‌ சம்பூர்ணமாகச்‌ 
செய்யத்‌ தக்கது. நடுப்பாகத்தைப்‌ போக்கி நடைகிணறு கிண்று 
மண்டபம்‌ இவைகளையும்‌, வாயுதிக்கு நிருதிதிக்கு ஈசான திக்குகளில்‌ 


. தேவாலயத்தையும்‌ செய்ய வேண்டும்‌. 


தரிமூர்த்தியம்ச ஸ்தானங்கள்‌, 
பரமசிவத்தின்‌ சம்பந்தமாயின்‌ ஈசான்ய திக்சில்‌ அகும்‌. மற்ற 
திக்கில்‌ விஷ்ணு சம்பந்தம்‌ இருக்க வேண்டும்‌. நடுப்பாகத்தில்‌ 

பிரமசம்பந்தமான பீடத்தையாவது செய்ய வேண்டும்‌. 
பண்டிதனானவன்‌. கிராம முதலானவற்றின்‌ விஷயத்தில்‌ 
விசேஷமாக பிரமசூத்திரத்திற்கு மேற்கு பாகத்திலும்‌, வடக்கு 
திக்கில்‌ மானுடபாகத்திலும்‌ விஷ்ணுவை ஸ்தாபிக்க வேண்டும்‌, 
கிழக்கு சூத்திரத்தில்‌ மானுட பாகத்தில்‌ சுப்பிரமணியர்‌ இருக்க 
வேண்டும்‌. புத்திமானானவன்‌ இந்திர சூத்திரத்திலிருந்து வடக்கு 
திக்கில்‌ -சூரியரை ஸ்தாபிக்க வேண்டும்‌. சோமசூத்திரத்திலும்‌, 
அதற்கு கிழக்கு மானுடபாகத்திலும்‌ வினாயகரை ஸ்தாபிக்க, அவ்‌ 
விடத்திலேயே துர்க்கியை ஸ்தாபனஞ்‌ செய்ய வேண்டும்‌; அல்லது 


- சுப்ரமணியரின்‌ பார்சத்திலாவது ஸ்தாபிக்கக்‌ கூடும்‌. மங்களவீ தி 


யின்‌ புறத்தில்‌ பைசாச ஸ்தாபனம்‌ செய்யலாம்‌. 
இருபத்தெட்டாவ து - கிராமாதி விந்யாசவிதி படல 
சந்த்ரிகை முற்றிற்று. 


வஹ ஜெவவலாலிவியி3 a ட்ட 


௭.௧5 To RETENE: விஹசெவவக£ாசிக g | 
ஆரா ஓம. நவா ௦00௦ வா கஷ ஹவா னா ॥ 

கரவா eni euy QQaror ௨8 m3r நாஷ8வ க 
ககலஷெடெவிக௦ வெொக௦ vag o உ ragi ஹர. ॥ 
V 8820-8) Fo த-[ Woo வஹ.மி8௩.நிவா மிக | 

கரவா 0_கஷெ.க.லா_ம௦ அ உறிட_கா வய யெ wooed u 


வைஹி8-ாம-தி தி ஜெய வாஹூஃ டெெமரா உவ ஹி | 
வ நாஷலாடமெ 62 வண. gro வாஹ ஐஉஷூடெ ॥ 

ப ஹடிெவெமா வலாமெ த ஜெவ.கா மாஈகிஷூ௦.௪ | 
வெரமராவெ நவ க.தஃவொ araw? கஜெொொதஜீவி காடி டடு 
RATB y Q BOE OAS வணிடெதா.த8ர? ॥ 

arwr Bro வாஹ உதக 621 ஹஷவெரரா விகா௦ரமகெ ॥ 
aide வெரரா NAs காய-ாசுடெவஜதவிஷஜா௦ மர ஹடி | 
aA BYTO aiaro மெஹெு வாஹுடுவெரராவிகெ Bly ॥ 
ஜிகி.தகா-£ா௦ வெற ஷா$ மா88யெட வ ஹிஹு வா 14 
லெவாடுயஹ; உாமெ.4 தா உ கோநா௦ மரஹ௦ LOAR ॥ 


வாஹெ வவெமாவிகெ மாஹா ஈர சொடீ ஐ சாதா | 


௯௬௦.5) ஷா௦ வாஹாடெவா Bro உஉவவெமாவிகெ [வழ ॥ 


வாஹெ வா2ல)ஷரெ வாவி மணெமஹ்யொம- ஹட | 


உதி காதிகாவெ; 8 arr s05, கி யாவாகெ வூ ஹெவி 
வியி-ந-8ர8 ஹகொ-ந Sours உடல ॥ 


Ma UUT RO -PAA | + 
ட்‌ பு 


QUU KO . ௯1 
@ 2 


L&D [5] 
வா. 1 2 20 


a 
சிவமயம்‌. : 


பிரஹ்மதேவ பதாதிவீதி படல சந்த்ரிகை, 


அதன்‌ பிறகு பிரமதேவர்‌. பதமுதலானவற்றைக்‌ கூறப்‌ 
போகின்றேன்‌. கிராமத்திலிருந்‌ து பத்தாவதம்சமாவது ஒன்பதா 
வதம்சமாவது எட்டாவதம்சமாவது ஏழாவதம்சமா வது "இவற்றின்‌ 
புறத்திற்‌ பைசாசபாகமாகச்‌ செய்து அதனுள்‌. மானுடபாகம்‌ செய்யக்‌ 
கூறப்படுகிறது. அதனுள்‌ தேவர்களின்‌ பாகமாகக்‌ கூறப்படுகிறது. 
அதனுள்‌ of ப்ப து பிராம்மமென ஸ்மரிக்கப்பட்ட து. 


ஆசாரியரானவர்‌ கிராமத்தின்‌ நாலாவது பாகத்தை எழு 
நூற்று முப்பத்தெட்டுப்‌ பாகமாகச்‌ செய்‌ து அவைகளில்‌ ஓர்‌ பாகத்தை 
நாலுபக்கத்திலும்‌ விருத்தி செய்ய வேண்டும்‌. . அதற்கும்‌ புறத்தில்‌ 
மார்க்க மென அறியத்தக்கது. புறத்திலிருக்கும்‌. பாகம்‌ பிசாச ஸ்தான 
மேதான்‌. 


ஸ்தான விபரம்‌. 


தேவர்‌ மானுடர்களின்‌ பாகத்தில்‌ நான்கு வர்ணங்களுக்கும்‌ 
இருப்பிடம்‌ இச்சிக்கப்படுகிறது. பிரம பிசாசுகளின்‌ பாகத்தில்‌ 
தேவதைகளின்‌ இல்லிடம்‌ இச்சிக்கப்படுகிற து. ர aie 
பிசாசுகளின்‌ பாகத்தில்‌ வாசம்‌ செய்தல்‌ கூடாது. . 

.ஓ பண்டிதர்களே ! அவ்வாறன்றி வேறுவிதமாய்க்‌ கூறப்‌: 
படுகிறது. வர்ணங்களுக்கு வாசம்‌ என்று கூறப்படுமளவில்‌ பிரம. 
பைசாசாம்சத்திலாவது பைசாச ஸ்தானத்திலாவது சோ திடர்‌ 
வைத்யர்களுக்குக்‌ கிரகத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. மற்றத்‌. -தொழி. 
வாளிகட்கு இல்லிடமாகிய வாஸ்துவானது பிசாசஸ்தானத்தில்‌. 
சம்மதிக்கப்பட்டது. வைத்தியர்கட்கு கிரகம்‌ கிராம மத்தியிலாவது' 
புறத்திலாவது ஆகும்‌. தேவாலயத்தின்‌ பாரிசத்தில்‌ Tee 
இல்லிடம்‌ 'இருத்தல்‌ வேண்டும்‌. 

“பிசாசு பாகத்தின்‌ வெளியில்‌ சாஸ்தா உருத்திரர்‌ சாமுண்டி. 
மாத்ருகைகள்‌ ஆகும்‌. மற்ற வாஸ்து தேவர்களுக்கு பிகாசபத 
ஸ்தானத்தில்‌ பதம்‌ ஆகும்‌. புறத்திலாவது உட்புறத்திலாவது' 
கணேசர்‌ சுப்ரமண்யர்களுக்கு ஆலயமாகும்‌. ன்ட்‌ 

வறை AD .பிரஹ்மதேவபதாதிவிதி படல- 
சந்த்ரிகை முற்றிற்று. ல்‌ 

ன்‌ டதத 


47 


ror eye ஹா_ந.நிண-?யவியி$ 9 


mero ஹூவூவக்ஷாதி anr Br ந) ஜொவகிவி நாட 1 


- ப ெவஜெதா மணகொ கெ y wear லெஷஜவ உ? it 


விஷாவ ஹூ ௯8-ஃகாரொ டெவொ v மா8ாஜூஷயா | 
வணிஜமர காலால நரஹி.கர? உஷ.ஜீவி.55 ॥ 


வா ஜீவி.ந2 வோணிஜீவி.நமாக, ஜீவி ந8 | 
2 யல்‌! ௯8-௯ ஈஜகா ௬௨ ட 1 


வணாலா சவி 020505 அாஉரமாஜொவஜீவி.ந8 | 

aU ec To வணிஜா௦ ஜாகி பட பவா DOUR ॥ 
குலக. மா.ச ro வளஜெ @) aig any) ar Dud | 
காவிதாநரா௦ அயெவி eeraa Diganjar Dud) ॥ @ 
கொண சிஷ்ட உ-ஷ.ஜீவி.நா௦ ana 58, Sy து | 

ard ஆ.கீவி.நா௦ anr po ஹொ8ெமெ வ BO) Sly ॥ 
வாருணரா8ம வாயா 068-25» ro வஷாணிஞஷீவி.நாடூ ! 
யூ ரயாறிபபி ஸளாயா வகி, ணா ஹா-நதிஷடபெெ ॥ 
கெகெகா.நா௦ aura ro awr po வொக௯- பரிவா. ௦08 | 
Qent ao se svanur Bro apr Bo wre) கிஸரி al sly a 
ஜா த$தஷ-வரொடடு வ AWF po LITE வூகல QUR | 
உஷா Bre anfa anyraagagr pro Sx LOr s5 ॥ 
BOHU reus வாயவ$ாஃ ரர தஉண௦ ஹஷ்ஸொடெ ஹு தா 

HO Laer aso ro மிவாஸஹா உ, garBro தட தா வஹி? n ௧௦ 
வணாலா_நா௦ தா s-Sa o Daan ro விகிமமாஹ-ு வ | 
வணாலா 21௦ SUL Tesch கெ கமவாஹெ வேல, Qur a 


0 


Spore» ஐஹா.ந நிண-யவியிலடடல 3 ௩எச்‌ 


ணெ 8a வாயவா௦ ரரரா..௩௦ ஷாகி வொ.கறெ | 
நாள விஉ$8£ட. -5x மரமமா 8௦ nQ u 


, வாவா வூ.கீஷூா௦ arta ro Qamer gyro Gaur8 Guay us | 


அடா௯ Bre GE &Oa18 By Pape விவஜ-யெ௫ ॥. 
மொரரா௰மரா உகூிணெ கெமொ வ௱ஷவாட£ அமொரொ |. 
௯மவா ஷஹவ-$காஷாஹு விக இவ அடக்கம்‌. [] 


பல்கும்‌: rete வற௱்ெகொ வாவ உ; raro வி.கரகெ 
லவெக | 


அணா௫க8-காராணா௦ மரமா நா உக வூகெயொ௫ D ௧௫ 

ஹீ நகூவஙிவர.திமற அா8ரஜா-நர௦ விமெஷ._த& | 

Qaar v yavr pro 8.2-3ஷூ) ௮ லிமெஷ..க₹ ॥ 5 

மொயா..நா௦ ஹூமமயெ 8ரமெ-4 னை பன கல்வ 

Quvagm sao வட BT aS) சுடி கணா உ) ஈர ர்‌ | ம்‌ 

SVU _தமாம0௪ட௦ நி௦ஸ௦ வக்ணு வூயெச t 

வூஉகதிணக, சாதெகா Buor நாடி ஷ சிகி n 

வுரக்ஷா aurar வஹிவ-ாஹள ௦௦௮ த, வரக்ஷ£ னம | 

ஊச கொஷ.ஹறா? ஜொணா ம, ,ா8ா8.நா௦ விமெஷ.-கீ8 u 

ஹஹஹ, ரஉயிகெ விவெ deroan yr ந கொஷயாகி' | 

வஹி. ஜஉவீய)ா௦ ST வாஉவாக௲ாய-4௮8-1 நாக ॥ ௨௦ 

வண ஈஷா. ரஹாராசாஷரி_சா89நிஈ டூ i 

asuri sraa உணாய யவ aroB | 

நீவா ம ர வமா -தரய-8௦ NETET ஹராய j 

ஹு வ௦ து ஈள க ஜெவா_நா௦ விா...2௦ விக, QUR J 

உதி காரிகாவெ. 8ஹா.கஜெ, கி கியாவாகெ ம ஆசசாவுஐமாம 
நிண-ய KATAA “gor உடல3 i 


GUTT io வவ. அஉமொக௦ ௨௧௯௮௦ 


a 
சிவமயம்‌. 


இராமாஇ அங்கஸ்தான நிர்ணயவிதி படல சந்த்ரிகை, 


இப்பொழுது கிராமத்தின்‌ அங்கங்களை யடுத்துப்‌ பிழைப்பவர்‌ 
களின்‌ ஸ்தானங்களைக்‌ கூறப்போகின்றேன்‌. சோதிடர்‌, கணக்கர்‌, 
வைத்தியர்‌, அம்பட்டர்‌, மருந்து கொடுப்பவர்‌, விஷத்தைப்‌ போக்கு 
கிறவர்‌,. தொழிலாளி, . தெய்வங்கொண் டாடுவோர்‌ இவ்விதமாகக்‌ 
திராமத்தினங்கம்‌ எண்விதமாகும்‌. 


வைசியர்‌, குயவர்‌, அம்பட்டர்‌, புஷ்பவிற்பனையால்‌. ஜீவிப்‌ 
பவர்‌, வாத்யக்காரர்‌, பிராணிகளால்‌ ஜீவிப்பவர்‌, பண்டிக்காரர்‌, 
வைதேக வர்த்தகர்‌, சேணியர்‌, கூலி வேலைக்காரர்‌, வண்ணார்‌, சண்‌ 
டாளர்‌ என்கிற இப்‌ பன்னிருவரும்‌ அங்கத்தை யடுத்துப்‌ பிழைப்‌ 
பவர்கள்‌. 


4 ஸ்தான நீர்ணயம்‌. 
மேற்கு திக்கில்‌ வர்த்தகருக்கு இடம்‌. அவ்வாறன்றி கிழக்கு 
திக்கிலாவ து ஆகும்‌. ஈசான்ய திக்கிலாவது வடக்குத்‌ திக்கிலாவ து 
கிழக்குத்திக்கிலாவது குயவரிருக்குமிடம்‌. நாவிதர்கள்‌ அக்நிமூலை 
யிலாவது கிழக்குத்திக்கிலாவது. அவ்விரண்டு திக்கிலாவது இருக்க 
வேண்டும்‌. ஈசான்யத்தில்‌ புஷ்பவிற்கிரயக்‌ காரர்கட்கு இடம்‌ இந்த 
சாஸ்திரத்தில்‌ இச்சிக்கப்படுகிறது.. வாத்யக்காரர்களுக்கிடம்‌ வடக்கு 
திக்கில்‌ ஏற்படுத்தப்பட்டது. மேற்கு திக்கில்‌ அவ்வாறன்றி வாயு 
திக்கில்‌ அல்லது நிருதி திக்கில்‌ பிராணி ஜீவனம்‌ பண்ணுகிறவர்‌ 
களுக்கும்‌; தெற்கிலாவ து வடக்கிலாவ து வண்டிக்காரர்‌ களுக்கும்‌ இடம்‌ 
இச்சிக்கப்படுகிறது. இந்தச்‌ சிவாகமத்தில்‌ வைதேக வர்த்தகர்கட்கு 
வாயு திக்கில்‌ இடம்‌ கூறப்பட்ட து. சேணியர்கட்கு இடம்‌ தெற்கு 
திக்கில்‌ இருப்புக்‌ கூறப்படுகிற து. _ உயர்ந்தவருக்கு . வசமாகவே 
யுக்தியாய்‌ ஸ்தானத்தை சேர்க்க வேண்டும்‌. உயர்ந்தவர்கட்கு 
அருகாமையிலும்‌ தாழ்த்தவருக்கு aero இடம்‌ '. இருக்க 
வேண்டும்‌, 
அக்நி திக்கிலும்‌ வாயு திக்கிலும்‌ நூறு தண்டப்‌ hares 
போக்கிக்‌ கூலி வேலைக்காரர்கட்கு இருப்பிடம்‌ இருக்க வேண்டும்‌. 
வண்ணார்களுக்கு அதன்‌ புறம்பாக இருப்பிடம்‌ இருக்க வேண்டும்‌. 
சண்டாளர்களுக்குக்‌ கிழக்குத்‌ திக்கிலும்‌ விதிக்குகரிலும்‌ செய்யத்‌ 
தக்கது. சண்டாளர்களுக்குக்‌ கொட்டாரங்களை (குரோச) எண்ணா 
யிரமுழ தூரத்திற்குப்‌ புறம்பாகச்‌ செய்ய வேண்டும்‌. 


ப்ப அ 


4 rire ஜஹா ந.நிண-யலவியி உட ௩௭௩ 


ஈசான்யதிக்கிலாவது வாயுதிக்கிலாவது கிழக்கிலாவது வடக்‌ 
கிலாவது ஆறு முதலானவை இருந்தால்‌ அந்நதிக்கரையில்‌ மயானம்‌ 
கூறப்படுகிறது. கிழக்கிலாவது மேற்கிலாவது வாயுவிலாவது ஈசான்‌ 
யத்திலாவது அவ்வாறன்றி வடக்கிலாவது குளம்‌ அல்லது கிணற்றை 
செய்விக்க வேண்டும்‌. வேறு திக்குகளில்‌ வர்ஜிக்க : வேண்டும்‌. 
தென்‌ பாகத்தில்‌ பக்க்களின்‌: . சாலை. அவ்வாறே வடக்குத்‌ திக்கில்‌ 
புஷ்பத்தோட்டம்‌. - ன்‌ 

அவ்வாறன்றி ஸமஸ்த திக்குகளிலும்‌ நடைபாவி கிணறு 
குளங்கள்‌ இருக்கலாம்‌. வைசியர்களுக்கு இருப்பிடம்‌ நான்கு பக்கத்‌ 
திலும்‌. சூத்திரர்‌ தென்‌ திசையில்‌ இருக்க வேண்டும்‌. இழி தொழிலை 
யுடைய சண்டாளர்‌ கூலி £வேலைக்காரர்கட்கு இருப்பிடம்‌, மயானத்‌ 
திலும்‌ வடக்குப்‌ பிரதேசத்திலும்‌ இருக்க வேண்டும்‌. 


விருக்ஷ விசேஷம்‌. 
விசேஷமாக கிராமத்தினங்கங்கட்கும்‌, தேவாலயம்‌ வீடு முத 


வலானவைகட்கும்‌, மார்க்கத்திற்கும்‌, “சம்சயமான மார்க்கத்திற்கும்‌, 


சூன்யமாகிய . பிரதேசத்திற்கும்‌ மேற்‌ தத amagi r 
ஸ்தாபிக்க வேண்டும்‌. 


நறுவில்லி ஆல்‌ சடகம்‌ அத்தி' “கொன்றை அவ்வாறே அரசு 
வேம்பு கல்லால்‌ இவற்றை ஈசான்ய முதலான எட்டுத்‌ திக்குகளீலும்‌ 
பிரதக்ஷணக்‌ கிரமமாக விருத்தி செய்ய வேண்டும்‌. வாஸ்‌ துவிற்குப்‌ 
புறம்பாகவே விருக்ஷங்கள்‌. ஸ்தாபிக்கத்‌. தக்கவை. இவை" மேடை 
யோடு கூடிய விருக்ஷங்களாக இருக்க வேண்டும்‌. இவை விசேஷ 
மாகக்‌ கிராமாதிகளின்‌ குற்றங்களைப்‌ போக்கும்‌. 


ஆயிரத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமான விப்ரஸ்தானத்தில்‌, 
அந்தணரின்‌ சக்தியால்‌ தோஷத்தை யடையமாட்டாது. மங்கள. 
வீதிக்குப்‌ புறத்தில்‌ அரைக்கால்‌ கால்‌ அறையாக விருத்தி செய்க. 
இதரவர்ண வீட்டுத்தோட்டங்களால்‌ மறைக்கப்பட்ட "தேவாலயத்தை 
யுடையதாகவும்‌ நான்குமுதல்‌ நான்கைந்து தண்டமும்‌ அதிற்‌ பாதி 
பாதியுமாக அடைவிப்பித்து வீட்டிற்குத்‌ தக்கபடி பிராகாரத்துடன்‌ 
தேவாலயமானது செய்யத்தக்க து. இவ்வாறு உருத்திர. சம்பந்தமான 
தேவர்களுக்கு வம்‌ செய்விக்க குப்ர்‌ 


முப்பதாவது - ப்ரதி அல்கஸ்தான நிர்ணயவிதி ப படல 
சந்த்ரிகை முற்றிற்று. 


டன்‌ J 
vt pyran n Sa 
மும-1_5) ரஹவியி௦ வக்ஷ ம, அ 88 நாணு an? நாடி | 
ஹ_ழ.ம...1௦ வூடு அட விமல-௦ broo po லவெக ॥ 
அஹா Fai ஊயடெத boo ஹ்ஹாவயெகஹாுயிக | 
தெவ_தரஹாவ-நா.க-இவ-௦ வூ ஹாவ நு வொ-£8௦ Gag a PIE 


ெவ.காஸாவ.ஷாஜெ வ anraso 808௦ வவெ | 
D ம ToS F,\ran8 rry ல வெகாவாடி-ய-காலகெ i 


ஹாவ ௦ ௯.௩; வ ஹொகஃ அ, ராரா. Eri A any sly | 
கல்‌ ர்க து மரிவெகாலெ க்க விரெஷ.த$ a 


D rar$ Bro து [U0 BaT ant 225 ane Sara Sar l 
மாமயொமெ லிவா வாவி 2, ரூ மல-௦ த aby Oana i @ 


நச By வெளஞராணா௦ தா செவா_நா௦ தா சிவாவஷிவா | 


wy ஹிணீ௦ முவி-ஃணீஃ «geo யலி vwo 5 நிகிவெச ॥ as 


Qon? rar Ora கரடு 8, com Qan®ro வா காரயெ£ஸஃய? | 
லதா ல; பெெகாஜுலலிவஜ-2. நாக a 


அ.கி. திகாயா8 விஹார வரிகீ தி த |. 
தஓய-2௦ வழா,38௩0 Sie Forge வாமு 8 ॥ 


a 


f <: - 2 
Ganon vag ergo வநா BHI Baw ade 
ஹலா.ம௦ வா servo வா வாணலாமெ Aros 8 


யவட8௧௦ வால யவாயெஃந so வழு ஙெ௫ | 
alo வணஹயவ-ஃாய-௦ த லி.தீ.நா௦ உறிக௦, Qua u த்‌ 


கொஷவரலிஹூய-௦ ஷா ஆடக ஹவ-$08வ வா | 


cas 


வாலா AA TOUTT வாஷி வொ ain Quam வ. ந வய 2 ; | l 


2 By ranauSet.© gS ௩௭௫ 


Qaar வணாஜுலா ஷொகா ௮ ரஹாணா௦ Brar லவெ& |. 
ஷவவணுவஹணகொஷ௦ வா வகொஷயா_5௦ துவார 


ayo வா B SETU வா ௬௨ உ, யெசுடெறிகொ_த8₹ | 
ஸபிலா8யஃ த வா வா யவாயெ. sro wor மி வர 


வ_நாய-௦ ஐல © Query Boer வாட காணகெ | 
ஈ.தா.மி யா_துகா$ நி ஹூ davr wrge | 


அஜெவஹா_நலாவஜஹா மி or மிவெயெக | I 
வாவ ஜாகவா ௧௩ 8 திற மல 4901 a1 811 G) 2088 u ௧௫ 


வர்ஷா 62 ஹி9.6௦ மணொய;ு வூக்ஷாலாட 8.5 வாறிணா | 
வண மவெ) ந ஹுடிவஷாக்ஷ) வண £ aro வாவயெ.5_த5 நீ 


8ஜஉா௦கு௱காய-1௦ தா வியி.நா HTT EUS உ? | 
oe—tavr) s மரஹஸெ வாவி ம YTB மல பாயிவாஸ.2 u 


விசா £Gany nS Ore கெ வ ம்க்‌ heal 8யிவாஹ.பூ | 
உராய வ aaO patr ழான்‌ 8:௨௦ வெகு ॥ 
PETN வெகிகா௦ காய ா.5.கிலாடெமெகதாம_த$ |. 
தாரோ. வச ௩09,50௦ தஹ; ரஜிக்ஷ௭ sanjah» ॥ 
DSTI ரணி குணா. வூ ௧௧௯௦ ஹாஹிகா.மி த | 
ETAN ரணி swara ௨௮௨௯௦ wr asada: af) sl, 
வி.தா.நயஜஹ(ப a aso உலமா விராவ7_தடூ | 

உ ௱ஷரேராஹூயத௦ Arasman o கடி 0 

Be ஸாஉரஹவயார௦ OSB Sav grags | 

Sprea லுூஷமிகெல௦ ட்ட உ௱ண TQM வெக ॥ 


62 I enone ig) Qaran so, அறிராகவாதழி RTE 
ore விழு 2000) 2, ப்‌ தணுடுலெஹிடல3 ॥ 


Hour San rar. Pas அ கணி. /சாகெவவ்ளொய 122 | 
௨௨0௦-௨ arabu- ஹணில௦ DRIU மா? y 


௬௩௭௭௬ arden மெ arDarteorQ D 


Garg yr’ வழி8லாமெ து மொ&யாலஸெவிடெச rona க 
NAAS மமாலிவிடஷெமு வது angas- .. ௨௫ 


anes ga ஹ8யாகதா௦ awat Qur lan’ ti sm ly | 
» BudGwhwOagurrasr> மாக, ௦ Tr pasmah sry ॥ E 


aday ஹி_தலெடடெமர வுவ.நாய ௯ கசாமி தாடி | 
Qac@ro வக்ரா அவெ gora) வி; தன்‌ 8 ணவெ 


கெரி கவஹ89௨ 7 5 வெ aanry லஒஷ்ணணெ 1. 
annota y-ap ஹஹ மஸ வெலி லி. a. 


oyrna? ஹூயெகா ல௫கா வி.ந) Qang sapre r oh த 1 
Bur» ar Gas, by Qo a லி = srean8. fs ॥ 


வவர yO 0 கொணெஷு யாதிஹாஷாப்ர are ay 
சகாறாலி விஸம-ஃாஞாறழ eH a rags G) ave age ‘8.5 @anst B. 


$, லொவ ந௦ ஐ துர ஹ-ு௦ வாஉாலபவாணி நட | 
டட wmo ஹளூ8$௦ at Tag alee கவி ர 


வவ௦ Go VRIO யாகவா. பர்கர்‌ உஷாணி வி.) வெக: j 


வூக8-வொடிக வொ ஜகா gjer A sv STAO 4 


சுஜராவாணெ வாலா ஹாலை ĝo உலவி nN: 
நாெயீயே prt hig. 8-Oo v sra a- 


காவீராவர.தகா௦ வாவி வழிகவர்ஷம] ஓ ஜாடி | 
R265 D570 amad ௯ தா 87 (கா-.ஈ)வொெசு ॥ 


ai Oartrd க, 8யொமெ- வாஷள்‌ வாஷ சிமராஹஸு வ | 


ஹயொஜடு அா உழாஷள ஹவா ஹாஹஉடெ அவெ. . 


wus வஜ்ர டொ வாவி விநுஸெ. p நாவ வ-மம$ 1 த 
எரஷமஜெ. anang Qs ௨ல-9-0லெ Borar oo 


நஹாஷீரெ ஐ வஹெகா Quy Pape 85090 aes 


உஉஜொ 0௫ reag. EB TREN: வெ f 
ப்‌ 


மல. ரஹவியிஉட௰? ௩௭௭ 
OAST Evan) லெ தஹ), வச வ கொண? | 
அயா கவல; £ஷி ௧ க வாவானெ asop ॥ 
awal—troug 8ய) செ கநாற ஹவ-ஃலொகெரம ணெ | 
வி-5) Qang rE ra Aay ண -52 rO avy வாஷ ஜட l 
Wago ௨-௫ண-3௯-௦௦௨௦ வ லெறீ௦ உவ ணெவ வ | 
g Ey Lre nar வெவ 0௦வகெ ஹாரிணள தயா ॥ #0 
eo ௯ )8G) Glaxor ay அவெகிஜாக்‌ 885, AAs? | 
ae arora ee 8ளகிக வவ கால [] 
ஷொகாவறா ம வெல Duro $வமமகி௦ ஹாற வெகு i 
௯மவா வஹ௱.தா.ஙி வி.ரூவெதா.ச-௨-௫வ-100$ | 


Brah o ane eee வ Molar Muto வ வூவால௯ட | 


ஹா ரகு வ SOL க்ஷ வண SH வராண) நா ஹா ॥ 
an fsrevde காக்ஷி. கால ௨-௫ தா நி மெரிகாற | 
யமா தாறு வ௩ுமால OSB Ter tj aSuite-2 ane 


அர்த்‌ ॥ 
வொ சணா நகெயொ௦கா ஹாஉ காறய நி உளுமாற | 


வொ௫கெ 89 பட சவியாடு வ Op avvolo பழத்‌ வெகு b 
வாஹெ காவாணெ க்ஷ வாஷறராலெ so ஷெொலரர | 
ஸீஜாமி வீ வூ ஹிமொய-இ8_தில8 ரஷா palay ॥ 

8 உணு யவ.நீவா௱ சாகா. es Tzar | 

EO aver டங்கல்‌ 800) 5 ,லெஃாகெரம 


.. வாவககெ3 
வளவண-$றாவி௯௦ ஈளவறவ, abo வாவி. andere, Tails hi 


oor ககாஷிஹெ.ழ! சரவாஷாயஷாஃநிமா ல ட. ன்‌ 
48 தடட = 


௩௭௮ காரிகா.ம08 வ @at1 0.0. 


8-௨௦ வாயொஃய௦ கர தப்‌ Hgo வ HEL THUG, | 
ஹ்‌ 

விஷு ௧, ToS) fn ods? avarar Saro வ vyg aly u 

வாகா 24௧௨ ஆர ஷ.யீ? வாக்‌ & arg 5) ஹெசு | 
வர நாமா சுவ ௱லவஜெலால தாஹ i ௫௦ 
ககொடெ .நாஷ, DRTE வெத வ-ாரிஷ E காக | 
ஹலெ-$ஷா8வி ஹா8ா-55௦ அ.கலிஹெழ aap Os ॥ | 
கவாஓம -இலவடாஜாற வாமரர௩௦ வரஷ.லஃ கமா | 


aS grec ஹறிண௦ asruvo ஹெ @GQuuda sm 
l all By ஷெசு i 


LAN லெவி wargo அலு 8008 -5)௨ொசு | 
ao Man viv raro ட்ப யஜதஸ ௮௦ a8 om @oly i 


ஹரவஃ வ வூணவாகாாு ஹளவண-௦ 8ய O)8 வெக | 
ruse yo antic வெவ்‌ org AAV. வாவடுவே வ ॥ 


க்ஷிகா௦ வ ஹுவணெ-ந விந; ஷவெளரவழெயடக | 


SPOT வ ST HoT ௦ வ 8ஹிஷ௦ ஷொவுரஷ.யடி ॥ டுடு. 


ஹளவண 4௦ Buy Oe ©) a7 Glas. ay Gan OO) Aun» வா.மகெ [த 
ajapo. anou vo OO sane யா.ம8)௦ ௩ மமாலி௯( ॥ 
ஷ்ளவண-1௦ BW» 06 'லெமொ ரர ஹா கல, யெக | 
ஹா $2. ULN 5 oh pal tao Sarno வட்டி ॥ 

மாவ உணகாஷஃ வு கரஷ்லொஙஹெ 8ஹா-ஸெ இ 
உக்ஷிணெ லவடெந ௯௨௦௦ ஹுமமால) ௩௨௬ விகட i 

w pane h முல-3ஹு ஹாம-ைா gro Sar லவெக | . 

உய-1௦ கஃவறய0_ந மல-௦ dgr Stereu i 

Bragar po BiT wy aoro Bayer esh | 

1.509 grg கெவாரா ஹுஹாவாலஷரா நா ॥ ௬௦ 


வாஓாஜு0௦ ஹூரா லு வாலஓாஐஒவிவய-.ந ரக | 


aag BRO as Br Cer aloQa gurs வூசி.தி-3_சா? சகி 


we 


Da Ey ரஹவியிவடல? ௩௨௭௯ 
உய வாஹடு PrO Zur ஹா நா வா of rane a ar; © 
amao உ; வாணி விந; any உியா பெண 5865, sso 
வஷ்யுழெ.ந ஷுடுவஷ y MNE உ-ஜயெக | 
oware raO யெ லட காகி வி. 0 i 
ஸஷெலா?ஈ ஐச) ஹஹா வி.) Gana ஹணிலொலரி | 
சூவாயெ-ா 8-௫ தி ்ெஹாய்‌-2௦ ஹெச்‌. ஹோரவறெ௯ a 
வலு Cantre wurde Oald@ ௧ ஹொ.கறீயகெ? | 
au] Fr Seno Rj eur SO sr ௨. வாணி ஸொூ8யெக ட ௬௫ 
வலாரொஃவராமுகம நெ, ம ரபா? ayr porda | 
ஹதிஉாஜுவா-ஒற லாஜாற ஹஷஃவர்லர யவரஷிலாலு ॥ 
0405 ௬௦ viad ண மூ த8ய-௦ தய கூடி | 
ஸரிவா voro srz ri Saibu RT OTUS ॥ 
௨-௫ண-ா.ஹு_தி௦ தகா ஊுசகுவா வளஷ.3ஷ௦ varenr 
வெமராணி J sur 8-8 §18-O Aram Oana o 
@an@ruro உ௱ஷ.மாமாடு0௨)6 -Dgn songs? i 
ஹவா amang gs கரவா உமயா 80௦8, அஃ i ; 
இரவு - ரஹ ஹா மல-$ஹ௦ ஹரா BT CBE: | 


OTP, )\UBo காயஃ௦ கொணெஷ. Wear seats அம்‌ 


ம V ரசாசிஷவ-4வாஹ-௫_நர௦ oe tony கார சட. ஹி | 


on வ வண ய-19ல0ம த விவஹ.கி யெ கயா n 

உக 2! வா௩ணெ 00 aa ஸொடெ w உரயிவீபரெ | | 
வா வு vora- sodi வ ரகச ட i 
anors apana வாவி காதல்‌ ஷாவயெல்ஸுயீ? 
கரகாவடஷா 50A ஆவ யெகஜலிதா அ 55 ப 
ஸிரணொன௦ வாடு சண-ஃா௦ ஹாயா வல யெ& | 
ap. We oO G1 8 em Gu 21-62 -ovurg nO res wy es 


ஹு காசிகா.ம0௦ ௨-௫வ-4லா6 ம. 


லாஜ_நஹு Nes Se ஹாவகாஸா ane நி. தடி i 

அமாரர நா வெஷ கயா வெலாகாற௱ணா D 5il ॥ -௭௫ 
மொ யாலெவ.5௦ கரவா amam rano வாவயெ.தி se | 
வணமவெ ந வடஷாக்ஷ 5-EQWy 2ஷ.$ரகொ வெகு. 
ரெொஷ, 5ாமொயல08ஷஃு ஹவ.ஜீவாண-வா௦ wralg | 
சி.மஜஜெல-- யவ Out ததா அவாுஷாகிலிய-ஜெ௫ a 
aruo a Onda 5s, வலு ஹெதாஐுல யெ | 

RUWET வஹ.ரிஷஷு ஜிமாணா Gu Bir லவெக ॥ 

5, worn Qarar ஷொகதா கெரிகஷ -Sv ஒக்ஷிணா | 
மொல-இதிலாஸயா Sy மரஹொவக௱ணாமி 21 i 
granular விமெஷெண கெயரிக௦ ப கொஷயெ.ச 53 ! 

GOLEN அர8-௫ _திஃவா௦ெொவ OQR ௨-௫ஜயெ..த_த 1 
avoa DBY awado அ வஷாலரணடகொஸி। 

டஷாகவா ஹூாமவெ௦ ஈ-௫வ௦ 8-௫ல8ஷ).௦ ஹூ8ுவரொ௯ ॥ 
லவெலாயாஃ வாக8ுவொ 0-8 sur ஹாவயெலாசி பெெவகு | 
வா௦ஹு.நா ௨-௱யெ௨.5-% ஹு ஹி.ம௦ ant 7290 BOUR” 
ஹலாஃ வா ௬௨ யெஉ-ய-௦ ஸிஸு வொவறி ௯௨ AUR | 
viar Sro ஐ ெலா_நா௦ தெவீ-நா௦ வாஈஉகஷிணெ ॥ 
ஹுல8-0மெ அமா யொழெ »@-62 oxo நியாஉயெகு | 

1 ஹொசூஹ்௦லவ_தி gomang a Duras i 

அஹாஓ தடச AO gr மலஹுவவி.நாமகரக। . 
கவா ஐ,ஷ.மல-௦ து வஹஹாடெ நியாவயெசு ॥ ௮௫ 
ஹலாஹா8ணவா BTO கணவா வூஉிக்்ணெ i 
ஆ.தீயஹ௦லகெ arrg aferi வள gu வி.5) Gana ர 


eee 


பு. 


தன்ட ப பல்பு 


மம நடாஸவியிஉட © : i gÈ 


முல to Browsern Qana வூக்ஷி௨ெ௮ காபிகா8ூவெ | 
Sen? sanoes8-OG)® தம posto ஹ்ஹாவயெ௯ ஹாய்‌ n 
மெஹமலெ- ஹலாலாமெ வாஈஹுடலெ வியீயடு | 
வ-லிகாகாாவாெ வா அவா மெ வியீயட க ; 
_த௩லாலாராவிஷெ.காம-1௦ 8ணவெzவி அயா வவெஜ | 
anO ambag ro 8ணவா-நா௦ வ மல-ஹா ந௦ வக ப 
அா௱உக்ஷி்ணவாகெ வா வா8ஹுலெ2ப்வாஉணெ | 
உ௨-௫வெ.4ா௲கண-4வாெ வா ௮ா௱உகிணபயொமகெ. ௯௦ 
ஜணவஹல3-ஒலெ அ JB arr Qar Fane | 
வாஉல. விரு தா மெஹமலெ.-ாவறி 5 ஹெ a 
வூ.திலாமவிா_ந ௩௩ வர காவி வி.) ௨௯ 
வர அவரி விவாணாஉ ௧-8௩ொவறி O07 sly : 
ஜம.த வி கெமமுா.நா௦ ட்‌) ராணா வாஉஃகொவரி | 
ஹவெஃஷா௦ vyso காய-4௦ ஹவ-4ஹிஜிகராய வ i 
amarg OQS வ லலாடெ San) வ மர.ஹக்ஷட_௪ | 

வ்‌ 


உ aAA பெ வி.தள gu aner8» உள gu அதம ஹெ ர்‌ 


அரவ, கவிணஹுலயொழெ வாவி வியீய0_௪ | 
வறிவாராஓயா_நா௦ து 8 Hoase வாவு a 


& பூ ௯டு 
vuI@s fro து ௨, தகவொணெஷிஷ கெரொ CL YT any சாடி | 
Ird arog Ur ஜவெடெஅாணஹுலெ NEUE ॥ 
erat Gen வாவி ஜி.கீயாவாணெ 53ஸெ | 
ஹிகா aaah ஹி? வெக, வாசாவா098 விக. து 

) ad ௮ ॥ 


சுஷஸை-ஹி8_ wwo வாஹு8யெ உரயொஜயெக | - 
சூவயெ 8ண வெ கெவ நில O49 கூிணெ ॥ 


Qarasam rawo வ ஹஸவெஃஷாஃ வவெ வபஉகிணெ | 
gorey ryg ஹீ_நா.நா௦ மாவா Fre 6). AAE ॥ 


௩௮௨ காதிகா.ம08 வஉாடுவ-லாெ. 


அஜ கதா_நா௦ வ ஹவெ-ஃஷாஃ வா௨உ8-0லெ நிவெமுயெக t- 
சயவா 80)» ஜி.தள anyr§ armana za Bu O)8 ॥ ௧௦௦ 


வாஹஸ்ஹு வஹா நாமி மரால௱ஹா வ மரஹெஷ- ௮ | 
வாஉ$க-௫வ.சடாகாஉள Sabara ॥ 

who வெ.தீலுஉமாமெ a1 Oartany ro வாமு a 5 O) aves | 
வாஹ vas Dgr வ Qanr8an wo sy roan வியீயெக ॥ 
பெொவ௫ஃா௦ உறிவா௱ஹ 8-௫வாஹுநிறீக்ஷணடு | 

Samar Bro Boo மாஜெ ஹவ-வறிறு வஙிகீ.தி-க( | 
ABar Oane வாஷா௦ரெ வஹிரவ. swag ulg ட 


கவ்‌ நஜ நீவா Yao anb மி.மிகநிவெ௬ ர 
ச்‌ 


Nuder ஹசி, 00588 உடல 4: 


Quar so ௨௧௦௪ அஉமொக௦ = 2048 


=e pe 


உ 
சிவமயம்‌; 
கர்ப்பட்யாஸவிதி படல சந்த்ரிகை, : 
தரம்‌ முதலானவைகட்கும்‌ வீடுகட்கும்‌ கர்ப்பந்யாஸ 
விதியைக்‌ கூறப்போகின்றேன்‌. 
i - கர்ப்பரியாச பலன்‌. 


v 


கர்ப்ப 'நியாசத்தோடு கூடினவிடம்‌ சமஸ்த சம்பத்தையும்‌ 
கொடுப்பதாக ஆகும்‌. ஆகையாற்‌ புத்திமான்‌ சமஸ்த முயற்சியுடன்‌ 
கர்ப்பந்யாசத்தை ஸ்தாபித்தல்‌ வேண்டும்‌. 
உத்தமாதிபலன்‌. — 
தேவதையின்‌ ஸ்தாபனத்திற்கு முன்‌ ஸ்தாபிப்பது உத்தமம்‌. 
தேவதா ஸ்தாபனத்தின்‌ முடிவில்‌ ஸ்தாபிப்பது மத்திமம்‌. கிராம 


உதி. காதிகாலெ) Sanr 50), கி,யாவாகெ மலா : 


out நடாஸவியி உட? ௩௮௩ 


விந்யாசம்‌ முதல்‌ ஒரு வருஷத்திற்கு மேற்பட்ட, காலத்தில்‌ கிராமாதி 
களின்‌ ஸ்தாபனம்‌ அதமமாகக்‌ கூறப்பட்ட து. 
த்‌ l O கர்ப்பக்யாச காலம்‌, 

அடியிற்‌ கூறப்பட்ட சுபகாலத்தில்‌ விசேஷமாக: சுக்கில 
பக்ஷத்திற்‌ கர்ப்பதியாசம்‌ செய்க. கிராமாதிகட்கு இரவில்‌ கர்ப்ப 
நியாசம்‌ ஆகும்‌. கிரகத்திற்குப்‌ பகலில்‌ ஆகும்‌, தசமியோடு கூடின 
பகலில்‌ கிராமத்தின்‌ கர்ப்பத்தை விந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌, 
மானுடர்களுச்கு இரவில்‌ ந்யாசஞ்‌ செய்ய வேண்டும்‌ தேவர்கட்குப்‌ 
பகலில்‌ ந்யாசஞ்‌ செய்ய வேண்டும்‌. 


பேழை செய்யும்‌ விபரம்‌. 


மனைவியைக்‌ கர்ப்பிணியாகச்‌ செய்வதற்கரவ து, சுகப்ரசவ 
தாவதற்காவது அப்போது பண்டிதன்‌ பொன்னினால்‌. அல்லது 
மாம்பரத்தினால்‌ பேழையைச்‌ செய்விக்க வேண்டும்‌. நா ன்கு 
அங்குலமுதல்‌ ஒவ்வோரங்குலம்‌ விருத்தி செய்வதால்‌ இருபத்தி 
னான்கு அங்குலம்‌ அகலம்‌ நிகளம்‌ கூறப்பட்டது. அதிற்பாதி உயரம்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. முக்காற்‌ பாகமாவது அல்லது அதற்குச்‌ ௪ம 
மாகவாவது இருக்கலாம்‌. ஸ்தூபியின்‌ உயரம்‌ முக்காற்பாகம்‌. 


்‌.. இருக்க வேண்டும்‌. மெற்‌ கூறையினுடைய உயரமானது ஓர்‌ பாகத்‌ 


தோடு கூடின தாகவாவ து, இரண்டு ;பாகமாவது, ஐந்து பாகத்தில்‌ 
இரண்டு பாகத்தை யுடையதாகவாவது இருக்க வேண்டும்‌. ஓர்‌ 
யவை முதலாக பாதிபாதியவையாய்‌ விருத்தி செய்து, சுவர்களின்‌ 
கனமானது ஐந்தரை யவைதான்யப்‌ பிரமாணம்‌ செய்ய வேண்டி 
யது. வீட்டின்‌ ஓரறையின்‌ விருத்தியானது அதிற்பாதி இருத்தல்‌ 
வேண்டும்‌. மூன்று பாகமாவது ஸமஸ்தமுமாவது நாலிலோர்‌ பாகமா 
வது எட்டிலோரம்சமாவது உயரத்தாலும்‌ கனத்தாலும்‌ இருக்க 
வேண்டும்‌. ட்‌ 


_கிரகங்கட்குப்‌ பேழை ஐந்தங்குலமானது கூறப்பட்டது 
அதிகம்‌ கூடாது. . உத்தமாசிரியர்‌ விருத்தக்கிருத்தியாகவாவ து, 
நாற்சதுரமாகவாவது, இருபத்தைந்தரை (அரை-கோஷ்டம்‌) யோடு 
கூடினதாவது, ஒன்பதரையோடு கூடினதாவ து செய்ய வேண்டும்‌. 
சிலாமயமான பாத்திரமாவது அரை யவைதானியப்‌ பிரமாணத்‌ 
தாலும்‌, அது கொண்ட அங்குலத்தாலும்‌ புத்திமானானவன்‌ பாதி 
கனத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. l l 

பேழை ஸ்தாபிக்கும்‌ விபரம்‌, 
.. சங்கு பாத்திரத்திலாவது அவ்வாறன்றிக்‌ . கரண்டகத்திலாவ து 
ஸ்வல்பமாகவும்‌ விஸ்தாரமாகவும்‌ இருக்கிற பாத்திரத்தில்‌ தாது முத 


i. JP காறிகா மெ வ௫வ-லாமெ. 


லானவற்றையும்‌ மணிகளையும்‌ அந்தந்த தேவஸ்தானத்தின்‌ உற்‌ 
பத்தியை யறிந்து அவ்வவற்றைப்‌ புதைக்க வேண்டும்‌. புத்திமானான 
வன்‌ இவ்வாறறிந்து கர்ப்பஸ்தாபனத்தை ஆரம்பித்தல்‌ வேண்டும்‌. 

கர்ப்பஸ்தாபனத்திற்குப்‌ பேழையைத்‌ தேய்த்து, வெளியிலிருக்‌ 
கும்‌ அழுக்கைப்‌ புளியோடு கூடின ஜலத்தினால்‌ சோதித்துப்‌ பஞ்ச 
கவ்யத்தினால்‌ நன்றாகப்‌ புரோக்ஷித்து பிறகு புண்யாகவாசத்தைச்‌ 
செய்விக்க வேண்டும்‌. 

டை அங்குரார்ப்பண முதலியவை. 

பண்டிதனான வன்‌ சுபகரமாகிய அங்குரார்ப்பண கிருத்தியத்தை 
விதியுடன்‌ செய்ய வேண்டும்‌. கர்ப்பஸ்தானத்‌ திலாவது கிரகத்திலா 
வது கிராமத்திலாவது கர்‌ ப்பாதிவாசத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 

மண்டபம்‌. 

ஆலயத்திற்கு வடதிசையிலாவது கிழக்குத்திசையிலாவ து 
மற்றத்திக்குகளின்‌ ஸ்தானத்திலாவது நூற்றுப்பத்து முழங்களால்‌ 
மண்டபத்தை விஸ்தாரமாகச்‌ செய்ய வேண்டும்‌. அந்த மண்டபத்‌ 
தின்‌ மத்தியில்‌ அதன்‌ மூன்றுபாகத்தி லோர்‌ பாகத்தால்‌ ஓட்டை 
ஜாண்‌ உயரம்‌ மேடையைச்‌ செய்ய வேண்டும்‌. அந்த வேதிகை 
யில்‌ நான்கு திசைகளிலும்‌ வெவ்வேறாக முழப்‌ பிரமாணமுள்ளதும்‌ 
நான்கு கோணமுள்ளதுமான குண்டங்களாவது, திரிகோணமுள்ள 
குண்டங்களாவது, அவ்வாறன்றி. கிழக்குத்‌ திசையில்‌ ஓர்‌ குண்ட 
மாவது இருக்க வேண்டும்‌. 

பிறகு மண்டபத்தை அஸ்மானகிரி துவஜம்‌ இவைகளோடு 
கூடினதாகவும்‌, தர்ப்பமாலைகளாற்‌ சூழப்பட்டதாகவும்‌, புஷ்பமாலை 
களோடு கூடினதாகவும்‌, த்வார தோரணங்களோடு கூடினதாக 
வும்‌, ௬பகரமான அங்குரார்ப்பணத்தோடு கூடினதாகவும்‌, பெரி 
தாகிய தாமரை புஷ்பத்தால்‌ சூழப்பட்டதாகவும்‌ இவ்வாறு அலங்‌ 
கரிப்பித்து மீட்டும்‌ புண்ணியாகவாசனத்தைச்செய்ய வேண்டும்‌. 


பேழை ஸ்தாபனக்‌ இரியாவிபரம்‌, 


ஆசாரியர்‌ அவ்விடத்தில்‌ அந்தத்‌ தினத்திற்கு முன்பாக மூன்று 
தினம்‌ பிராமணர்களைப்‌ போஜனம்‌ செய்விக்க வேண்டும்‌. பிறகு 
பதக்கு நெல்லுகளாலும்‌ அமுதுகளாலும்‌ (அரிசி) எள்ளுகளாலும்‌ 


மேடையைச்‌ செய்து, கர்ணிகையின்‌ தாதுகளுடன்‌ கூடின தாமரை 


இதழை எட்டுத்திக்கினு மடைந்ததா யெழுதி, தர்ப்பங்களைப்‌ பரப்பி 
மேடையைப்‌ பூஜித்தல்‌ வேண்டும்‌, 
பிறகு பசுவின்‌ சாணத்தால்‌ மெழுகப்பட்டதாயும்‌ சுபகர.மாயும்‌ 


அரிசிமாவால்‌: சித்திரிக்கப்பட்ட வேதிகையின்‌ மேற்குப்‌. பாகத்தில்‌... 


மல. rand Sat ஓ? m: AG 


நான்கு பக்கத்திலும்‌ நாற்கோணமா யிருக்கிற பூமியை ஏழு த்வீபங்‌. 
களோடு கூடினதாகவும்‌, எழு சமுத்திரங்களோடு கூடினதாகவும்‌; 
அஷ்டமலைகளோடும்‌ அஷ்ட திக்கு கஜங்களோடும்‌ கூடினதாகவும்‌, 


படத்துடன்‌ கூடிய அஷ்ட நாகங்களுடனும்‌ புவனத்‌ துவாவின்‌ கிரமத்‌ 


தோடும்‌ கூடினதாகவும்‌, வெள்ளைக்கடல்‌ நூரைப்‌ பொடியால்‌ கோல 
மிட்டுப்‌ பேழையைப்‌ பஞ்‌ சகவ்யங்களாற்‌ சுத்திசெய்து ஸ்தாபித்‌ துச்‌ 
சித்திரவர்ணமாகிய மண்டலத்தில்‌, ஆசரரியரானவர்‌ வஸ்திரங்களா 
லும்‌ ஐந்தவயவங்களிலும்‌ பூஷணங்களாலும்‌ நன்றாக அலங்கரிக்கப்‌ 
பட்டுச்‌ சகளீகரணம்‌ செய்யப்பட்ட தேகத்தையுடையவராய்ச்‌ 
சந்தனங்களாலும்‌ புஷ்பங்களாலும்‌ அலங்கரிக்கப்பட்டவராய்க்‌ கிழக்கு 
முகமானவராய்‌ நியமனமூள்ளவராய்‌ அக்ஷரங்களை நியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


பேழைக்கு அக்ஷர நியாசம்‌. 


தடுக்கோஷ்டத்தில்‌ பிரணவத்தை நாதபிந்‌ துக்களோடு கூடின 
ars நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. கிழக்கு முதலான எட்டுக்‌ 
கோணங்களிலும்‌ ய காரம்‌ முதல்‌ ஹ கார முடிவாக விந்யாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. அகாரமுதல்‌ விசர்க்க முடிவாய்‌ வெளிக்கோணங்களில்‌ 
வித்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. 


சிவத்தியானம்‌. 

மூன்று கண்களை யுடையவராயும்‌, நான்கு புஜங்களை யுடைய 
வராயும்‌, வரதாபயக்‌ கைகளை யுடையவராயும்‌, சூலம்‌ கல்லுளியைத்‌ 
தீரித்தவராயும்‌; சாந்தமூர்த்தியாயும்‌, சடையிற்‌ சந்திரனால்‌ புஷிக்கப்‌ 
பட்டவராயும்‌ தியானித்‌ து பிறகு திரவியங்களை நியாசிக்க வேண்டும்‌. 
மிருத்திகை நியாசம்‌, : 

கிழக்கு முகமாகவாவது வடக்கு முகமாகவாவது இருந்துக்‌ 
கொண்டு மண்‌ முதலானவற்றை விந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. உள்‌ 
ளாவரணத்தில்‌ கிழக்குத்‌ திசையில்‌ . சமுத்திரத்தின்‌ மண்ணை 


| நியாசிக்க வேண்டும்‌. பிறகு ஆற்றின்‌ மண்‌, குளத்தின்‌ மண்‌, 


தர்ப்பையின்‌ கீழிருக்கு மண்‌, நண்டுவளை மண்‌, புற்றுமண்‌, எரு துக்‌ 
கோட்டினால்‌ கிளறிய மண்‌, யானைத்தந்தத்தாற்‌ கிளறிய மண்‌ இந்த 
மண்களை முறையாக நியாசிக்க வேண்டும்‌, கிழக்கு முதலான 
திக்குகளின்‌ கிரமமாக எட்டுத்திக்குகளிலும்‌ எட்டு : மண்களைச்‌ 
சேர்த்து, அந்த ஸமஸ்தமான எட்டுவித (மண்களை பிரம்மபதத்தில்‌ 
நியாசம்‌ செய்ய வேண்டும்‌, = > 

பிறகு ஐந்து மிருத்துக்களையாவது முறையாக .விந்யாசம்‌ 
செய்ய வேண்டும்‌... எருதின்‌ கொம்பு, யானையின்‌ தந்தம்‌, தர்ப்பை. 

49 ` - l 


௬௮/௭ ariar vA arO@atorOv. 


ung, ஜலத்தின்‌ மத்தியம்‌ ஆற்றங்கரை என்னும்‌ இவ்வைந்தின்‌ ' மண்‌ 
களையும்‌ திக்குகளின்‌ மத்தியில்‌ நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. 
மூலவர்க்க நியாசம்‌. 
தாமரை நெய்தல்‌ செங்கழுநீர்‌ இவற்றின்‌ . கிழங்குகளும்‌, 
ஆம்பறி கிழங்குகளும்‌, செந்தாமரை வெண்டாமரை திராக்ஷை அவ்‌ 
வாறே கருநெய்தற்‌ புஷ்பம்‌ இவற்றின்‌ கிழங்குகளும்‌ அந்த ஆவரணத்‌ 
திலேயே மத்திமமாகிய சர்வலோகபாலர்களின்‌ மண்டலத்தில்‌ . கிரம. 
மாக விந்யசிக்க வேண்டும்‌. 
அதற்குப்‌ புறத்தில்‌ அஷ்டமங்கலமாகும்‌. 
லக்ஷிமியின்‌ பதுமை, பூர்ணகும்பம்‌, பேரி, கண்ணாடி, இரண்டு 
மத்ஸியம்‌ போன்ற அடையாளம்‌, அங்குசம்‌, சங்கு, சிங்கம்‌ ஆகிய 
வற்றை இந்திரன்‌ முதலான திக்குகளில்‌ முறையாக இந்திர மந்திரம்‌ 
முதலானவற்றால்‌ நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. i 
நவரத்ன நியாசம்‌. 

.... வஜ்ரம்‌ பவழம்‌ நீலம்‌ இந்திர நீலம்‌ முத்து புஷ்பராகம்‌, சாத்தி 
ரங்களிற்‌ கூறப்பட்ட பத்மராகம்‌ வைடூரியம்‌ இவற்றை ஜ்வலிக்கிற 
சக்தியுள்ள பரமசிவத்தை ஸ்மரித்துக்கொண்டு நியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. அவ்வாறன்றி பஞ்சரத்தினங்களை முறையாக விந்யாசம்‌ 
செய்யலாம்‌. மாணிக்கத்தையும்‌ இந்திர நீலத்தையும்‌ வைடூரியத்தை 
யும்‌ பவழத்தையும்‌ முத்தையும்‌, நடுவிலும்‌ நான்கு திக்குகளிலும்‌ 
பஞ் சபிரம்ம மந்திரங்களை ஸ்மரித்துக்‌ கொண்டு நியாசம்‌ செய்க. 

ae தாதுவர்க்க நியாசம்‌. ; 

அரிதளம்‌ சிலாசத்து தாளகம்‌. பாதரசங்களையும்‌, ஏலம்‌ வால்‌ 
மிளகு, FG tis மென்னும்‌ திருநாற்பா லைகளையும்‌, தைர்ய வீரிய சொரூப 
மாகிய. மலையிலுண்டான தாது விசேஷங்களையும்‌ நியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. 
l சக்திதியானம்‌. 
பொன்மயமாகவும்‌ சிவந்த வர்ணமாகவும்‌ அளவிடக்‌ கூடாத 
படத்தை யுடையதாகவும்‌ ஆனந்தத்தேரடு கூடிய உயர்ந்த தொனி 
யுள்ள சர்ப்பங்களைச்‌ சாத்திரத்திற்‌ கூறப்பட்ட மத்திய பாகத்தில்‌ 
ஸமஸ்தமான தேக சக்தியையும்‌ ஸ்மரித்துக்கொண்டு நியாசம்‌ 
செய்ய வேண்டும்‌. 5 pox 
தான்ய நியாசம்‌. 


வெளியாவராணத்திலும்‌ . திக்குகளிலும்‌ மத்தியபாகங்களிலும்‌ 
நெல்‌ கோதுமை எள்ளு உளுத்து இவை முதலான பதினாறு விதை 


ood றடரவவியிஉடல? ௬.௮௪. 


ஜானியங்களையும்‌, பிரதக்ஷிணமாக . பயறு தான்யத்தையும்‌ யவை 
செந்நெல்‌ சாமை யிவற்றை மத்தியிலும்‌ அமைத்து, ஸமஸ்தமாகிய 
திருப்திஸ்வரூபங்களாகிய இவற்றை லோகபாலர்களின்‌ -வாசகங்‌ 
களாகிய மந்திரங்களால்‌ நியாசிக்க வேண்டும்‌. 


உலோக நியாசம்‌ மூலிகா நியாசம்‌. 


l பொன்மய சம்பா, வெள்ளி நெல்லு, தகரத்தின்‌ வரகு, 
காரியத்தின்‌ ஜடாமாஞ்சி புஷ்பம்‌, எமுருமயமான எள்ளு, இரும்பு 
மயமான பயறு, செம்பின்‌ அடையாளமான கொள்ளு, விஷ்ணு 
கிராந்தி, திரிசூலீ, கற்றாழைமடல்‌, மருக்காரை, நாயுருவி, ஒரிதழ்து 
தாமரை இந்த மூலிகைகளைக்‌ கிழக்கு முதலாக வரிசையாய்‌ நியாசம்‌ 
செய்ய வேண்டும்‌. ; i 


அஷ்ட கந்த நியாசம்‌. 
சந்தனம்‌ அகில்‌ கற்பூரம்‌ லவங்கம்‌ ஏலக்காய்‌ தக்கோலத்துடன்‌ 
அஷ்ட கந்தங்களை கிழக்கு முதலான திக்குகளில்‌ முறையாக தியாசம்‌ 


தசய்ய வேண்டும்‌. 


ஆயுத நீயாசம்‌, 
ஸமஸ்த தேவர்கட்கும்‌ சாமானியமாகிய அடையாளங்களால்‌ 
அவரவர்‌ ஆயுதம்‌ கூறப்படுகிறது. சிவசம்பந்தத்தில்‌ கபாலம்‌ சூலம்‌ 


_ கட்வாங்கம்‌ Car விருஷபம்‌ அவ்வாறே பினாகம்‌ (வில்லு) மான்‌ 


சுவர்ணமயமான பாசம்‌ இவற்றை விந்யசிக்க வேண்டும்‌... தேவர்‌ 
களின்‌ அஸ்திரங்களை நடுப்பாகத்தில்‌ வித்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. 
பிராம்மண நியாசம்‌. 
மத்தியில்‌ அந்தணர்‌ பாகத்தில்‌, அநுகூலத்திறாக. யஞ்ஞோப 
வீதம்‌. கமண்டலம்‌, பிரணவாகிருதியும்‌ சுவர்ணமயமாயுமுள்ள 
ஸ்ருவம்‌ விந்யசிக்க வேண்டும்‌. me 
க்ஷத்ரிய நியாசம்‌, 
தேர்‌ யானை குதிரை புலி வில்லு, சுவர்ணமயமான கத்தி 
இவற்றை அரசனுடைய பிரதேசத்தில்‌ நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. 
வைச்ய நியாசம்‌. 


தராசு படி எருமை, சுவர்ணமயமான்‌. பசு; இரண்டு ௭௫௫ 


“ இவற்றை நடுவரையில்‌ வைசிய பாகத்தில்‌ . விந்யாசம்‌ செய்ய 


கூ. காநிகாமஜெ as Barter) w. 


சூத்திர நியாசம்‌. 
இடபம்‌. இரண்டு கலப்பை, இரண்டு மத்ஸியம்‌, பொன்மய 


மான நெல்‌ தானியம்‌ இவற்றை நடுப்பாகத்தில்‌ சூத்திர ஸ்தானத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. 


பாகசாலா நியாசம்‌, 
ஸ்தாலி பாத்திரத்தையும்‌. அதன்‌ மேல்மூடித்‌ தட்டையும்‌? 
ஆடுப்பையும்‌ அரிசியையும்‌ கடத்தையும்‌ (பதக்கு அளவுள்ள பாண்‌ 


டம்‌) களமென்று பிரசித்தமான விறகுக்‌ கட்டையும்‌, கறுப்பு சிவப்பு 
வர்ணமான பாகசாலையில்‌ வைக்க வேண்டும்‌. 


கிரக நியாசம்‌, 
தெற்குக்‌ கிரகத்தில்‌ புதிதாகிய நெல்லினாலும்‌ ஓத்தாலும்‌ 
பூரிக்கப்பட்டதா யிருக்கிற கும்பம்‌ இருக்க வேண்டும்‌. தனகிர்கத்தில்‌ 
'கர்ப்பந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. திறவுகோலானது பூட்டு தாழ்ப்‌ 
பாளோடு கூடினதாக இருக்க வேண்டும்‌. 


கட்டில்‌ தீபம்‌ படுக்கை இவற்றையுடைய சுசாலயமும்‌ கர்ப்ப 
நியாசத்திற்குரியதாக அறியத்தக்கது. 


திரவியப்‌ பிரமாணமும்‌ ஸ்தாபன விசெஷமும்‌, 


உளுந்து பிரமாணம்‌ முதல்‌ ஒரு பலம்‌ வரை திரவியத்தினள 
வாகும்‌. நாற்கால்‌ ஐந்துக்களும்‌ தேவர்களும்‌ உட்பக்கம்‌ முகத்தை 
யுடையவர்களாக ஸ்தாபிக்கத்‌ தக்கவர்கள்‌. காலங்குலம்‌ ஆரம்பித்‌ து 
காற்காலங்குலமாக விருத்தி செய்து எட்டங்குலப்‌ பிரமாணத்தினால்‌ 
பிம்பங்களி னுனி கூறப்பட்டது. வாகனத்தி னுயரங்கள்‌ தாழ்ந்திருந் 
தாலும்‌ உயர்ந்திருந்தாலும்‌ அந்த எட்டங்குலத்திற்‌ பாதி இருக்க 


இவ்வாறு திரவியங்களை விந்யாசம்‌ செய்து ஈசான மந்திரத்‌ 
தால்‌ மறைத்து இரண்டு வஸ்த்திரத்தால்‌ சுற்றித்‌ தர்பங்களாலும்‌ 
சுற்றிப்‌ பூஜிக்க வேண்டும்‌. சந்தனம்‌ புஷ்பம்‌ அக்ஷதைகளாலும்‌ 


. தூப தீப நைவெத்திய முதலானவைகளாலும்‌ பூஜித்‌ துப்‌ பேழையை 


யெடுத்து இரண்‌ டு கரங்களால்‌ மேடையின்‌ பேரில்‌ விந்யசிக்க 
வேண்டும்‌. : 


. 
ஹோம கர்மம்‌. 


ஆசாரியர்‌; வஸ்திரம்‌ பொன்‌ மோதிரம்‌. முதலானவற்றால்‌ 


.அலங்கரிக்கப்பட்டவர்களாயும்‌ மேல்வஸ்திரத்தோடு கூடினவர்‌ 


சளாயு முள்ள apts SutsGorr@ தேறாமகர்மத்தைச்‌ செய்ய வேண்‌ 


௮. “௨... 


| b+ ந) ஈவவியிவட௰ 2 ௮௯ 


டும்‌. விதிப்படி அக்நிமுகத்தைச்‌ செய்து பிறகு திரவியங்களை 
ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


பலாசு அத்தி அரசு ஆல்‌ இவை கிழக்கு முதலான திக்குகளீல்‌ 
நியாசிக்க. சமுத்துகளையும்‌ நெய்‌ அவிசுகளையும்‌ பொரிகளையும்‌ 
கடுகுகளையும்‌ யவதானியங்களையும்‌ எள்ளுகளையும்‌ வெவ்வேறாக சிவ 
மந்திரத்தால்‌ நூறு முறையாவது ஐம்பது முறையாவது. அதிற்‌ பாதி 
யாவது ஹோமம்‌ செய்க. சிவமந்திரத்தைப்‌ பார்க்கிலும்‌ பத்திலோர்‌ 
பங்கு அங்கமந்திரங்கட்கும்‌ திருப்தி செய்து, பிறகு விதிப்படிச்‌ சிவ 
மந்திரத்தினால்‌ வெளஷட்‌ முடிவாகப்‌ பூர்ணாகுதியைச்‌ செய்து, ஈச்‌ 
வராதிகளுடன்‌ கூட மூன்று தத்துவங்களையும்‌ மூர்த்திகளின்‌ அதிபதி 
களையும்‌ விந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. f 
. -பேழையைப்‌ புஷ்பம்‌ சந்தன முதலானவற்றால்‌ பூஜிக்க 
வேண்டும்‌. சம்பத்து மந்திரமாகிய இலக்குமி பீஜத்தால்‌ சம்ஸ்காரம்‌ 
செய்து, பத்துமுறை மூலமந்திரத்தால்‌ திரவிய நியாசம்‌ ஆரம்பித்துக்‌ , 
கர்ப்பஸ்தாபனம்‌ வரை, ருக்கு முதலான மூன்றுவேத அத்தியயநம்‌ 
செய்யத்தக்‌ து. மூலைகளில்‌ அஸ்திர மத்திர ஜபம்‌ செய்ய வேண்டும்‌. 


_ கர்ப்பஸ்தாபன ஸ்தானங்கள்‌. 


கிராம முதலான ஸமஸ்த வாஸ்துகட்கும்‌ இந்தக்‌ கர்ப்ப 
ஸ்தாபனங்களைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. புத்திமானானவன்‌, பிரம 


்‌ தேவர்‌ அரியமர்‌ விவஸ்வரின்‌ பாகத்திலும்‌ அவ்வாறே யமர்‌ இந்திரர்‌ 


வருணர்‌ சோமர்‌ பிருதிவீதரர்‌ புஷ்பதந்தர்‌ பல்லாடர்‌ மஹேந்திரர்‌ 
கிரகக்ஷதர்‌ செளம்யர்‌. பாகத்திலும்‌, தேவக்கிரகம்‌ கிராமம்‌ முதலான 
வற்றில்‌ ஸ்தாபிக்க வேண்டும்‌. - 


ஸ்தாபன மந்திரம்‌, பேழை ஸ்பான இட.ப்பிரமாணம்‌ முதலியன, 


பிறகு சிரோமந்திராந்தமாகவாவ து கர்ணமந்திராந்தமாகவா 
வது இருதய மந்திராந்தமாகவாவது கற்பிக்க வேண்டும்‌. அவ்‌ 
விடத்தில்‌ சிறங்கை பிரமாணத்தாற்‌ பள்ளம்‌ வெட்ட வேண்டும்‌. 
பாத்திரத்திற்கு நான்கு பக்கத்திலும்‌ ஆறங்குலப்‌ பிரமாண முதல்‌ 
இருபத்துநான்கு அங்குலப்‌ பிரமாணம்‌ வரை மத்தியி லிடைவெளி 
யுடன்‌ கல்லினாலாவது செங்கல்லினாலாவது பேழைப்‌ பிரமாணமாகப்‌ 
பள்ளத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு பசுவின்‌ சாணத்தால்‌ மெழுகி 


புண்ணியாகவாசனம்‌ செய்ய வேண்டும்‌. பஞ்ச கவ்வியத்தாற்‌ 


புரோக்ஷித்து அதன்‌ நடுவில்‌ எட்டு மிருத்துக்களை நியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


சேஷர்‌ நாகரின்‌ ஊர்த்துவ பூமிகளில்‌ எட்டுத்வீபங்களோடு 


,_ கூடினதாயும்‌, திக்கஜங்களோடும்‌, பர்வதங்களோடூம்‌ கூடினதாயு 
. முள்ள பூமியைக்‌ கந்தபுஷ்ப முதலானவதீறால்‌ பூஜிக்க வேண்டும்‌; 


௩.௬௦ 'காதிகாமடும்‌ ar Dakar Qba 


தக்ஷிணே. 
அவ்விடத்தில்‌ ஆசாரியரை வஸ்திரம்‌ சொர்ண மோதிரம்‌ 
முதலான ஆபரணங்களால்‌ பூஜிக்க வேண்டும்‌. ஆசாரியருக்‌ ந 
த௲ஷிணை யோ வென்றால்‌ ஐந்து வராகன்‌ அதமமாகவும்‌, பத்து வராகன்‌ 
மத்திமமாகவும்‌, பதினைந்து வராகன்‌ உத்தமமாகவும்‌ கூறப்பட்ட து. 
பசு பூமி தாசர்‌ தான்ய முதலான கிரகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியை 
கா விசேஷமாகக்‌ கொடுப்பித்துப்‌ பிறகு ஆசாரியரைச்‌ சந்தோஷிப்‌ 
பிக்க வேண்டும்‌. l i 

- பிறகு அத்யயனம்‌ செய்தவர்களையும்‌, மூர்த்தியதிபதியாக 
ஜபித்தவர்களையும்‌, சோதிடரையும்‌ பூஜிக்க வேண்டும்‌. அவ்விடத்‌ 
திற்‌ சிற்பியை வஸ்திராபரணங்களாற்‌ சந்தோவஷிப்பித்‌ துச்‌ சதாசிவ 
மூர்த்தி யுருவத்தைத்‌ தியானித்து மூலமந்திரத்தை புச்சரிக்க 

-வேண்டும்‌. ன : 

பேழை ஸ்தாபனம்‌. 

: ஆதிசைவர்‌, பேழையைக்‌ கிழக்கு முகமாக யிருந்து ஸ்தாபிக்‌ 
வேண்டும்‌. புழுதினால்‌ பள்ளத்தை நிறைத்தல்‌ வேண்டும்‌. மிகவும்‌ 
ல்க்ஷ்ணமாகவும்‌ கெட்டியாகவும்‌ கெட்டணை செய்ய வேண்டும்‌. 
அதன்மேற்‌ சபையையாவது கற்பித்தல்‌ வேண்டும்‌. அல்லது 


மேலான பிம்பத்தையாவது செய்து ஸ்தாபிக்க வேண்டும்‌. 


ப) மசிவமுதலான தேவர்கட்கும்‌ தேவிகட்கும்‌ துவசரத்திற்குத்‌ 
தென்பக்கத்தில்‌ தூணடியிலாவ து அவ்வாறே சத்திகளிலாவது பள்‌ 
எஞ்‌ செய்து கர்ப்பநியாசம்‌ ஸ்தாபிக்க வேண்டும்‌. $ 


ஹோமம்‌ செய்கிற தூணை யுடைத்தான ஸ்தம்பத்தில்‌ பாதா 
வரணம்‌ கூர்ச்சாவரணம்‌ என்னும்‌ ஸ்தான விசேஷத்தின்‌ அடியில்‌ 
அதைப்‌ பார்க்கிலும்‌ மிகவும்‌ மேடாகவும்‌ பள்ளமாகவும்‌ கர்ப்பநியா சம்‌ 
சம்பத்தை நாசம்‌ செய்யும்‌. அவ்வாறன்றி பிரமகர்ப்பத்தை பிரம 
ஸ்தானத்தில்‌ நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. சபை தண்ணிர்பந்தல்‌ 
மண்டபம்‌ இவைகளுக்கு, கர்ணசூத்திரத்தின்‌ பாதத்திலாவது பிர 
தக்ஷிணத்திலாவது இரட்டைத்தாண்களிலாவது துவாரத்திற்குத்‌ 
தெற்குப்‌ பாகத்திலாவ து கர்ப்பநியாசம்‌ செய்யலாம்‌. 


புத்திமானானவன்‌, நாட்டிய சபையிலாயின்‌ பத்தல்‌ முதலான 
பாகத்திற்கு முனையில்‌ கர்ப்பத்தை ஸ்தாபிக்க வேண்டும்‌, அல்லது 
அலங்கரிக்கப்பட்ட தூணடியிலாவ து கர்ப்பஸ்தாபனம்‌ செய்ய 
வேண்டும்‌. வீட்டின்‌ கர்ப்பத்திலும்‌ சபையின்‌ கர்ப்பத்திலும்‌ துவார 
ஸ்தம்பம்‌ விதிக்கப்படுகின்றது. சிரசின்‌ உருவம்‌ போன்ற பாகத்தில்‌ 
- அவைக்ட்ருக்‌ attend விதிக்கப்படுகின்றது. துலாபார. அபிஷேகத்‌ 


een OOO 


ot Gy ஈஹகலியி உடல? ககக 


திற்கால மண்டபமும்‌ அவ்வாறிருத்தல்‌ வேண்டும்‌. சகலமான மண்ட 
பங்கட்கும்‌ கர்ப்பஸ்தாபனம்‌ சொல்லப்படுகிறது. துவாரத்திற்குத்‌ 
தென்பக்கத்திலாவது இட து தூணிலாவது அவ்வாறன்றி முற்றத்திலா 
வது, முன்கூறப்பட்ட கர்ணசூத்திரத்தின்‌ பாகத்திலாவது, துவாரத்‌ 
திற்குத்‌ தென்பாக சந்தியிலாவது, மண்டப ஸ்தம்பத்தி னடியிலாவது 
முதலாவரணத்திலாவது நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. 


நாலிலொருபாகம்‌ அஸ்திவார மிடப்பட்ட உப்பரிகையிலோ 
வெனில்‌ வீட்டின்‌ கர்ப்பத்தின்பேரில்‌ விந்யசிக்க வேண்டும்‌. அதற்‌ 
கெதிராகக்‌ கட்டப்பட்ட உப்பரிகையிலோ வெனில்‌ ஆவரணத் தின்‌ 
மேல்‌ விந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. அந்தணர்கட்கு ஆவரணத்தின்‌ 
மேலும்‌, அரசர்கட்கு ஆம்பற்‌ புஷ்பத்தின்‌ மீதும்‌ வைசியர்கட்குப்‌ பூமி 
யின்‌ மீதும்‌ சூத்திரர்கட்குப்‌ பாதக்குறட்டின்‌ மீதும்‌ நியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. யாவருக்கும்‌ சமஸ்த காரிய சித்திக்காக பூமியிலும்‌ 
புஷ்பதந்தர்‌ பல்லாடர்‌ மகேந்திரர்‌ கிரகக்ஷதரிடத்தில்‌ வலது பாகத்‌ 
தில்‌ சுவரில்‌ நேத்ராசிருதியாக செய்த ரந்திரத்தில்‌ வடக்கு முதலான 
நான்கு கிரகங்களிலாவ து gargs பிரதக்ஷிணத்‌ தூணி னிசைப்பிலா 
வாது கர்ப்பநியாசம்‌ விதிக்கப்படுகின்ற து. 


பரிவார தேவதைகளின்‌ ஆலயங்கட்கும்‌ மூலஸ்தானத்தின்‌ 
கிருத்தியத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. சாலைகளின்‌ நான்கு மூலை 
களிலோ வெனின்‌ இஷ்டமான இடத்தில்‌ கிரகிக்கலாம்‌. மாலையைப்‌ 
போன்ற பிரகாரமாயின்‌ முதலாவரணத்திலாவது இரண்டாவ 
தாவரணத்தீலாவது இரட்டிப்பான மூலைத்‌ தூணில்‌ நியாசம்‌ - செய்ய 
வேண்டும்‌. வெளியே இருந்து புறம்பாக நான்கு பக்கத்திலும்‌ 
பார்த்து, இடது வலது பாகங்களை விகற்பித்து மாற்றி, அகத்திலும்‌ 
புறத்திலும்‌ முகத்தையுடையதான கர்ப்பத்தை வாஸ்துவின்‌ 
மத்தியில்‌ பிரயோகிக்க வேண்டும்‌. 


ஆலயத்திலும்‌ மண்டபத்திலும்‌ வெளிவருவ | 
திலும்‌, சமஸ்தமான கோபுரங்கட்கு ரகத்து Pan 
திலும்‌, ஸ்‌.வாதி யென்று பிரசித்தமான நாட்டிய ஸ்தானமில்லா 
சாலைகளின்‌ நெத்ராகிருதியாகச்‌ செய்யப்பட்ட S 
அதனோடு கூடின. ஸமஸ்த ஸ்தலத்திற்கும்‌ அடிப்பாகத்திலும்‌ கர்ப்ப 
ன்‌ ரால்‌ வேண்டும்‌. அவ்வாறன்றி நடுச்சுவரிலாவது 
துவார டது பாகத்திலாவ ட . 
வது செய்யக்‌ டும்‌: ad a சத்தி தட திலா 


கர்ப்பத்தின்‌ வாசத்திற்கு ஐந்து ஸ்தானங்கள்‌. அவை யாவை 
எனின்‌ ... சாலைகளிலும்‌ கிரகங்களிலும்‌ தடைபரவி கிணறு குளம்‌ 
முதலானவை. தரவு அணைக்கட்டு இவற்றிலும்‌, கர்ப்ப நியாசம்‌ 


| ௩.௯௨ காநிகா மெ வாவ ore) Deo 


செய்ய வேண்டுமாயின்‌ அதன்‌ வடபாகத்திலாவது அவ்வாறன்றி 
கிழக்குத்‌ திக்கிலா aig) விந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. 

வாஸ்து பூஜை ஹோமம்‌ இவை கர்ப்ப நியாசத்தில்‌ விதிக்கப்‌ 
படுகிற து. கோபுரமும்‌ பரிவாராலயமும்‌ மூலஸ்தான வாஸ்‌ துவிற்குப்‌ 
பரர்வையாக இருக்க வேண்டும்‌. மண்டபங்கட்கு முகம்‌ சுவரின்‌ 
விஸ்தாரத்தில்‌ எட்டிலோர்‌ பாகமும்‌, புறம்பான பாகத்தில்‌ நாலி 
லோர்பாகமும்‌ சமஸ்த சாத்திரத்திலும்‌ கூறப்பட்ட து. அன்னக்‌ 
மூன்றடி மத்தியில்‌ தள்ளி கிர்பத்தை நன்றாக நியாசம்‌ செய்ய 


| 

| வேண்டும்‌. | 
| முப்பத்தோராவது - கர்ப்பந்யாசவிதி படல சத்த்ரிகை 
| முற்றிற்று. 

| 


ண்‌ | நண்‌ 


வரலஹாஉ.நலியி? d 


| கம வகு விமொஷெண 217 OE). Vamany @ apovorly | 
| ஸஹ go விநா விவா 8-இலஹா..ந௦ P கா௱பெசு ॥ 
வாலலிஜாரி aif Bo தா SOON gid xo நஹி, 
SiO விலாமொ 2 Tran) OTTO) 997 By ஆ வாரமா ॥ 
பால லிஜாகி.ஹீ.௩௦ வா 52.) H5O வா ஹாவறெ௯ு | 
95. ஜாடி 
s-OHosn4 நஹ லெ 6. 08u-SOwe உ-௫௮வ-4யா8) யொ? ॥ 
ag. QeQuu aur காயாத வபால மர aso ழு? | 


மெய? ்‌ 
ees > Garo) anya! ௯ய-ாலா8 ஹஹா ॥ 


Bagazo e) 
Ta 29 Og ஹவஹஹெ.நீ வா மர | 
பூவா av2Que@La 8-லஹா-ந௦ வக, யெ ॥ 
வால ஹா.ரமோயெ-1ந மலஃமெஹா.தயா வவெசு | 
த-இடுலா மவிரமாலெ ந ஜி.திஜி- தி மணா 8.தா ॥ 


ொஷஞா vst Ovaranvy ண்ட வா ஹலாகரகி। 
வு pao-$ pj amr aso oP af p80, ய-4௬௨ அ UR ॥ 


க 


உாலஹாவ.ஈவிபிஉடல$ am. 


உதரஷ ய; Brag. TOG)UT -BBTO வூகீதி4 sly | 
லிஜாயாக8ஃ avva y-Fo ஹூஞாஹாயா8ள angar 8-Ser ॥ 
விதூாஷிஙிரஸொவெ._சஃ ஹூ அ; ஹீ.ந௦ து காாயெக | 
நவாஜ௩௦௦ ஷா) B21) ஜ௩லவிவய-4_நா ௯ i 


அயஜுலமாஜுஃல௦ யாவ தாலலிஐ௨ su வா wae | 
Sfp வ.ஐ.ச பாதா se #GavGuss ௧௦ 


8 லொஉயஹூ௦ ரெஷஃ Buy ab 58 யொஷாடி | 
வஹுயா rG) த அ லும்‌ வு 8 தா k 


வ வாஜ௩ல௦ வாவ) வில ஜல Sars நாச | 

அணை வூ Son G10 து வயா 8ா நரி அட | 

ஹகலெ awo கயா விலட வவ மிஷ்டி | 

93௨ Moor -t8rbo த ஜொஷ o Qaerovver 5.58 4 

ab ந8ஷ, roAa OLON நவதா5௦ தா Qura | 

கிஷ விமராலெ 6 வாஸ 8௦ வொ-88௦ Garg 4 

of Bo வாவ தர ய Hair Baily | 

Sp sr pauu bral afos ors? பெசு n ௧௫ 

லொஹொவடகஃடடஜெஸ-ாலலிஜஸெொட வீயீய ௪ | 

ainada ௨மாடுமெவ-3ர வடெடாஉுபாவிவடெல$ ॥ 

80-இகவ.ஹவடுக்ஷஷால ௨௫ ஈவாகிடுரெ? ॥ 

OUT ON Bre ayy aap ro SB Omo ஹூாஉரொக u 

ஹூ-ரர௦லெ வ ஜீணெஃ வ Aa. வ விகலாஜ.கெ | .: 

Qanr -prda கொஜஷெஷ உா௫ஹார_ந௦ so காரயெசு ட்‌ 

ஷாமெவ வாஉராஷவா..த வா Sy Gor Gas. | 

sp OY O Fag 86y ஆ SOO Gea ஹாவயெ $$ | 

பாலாலயாமெ,. க.க tayo. Bese eio அதா ௬டி உட்‌ ட 

-5580 வா; Spo வா. வரட௰ வாம ண வடு உ: ௨0 
50 


௩௯௪ காதிகாமறெ வ௫வ-லாெ. 


வகெஷகாமிலாஉா He 27259 கய 3ஒ) மாவியி Ve 
Daure anw? SET) உணிகா௨-௫ல0கா நித 1] 

8-௫ல ஹ8-4, ௦ யமாஅா௱௦ _தடுமெவ _ தற ணாயெ | 
தய -ாழு, 8 ஷ.வர.2௦ வா ஆயா உ$௦ா௯ரதி9-4.தா ॥ 
விஜ Frawo s விஹார afoo வாயெஃானு $I 5r | 
ஐஷகா Saw வதா வி? Spo ஷா எய்யா BJr 4 


ஈத pyr Oav B கத வாஉ&மபொலாகி xo நஹி | 
வாமெவ காயஃரஅலீராற வியி.நா வாகயாவணடி i 


ஸாலாலயொழெ SSmo 8ணவ௦ வது aly | 


உரமாஙமாஷ anA wahr கணவ ஹப ஹலு.5 ॥ ௨௫ 
Ww 


விஹாரஹுலஹய ௦௧௫௦ OT Boqnowlin so அவா | 

வக்‌ A guans ru 0 EG o வது 10 ௦ ஷூ.கா௱ணபடூ | 

go 28r@ranv8ris ego வி.கா.ராடுவஹ8மி தடி | 

யம வெகிகா௦ கயபா தவ து ர௦மமகொளு குழ ம 
வஹஜ-ல௦ sv darme nO Soy தா ஜு i 

வடம arsa Japo க௩ணா.மி O QUR ॥ 
கிமசாஹ- ஐ Sora, renh கொணெஷஸா மி ௧௨ யெ | 
மா நரம க யொூ-மெ வயா Bo வ] Sawer aly ॥ 
௯மவா வணுகஃணாமி ௧௯௦ வா arD ஹி 58 ட 
ணவவஷெ-கீரொ வாரொ.- ONT GUIS ௦ வகு QURI ௩௦ 
வரரா ஜிலி_ந8 உ வாவி உணா ௨௮௦ வாவயெ.-த -Ss pi 
2080W) வலா கய தவ க்ஷண awole ST ig ॥ 

REK LAN ௨ஹ_மஷெ, 5 லி ஹா ஜெண கெபிக$ | 

௩8 _தாடுயம மாமாுிஉ) ௨வ௦ஹாஉ 2 ஹரஉ௱உயெசகு ॥ 
வலய. ஹுலெஷ >, ஒக Duana A sly | 

ROAD தா ரமாபயெலிஐ௦ ஸஜெடெ நவ anurat] ॥ 


l 


l ௨வாலஹாவ.நவியிவட6? ௩௬௫ 

கிராஃ Qaya go வா வெடயா8ாவஹா Balg l 

வேல ©6098 oO) ay ந anasto வா ஹூரவபொக ü 

உறி_த3 கமா வெள லொகவாலாயிடு௨வ_காந | 

NaN T ஷ.ஹிரண; roya ஹஹ ஆறு ஹாவியா-மீகாற 
SU rag g லொஜயெ.த அ; ணவெஹஸூ8ூஐ 2 | 
வாஹுஹொ # 68 காயாக ஐராஹாடெ 8ணவெ2வி வா ॥ 
உய-4.மிகரண௦ கரகர வாஹு ஹொஹே aad) Br) 

ஜலா நீய Spo su ஹாநமஜொவரறி by Gane ॥ 

வ விஜ) லிஜெ. த os Oa ram அஜிதா வொ௫ iy 
BEDR வாபயெலதாறு ஹர௨யெந தா 8 த ॥ 

வதெொண வெஷ யெலிஐ௦ வா8கெவெ.ந Qaublas | 
'மமாவி.விவெஃசிகா8யெ, கஷெ gyrru ss 4 

-§ 908 26) @)@ UT க்கப்‌ வவர 


; e eure | 
ுய_௩௦ ௬௦, பெற TIEN ௨8-ஃஜாடெெொ நு ௧ Bras i #0 


ஷவ-£டு-காஉ ஷாய ௦ ஹெ ஹஷா.ஜேலவாவகெ? | 
anato sparano asri Ganra y Sot 
Pap) oRvT_ pedara s உ௱ஷ.8ரலாவில-௫ஷி.த5 | 

5 keJ 
ரமுக௯வலுமர வொவீஷரருகவஹெ-கீயக3 8 


வணாஜலஷ்ணொவெடத ஹல க].அவிம, ஹு | 


ழ்‌ த்து ener tral த்தப்ப மடம்‌ i 
ap OE) ஸமாயபெலிஜ௦ வ கராகிறஸ$டயொ8-வடு | 
௬) ௨-4) ஹரஉயெ டெ Fa ORITO OE» erasure ॥ 


பல்‌ a பட்‌ oN OOT ௯௮-4 
ஹயா _தடி | 
வண -தீஷீரயககு ஹாவியா ௦ avagy ahg ௪௫ 


௬ andar oe உவ லாடும்‌. 


ம்பிவ "v0 20 5 Can any 8-Ous செளெ so வ8_ணா | 
aD- fo வா9.-5₹ avr at» an-O ுகாகிவிஈ மி arly a 


vianes, o By Sane Tear கெவடெவ௦ anerudarly | 

க்ஷ ஸி ௦0.தலொவெ_௧௦ வ-இஜயெறு 8-008 த ॥ 
வெ ஹஜெ, ண abo sr £0) 64-5 நீடி 
8௯௩௫௦ வமாக விஜ ew உர een ie bo 
RASE வடா நஷள உளணாயெ.4ரஉகவ-டுறி.சாறு ॥ 
ஷி ஆரசிவி ஹசொவெ தாறு Clank? வாய தாறு u 


உஜாகிஷு ௧ QAQ ஹாவயெெறிகொ.285 | 
௯.ஈஷாகிபமிவண; ஜாற ஹஹூ8 AAS வ-டெஷ- Di ௫௦ 


விஷ ட்ட வ்‌ அ லயம்‌ பத்‌ 
ante ௨0௯ | 
வறிவா௱வடா - Bag o7 கொவவெடி) உறி B ஸெகசு ' 


மாய. கய wanes y sr வெஃவி.த$ா5. | 
ஹவஊகொவா anaiQare. roro QOR ஹஹகிஸ்ி ஹி_த8 [] 


_கஉமலாவெ கூஜா தாஐா ஜவா 8-0 திபவெ ஹஹ | 
ஹஸகெொஜா_தஹு மெகொ வா8கெவொ யஜு yoo ॥ 
9 
சுவொ௱ஹா8வெஃஹு ௯1௦௮-86 arnvragany 86 | 
8 
aolag. T-FTavanan o வா $200 வா த௨ய- ௬௯ ॥ 


குஷஹெொ._தாரம_த௦ வாவி ஐவெ& டுவெகிக ஹிஓயெ | 
8-.கி-ஃயாராஉ$லாலெ து ஜெயிகஹவ-8£ வொ u QË 
BD TWIT LTH) GO வவ-?8.மிகாயெ.4த8ா ௨௯ | 
வாகிராமாகஷலபிலாமம உ௨௨௦ஸ௱வடள _தமா ॥ 


யே-டுகாக 4வரமாரம0 andus ஹட சீதி-6_தா? | 


'உலரமாஜ- வயா ௦ வ. ஷஹூெ-ஷாகிய8-௮; த. ॥ 


ஞூவாய-4௦ வ-டிஜயெ.ச சூ og 


வாலஹாவ ஈலியிஉட6 | É dast 
andlgr® ஷலா கீிலெஹெ-ா8௦ வஊசாவரெ௪ு | 
ஹஹ உவா 59.10 வா rosa -Smo து வார 
arOerttana Jo _த_த$ கயா அளஷ.௰ஷ.ந 8-௫_த? | 
ஸிவொ உரமாம தா 2பெடுஷா௦ Pepe apron! ௧௨ யெ ॥ 
விலிக்ஷ£ூ amgau A 8-இலாய to avda வா | 
உண ஹா _தி௦ 5.58 கய. வளஷ.3 ஜெ. 8-௫ _த$ 1 
1சூ-த.சகா£கிகாற ஆவடி, 8-௫ூ_தி-18-௫.கீராரா.. ௨௮ | 
ava dro லிஜெ sr விந வஹஷாவாலாஹு ஹொ8பெசு ॥ 
௨-௫ண-ாஊ-._தி௦ தலா T DOU Ry உமி, o வ 8900௨: | 
சுவ கிவஸெ Serg ஷுஸாடு தா $8 2000.90 a0 ॥ 


andeola 5.56) 2 ஹஹ Pe PN யஜெக | 


avoas Dey Qas லா மீறு கண$ஜஹெண வால-ஃயஙெஜ ॥ 


avon y 5) aaa மு உ agro உறியள யஜெக i 
oi Mea tran. Jo தடெதா கா 865 r rau any GOA y 
வாயழி- ST BY BO) OSS வ ஹு ஹொ8௦ anBy ௧8௨௯ | 
௬௯வொளெண (5௦ ஹுகூா ஐயா) ௨-றி.க்க்ஷ்பெ ॥ ௬௫ 
e Harr anv do தத கய £செறிகொ 

8 OHO Glaiavaw | 
Vasy dA i 
RIAT aem haso வா 29.0 nar Buyer லவெக i 
அ, மாணா வொ._த8ா ஷவொகதா கூப8 ஆய ௧௨௩ a 
Novar AOL வலெ, £ மாணா வொ-ஃகெ cane | 
உரரலாடெமகலா po தா 8-0 அி-்பாறகஉக்ஷிணா n 


'அஉய-௦ ச, BAJ o வெலிகா நா BP அட | 


லெ - -5220 pag மண்டிய ட மவ்த்‌ i 


air a Í சுயிக$ | aro, wS சப ஜொகனுகக. 


கூறு காதிகா மெ விவா. 
சூவாயஃஹ; வதய ரர ING) த ஒக்ஷிணா 8_தா 
8௨ஹ-ஜு.க...?-நா௨உி9காவ-௫வ.1௦ லிஐ ஹா ந8ராலெ௫ i ௭௦ 
உ aoran மாய.நாஜிஜ பால ஹா..5௨ உரவெறயெத | 
ஹாவயெ.கீ0௦8மெ 5% ஸவெ8 க 8-08 rv a6) ॥ 
8௯ யிவசவா I Oru ஹரூய௦ 865 8௩ வாற | 
8 200 805-4 ஹூ நாவஹாஷெ அவெ anag uR ॥ 
mg ௨௬ ஐ ஈலிமிவெடுஷெ மீத ரத ஹூரயா sly | 
o ag Qaragan runas br நாலனஜடெ யக ॥ 

5 பஜ d SrO -Bro UDANE | 


ROR: 
வூ syropraavað sro OSIRE eruo As ॥ 
zJ 


T WTB» ஸ்ரிரஹா யரகா யாவூஉகநிணடி | 
கரகா மலம] நெ வெவ ஹாவயெகஸணிலொவஙி ர எட 
Ganbo sV யெ.த ஆ arOQa tras Mu) Gr ஹஹ | 

sD BANY வவி ஆரணி பொ 885 ஹ dry Oana ॥ 
sa, கிமி BONEN rano லிஜெ sv வில்‌ QUR | 
மாவா ஹூஉ௱ாமரிவ௦ . 5 Sy deyraas as Dona ॥ 

U0 STS go aver ge rl Pero vdan வாறு ! 
விணிகாயாஃ ஹெ go saas Sp any ஹள$)கெ o 


வ௦ஹாவ) grossa 16 ஈஹொெயெலிஐ௦ 2) உ$கொடி i 


0g, SOG. TOIT OQ By ௨30௦. a@a triage அவெ ॥ i 


சுவ-ஃபொண௦ ஹூ; ௮-1), இரக்க யஃகத$ா ஹூ | 
வரிவாரஸ ooS gr h ஹஹஹா Bago வி.நஸெகு ர ௮௦ 
ஹூநவ-ந௦ காரயெடெதாபயெ$ e452 Oe gu ஊவிஉ-:0௨௪ 
80 syr gardens வரல்‌ ஸாஹாடெ2வி காஈயெக | i 
சுபெிஷா8வி ஜெவா-நா௦ ஸவாஓஹா Bany Bawu T l 
QeasverBo வ ஹூஃஃஉி) ௦ Stuhr வாணறொண ast நா ட: 


உாஹாவ.5லியிவடல è ௩.௯௯ 
நயடமொ.ீல நடி Dar Aago பய-கo அயா i 
HNO வவ௦ஹ௨)_௩௦ ater ஹொ வ ஹாவ.நாலகடூ ॥ 
யா 68m 0 வூ BST BAGO Hvavwsrsass | 
8 £9) Paes, Aa rar O) VG) Cerrar ஹூாஉொக ட 
amt _5-S78 7 By 8ுஜிஷ ௦ விமொஷ.8 Hoe. asi ஹி | 
வி.தீயெ ஷாவ.நாஹ-$ஹ௩ வாவ பாள 8 மீரா? ॥ 
BAVA Dar V, லெ அ oD ukan ஹணிலொவரி a 
awowo அம ஹாஉ) os OGatrasMuI6r கெயிகாயிவ3$ ॥ 
8-ல்‌ Pgo து anoa De) prune) oe.» ஹஃவிஷா ஹஹ | 
ஷண) 0௨௨௨௨ வெ1௦௦ ௯_த-4ர ௯8..1விலக்ஷண? 4 
ஹஊக்வ F/T BT ல) lura Syrg அாடிமாவகட | 
பெொஷனரெநவீக] 5 வா நஹ்்ஹாவயா8$ ஊடி ॥ 


2 விஜாவ; 555-7 கெயிகெ ஹடுெவ -S | 
விஜாஜெவ௦ ஹூரவாஹு ௧௩௦௨8 யெ) வெக ௩3 i 


பவ்ய o n ead 6 cnn Sia வ 


aforðgafo ஹூாவாஹு வய-ந$ா Buy Oe 5) anes | 
520.0, ஹணில௦ கரகா O57 22 BB veo BAUR ச 
ஹகொஜூஸஹலாடி ஜபா அிபொஷெ-கா௦ ராது | | 
8-௮ asrin. விவா நஜா..நா௦ 2) உமமா௦மம_த3 u 
தயவை ட வாவி 8-4) 5) ௩கிறு 8, வறு l 
ஹஹஹ o வா அய வா மக8ஷெொ.கா௦ 2 SE வார 
ஹவ்‌ ஹுசவா சதல து கூணஹொ௫ூ8௦ ஹாவ்‌ | ; 
arQ Arvo ஈவிவ-௫வெ.-ரர கெ ஹுற.மாகிஷி ॥ 


Q8aprderanQ@aQ@uva HIA வயசாகி adi | 
தாஹுயாரெகயாஹு s அர வூ கில சாவக n 


ar- 1 யாவ$ வாட மமாபகடி i 


#00. காரிகா.ம98 aia toro 


வ.சு வ.க காய-8மவானெ வாவறெ௯ | 
வ 
oOo tran Jo 50.60 ஒவா -கலெவெ anabo 


anteirtQuan aA 


சலா. நிரடி Aae ro து ஹாவயெச anar—82 6) G)®@ 8 hey 

ane®@r bro -Sx வவெ.-ஷா௦ E ௦ வாணிக ॥ 
Seruro தா ௧௩௦ெ amr aSQ@o வா Quag: கா8யெ | 

வரிவாரெவி வெ any ரவ 0௦௦௨௦ கூர, Quru 


௬.௫) gao an8 r Bro ஹாசுவ-௫வெ-ணெவ ஹூோஹி_த5 y 


கி, Jo வாலலாவ_ந 
ஓதி காசிகாவெ) Sanr sS, கியாவாகெ Da 
` ௦ ௦ 
வியி.நஃா8 3 Aig 8 ouo- 58° உட௦ ॥ 
ஸஞொகு = ௬௭3 அடரெரா௯௦ .. உக௮கத்‌ 
௨ 
l சிவமயம்‌. 
பாலஸ்தாபனவிதி படல சந்த்ரிகை. 
பிறகு பாலஸ்தாபனனாலயத்தின்‌ இலக்கணத்தை விசேஷமாக 
கூறப்போகின்‌ றேன்‌. . 
= பாலஸ்தாபன பலன்‌. 
sour ர்‌ ம்‌ தாப ம லஸ்தாபனத்தைச்‌ 
வித்வானானவர்‌ பாலஸ்தாபனமன்றி மூலஸ்தாபனத்‌: 
er பால்லிங்க முதலியவை குறைவுபடுமாயின்‌ மூல 


1 (அவ்விடத்தில்‌ மூர்த்தி யிராவாம்‌). 
கம்‌ லியவை கிடையா து (அவ்‌ , ri). 
pe வர்த்திக்குத்‌ தொடக்கத்திலும்‌ வேறு விஷயத்திலும்‌ இந்தப்‌ 


பிரிவு வேறுவிதமாகும்‌. 'அதாவது-பாலலிங்க முதலானவை பில்லா" 


மலாவது அதோடு கூடினதாகவா வ து.செய்யலாம்‌. as 
ன . பாலஸ்தாபன லிடம்‌. . 


திற்‌ ல்‌ ji | -வடீக்கிலரவது 
லஸ்தானத்திற்கு ஈசான்ய , பரகத்திலா வ து .வடக்கிலால 
கிழக்கு தெற்கிலரீவ து ஆக்நேய திக்கிலாவது இஷ்டமான ண்ட 
வது குருவானவர்‌ பாலஸ்தாபனாலயத்தை இர்மாணம்‌ (Ge ப்ய 
வண்டும்‌. த 


es eee ees 


வாாலஹாவ நவியிவட_ல 3 HOR 


அளவு. 

ஒன்பது தண்டப்‌ பிரமாணத்தை. நீக்கிப்‌. “பெரிதான யிடை 
வெளி யுடைய கிரகத்தை இவ்வாறு செய்ய வேண்டும்‌. மூன்று 
நான்கு ஐந்து ஆறு ஹஸ்தங்களாலாவ து ஏழு ஹஸ்தத்தினாலாவது 
பாலஸ்தாபன ஆலயத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. அல்லாவிடின்‌ 
மூலஸ்கானத்திற்கு இருமுழப்பிரமாணத்திலாவது செய்யலாம்‌. பிறகு 
கர்ப்பக்கிரகத்தைப்‌ பார்க்கிலும்‌ பாதியாவது அவ்வா றேயாவ து 
பாலஸ்தானம்‌ இருக்க வேண்டும்‌. சுவரோ வெனில்‌ மூலாலய 
பாகத்தின்‌ விசாலத்தினால்‌ இரண்டு பங்காவது மூன்று பங்காவது 
சம்மதிக்கப்பட்ட து. 

l அக்ரமண்டப அளவை, 


கர்ப்பகிரகத்திற்கு மிகுதியான பாகம்‌ மண்டபமாகவாவ து 
சபையைப்‌ .போன்றாவது ஆகும்‌, . அதற்கு கர்ப்பக்கிரகத்தின்‌ பாதி 
கால்‌ அரைக்கால்‌ :பரகத்தை யுடையதாகிய அளவு யாதோ அது 
உத்தமம்‌, மத்திமம்‌, அதமமாகும்‌. அது நந்தமான மென்று கூறப்‌ 
பட்டது, ; : ட 


பாலலிங்கப்‌. பிரமாணம்‌; 


்‌ பாலாலய லிங்கத்தின்‌ விசாலமானது மிகவும்‌” வுருட்சியாக 
இருக்க வேண்டும்‌. அகல நிகளம்‌ சமமாகச்‌ சம்மதிக்கப்பட்ட து; 
சித்திரப்பட சர்ப்பத்தையுடைய சிரசுடன்‌ கூடினதாகவும்‌ சூத்திர 
மில்லாததாகவும்‌ செய்ய வேண்டும்‌. ஒன்பது. அங்குல .. முதல்‌ 
இரண்டிரண்‌ டங்குலமாக விருத்தி செய்து முப்பத்து மூன்று 
அங்குலம்‌ எவ்வளவேர அவ்வளவு பரலலிங்கமாக ஆகும்‌. : 


அந்த லிங்கத்தை மூன்று நான்கு பாகத்தி னளவினாற்‌ 
பீடத்திற்‌ பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. அடியும்‌ Ay ah சமமாயிருத்‌ 
தல்‌ சிறந்தது, குறைவுபட்ட து மத்திமம்‌. இடைவெளி யுள்ள து 
அதமம்‌, எட்டுப்‌ பாகமாகப்‌ பகுக்கின்‌ ஒன்பதாவது பாகம்‌ லிங்கத்தி 
னுயரமாகச்‌ சம்மதிக்க ப்பட்ட து. 


பாலப்‌ பிரதிமைகட்கு ஏழங்குலம்‌ முதல்‌ இரண்டிரண்டங்குல 
மாக ஒன்பது பாகம்‌ அளவு கூறப்பட்டது. சகளத்திற்‌ சகளத்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌. நிஷ்களத்தில்‌ திஷ்களத்தைச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. லிங்கபேரகமோ வென்னில்‌ மூலயிம்பத்தின்‌' பாதியளவில்‌ 
நாலிலொரு பாகத்தாற்‌ சிறந்தது. எட்டில்‌: ஓர்‌ பாகம்‌ மத்திம 
மாகும்‌. ஒன்பது அளவைப்‌ பிரமாணத்தையுடையது அதமமாகும்‌. 


த நிஷ்கள லிங்கத்திற்கு ஆசனமானது .விசாலத்தினால்‌ உத்தம 
மாக ஆகும்‌. நாலிலோர்‌ பரகம்‌ மத்திமமாகும்‌. ஒன்பதள வுள்ளது 
51 


௪0௨ காரிகா 08 arD Me 


அதமமாகும்‌. லிங்கத்தி னளவு . வசமாகவாவது பீடத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. ; 


லிங்கமியற்றத்தக்க வஸ்‌ துக்கள்‌. 


உலோகம்‌ கல்‌ மரம்‌ இவற்றால்‌ பாலலிங்கத்தின்‌ பேரமான து . 
விதிக்கப்படுகின்றது, பால்‌ மரங்களாலும்‌ பலாச மரங்களாலும்‌, ஆல்‌ : 


அத்தி அரசுகளாலும்‌, இலுப்பை பலா கல்லால்களாலும்‌, ஆச்சா 
சந்தனம்‌ -கருங்காலிகளாலு*, தேவதாரு. பவழமல்லிகைகளாலும்‌ 
லிங்கபேரத்தை. செய்ய வேண்டும்‌. 
பாலஸ்தாபன காலம்‌. 
ஜீர்ணித்த sra த்தில்‌, மேல்தளத்தில்‌ வேலை ஆரம்பித்தாலும்‌, 
உடைந்தாலும்‌, கட்டடந்தளர்ந்தாலும்‌, பிளவு முதலான தோஷங்‌ 
களுண்டானாலும்‌ - பாலஸ்தாபனத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 
புத்திமான்‌ லிங்கபேரங்கட்கு அசைவுநேரிட்ட பன்னிரண்டு 
வருஷத்திற்‌ குள்ளாகவே பாலஸ்தாபனம்‌ செய்தல்‌ வேண்டும்‌: 
அதற்குமேல்‌ வேறுஸ்பானம்‌ இஷ்டமாக ஸம்மதிக்கப்படவில்லை: 
அவ்விடத்திலேயே ஸ்தாபிக்க வேண்டும்‌. 
அக்ரமண்டப விபரம்‌, 
பாலாலயத்தின்‌ முன்பாக: நாற்கோண மண்டபம்‌ செய்யத்‌ 
தக்கது. அந்த முன்மண்டபம்‌ பாலஸ்தாபனாலயத்திற்குச்‌ சமமாக 
வாவது முக்காற்பாகமாவது அதிற்பாதியாவது செய்யத்தக்க து. ` 


வெந்த செங்கல்‌ கருங்கல்‌ முதலானவற்றால்‌ . விதிப்படி. 


கெட்டணை செய்ய வேண்டும்‌. விசாலத்திற்குச்‌ சரியான . உயரத்‌ 
தினாற்‌ சம்பூரணமானதாயும்‌ தண்டிகை திரையோடு கூடின தாயும்‌ 
செய்ய வேண்டும்‌. 


பீடலக்ஷணமும்‌ பாலலிங்க பேதமும்‌. | 
மூலாலயத்தினும்‌ பாலாலயத்தினும்‌ துவாரம்‌ எவ்விதமோ 
அவ்வாறாவ் து, நாற்கோணமாகவாவது, : எண்கோணமாகவாவது 
பீடத்தின்‌ உருவமானது மூன்றுவிதமாகச்‌ சம்மதிக்கப்பட்ட து. 
லிங்கத்தின்‌ நீளவிசாலத்திற்‌ பீடமானது பாதி யுயரம்‌ சம்மதிக்கப்‌ 
பட்டது. நன்றாக வெந்த செங்கல்லினாலும்‌ சுண்ணாம்பினாலும்‌ 
மண்ணினாலும்‌ லிங்கம்‌ ஆகும்‌. 
பாலஸ்தாபனத்திற்குச்‌ செய்யத்‌ தக்வை, 


ரத்னமிடுதல்‌ செய்யக்கூடாது. அஷ்டபந்தன்‌ முதலானது 
வேண்டுவதில்லை. ஆகையாற்‌ .புத்திமானானவன்‌ ழு 
விதியிலுல்‌ அங்குரார்ப்பணம்‌ செய்ய வேண்டும்‌, - 


வர்ல்ஷாவ நலியி உடல்‌ f HOR 


. பாலாலயத்தின்‌ முன்பாக நாற்சதுரமன மண்டபம்‌ செய்யத்‌ 
2663. பத்துமுழமாவது எட்டு முழமாவது எழுமுழமாவது மண்‌. 
Lub செய்யத்தக்கது, விசாலமான தூண்களோடு கூடினதாயும்‌, 
சூரிய ஸ்தம்பத்தோடு கூடினதாயும்‌, மூன்று வரிசைகளோடு நாற்‌ 
ச.துரமாயும்‌ தோரணங்களோடும்‌ 'தர்ப்பமாலைகளோடுங்‌. கூடினதர்‌ 
யும்‌, மேற்கட்டி முதலானவற்றோடு கூடினதாயும்‌ மண்டபம்‌: த்க்‌ 
வேண்டும்‌. 


- வேதிகையை தடுப்பாகத்தில்‌ அதில்‌ prais முயரம்‌ 


- எட்டு அங்குலம்‌ விசாலம்‌ நான்கு அங்குலம்‌ உயரமுமாகும்‌. அந்த 


வேதிகைக்கு எட்டுத்‌ திக்குகளிலும்‌ குண்டங்களைச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. திக்குகளில்‌ gr He துரங்களாயும்‌ மூலைகளில்‌ தாமரைப்‌ புஷ்பங்‌ 
கள்‌ போலும்‌ செய்ய வேண்டும்‌. வடகிழக்கு கிழக்குத்‌ திக்குகளின்‌ 
நடுவில்‌ விருத்தகுண்டம்‌ பிரதானம்‌ ஆகும்‌. 


அவ்வாறன்றி ஐந்து குண்டங்களையாவது: செய்ய: வேண்டும்‌. 
அல்லது ஒன்றாவது கிழக்குத்‌ திக்கில்‌ இருக்க வேண்டும்‌. மண்ட்பத்‌ 
திற்கு வடக்குப்‌ பாரிசத்தில்‌ ஸ்நானத்திற்காகப்‌ பள்ளம்‌ செய்ய 
வண்டும்‌. பிறகு சிற்பியை நீக்கி அதன்பிறகு“ புண்யாகவாசனம்‌ 
செய்ய வேண்டும்‌. ஜலத்தின்‌ மத்தியில்‌ ஸமஸ்த: வனை அதோடு 
கூடின வேதிகையைச்‌ செய்ய வேண்டும்‌. 


ஆசிரியர்‌ அஸ்திர மந்திரத்தை யுச்சரித்‌ து பஞ்சகவ்யத்தினால்‌ 
லிங்கத்தை அபிஷேகஞ்‌ செய்து, சுத்த ஜலத்தாலும்‌ சந்தன aps 
லானவற்றுலும்‌ ஸ்நானம்‌ செய்வித்து இருதய மந்திரத்தினால்‌ பூஜிக்க 
வேண்டும்‌. தொங்குகிற கூர்ச்சத்தோடு கூடியதாக இர்ண்டு: வஸ்‌ 
திரத்தாற்‌ சுற்றி லிங்கத்தை ஜலத்தில்‌ :தர்ப்பையின்‌ பேரில்‌ சத்யோ 
ஜாத மந்திரத்தால்‌ சயனிப்பிக்க வேண்டும்‌. மூன்று இரண்டு: அல்‌ 
லது ஒரிரவாவது அல்லது நான்‌ யாமமாவது வைத்து, விசேஷ 
மான்‌ Versa 15 SD vd Mope aT dnai செய்விக்க வேண்டும்‌, 


நான்கு பக்கத்திலும்‌ ட A T E தேவதையாக 
வுடைய கலசங்களை வஸ்திரத்தோடும்‌ பொன்னோடும்‌ சூத்திரத்‌ 
தோடும்‌ மாவிலை முதலான மேல்மறைப்போடும்‌ கூடினதாகச்‌ செய்‌ 
விக்க வேண்டும்‌. பிராமணர்களை, நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அந்த 
மண்டபத்திற்‌ போஜனம்‌ செய்விக்க வேண்டும்‌. பிறகு தேவாலயத்‌ 
திலாவது மண்டபத்திலாவது வாஸ்து ஹோமத்தைச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. ஹோம௫ுண்டத்‌ தக்நியால்‌ பர்யக்நிகரணம்‌ செய்து ஜலத்‌ 


திலிருந்து லிங்கத்தை யெடுத்து, ஸ்நானத்திற்காக வெட்டப்பட்ட 


பள்ளத்தின்‌மேல்‌ வைக்க வேண்டும்‌. வஸ்திரத்தைக்‌, களை ந்து 


POE காதிகாமடு8 வ-இவ-ஃலாெ. 


லிங்கத்தில்‌ முன்போற்‌ சுத்தியைச்‌ செய்ய வேண்டும்‌. புத்திமான்‌ 
இரு தய மந்திரத்தினால்‌ ரக்ஷாபந்தனம்‌ செய்ய வேண்டும்‌. ஆசாரி 
யர்‌ வாமதேவ மந்திரத்தை யுச்சரித்து வஸ்திரத்தினால்‌ லிங்கத்தைச்‌ 
சுற்ற வேண்டும்‌. வேதிகையின்‌ பேரில்‌ எட்டுமரக்கால்‌ நெல்லுகளா 
லும்‌ அமுதுகளாலும்‌ (அரிசி) எள்ளுகளாலும்‌, தர்ப்பங்களாலும்‌ 
புஷ்பங்களாலும்‌ பரிஸ்தரணம்‌ செய்ய வேண்டும்‌. நடுவிற்‌ கிருஷ்ணா 
ஜன (மான்தோல்‌) முதலானவற்றால்‌ முறையாகச்‌ சயனத்தைச்‌ செய்‌ 
விக்க வேண்டும்‌. 


ஸமஸ்த வாத்தியத்தோடும்‌ Ge bbe மங்கள வாசகத்‌ 
தோடும்‌ ஸமஸ்த லக்ஷ்ணத்தோடும்‌ சிஷ்யரோடு கூடினவராயுமுள்ள 
ஆதிசைவர்‌, திவ்விய சந்தனத்தினாற்‌ பூசப்பட்ட அவயவங்களை 
யுடையவராயும்‌, புஷ்பமாலைகளால்‌ அலங்கரிக்கப்பட்டவராயும்‌, 
வெளுத்த வஸ்திரத்தையுடையவராயும்‌, கிரீடத்தோடு கூடினவரா 
யும்‌, வெளுத்த வஸ்திரத்தின்‌ மேல்‌ உத்தரீய முடையவராயும்‌, ஐந்த 
வயவங்களிற்‌ பூஷணங்களேரடு கூடியவராயும்‌, . சகளீகரணம்‌ 
செய்யப்பட்ட சரீரத்தை யுடையவராயும்‌ இவ்விதமான லக்ஷணங் 
களுடன்‌ கூடினவரான ஆசாரியர்‌ வடக்கு முகத்தை யுடையவராய்‌ 
வேதிகையின்‌ மேல்‌ இருதயமந்திரத்தினால்‌ கந்தமுதலான உபசாரங்‌ 
களரல்‌ லிங்கத்தைப்‌ பூஜித்துக்‌ கிழக்கு க்ப்‌ பக்கத்து 
சயனிப்பிக்க வேண்டும்‌. 


சிவகும்ப வர்த்தனிகும்ப ஸ்தாபனம்‌. - 


நூலினாற்‌ சுற்றப்பட்டதாயும்‌ பஞ்சரத்தினத்தோடும்‌ கூடின 
தாயும்‌ இரண்டு . மரக்கால்‌ ஜலத்தினால்‌ நிறைக்கப்பட்டதாயும்‌ 
கூர்ச்சத்தோடு கூடினதாயும்‌ ஆச்சானத்தோடும்‌ வஸ்திரத்தோடுங்‌ 
கூடினதாயுமுள்ள சிவகும்பத்தைக்‌ கவசமந்திரத்தினால்‌. அதன்‌ சிரசில்‌ 
தியாசம்‌ செய்ய வேண்டும்‌. நூல்‌ முதலானவற்றோடு கூடியிருக்கும்‌ 
படி வர்த்தனீ கலசத்தை யிடது பாகத்தில்‌ ஸ்தாபித்து,  சிவகும்பத்‌ 
தில்‌ சிவமந்திரத்தை நியாசம்‌ செய்து, தேவதேவராகிய சதாசிவ 
மூர்த்தியை தியானித்து முப்பத்தெட்டுகலைகளுடன்‌ மூலமந்திரத்தால்‌ 
பூஜிக்க வேண்டும்‌. வர்த்தனீயை மனோன்மனியாகத்‌ தியானித்து, 


அதன்‌ மந்திரத்தாற்‌ பூஜித்து பதும முத்திரையும்‌ லிங்க முத்திரை 


ல தே oa Oe: 
அஷ்ட திக்குப்‌ பாலகர்‌ கலசஸ்தாபனம்‌. 


நூல்‌. முதலானவற்றோடு கூடினதாயும்‌- ஒரு மரக்கால்‌ paw 
னால்‌ Gekeguticgent பொன்னுளியோ௫.. கூடினதாயுமுள்ள 


த 


a வால்ஸாவ_நலியி௨ட ல? P ௪௦௫ 


எட்டுக்‌ குடங்களை நான்கு பக்கத்திலும்‌ கிழக்கு முதலான வ்‌ 
முறையாக உத்தமாசிரியர்‌ ஸ்தாபிக்க வேண்டும்‌. 


வெகும்ப நியாசம்‌. 


.. அநந்தர்‌ முதற்‌ சிகண்டி யீறாயுள்ள உருத்திரர்களைத்‌ தத்தம்‌ 
மந்திரங்களாற்‌ குடங்களிற்‌ சந்தனம்‌ புஷ்பம்‌ முதலியவற்றால்‌ விந்‌ 
யாசம்‌ செய்து நைவேத்தியம்‌ வரையில்‌ இருதய மந்திரத்தாற்‌ 
பூஜிக்க வேண்டும்‌. எட்டுப்‌ பரிவார கலசங்களை யுபவேதிகையின்‌ 
மேல்‌ வைக்க வேண்டும்‌. சமஸ்காரிகளான வேதமுணர்ந்த பிரா 
மணர்கள்‌ ருக்கு முதலான அத்தியயநத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. ஓர்‌ 
வேதத்தையாவது சமஸ்த வேதங்களையாவது தத்தந்‌ திக்குகளி 
லிருந்தவராய்ப்‌ படிக்க வேண்டும்‌. அவர்‌ கிடைக்காவிடிற்‌ சத்தியோ 
ஜாத முதலானவற்றை மூர்த்தியதிபதிகளுடன்‌ ஜபிக்க வேண்டும்‌. 

சத்தியோஜாதம்‌ ருக்வேத மெனவும்‌, வாமதேவம்‌ யஜுர்வேத 


மெனவும்‌, அகோரம்‌ சாமவேத மெனவும்‌, தத்புருஷம்‌ sinter 
வேதமேனவும்‌ ஸ்மரிக்கப்பட்ட து. 


ஐபசங்க்‌கயை, . 


ஆயிரத்தெட்டுச்‌ சங்க்கியையாவ து அதிற்‌ பாதியாவது அதிற்‌ 


பாதியாவது நூற்றெட்டாவது வைதிக கார்ய சித்திக்காக ஜபித்தல்‌ 


வேண்டும்‌. -ருக்விக்குகள்‌ கிடைக்காவிடின்‌ அகபா சமஸ்‌ 
தத்தையுஞ்‌ செய்ய Leo. > 


அக்கி காரியம்‌. 


aip ஆதான முதலான ane bea eal அக்நி 4 கா ae 
திற்‌ கூறினபடிச்‌. செய்ய வேண்டும்‌. அவ்வாறே அத்தி. 
இலுப்பை. எருக்கு பலாசம்‌ - இந்த. சமித்‌ துக்கள்‌ ப்ப Ce 
பலாசமோ வென்றால்‌ சமஸ்தங்களுக்குள்‌ முக்கியமான சமித்தாகக்‌ 
கூறப்பட்டது. சமித்து நெய்‌ அவிசு பொரிகளாலும்‌ எள்ளுகளாலும்‌ 
ஹோமத்தைச்‌ செய்ய 'வேண்டும்‌.' ஆயிரமாவது அதிற்‌ பாதியாவது 
நூற்றெட்டாவது ஹோமம்‌ செய்து பிறகு வெளஷட்‌ முடிவாக மூல 
மந்திரத்தினால்‌ பூர்ணாகுதியைச்‌ செய்ய வேண்டும்‌. இதரமானவை 
கட்குத்‌ திக்குகளில்‌ சிவமந்திரத்தினின்றும்‌ பத்திலோர்‌ . பங்குப்‌ 
பஞ்சப்பிரம மந்திரங்களை. ஜபிக்க வேண்டும்‌. -விதிக்குகளில்‌ இருத 
யாதி மந்திரங்களை மூலமந்திரத்திற்‌ .. பாதியாவது சமமாகவாவது 
ஜபிக்க, -வேண்டும்‌: பிறகு வெளஷட்‌ முடிவாக - re 
பூர்ணாகுதியைச்‌ செய்ய வேண்டும்‌. f i 


ல்௦ள்‌ காதிகா oO8 a Oator@s. 


பாலாலய லிங்கத்தில்‌ ஆன்மதத்‌ துவ முதலானவை நியாசம்‌ 
செய்து சமஸ்தமான மூர்த்தியையும்‌ மூர்த்தீச்வரரையும்‌  விந்யாசம்‌ 
செய்து அக்தியில்‌ ஆவாகித்து ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 
பிறகு பூரணாகுதியைக்‌ கொடுக்க வேண்டும்‌. இராத்திரியை 
யும்‌ மங்களங்களாகவே யடைவிப்பிக்க வேண்டும்‌. மறுநாளிற்‌ 
புத்திமானான ஆசிரியர்‌ pts தியதிபதிகளுடன்‌ நன்றாக 
ஸ்நானம்‌ செய்யப்பட்டவராயும்‌ சகளீ கரணம்‌ செய்யப்பட்ட 
தேகத்தை யுடையவராயும்‌, துவாரம்‌ துவாராதிபதிகளையும்‌ 
பூஜிக்க வேண்டும்‌. தேவ கும்பம்‌ அக்நிகளையும்‌ பூஜித்துக்‌ 
குண்டத்தை அஸ்திரமந்திரத்தினாற்‌ பூஜிக்க வேண்டும்‌. ஸ்ருக்கு 
ஸ்ருவம்‌ இவைகளால்‌. ஸம்ஸ்காரம்‌ செய்து பிரம்மா முதலானவர்‌ 
களைப்‌ பரிதியிற்‌ பூஜிக்க வேண்டும்‌. பிறகு பூரணாகுதியைக்‌ 
கொடுத்து மந்திரங்ககா யாவாகித்துத்‌ திருப்தி செய்ய வேண்டும்‌. 
பிராயச்சித்த ரூபமான' அஸ்திர மந்திரத்தினால்‌ ஹோமத்தை நன்றாகச்‌ 
செய்ய வேண்டும்‌. அகோரமந்திரத்தினாற்‌ பாவத்தைப்‌ போக்கு 
வதற்காக ஜயாதிகளால்‌ நூறு ஹோமம்‌ செய்து பிறகு ஆசிரியர்‌ 
மூர்த்தியதிபதிகளாகிய ருத்விக்குகளுடன்‌ கூட பூர்ணாகுதியைச்‌ 


செய்ய வேண்டும்‌. 
ஆசாரிய தக்ஷிணை, 


அவ்விடத்தில்‌ வஸ்‌ திரம்‌ பொன்மோதிரங்களால்‌ ஆசாரி 
யரைப்‌ பூஜிக்க வேண்டும்‌. அதம பக்ஷம்‌ ஐந்து வராகன்‌, மத்திம 
பக்ஷம்‌ அதற்கு இரட்டிப்பு ஆகும்‌. உத்தம பக்ஷம்‌ அதற்கு மூன்று 
பங்கு கூறப்பட்டது. அதமபக்ஷம்‌ மூன்று பாகம்‌ செய்வது. . மத்திம 
கற்பத்தில்‌ இரட்டிப்பு. உத்தம பக்ஷத்தில்‌ மூன்று பங்கு ஆகும்‌. 

ருத்விக்குகள்‌ தக்ஷிணை பத்துபங்கில்‌ ஓர்‌ பங்கு ஆகும்‌. மந்‌ 
திரம்‌ ஜபிப்பவர்கட்கு. அதிற்பாதி. . வைதிகர்கட்கு அதற்குச்‌ சமம்‌. 
சோதிடரிடத்தில்‌ அதற்குச்‌ சமமா ௧ அறியத்தக்கது. வாஸ்து 
ஹோமம்‌ செய்தவர்கட்கு, இரட்டிப்பு. « ஆசாரியரின்‌. நாலிலோர்‌ 
பாகத்தாற்‌ சிற்பிக்குத்‌ தக்ஷிணை சம்மதிக்கப்பட்ட து. 


ஸ்தாபன கால முதலியன, 


l முகூர்த்த நாழிகைக்கு. முன்பாகவே லிங்கஸ்தாபனத்தை 
ஆரம்பிக்க வேண்டும்‌. . சயனத்திலிருந்து சிவலிங்கத்தை யெடுத்து 
பாலாலயத்தை பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. பீடத்தின்‌: மத்தியில்‌ சிவ 
மந்திரத்தை உச்சரித்‌ தக்கொண்டு ஸ்தாபிக்க வேண்டும்‌. திரியம்பக 
மந்திரத்தால்‌ மந்திரித்து, இருதய மந்திரத்தை உச்சரித்‌ தக்கொண்டு 
முகூர்த்த லக்னம்‌ வந்ததர.யின்‌ ஆசாரியருக்கு அறிவிப்பிக்க வேண்‌ 


டும்‌. சங்கு பேரிகை சத்தங்களோடும்‌. பாட்டு நாட்டியங்களோடும்‌ 


வால்ஹாவ நவியிடட ௨38 FOR, 


கூடின தாயும்‌, பிரமகோஷத்தோடு கூடினதரயும்‌, அனேக பக்த 
ஜனங்களோடும்‌ குடை கொடிச்சிலை மேற்கட்டுகளுடனும்‌ தூப தீபங்‌ 
களுடனும்‌ 'நிறைந்ததாயும்‌, வர்த்தனிகலசத்தின்‌ பெருக்குகளுடன்‌ 
கூடின தாயும்‌, மங்களகரமான முளைகளாற்‌ சோபிக்கப்பட்டதாயும்‌.. 
கும்பங்களை யெடுத்துச்‌ சிரசினில்‌ வைத்து ஆலயத்தைப்‌ பிர 
தக்ஷிணம்‌ செய்து கர்ப்பாலயத்தில்‌ மேடையின்மேல்‌ ஸ்தாபிக்க 
வேண்டும்‌. அவ்விடத்தில்‌ முன்‌ கூறப்பட்ட விதியுடன்‌ 
ஆசனத்தைக்‌ கற்பிக்க வேண்டும்‌. சிரசில்‌ பவித்திரங்களைச்‌ ' சாற்றி 
நேத்திர மந்திரத்தை விந்யாசம்‌ செய்ய வேண்டும்‌. இலிங்கத்தில்‌ 
முப்பத்தெட்டு கலா தியாசத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. அவ்விடத்திற்‌ 
சதாசிவத்தைத்‌ தியானித்து வித்யா தேகத்தினாற்‌ பூஜிக்க வேண்டும்‌. 
கும்பத்திலிருந்து பீஜத்தை யெடுத்து, லிங்கத்தின்‌ சிரசிற்‌ சிவத்தை 
ஸ்மரித்‌ துக்கொண்டு பிண்டிகையில்‌ பீஜத்தை நியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. சக்தியை லிங்கத்திற்கு வடக்கில்‌ நியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌. வர்த்தனீ கலசத்தின்‌ ஜலத்தினால்‌ ஸ்நானம்‌ செய்வித்து, 
அந்தப்‌ பீடத்தில்‌ லிங்கத்தையும்‌ பீடிகையையும்‌ அஷ்ட வித்யே 
சுரரையும்‌ கிழக்கு முதலான திக்குகளில்‌ வித்யசிக்க வேண்டும்‌. 
அர்ச்சனாவிதியிற்‌ கூறப்பட்டபடி பூஜித்து மற்றவைகளையும்‌ யுக்தி 
யாற்‌ செய்ய வேண்டும்‌. e i ம்க்‌ a 


பரிவார தேவர்களின்‌ பீஜங்களைத்‌ தத்தம்‌ ஸ்தாபனங்களில்‌ 
விந்யசிக்க வேண்டும்‌. ஜலங்களால்‌ ஸ்நபனத்தைச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. விசேஷமாகிய அவிசைக்‌ கொடுக்க வேண்டும்‌. பாலஸ்தா 
பனத்திலும்‌ நித்தியோத்ஸவ முதலான. சமஸ்த கிருத்தியங்களைச்‌ 
செய்ய வேண்டும்‌. - 


மற்றத்‌ தேவர்கட்குப்‌ பாலஸ்தானத்தின்‌ நிச்சயத்தையும்‌ 
பேரத்தின்‌ அளவையும்‌ தனக்கிரமம்‌ முதலானதையும்‌ துவாரத்தின்‌ 


- வழியாகச்‌ செய்ய வேண்டும்‌. நயநொன்‌ மீலநத்தையும்‌, பஞ்‌ சகவ்‌ 


வியாபிஷேகத்தையும்‌, அவ்வாறே சயநத்தையும்‌, கும்பஸ்தாபனத்‌ 
தையும்‌, பூஜை ஹோமங்களையும்‌, ஸ்தாபன முதலானதையும்‌, 
தியான. மாத்திரத்தையும்‌, நித்தியார்ச்சனத்தினில்‌ திர்மலங்களரன 
புஷ்ப முதலானவற்றையும்‌ அவ்வத்‌ தேவர்களின்‌ பிரதிஷ்டையிற்‌ 
கூறப்பட்ட மார்க்கத்தினாற்‌ செய்ய வேண்டும்‌. 


ஓ முனீச்வரர்களே ! இவ்வாறு சாமான்னியமாக உத்தேசிக்கப்‌ 
பட்டது. இனி விசேஷம்‌ சிறிது உண்டு. இரண்டாவது தினத்திற்‌ 
பூர்வதினத்தின்‌ ராத்திரியில்‌ ஸ்தா பிக்கக்‌ கூடுமான து, அவ்விடத்‌ 
தில்‌ மூலாலயத்தின்‌ முன்பாக முன்போல்‌ ஸ்தண்டிலத்தின்‌ மேற்‌ 
கும்பத்தை ஸ்தாபித்து, ஆசாரியரா தியர்‌ முன்கூறப்பட்ட விதியால்‌ 
மூலலிங்கத்தைச்‌ சந்தன முதலான்வற்றால்‌ அவிசுடன்‌ பூஜித்‌ துத்‌ 


wos காநிகாமஜெ வாவ-லாமெ. 


தேவதேவர்க்கு ஈசனாகிய பரமசிவனை நமஸ்கரித்து, “Qi வருஷ 
மாரம்பித்து எவ்வளவு காலம்‌ பன்னிரண்டு வருஷமாகுமோ. அவற்‌ 
றின்‌ மத்திய காலத்தில்‌ நான்‌. மறுபடியும்‌ நூதனமாகச்‌ செய்து 
ஸ்தாபிக்கிறேன்‌””  என்றிவ்வாறு கிருத்தியத்தில்‌ வித்துவானான 
கர்த்தாவானவர்‌ -தேசிகரோடு லிஞ்ஞாபனம்‌ செய்து, லிங்கத்திலி 
ருந்து தெய்வத்தை யாவாகித்து கும்பத்தின்‌ மத்தியில்‌ குருவானவர்‌ 
நியாசம்‌ செய்ய வேண்டும்‌. பீடத்திலிருந்து தேவியை யாவாகித்து 
வர்த்தனி கலசத்தின்‌ ம்த்தியத்தில்‌ நியசிக்க. 


அக்நிகாரியம்‌, 


அதன்‌ முன்பாக மேடை செய்து முன்போல்‌ அக்நி முகத்தை 
யடைவிப்பிக்க வேண்டும்‌. வித்வானான வன்‌ ஸமித்து நெய்‌ அன்னம்‌ 


பொரிகளாலும்‌ எள்ளுகளாலும்‌ மூலமந்திரத்தினால்‌ நூற்றெட்டும்‌,. 


அதிற்பத்திலோர்‌ பாகத்தினால்‌ Buss SoS தினாலும்‌ ஹோமம்செய்‌ 
யவேண்டும்‌. மூன்று முறை தேனில்‌ நனைத்த அறுகம்‌ புற்களால்‌ 
மிருத்தியுஞ்ஜய மந்திரத்தை யுச்சரித்துக்கொண்டு ஆயிரமாவது 
அதிற்பாதியாவ து நூற்றெட்டாவது இவ்வாறு ஹோமம்‌ செய்த, 
அதன்‌ முடிவில்‌ க்ஷண£ஹோமத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 

சூரியர்‌ முதலான வாரங்களாலும்‌ அசுவினி முதலான நக்ஷத்‌ 
திரங்களாலும்‌ மேஷம்‌ முதலான மாதங்களாலும்‌ பிரதமை முதலான 
திதிகளாலும்‌ ஓமம்‌ செய்ய வேண்டும்‌. இவ்வாறு ஒர்‌ முறை ஹோமம்‌ 
செய்து, லோபமுற்ற ஒவ்வொர்‌ வருஷத்திற்கும்‌ ஹோமம்‌ செய்ய 
வேண்டும்‌. அவ்வாறன்றி லோபமுற்ற ஒவ்வொரு வருஷந்தோருமா 
வது செய்யத்தக்கது. அவ்வாறன்றி முடிவிலாவது செய்ய வேண்‌ 


டும்‌. பிறகு பூரணாகுதியைக்‌ கொடுத்து தேவரிடத்தில்‌ ஸமஸ்தத்‌ 


தையும்‌. சமர்ப்பிக்க வேண்டும்‌. 

கும்பங்களை யெடுத்து வேதிகையில்‌ ஸமஸ்த மங்களங்களோடு 
ஸ்தாபிக்க வேண்டும்‌.  ஸமஸ்தமான சகளமூர்த்திகட்கும்‌ பாலபிம்பம்‌ 
இவ்வர்று:செய்யத்தக்கது. பிரதிமையிலும்‌ கும்பத்திலும்‌ பீடத்திலும்‌ 
சிலாமங்த்திலும்‌ பரிவாரத்திலும்‌ இவ்வாறு பாலபிம்பத்தைக்‌ கற்பிக்க 
வேண்டும்‌. பிறகு மற்ற :ஸமஸ்தத்தையும்‌ அதற்குச்‌ சமர்னமாகச்‌ 
செய்க. முன்‌ கூறிய : மார்க்கத்தால்‌ நிர்மலசித்தராய்ச்‌ செய்ய 
வேண்டும்‌. va 

மூப்பத்திரண்டாவது - பாலஸ்தாபனவிதி படல சந்த்ரிகை 


.¢ a 
எரா Re 


Bagg a. ஸ்லிம்‌ ad ae 


D, reyyan E raa | 
Ly rergBro த விநாஸ நிராஜ்‌ o வ BOS | l 
Beer காலவறீக்ஷா ஹா ஜி.கீய௦ Gpr ட oe 
அதீ Darf apr ஷசி ஷஹூவெமமாம-1பலிலச$ ட்ட 
adare? வணதொ ௮-௫ட8ஷ.ஷ்‌? sag tau 82a A ௪ ioo 
ரரஉஙஹுஹாவ.8௦ உமாஉஷ 85 ang ham l 
barwO ga ranr உமமதொ Qz srad ॥ 
ANO EEN OE E S 2e grans? | 
வாஉரமெொ pated 5) ரஹஹூ.கா Azaar ப 
வாஉமானெ Ser § 610 ej Oarrogpebesrrly i 
_தஉஜெ o-Oan vi emro gu Arape oT Sl a @ 
50.6 © Os Ser vanyr@eao வயா ஹீாவரொக |. 
Y,J ano sor & UG) GT aro _ஹூ£உ8ராவாஸ நிண-ய$ ॥ 
Dato Qaro வூ.கிஷாவட, உணா கியூ.னிவொயெகு | 
8-ஒலவாலாயொகெ.5 வியி.நாலய B oe 08 ॥ ri 


Ogartro ஹா.5_நஈஷாணாஉகஈ௰.1ரவரலாவியா.௩_த8 | 


உஅரஷெ Buy OS ஹீடெந ஜெவவெரர தயா Bsh ॥ 


உ.தரஷெகெவவெரர வாக. யதி அதா நா? | i 
ab 6 wra gso யத. ஹ்‌8௦ Carr 2 509-80 ai 6) ss i 


வ௱.து.5ல-%௦ 50 வாடவெ-ாகத்‌ க, பணெவ ஹூாஉரெொக | 


| 7898610 மர anr§ bro தாலிகா நா விமெொஷத$ட ~ ௧௦ 


sex ares வூவக்ஷ£ாி வூவெமா௦ த ஹா நஸெ | - 
௯௦.5; ஷா8 வி “வஹா நா யஜதாநவூவெரர.நடி ek 
ஷா. ஹு8 நடுஸா உ௱ஹாற PLUMES உரலவ].காத ,...... 


பட்ட வலப்‌ ஹ்வெஃபைஹாரவய தாறு. i 


௪௧௦ காதிகாமெ வவ லாமெ.. 

2, rer BREE DBS தாறு செவா Ayerra Igar y | 

Qag Carp. ry சகூஜாலு Quo r S amg வயிர நாறு ॥ 

கயீ-கமிவ மால ரரி ஓராறு கொஷவதஜி-நாறு | 

உ.அரஷ 682.80 அ நாஹஷா_நவராயணாற u 

விஷா.-நா an-Ou மிழி; gorgo QDU ggr | 

ஈாஷ மா8ள மொஅஸாெ anal, ssa © tS 0 ॥ ௧௫ 
wu 


விடா ௬௨௦௦ ௨-௫ 5208 ஹவாஜ? உர வா 8 am | 
9-௫௮௨கொமொ Sale) sao தா 8910) Sy 8820 ॥ 
ஸ்ரிலாஊள வா sgr வறு UO VO *யொஉ கவ வகி | 


வாக nal oada மரஹொவகாணாமி Ga | 


ஹீணாசாவாண௦ யா வஹு மா௦ வ ono Bly | 
f ச 
e A வ விவெஜெ BEY" ஜாலி கொ ரவ u 


en rap Iara yr Bafo ஷர கணடிகாலெ Se ஹொடிகடி 
௬௦ ஷஷாசிஷ காலெ து ae re கெவூயா மிரா u 
ஸமொஷ.௦ anabo ov ஹார. ana targus நிவ | 
நாஹிகாற விமா நாறு ௪ E Orry Opar joor உமி. காறு s 
பாவ ஹஸ்‌ ஷஹாரவ௨ ர ஹாதிவ: ப தாறு ட 
வஜ-யெ$உர ராஐ விவாற நரவஹஓா.நக8 ணி l 
உண hEn wo வராம உ௩௱ஷர_த; ௩0 ஜிடெெ | 
ஹஹிவாவ வயத QUAQUE வ SU TAGIN D QUT IG) ॥ 
வ_தவி-4௦00_திகாஐு Lyry வூடி, OUD Foes காந வாந | 
கலெ, ௧௯௦ LU வாவி Suo வா ஹஹிவெமயெ௫ n 


ஹாஉயெல urasta Dary வஇவொடூ] சாநவி | 
உ.தீஉர வரய கால ஜெவா.மிவ.ஹி:தா2: query 


அ, rb Janel By randa 02 HES 


உ௱ட-கஷா௦ து 24 QaeuaZa5 argu ve aoe)» 

3 Qanra Qur | 
ககவாட8 நாவ ரஹ உ தவலிலொஜ.நட ॥ ௨௫ 
-V jano omi S அவ விவலாஃ உ௨8ாஉ௱ாச -| 


ஹராகி_தாசஷி ae ஹெ ஹெ மெஙெ 
மிவெருயெக a 


டெெவிசெ 8ாநுஷெ லாமெ மெஹெ உ-௫௮-4௦ 
BQ anaes |. 
ugr ET Bus DY க்ஷ ராறாள வா sfam b 


மரஹணைவக-டிடாடிள ராவாஹு ௮ 8 ont BQan | 
௧௦.௩௮ நவ வூசாரறொெண அதா கிவெமுயெகு ॥- 


ரெவாலயாஒள கெவெம௦ கெவீ௦ avg anbar | 
சும்வா கெவலா௦ ஜெவீ௦ கெவெம௦ வாம: விடி u 


i செவாத oO saD rgo வெரயெ._௧-௫வ- 187 ம-1.௧3 + 


ாஜா._ந௦ சாலிகாஉள a வூயா.ந8 ஹிஷீய டூ o | ௩௦ 


வூயா £8ஷிஹஸுயாண 88£ தழாகி.விராவுர கடி | 


| கரவ. 4ணவ-௫வ-%௦ வா |ஹி_த௦ வா நிவெரமயெக ॥ 


மரஹ8ணவக- டாள்‌ ஸப்ாலாஹு ௨ anr நஹ | 


6 ரஹணாரில_துவண று சாமெஃணாடெ வெறாபெகு ॥ 


மகி காரிகாவெ, 8ஹஸா_தஜெ, கி wrens. Lre OF am 
Sf ரஸ வியி5-39 சூயஹ்‌2ரு288 உடல ॥ 
: .ணொக௦ > ma Aa) OMT aso - ௨௨௧௩3 


— P — 


உ 


i சிவ்மயம்‌. 
இராமக்கரக pineal படல சந்திரிகை. 


_ கிராம daarna iha huren. அதன்‌ pae முது 
லான து கூறப்படுகின்ற து. 


ொம்க்ரெஹ்‌ லிந்யாஸ விபரம்‌, 


முதலில்‌ காலபரீக்ஷை யாகும்‌. இரண்டாவது தேசங்களின்‌. 
நிர்ணயம்‌. மூன்றாவது பூமிபரீக்ஷை யாகும்‌. பிறகு நான்காவது 
பிரவேசிப்பதற்காகப்‌ பலி கொடுத்தல்‌. பிறகு ஐந்‌. தாவது: பூமியைக்‌ 
கைக்‌ கொள்ளுதல்‌. ஆறாவது உழவு செய்தல்‌ 'கூறப்படுகிற ge பிறகு 
ஏழாவது சங்குஸ்தாபனம்‌. எட்டாவது பதநிர்ணயமாகும்‌, ஒன்ப 
தாவது சூத்திர. விந்யா சம்‌. பத்தாவது தேவதாப்லியாகும்‌. - பதினோ 
ராவது வீடு தெரு முதலானவற்றின்‌ பேதமாக உதகரிக்கப்பட்டது. 
பன்னிரண்டாவது கர்ப்பவியாந்சம்‌. பிறகு தேவர்கள்‌ ஸ்தானம்‌ பன்‌ 
னிரண்டாவதின்‌- முடிவில்‌. பிராமணர்‌ முதலானவர்களின்‌ சங்க்யை. 
பிறகு பிரவேசம்‌. அதன்‌ முடிவில்‌ பிராமணர்களின்‌ பார்வையாக 
உதகரிக்கப்பட்ட து. பிறகு pei பிரிவாக ்‌ ஆகும்‌: இவ்வாறதித்‌ தி 
செய்ய வேண்டும்‌. 


கிரகங்களின்‌ ஆரம்பத்திற்கு முன்பு தேவர்களீன்‌ 
நிர்ணயமானது இவ்வாறிருக்க வேண்டும்‌. முன்னம்‌ தேவர்களை 
ஸ்தாபித்து பிற்கு பிராமணர்களை பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. மூல 
ஸ்தானத்தின்‌ பாலாலயத்திற்காகக்‌ கூறப்பட்ட்‌ விதியால்‌ தேவர்கட்கு 
ஆலய நிர்ணயமாகும்‌. மாநூடர்க்கு சாலையின்‌ விதானமாகச்‌ செய்ய 
வேண்டும்‌ 2 3. உ ரல்‌ வடர உடபட ப அனில்‌ a T 

` உத்தமமாதி பக்ஷம்‌, 

உத்தம பக்ஷத்திலும்‌ மத்திம பக்ஷத்திலும்‌ அதம பக்ஷத்திலும்‌ 
தேவர்களின்‌ கிரகம்‌ அவ்வாறே சம்மதிக்கப்பட்ட து. உத்தம பக்ஷத்‌ 
தில்‌ தேவகிரகமாகும்‌. அதமமாயின்‌ அப்போது மானுடர்க்கு 
ஆகும்‌. அதம பாவமாவது மத்திம பக்ஷமாவ து உத்தம பக்ஷமாவது 


முயற்சியுடன்‌ செய்ய வேண்டும்‌, இந்தச்‌ சமஸ்தத்தையும்‌ முன்‌ 
கூறப்பட்ட கிரமத்தாற்‌ செய்ய வேண்டும்‌. 


ரச 


8 மர்ஹவி-£ ரஸஹலியிவடல8 Poli. 
பிரவேச. விதி. 


கிராம முதலானவைகட்கும்‌, ம்ப போன்ற கிரக முத 
லானவைகட்கும்‌, விசேஷமான மண்டப முதலானவைகட்கும்‌, மற்ற 
வஸ்துகட்கும்‌ யஜமானனுடைய பிரவேசத்தையும்‌, சமையற்‌ செய்யு 
மிடத்திற்‌ பிரவேசத்தையும்‌ கூறப்போகின்றேன்‌. 


எப்பொழுதும்‌ - நல்லமனதை யுடையவர்களாயும்‌, அடக்க 
முள்ளவர்களாயும்‌, தயையோடு கூடினவர்களாயும்‌, உறுதியான 
விரத முடையவர்களாயும்‌, மனைவி: புத்திரர்களோடு கூடினவர்‌ 
களாயும்‌, சமஸ்த. சந்நாஹங்களுடன்‌ :கூடினவர்களாயும்‌ கிராமங்‌ 
கட்கு அநுகூலமான நக்ஷத்திர சக்கரத்தை யுடையவர்களா 
யும்‌, தேவர்‌ அக்நி குரு இவர்களைப்‌ பூஜிப்பவர்களாயும்‌, வேத 
வேதாங்கங்களின்‌ தத்துவத்தை யுணர்ந்தவர்களாயும்‌, வேதாத்திய 
யனம்‌ செய்தவர்களாயும்‌, பிரியமான பார்வை யுள்ள வர்களாயும்‌, 
ஆகம சாஸ்திரத்தைப்‌ படித்தவர்களாயும்‌,. தரித்திர தோஷத்தால்‌ 
வர்ஜ்ஜிக்கப்பட்டவர்களாயும்‌, உயர்ந்த காரியத்தில்‌ பிரீ தியுள்ளவர்‌ 
களாயும்‌. .அநுஷ்டானத்தில்‌ ஊக்கமுள்ளவர்களாயுமுள்ள அந்தணர்‌ 
களை அழைத்து நிச்சயித்து, அப்போது பத்தங்கத்தை லேகனம்‌ 
(யெழுதச்‌) செய்ய வேண்டும்‌. அவ்விடத்தில்‌ இராஜ்யம்‌, கிராமம்‌, 
கோத்திரம்‌, சூத்திரம்‌, அவர்களுக்கு இட து வலது பக்கத்திலிருக்கிற 
மச்சியை முதலான அடையாளம்‌, வித்தியை, குலம்‌, தந்தையின்‌ 
நாமதேயம்‌, நிர்மலமான சரீரம்‌ இந்தப்‌ பத்தும்‌ சம்மதிக்கப்பட்ட து. 


லாதி ஸ்தாபனம்‌. 
மூலஸ்தான கர்ப்பக்கிரகத்தில்‌ நிர்மாணம்‌. செய்யப்பட்ட சிலை 


முதலானதிலும்‌ தாமிரபாத்திரத்திலும்‌ இவ்வாறு எழுதி, அப்போது 
த்க்‌ தட அ வஸ்‌ அவை கொடுக்க வேண்டும்‌. 


தானம்‌. 


அந்தணர்களின்‌ . பொருட்டு பூமி லிய்வ்த்ல்த்ில்‌ aris 
திற்குச்‌ சாதனமான திரவியங்களையும்‌, ஸ்திரீகட்கு ஆபரணத்தையும்‌ 
வஸ்திரத்தையும்‌ தானியத்தையும்‌, 'பாலுள்ளதாகிய பசுவையும்‌, 
தாசீதாசரையும்‌ சிரத்தையோடு கூடினவராய்‌ அரசன்‌ கொடுக்க 
வேண்டும்‌. புண்ணிய காலத்தில்‌ பிராமணர்கட்கு பூமியை உதகத்‌ 
தோடு கொடுக்க வேண்டும்‌. மற்றவர்கட்கு இஷ்டமான . காலத்தில்‌ 
சாதாரணமான வாக்கினால்‌ தத்தஞ்‌ செய்து கொடுக்க்க்கூடும்‌. மற்ற 


 சமஸ்தமும்‌ - ஸமஸ்த.-: :; வாஸ்‌ துவின்‌. - PINUZ டப சாமானிய்‌ 
மெனக்‌ கூறப்பட்ட து, oe: 5 F 


னத்‌ காரிகா SOB வாம்வலாறெ. 


தானத்தில்‌ நீக்கவேண்டுவோர்‌. 
நிரீச்வரவாதி, கோள்சொல்லுகிறவர்‌, குரூரமானவர்‌, தேவர்‌ 
அக்நி குரு இவர்களை நிந்திப்பவர்‌,. பலாத்காரமாக அபகரிக்கப்பட்ட 
பிரமசொத்தை யுடையவர்‌, ராஜத்துரோகத்தோடு கூடினவர்‌ இவ்‌ 
வாரான அந்தணர்களை அந்த தானக்கிருத்தியத்தில்‌ வர்ஜிக்க 
வேண்டும்‌. . 
உத்தமமாதி பிராமணப்‌ பிரவெசமும்‌ வாஸ்து பூஜையும்‌. 
l பூர்ணகும்பத்தையும்‌ தீபங்களையும்‌ முன்னிட்டுக்கொண்டு 


சுபமான தினத்தில்‌ வேதவாக்கியத்தின்‌ ஆசீர்வாதத்தோடு, முன்‌ . 


கூறினவ ரல்லாதவரான பிராமணர்களை பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. 
முப்பத்தாறு சங்க்கியை யுடையவர்‌ உத்தமபக்ஷமான வராயும்‌, இரு 
பத்துநான்கு சங்க்கியை யுடையவர்‌ மத்திமபக்ஷமானவராயும்‌, அதம 
பக்ஷத்தில்‌ ஒன்று இரண்டு மூன்றும்‌ ஸ்தாபிக்க வேண்டும்‌. முன்‌ 
கூறப்பட்டவராயும்‌ மணைவி புத்திரர்களோடு கூடினவராயும்‌ அவ்‌ 
வாறே சிவபூசை சிவாக்கிநியோடு கூடினவர்களாயுமுள்ள அந்தணர்‌ 
களை முன்போல்‌ ஸ்தாபிக்க வேண்டும்‌. இவற்றின்‌ பிரவேசத்தில்‌ 
வாஸ்‌.துவை நன்றாகப்‌ பூஜித்து ஹோமம்‌ செய்ய வேண்டும்‌. 


துன்பத்தைத்‌ தருமிடம்‌. 
கதவில்லாத வீடு மறைப்பில்லாத இடம்‌, கொடுக்கப்படாத 
பலியைச்‌ சாப்பிடுதல்‌ முதலிய கிரஹத்தில்‌, பிரிதீயுடன்‌ பிரவேசித்‌ 
தால்‌ ஆபத்திற்கு இடம்‌. இவற்றை நீக்க வேண்டும்‌, . 
விசேஷ :பிரவேச விது, 


தன்‌ சக்திக்குத்‌ தக்கபடி அந்தணர்களைத்‌ தம்தம்‌ வீட்டில்‌ பிர 
வேசிக்கச்‌ செய்ய வேண்டும்‌. தேவர்கள்‌ மானுடர்களின்‌ .பாகமாகிய 
வீட்டில்‌ முன்பாகப்‌ பிரவேசிக்கச்‌ 'செய்ய வேண்டும்‌. யஜமானனுக்கு 
அநுகூலமான ஜன்ம நக்ஷத்திரத்திலாவது ராசியிலாவது அந்த 
வாஸ்துவை ஸ்தாபிக்க வேண்டும்‌, வீடு மண்டபம்‌ மலையினுச்சி 
முதலானவற்றில்‌, சாலைகளில்‌ பாகசாலையில்‌ இந்த முறையினாலேயே 
அதன்‌ யஜமானனைப்‌ பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. Br 
தேவாலய முதலானவற்றில்‌ பரமசிவத்தையும்‌, சுப்ரமணிய 
ரோடு கூடின . பார்வதியையும்‌ அவ்வாறன்றி கேவலம்‌ தேவியையா 
வது பரமசிவத்தையாவது, பார்வதி பரமேசுரர்கட்கு “அவயவமாகிய 
கிரக: முதலானவற்றில்‌ ஸ்தாபிக்க. அல்லது மண்ட.பத்திலாவது 
கிழக்கு மார்க்கமாக ஸ்தாபிக்க வேண்டும்‌. l 
> மாளிகை முதலானவற்றில்‌ ராஜாவை முதற்‌ பட்டஸ்திரீயுடன்‌ 
கூடவும்‌, பிரதானமான மந்திரியுடனும்‌, மற்ற மந்திரி முதலானவர்‌ 


arguir ஹிவியிவ டல 3 ௬௧௫ 


களுடனும்‌, சூழப்பட்டவராகவும்‌, அங்குரார்ப்பணத்தோடு கூடின 
தாகவாவது அஃதில்லாமலாவது பிரவேசிப்பிக்க வேண்டும்‌. வீடு 
மண்டபம்‌ கூடம்‌ முதலானவற்றின்‌ பிரவேசத்திலும்‌, 'சாலைகளிலும்‌ 
பாகசாலையிலும்‌ பிராமணர்‌ முதலான நான்கு வர்ணங்களையும்‌ இந்த 
மார்க்கத்தால்‌ பிர வேசிப்பிக்க வேண்டும்‌. 


முப்பத்துமூன்றாவது - கிராமக்கிரஹ விந்யாசவிதி 
i படல சந்த்ரிகை முற்றிற்று. 


— BE க்‌ 


வாஹுமரா ஹிவியி£ u 


வாஹுமமா ஷிவியிஃ வக்ஷெ, V BrE Bro vorera | 
வாஹு௫௨:1ு9.ந௦ 518 ஹவ-கொஷவி.நாமர ய a 


ஜீணெ-ாலூாரொ .5வீகாரொ Goole லெடெ கடெயெவ ar) 


வாய ழிஜலஹஃயாயெ நரவவொராரசிபாயகெ ர்‌ 


உஒக்ிணாவ௱ வாள வ வாம 9.0.02 5205 அ | 

by நா HCO Sr ban) droum u 
வாகா௱வறிவாடு ௨0௨ ஜெவ.காடயகல, QE | 

ugêr Eren AQL ஹீ நலக்ூஷணவாஹுகெ ர 

அக ம ௫0; அயா boas. er AADA அமவ 
2 i - இர 
சூலிவாரக]பச கொஷெ. ஹாயிதாரீ லெ ௨ வ ॥ ௫ 
2609-5 மித வ ஹவ-தகொஷாவ _நாஉதயெ | 

வா ஹ௫வேமர8_ந௦ காயாத வவ விவக்ஷண்‌? a 


வாரி வாவி விரூாஹாகடிவிவகி-0 ச l 


RAR mnv மரஹெவாலபயெஷ வ 4 


anere டத. வ ஸவஹாவெ கிவியெ வொ.த8ரரிகெ | 


வாயமி.8௦ விமொஷெண @ sp 8ரணதிடி௰ POUR ॥ 


௪௧௬ காநிகாமெ ௨:-௫.வ-4.லாடு ம. 


ததா மற? க]. sor Buda eis வய? i 

: Q 
சுஹ.தாலுூ ஹுவாஹொலடா௦ ஹபாகஷொ தாயக i 

ay [=] 

வாஹஜசெவ_தாஹவ-ால ீஜாஜொ br ots: = 
௨-ூஜஐயிகவா வியா. ந ear 5515) தமெவ வ 1 ௧௦ 
வாஹு8மெ; ஹவா ernst oir yale) வா 8 caves | 
உஓ.39£லாகி ஜிய-மகதா௦ ஊஹவ-பா௦கா ஹயா தாடி ॥ 
வார raw rig காஷயா௦ உக்ஷிணெ வொ-ஃரொவி வா | 


நடும்‌; உணா ண Qarko பணம்‌ பல்‌ வம்‌, i 


தஹரவிஷாக ஸு ஆண வாமி NEO QUR , 
வ gros lar ரா வணுவிய ஞு வா ॥ 


ஷட்‌ கி லமஓ௦மகெயாவி agr oror eh | 
சுஷாஹஷகவ2௦ வாவி anD வ.ம-ல௨௦ தா வா ! 


வஊடு-கஷ 5.) 6 யொம$ஃ வி.)ஹெலாஹுவி- 82 ந 

ராலி விஷணில௦ ajar paea கெ3 2, கடு 
ust த்‌ தத 

ரயாகத௦ வாவெடயெவ an8 sg © 


ans 
ட auj@5O6) Sar diaures வர 


gone அ அர ஹஹா 
ஹால்யெட ca உஜெணா rey 
ஹூவஷொெொ கசல்‌ க ன்‌ ச்‌ | an தடு 
ae he 
வெஷஷாஹு aia arao aer 098௨0 டி 
வ்‌ arry o ஹஹூா ந௦ அலாது வச்‌ துப | 
say வஹி. ஹூரயாய வஹிகாயெ-ஃாகதாம- ௧5, ' 
aniler®, ஹவி 
ஊாஜகதறஸட ப்‌ 
oann aghar ஜெய de ra@gyvac Oates 
சுவொரெண்‌ 0.5௦ வாய௦ ரெடி” HDA agp 
| தை கட இவள்‌ புவி 


விழு யலகரஹ.கிொவி | 
யகது உவ யா ஹொ௫ூ9ாவரொ௫ +. 


வாஹாமமா AAS 01.08 ௪௧௭ 


சுஷெொ-தஈமா so a DartnQanr@er 855) 78 Ose 


i DOUR | 
a ௫ண.34ரஹு௩ So sQ-Sr an eur வாஹுடெவாற 


ஹூ8வ-ஃயெச ச 
விஷு ௧௫௨-௦ Bsfesy ௯௩ 62 Ter ay Crs sly | 
CU ARTo ௨,09௦ வெஷா -த_தஹவ-$ர௦மர வுஜயெசு ச 
பாஉமாஸபிஹாஹ்வ-ண-ா௦ விவ ஜா _திஸ8 v2 வாடி , 

உ ச அற 
ஷஹவ-$க்ஷண்ஷ௦௨-௫ூண-$ர௦ -நாநாலாணல Gall sry ச 
VOCS TOSI TUT To ௯-௫) 10 FUwHasweE)GlacwO2 y தாடு | 
vursa £.தறீயா௦ DO ancas~G ஜாஹாகிவிவவடு ¥ 
தவமா 28T Srono CUP e ayang தபூ i 

வ 
2 ஜஹா ஊஸெ Su eudar ௦ முற ஹர ய ௨௫ 
ont, .ல-இஷணொவெகஹொவீஷ Qawra Fuses | 
Bala gy பா ரெ 9G) a5 0 22) 2 Go (WOT R ॥ 
Eure. pu Savon e ௧௧௦ 0௩898௦ த வா ௨0௦௨௪ ॥ 
anata a ஸ£ரயாகத 2435) Gar Bo an8r வெ௯ ॥ 


er Sym ,ா8ணலிஃ geyri யோஹாஉாகள UGUA 5? | 
வ swag. “ணெ -Sn வா Arann sg ur Fro வண வெது ı 


ஓ.க்திணா௦ உரவயெச்னாதாவாய trPag fw ௧ 8௯ 


seu hr வண fago an rE ஜிமாணர ZON வெக 4 


கி, மாணா Qar ger வெொஷா கெரிகஷ) ST உக்ூிணா | 


AY , ஹாராகிகெ மெவாமாறெ ராஜதா ஜிஐ. நாடு ம La 


வெ ஸா நா ம உ லா.கி நர8ாவாஸெ ண உரகிஷு t 
வா ஸாஜஙவிபச வல sg Beraza வ 


வா. | வு 
58 


௪௪.௮ காதிகாமஜெ வ-௫வ-1லாமெ_ 


ஓவி Sap awer rOy DIAB வ8ரஉ௱௱௬ | 
aE வா வாவ றிண உள ஜூ௦ anabo aN? 
i Pa ககிலெ௯ | 


avanan ௧௩௦௨௦ தாய௦ வா W SATVER தா வா | 
mo 
asa pao த மிகி ஸமா விவொச& so காாயெக உ. 
ஐ. கி காரிகாவெ, 8ஹாஃஜெ, கி, urare al ran uur ஹிவியி 
[e] © 
Brg as 1 ஹிர௦பம_த9$ வட ர 


ஸொ௯ு . ௩௩ ஆ மொகு 2 ௨௨௪௯3 


சிவமயம்‌. ' 
வாஸ்‌ துசாந்இிவிதி படல சந்த்ரிகை. 


வாஸ்துசாந்தி விதியைக்‌ - கூறப்போகின்றேன்‌. வா ஸ்‌ து 
சாந்திடரன து: கிராம முதலானவைகட்குச்‌ சுபத்தைத்தரும்‌, சகல 
குற்றங்களையும்‌ போக்கும்‌. ate, ப : 


வாஸ்துசாந்தி யியற்றுங்காலம்‌. 


ஜீர்ணோத்தரம்‌ செய்வதிலும்‌ புதிதாகச்‌ செய்வதிலும்‌ சேதார 
மாவதிலும்‌ அவ்வாறே பின்னமாவதீலும்‌, காற்று ஜலம்‌ நெருப்பு 
இவற்றின்‌ உபத்திரவத்திலும்‌, அரசன்‌ திருடர்‌ முதலானவரின்‌ உபத்‌ 
திர வத்திலும்‌, தெற்கு மேற்கு விருத்த யிலும்‌, கிழக்கு வடக்குச்‌ Coss 
திலும்‌, அளவின்‌ தாழ்வு உயர்வீலும்‌, துவாரத்தின்‌ Glan? ou Chau on Bes 
பேதிப்பதிலும்‌, பிராகாரம்‌ தாழ்ப்பாள்‌ இவற்றைப்‌ பேதிப்பதிலும்‌, 
'தேவாலயங்களைச்‌ செய்வதிலும்‌, 'இதரமான யஜமானன்‌ விஷயத்‌ 
திலும்‌, குறைந்த வக்ஷணமுள்ள வாஸ்துவை யுடைய விடத்திலும்‌, 
ஒன்றுமில்லாத விடத்திலும்‌, அவ்வாறே நஷ்டமான விடத்திலும்‌, 
அவ்வாறே பிரதிலோமாநுலோம சம்பந்தத்திலும்‌, அபிசாரக Nose 
மான குற்றத்திலும்‌, வியாதி அகால. மரணம்‌. இவற்றினா லுண்டான 
பயத்தீலும்‌, உற்பாத காலத்திலும்‌ அவசகுன காலத்திலும்‌ ஸமஸ்த 
தோஷங்களைமம்‌ போக்குவதற்காக வித்துவானானவன்‌ உடனே 
வாஸ்து சாந்தியைச்‌ செய்ய வேண்டும்‌. ன ச o 


~ itap oror விவியிடட_ ௮8 ௪௧௯ 


கோணலான வீதியுடன்‌ கூடினதானாலும்‌, விந்யாச aps 
லானவை யில்லாவிடினும்‌, மற்ற சுபத்தோடு கூடின காலங்களிலும்‌, 
கிரக தேவாலயங்களிலும்‌, மிக ஆச்சரியமான சங்கதி நேரிடீனும்‌, 
மூன்றுவிதமான உத்தம மத்திம அதமாதி காரியம்‌ நேரிடினும்‌ 
விசேஷமாகக்‌ கூறப்பேகிற இந்தப்‌ பிராயச்சித்தத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. 


வாஸ்துசாந்தி திரியை. 


பிறகு சிவப்பிராமணராகிய ஆசாரியர்‌ நிர்மலமான புத்தியை 
யுடையவராயும்‌ ஸ்நானம்‌ செய்தவராயும்‌ தோய்க்கப்பட்ட வஸ்திரங்‌ 
களோடு கூடினவராயும்‌ மேல்‌ வஸ்திரத்தோடு கூடின வரரயும்‌, 
ஸமஸ்தமான வாஸ்துவின்‌ அங்கமான ஜேவதைகளையும அவ்வாறே 
மற்றத்‌ தேவர்களையும்‌ அந்தந்தச்‌ சாத்திரத்தீற்‌ கூறப்பட்ட மார்க்கத்‌ 
தாற்‌ சாத்திரப்படிப்‌ பூஜித்து, வாஸ்‌ துவின்‌ மத்தியிலாவது வேறான 
மனோரம்யமான விடத்திலாவது தர்ப்பை மாலை முதலானவற்றோடு 
கூடினதாயும்‌ சமஸ்த அலங்காரத்தோடு கூடினதாயுமுள்ள வேதி 
கையைச்‌ செய்ய வேண்டும்‌. 


மேற்குத்‌ திக்கிலாவ து கிழக்குத்‌ திக்கிலாவ து தெற்குத்‌ திக்கிலா 
வது வடக்குத்‌ திக்கிலாவது அன்‌ மத்தியிலாவது. தண்டமாத்திரப்‌ 
பிரமாணத்தால்‌ ஐந்தங்குல வுயரமுள்ளதாகிய வேதிகையையும்‌, 
அந்த வேதிகையில்‌, மாவில்‌ நனைக்கப்பட்ட சூத்திர SHIH பதங்களை 
யும்‌ செய்ய வேண்டும்‌. 


வாஸ்து பதவிந்யாசம்‌. 


பதின்மூன்று பதங்களாவது இருபத்தைந்து பதங்களாவது 
முப்பத்தாறு பழங்களரவது நாற்பத்தொன்பது பதங்களாவது அறு 
பத்துநான்கு பதங்களாவது சூத்திர வர்க்கத்திற்‌ கூறப்பட்ட்‌, பதமா 
வது இவைகளுக்கு வேறாக யோக்கியமுள்ள வொன்றையாவ து, 
வாஸ்து.சாத்திரத்தை நன்றாக உணர்ந்தவர்‌ விந்யசிக்க வேண்டும்‌. 


வாஸ்து ஹோமம்‌.  . காக 


நெற்களால்‌ மேடை செய்து, எள்ளோடு கூடின அமுதுகளா . 


லும்‌, பொரி தர்ப்பைகளோரடு கூடினதும்‌ புஷ்பங்களோடு கூடினது 


மாயுள்ள சருவை அவ்விடத்தில்‌ ஸ்தாபித்து நெய்யால்‌ அபிகாரஞ்‌ 
செய்து, இருதய மந்திரத்தாற்‌ புரோக்ஷித்து வஸ்திரத்தாலும்‌ நல்ல 
தர்ப்பங்களாலும்‌ ஆச்சாதனம்‌ செய்து, வேதிகைக்கு : மேற்குத்‌ 
திக்கில்‌ குண்டத்தை மூன்று மேகலையுடன்‌ நாற்சதுரமான ஹஸ்தப்‌ 
பிரமாணமுள்ளதாயும்‌ ஒன்பது அங்குலம்‌ வு..ரமாயும்‌ செய்து, அவ்‌ 
விடத்தில்‌ அக்கினியைக்‌ கொணர்ந்து அக்‌ நிகாரியத்திற்‌ கூறப்பட்ட 


௪௨௦ காநிகாமெ asOa orev. 


மார்க்கத்தாற்‌ சமித்து நெய்‌ அவிசுகளாலும்‌ யவை கருமைநிற எள்ளு 
களாலும்‌, தேன்‌ நெய்‌ பால்களோடு கூடினதாலும்‌, அறுகினாலும்‌ 
ஹோமத்தைச்‌ செய்ய வேண்டும்‌, 

பஞ்சப்‌ பிரம மந்திரம்‌ சிவாங்க மந்திரங்களாலும்‌ சிவமந்திர 
பூர்வமான வித்தியாங்கங்களாலும்‌ அகோர மந்திர த்தாலும்‌, நூறாவது 
அதிற்பாதியாவ தும்‌, முன்கூறினதான திரவியங்களால்‌ ஐந்து முறை 
யும்‌, அறுகு ஹோமம்‌ யமனை ஜெயித்ததாக நூற்றெட்டும்‌ ஆகும்‌. 
பிறகு பூர்ணாகுதியைச்‌ செய்து வாஸ்து தேவர்களைப்‌ பூஜிக்க 
வேண்டும்‌. 


ஆவாகனம்‌, 


பதங்களிற்‌ கூர்ச்சத்தை . வைத்து ஆவாகன முதலானதைச்‌ 
செய்ய வேண்டும்‌. முன்பாகப்‌ பிரமதேவரைப்‌ பூஜித்துப்‌ பிழகு 
சகலர்களையும்‌ பூஜிக்க வேண்டும்‌. 


பன்னிரண்டு வயது நிறைந்தவளாயும்‌ பிராமண. ஜாதியிற்‌. 


பிறந்தவளாயும்‌ சமஸ்த லக்ஷணங்களாற்‌ சம்பூர்ண மானவளாயும்‌ 
அநேகமான. ஆபரணங்களாற்‌ பூஷிக்கப்பட்டவளாயும்‌. வெளுத்த 
வஸ்திரத்தைத்‌ தரித்தவளாயும்‌ வெளுத்த புஷ்பங்களால்‌ 
அலங்கரிக்கப்பட்டவளாயும்‌ வெளுத்த மேல்வஸ்திரத்தை யுடைய 
வளாயும்‌ வுள்ள கன்னிகையை அன்னமுதலான வற்ருற்‌ சுகமாகப்‌ 
பூஜித்து, அந்தக்‌ கன்னிகைக்குத்‌ தாம்பூலத்‌ தடன்‌ பலிதிரவியங்களை 
யும்‌ கொடுத்து அவளுடைய கையிற்‌ குருவானவர்‌ அப்போது பலி 
பாத்திரத்தைக்‌ கொழுக்க வேண்டும்‌.. 


பலியும்‌ தர்ப்பணமும்‌. 

ஐந்தவயவங்களிற்‌ பூஷணங்களோடு கூடினவரும்‌, APS 
தோடு கூடினவரும்‌ உத்தரீயத்தோடு கூடினவரும்‌ நூதன வஸ்திரத்‌ 
தோடு கூடினவருமான சிவத்வஜர்‌ பலி கொடுத்து சிவத்‌ தியானம்‌ 
செய்ய வேண்டும்‌.” தேன்‌ நெய்‌ தயிர்‌: இவற்றோடு கூடினகாயும்‌, 
சுத்தான்னத்றைச்‌ சமஸ்த திரவியத்தோடு கூடினதாயும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. _ l i l i 

கிராம பலியை.யிரவில்‌ தேவாலயம்‌ ரா.ஜகிரகம்‌ புத 
“லானவற்றில்‌ யதேஷ்டமாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. நாற்கோண 
குண்டத்தில்‌ வாஸ்துதேவர்களின்‌ தர்ப்பணத்சைச்‌ செய்ய 
வேண்டும்‌. — 


தக்ஷ்ணை... 
l பிறகு ஆசாரியர்‌ முதலானவரிடத்தி.ல்‌ முறையே 
த்க்ஷணையைக்‌ கொடுப்பிக்க வேண்டும்‌. அதமபக்ஷம்‌ - ஐந்து 


வாகலி.கி, வ_தஙஷ வ உருமா லா? வூசி.தி-4_தா? ॥ 


ப்ர்ர்ல்ரல்க்ஷணவியி உடல்‌ : Pad 


வராகனும்‌. மத்திம பக்ஷம்‌ பத்‌ துவராகனும்‌, உத்தம பக்ஷம்‌ பதினைந்து 
வராகனும்‌ அ சாரியருக்கு த்ஷணையாக கூறப்பட்ட து. 
சாந்தி யியற்ற வேண்டுவன. 

அக்கிரஹார முதலானவற்றிலும்‌ தேவாலயத்திலும்‌, ராஜாக்‌ 
களுடையதும்‌ பிராம்மணர்களுடையதும்‌ வைசியர்களுடைய தும்‌ 
சூத்திரர்களுடைய துமான இருப்பிடத்திலும்‌, மண்டப முதலானவற்‌ 
நிலும்‌, சண்டாளர்‌ முதலானவரால்‌ வாசம்‌ செய்யப்பட்ட விடத்‌ 
திலும்‌. அவர்‌. பிறப்பிறப்பிடத்திலும்‌, அசுரர்‌ முதலானவரால்‌ 
தூஷிக்கப்பட்ட விடத்திலும்‌ இந்த விதியைச்‌ செய்ய வேண்டும்‌. 

கிணற்றிலாவது குளத்திலாவது எல்லா ஜலத்தையும்‌ புறம்‌ 
பாக இறைத்துப்‌ போட வேண்டும்‌. அல்லது ஆயிரம்‌ குட தீர்த்த 
மாவது நூறு குட தீர்த்வமாவது இறைக்க வேண்டும்‌. பஞ்ச 


_ கவ்யத்தை வைத்து சாந்தி ஹோமத்தைச்‌ செய்விக்க வேண்டும்‌. 


முப்பத்‌ துநான்காவ து - வாஸ்துசாந்திவிதி படல சந்த்ரிகை 
முற்றிற்று. 


——:0:——. 


மராலாம க்ூணவியி8 ॥ 
கமா தஹ வ வகா vUr@r pro V க்ஷ்ணு௦ ait ly | 
செவா.நா௦ வராஹா நா௦வ pH யாணா௦ விரபொஷ_த3 0 


QQavo 151° மலா. -Ero வாஸயொம ஹு 


ரஹ 3 
தாவி தா l 
8 


sOy Jd ajOyt oe யாவசிஷ௦ Oy DJ any சாடி i 
தா வவ Brdar? ஷொகதா? காலாவ ஏகி. UAS யக 8 


தா.நதாவலியா eyra ஹஹ லகிவபெொ.ந gr | 
ஹாய ஹஹ வரால்‌ அ. pvda நாக உ. 


aAa rpovas Ura waur Bro SauQror 853 | 


Q 
'விஹாராஒய-$4ஹஹூ௦ ஷாசுசி, மாணா ஹூரய._திஃ a டு 


| 
| 
} 
| 
1 
| 
l 
, 
| 
| 


Har காநிகா.மெ eOareanrdo. 
வவ ஹஹ.ராண௦ ஷாகி கி .நவமமா- ss | 
வ௱௯ ஹஹ ஹூ8ரால அ கி GS esau 1 மாக ॥ 
K Basan ane gadavi ரா வதய? வறிசீ தி தா$ | 


ட 
விஸாமா$உ ௮5 ஓஓாய-ர an rE aorar esr ane rU D? | 
வக. வதிவிமரா ors வாய லகி விவ நாக ச 
கி மணா வூசாணெ. விலாறாஉாய._தி2-_தா | 


௨ 
விஜாரெ வாயடெத வவ JS By ஹா யம தாட்‌ ॥ 


வூகாணெ ந ஹூ8ஹாமஸெலிஷ8ா வா யயெஷ 58 | 


விலா ஸ்ட ெவ பாமா ஓஜா கதய? i 

AB» ஷா. po வா உதிவாஹமாவி வர | 

vuy ஹரண வா க௯ஹாவாஉா.தயமாவி வார ௧௦ 

வதர ௦ தா தெவா.£ீா௦ ஜிஜா மாவி ஹத | 

க்ஷகியாணா௦ அமா Qaras FOUET STIT, கடி ॥ 

ஹீடெநொகத௦ மெ. ஷூர.தீ.நா௦ ஹி.த௦ ராகு Saw ture | 
ஓ 

daur v ஹூ உ.டபெயஹவாசொ வாம ஹாய -௧௦ ॥ 

வாஜொ நவிமகணொ வாவி ஜிமுணெொ வாய_திஸ8ர | 

உாஉயாட ஹெ வா காய 4ரகிக்ஷரோணெயமா ௯, a Bly । 

சூயாசிஹ-உடி௰-1௦ தல விஜாறெ வாய.கள அமா | 

உெயெ கெல ஹஹா-நா௦ ஹத வண தா௦ யெ 

விஹாராகெவூ௦ வாயலாயா ere nop IS தயா | 

விஹாராயா8&ஹஃஹமஃாஉாயா£ ௦ வரிமரஹு காட 4 கடு 

குஷி ஷ.விஹ-*சவா sag 8-௧-0 ெல-ஜெசு | 

சூயொ ஷயம்‌ 0 யொ மிரா Bip Bye Quom ar லவெ& i 

கி ரரவாவஷொ._கு வய Servo த ஹவ்‌ ஹி? | 


மலா.) வ.க காரெண DTLIT D0 வறிஒரஹட சாட ரி 


y சயிகவா௦? 


ரமாமாலக்ஷணவியிஉடல$ ௪௨௩ 


செவ tye செவ) amy விஹாஈ௦ டெவ-) Fr ano வு 


aa 5 ஜா.மிவவு Doren பயெஜ௫ 2௩ ere ti [Erans | 
ante Vant Omvang- -5வஹிபம ௯ Bae ஜெக i ; 
BUR Datar ஹொ ௦ சூயாயிக) ௨ vvere i 
ugor Fan» 2 O) sptar நாக E Wo யமா VOR | 
அயா வாக; &5-lay\o B18 6 cp By HO BU வா ॥ ao 
உறிக்ஷ பஹாுமா KOUTE DWU வா வறிீக்ஷ்பெது - 
ஹவ-ா.ந௯-இ௫.)௦ anat Sy வாஹு யஹாள O20) 5 i 
அவராக ம்‌ உணாயி௯௦ ரஹ) eL praso யமா லவெ௫ | 
சயிஷா_ந௦ 2) வா௨௦வ வஹா கண- வவ D i 
ஸ்ர்வ ஸ்‌இஷிகா வெவ்‌ wororo 8] தி se les | 
wger Hany ஜா. _நால; ஷு வஊரடயாடயி 5 i 
மஸாவயி மரிறொ2ஷ௦ வ வாதாய-௦ ar _தி wr pEi ! 
x” 

ஷாகி ALTU Or நாயக வொக௲ா_ந_த38 s 
கயிஷா.நஹ, er Bo eae parean கய) | 
டயல்‌ வால OION ௩௨. SUDER ॥ ்‌ ௨௫ 
நவஹஹவூசாணாஞா apy லொெயா? eyf தா | 

-5 


கஜல ஆய Brie ஷு) வாய ஜல Nad நாக ॥ 


# 0x0 Br ஆரவஹா ராஹு விஹார உறிசீ S கா? | 


வ_த- ௦0௦ வால , Qagrwrurcuve பயாவியி ர 


ஜஹா மாறு EJA ககலாமெ.ந 50-5௦ வாக ம விஹாக8 | 
வாவ 8-யெஃாய வாகா நா௦ SMT TTB en வசு Quai 


Sygo வாதி உவ பஹு வாய- தாப. sro Ons | 
SFr bo Baily! J Galt காஜா வ ST uu Oee » 


Dor வாஉழயிக௦ ara’ வ வஹா are DUR வய? one 


CL QVONT TAB ஷண Bs தா anguko ௧5 ணே 'வியீயடெக , ௩௦ 


௫௪௨௭௮ ariar voe உ௱௫வ-4.௮7 மெ. 


anarag ஹவ-8£ ௩௦ _து ஸிிவரொzவி வியீயடெத eee 
யரவாலியா ந rF eye வா ஸிவா௦ வறிகஉ. QUR ॥ 

கொஞ avertin bo Sx wangu? eyida | 
வாஉவிஷ௦ல8ாட 15 a onan rd Bam 65a lg [] 

aA Adao w goag r ௮ ஜெ. நாமவா யெ | 
Rag Te Oo வரல; sa yorw விலய Fre ச 

கி, வாஹாணுஃ தற விணாரொ i£ pro வரிகீ 94S? | 

89-௫௫ விறு er 18-90- வஜாய வீ சகட ॥ 

க நடாநடயிகா வாவி நா வா அி_தயஹ$ர? | 
vorQQ@ ar QO Qs T BOT Meurer s% அயெ.ந து a கூடு 
அஜஅயெண 3 கிமாாலா வஹா _தாமராலா வ.தஹஷ மீ | 

ang eaves மாலா any Oe a8 6 Tans &H 2508 ந 


avr Ore OO ae ny வஹாமா$ லதிகாவயி | 


சூயாெவி தயா வரா vvsres0 உறிகஐ Que ட. 

சூஷா8, sudray ws வூயாடெ வா SQuvag ; 

amsal A, வத vag ஹுஷ.ட்‌ வபா லிஐ வய ௩_தா? ॥ 

வவெ வாமொ- தமெவ ஹஃரிஷகெெ za 
வா, நூ | 

வயலை வ காரா ஹஊவ வ ELEL யெ i 

BQuwy Se ஷாஜண காய -o விரர DOME) நகவக அகட 

கய வக திவிலரூா து Se ஈத்த wia Og i PO 

சூயாெ OPET LIET சூகி கி மமணாஹு விறால.தா | 

வாவு 62 ஹாஉணஃ காய -௦ ஜூபா_தய-௩.க௦ ந வா ॥ 

duo வாவி வக சவ ஐ ல, Ba anjara AUi | 

ereny ரியா த௦ வாவி விவா வா or QUR 8 

வ கவல்‌ கிவிமமாலாகி வா௨உஉாஉ விவர வி.க? 

வஹுலா மாவா நா௦ ரராலாவிலா௱ B05 6) 8 ௨ ir, 


rore rO mpwa Sai as ௪௨௫ | 


வரம உபாவிரரால௦ தல வெவ்‌ வ கல யெ | 
சலி aguse ArGe ar ஹகொ வா wrur நத$ | 


அா௱8ா_5௦ தயெவ௦ ஹூசஉணிகா வாய ss | 
மலாயா ந S, Ben ao sA $8021) யா9ி ॥ ௪டு 
உகூிணெ ore வா மல-ாயா_ந௦ ere dish | 
கவா வஹலி.தள வா மல-ஃரயா Bo வியீயட த u 
கவித ௨உ-கூதிணெ லாமெ ஹா8ாவாஹஃ ஷ்ஸஹ; செ | 
2. SO) ஜூ. ao அட்‌ மர adar மரஹஃ லவெ௫ i 
கி.கி) லட வாய smur] arias | 
Bair G) YF) an அ; உகிணெ வணுலா Oxy ॥ - 
வா8லாமெ அய அகா 8யெ) Armo DSUS | 

aS Op அா௱02வ௦ வாட By. தாவஷெடிவசெவெ Gus 
Perey ere So வா # elitr) பேட வாபா 4 யொலயா | 


வி.கிவராஹெ2க-4மா_ம2௦ து வாஹெ ஸபா ஹுமஸா ॥ 


Qur van) 888 arg swye uy வியீயடெச | 


AHO கயொூ8-ய3௦ வாஉ8யட௦ -Ba லா anBly | 
கொணட வ 8ய$8௦ avr bo தகா வாரிவஹொ HAUR | 
கொணா-தர.தீயலாடும so ஜல.மிழ-48 ஐஷ 0.4 ॥ 

ர ஹக்ஷ்டெத seg. ௨ வாஹஷஃஜெ AGUOS | 
லாட Ooam பெ வ வா௱ரஷு வியீப்டபடெதெ a” 
ஹஹஹ ல_தலா$ நி Brower ro யா.மஹவ யா | 


கெவா நர 8உலய௦ D, T anyo ZON து வெ -SQV s 


2 i 
Rr OTRE ST AEBLER apad | 


சூலி தாறு நஜ வாகாஜெ உஹாஜுல மதி காசு a | டட 


oir a 1 SOuvag.ge . 


54 


௪௨௬ -araroa arator. மாலாலக்ஷணவியிவட8 - அறச்‌ 


Y > Q 2 
வாஹ ஈயா, Dato உக்கிணாவ௱_த$ ரோகி 4 


ஹாதிவாஷு' வியாயெவ௦ mgo artro SE | 
| 9-4 BT ag. ur கமா ௨-௫வ-4மா மாகிவாஉகா2. a 


® a T TT -5 ர வ. 
தட்‌), 1 றெ ஹகி பாய ௬8_ந.. “Oar & = கு 
ஹூகெகா OUO 0 STAN sy guo wan வ நக8-ணி | 


9 ர்‌ 3 i awar வவ-மாலாயா௦ 9Ha Arren Qa வா | 

DTADTo ANIA பொ.ய.௦ of) gBw an 

ட தத்தி சாம்‌) அத்த ஓ விதியே கி வழு தட ॥ ஊய-ஐ-௫திற்‌. தி வாதா ஜி.தீயா௦ ரர vang அஜா ர ௭௦ 
வா 2) soy J ஹு வொகஃ மமாலாபயா௦ ௧௨ Quora | 


௮ துமாறாலா௨.ெஸயெ gs» . சஉயொல-டிதிறா தெ 
amt Par ௦ _து௩ மாராலா_நாக ஹாரா py சி. கீத a i டோ 7 2) 


ஹா ல-௫தி8 அண்வாமாறவ-௫ல£ஹ9-4; வி௨-௫ஷி.தா a 
OO ¢ §@rBro ஜிஜா § Fro arag arrio திணா8௨) | 


` SLUT- EST EV AJTOT YET தா தயா 
ஹஹுராம்யொயா நா பாம ஹொ௫ூ சிக8-ஹா n சஹ 5 a ரண டப ர 


wrod QuE SAQ வ of) 5y ran’ ailasor@ a 
|| செவா..ரா௦ vasf நா௦ வ ௩ர-தமி.தாகிக8-4ஹு | i 


ஹகரமமாலா வராஹா ஹாசிஷீணா௦ magr உகீவி நாடி படல்‌ a grar Oa வ_தஷ.-௫ட௦ கவிலாறெண நிதி தடி ல்‌ 
WA 


து தாலாமழஜிலாமெந வரஷாவாஹஹலாஃ நயெக ॥.. 
Dro vaar pro Daddy ாஉஜீலி சாடி | 


அம, காட VEWTIAGQwWy UDr? வரஷஹலா யமர.। 
voro rer ஹி sawr oB குல) அரற௦ வூயொஜயெ௫ i ~ ட்ட d 5௨% 


வாற 4யொ௱ உலயொெொவ 2) gets மாஞவிஹா டி i 
ஊய-ல-௫ி௦ வர) ஈவநா ௧௦. தய நா | = : 


வூயா மஸாலா LOO sa ஈஜஷா 50 வியீயடெத ॥ வ லி.தய௦ காய to கண-௯-டுடஹசொஓஉயடு | 


மா. நாரவாஹடு£ டு உக - மடய BOUR ச GI 
ஹாஜோவாஷஸஹ) வி.ச rano 8ணவாகாமஸாய தடி | போர்வல்‌ நத போத வலா உ) அசி 


a Od ஹ$-$, ய ௩5௦ வொயெஃ வாம, வா௱ஸ8நி.த hg ச தயொ௱-௫ய-4௦ வ autra Ir- தா வி.சலானிகா I 


வாஹு௩வாறய go GIG) aa #2516) 507, விரெரஷ_த$ | a Jeg rauravansr ஓ) தவ O ப 


ஹவ- த£ -௩ணஹ ௦௦ மரஹவாாஸ நிதி ச 
ல ய a2 கவஹா _நவ$ரய ௩௧௦ அ..த௨ஹெ_த5றி கடி | 


mgA fandra யா8ஹொவா-_நஹ௦யா௦ sly | APEN) ஹூஃஹா_த லாமெடெெகெ.ந லாகி nee: 


Qanmy terrane வ௦ப 5௧௧௦ aD ஹூ yugo தன வார a 
வ கீ ர ‘ ` Q 
asro 2QurresQurQQuva வாம மாலா BIAT gs: | 
AY ௧8 ஹெ9ாயாாக௯௦ saw tr Dr அயா நித | S Ea S 5 
VY 5 ; வ அமர வயா நறாலாயாஹ.ந௩ஸாறெண வாம-யொ௫ ॥ 
கண.4க-மிடவி.ஹீ௩௦ வா aur By Saito தா UDa ॥ = eas a 
j கலிஜஷூாா_நகவாரெண வ-௫வ-4லாடும வியொஷ._2? | 


wr ழஃயவிமிஷாதொ லாமவயவிமமால 58 ॥ 
we oy 


8ய 8௦ வாஉணஹா Po Bex Clas re go த வா | 
anors go வாவி கெவல௦ வா ஜூலை ॥ 
ஊ9-1ல-இதிறி_தி ஷா.தா ஹா.நடயா வ நிழ) | 
Oy UN 58 oF OT TTTO 21 Ook an8ty Sad aly ச. 


வாது ஆஸாலா..௩ா௦ agito amd EAST. வஹி? | i 
l வ தமராலா வஹா நா ஹா8-இய பாய வரிகல யெ ழு 


PRA arf aro? ai Oatwres- 


அயொ லவ wuu தற அ அர௱ஹாவஷா.5௬டூ i 


aparo வெ பெொஆமராலா pro கஷாாாலெ oi வாஹலடூ ॥ 
as 


வத வ-4ா மாய_த௦ wr y 3 nadar anote தூ i 

ஒக்ஷிணெ வொ-5 பெெவ வ-௫வெ-4 ெவ விரமொஷ._த6॥ 
சுமுகொணெ கஃயொடபொெவ வாடு 5 HEL, QUR | 
சுயவா 00.58-10_த வாயள ஜெவலா மஸூ8.நி.த( ச 

பட்ட வா வியா. தவ) 8-இய-4_தஷடீ-கலொஉறி | 

அயொ லய ய ஈஷா அகலவொ_தயாக்‌' E 

am 501 5®o கொஞ ராஜாசாவாஹவஹயொ) கடி ; 

59. Want 58 657 து or) 200) ௩௧௩ வாறாக ॥ வரு 


வ. SUU SVO ஷவொக ஜுஹி | 
அஒயஹா.தல௦ ெகா௨ம வாட ல-௫நிகடு ॥ 
உஊவடெவ வூகாரெண sorer Qa roumpe | 
Bp த awar t@ srm gyo இதீய௦ வஜ- 8 நக ॥ 
அர fuo ஹஹி௯௦ வொகத௦ ஜாவ த-8௦ வதாக | 
QT TKO வு விஓூாவாலா நா£வியா நீக ॥ 
வப _கால* ag rawy Garg ravyo வஜ8ா aly | 
உக்ஷிண கொ.தெ QO xa a Oan 0 ஹஷி௯௦ B-S 
வாரர-ஃயொ௫ உ ௩௱_தெரவ 21.526) ந அஹதாயா sly i 
Bigyras-to any so உவெ- உகநிணெ வமி09 தயா ௭௬௦ 
உத டா ஹள$) ராலாசிஸாலா..கா$ரஸடதீறி ச டி | 
agho anaso dyr gako வ விமெஷ_த₹ 8 
BPH? WS PAZ WO use ஹவெஃஷா8வி ம௦௦ஹி_அட | 
விரொஷா$ ஐ ஐ]_தா௦ vayo வாக நெலயொ௰ட்கு ॥ 


ம்ராலால க்ஷணவியிவடல்‌ : PER 


agr Bro விஹி so OGaa auras. om rot, திணா8உ. | 
றாமலாலாமெெ SUS Cig வா aJo narre சவி ॥ 
-Fr awad ag சூ தா ணவெ ean Osea : 
ஊ_தாஷஹர௦ 8S ar pro தா கா Su ணவ ॥ 
ALT & BT ழ௦ வரல; வாஹவாஹஹ$ரவயி 

சூபா8ஹ௦ஸமவர உ அஃ விஹாறொ வாஹ_தவ85 a ௯௫ 
ஊ௱ககெகலதிஹா_நா த தி கை) ஷஹு விஹ£ | 

ஊகலிகி, கலொவெ 5௦ வ.சமஷஹு.கல௦ So வா ர 

Baao அ வியா_தவ; ௦ ரமாலா_நா8.ம ௫௯ | 

வு GO லாட தஹ வாஹஸஹு ஹூ ணவ BOUR ச 
ஊகவா.ம௦ வரல, arg லா மவிவ jags | 

வணுலா.மாவஹா நா காய-ரலாவர.த8ணவடி H 
anqptr@) £6 வா titres, ஹஹாஉய...வர வி.க? | 

AMP VIRUS Bo காய ரஓாவ] கணை வடி a 

8ணவெ. விநா வாவி Qs 89) 55 வீகொ | 

aloe, ர வா வல வா கதவ சாதிகா ஸுடுயெ$ a ௧௦௦ 
VOr@r bro -Su வதி க்ஷ OO uservord s? ௧ ௬3௯ | 
வா” லா மவிவர$ா தா arag லா.மாவஹா Bah a I 


விமிம-ச8ஸு வாயாசொ தரல ஹட விஹு? 1 
அமமணாதஹொ வியெயஸ rgo வாசி) வாரணடு o B 


ப்‌ a டு வா தஜிஹீந௦ so வா Mears | 


ஹஊவ௦ல-௫_தஸு வாஹஸு ஸஷா2ாஅல-௫ரிகா A ë 
aur ae £வ௦ ௮_த-மல-4ர 0 கரவா ஹெகாகிலா ம_த3 | 
வரூ$ா௦ வாவஷ;, வாஹெ) -Su ஷொலஃமராவயிலா மகாமு ச 


ஹ்வொஹ, உறி_க$ «x ய-ாகவயதாவாணாலி த3 | 
வல Orban ans ெகாகிஸஉலா மால ஹா கா ட... தடட 


௬௨௨௦ anger 02 உாடில-1லாமெ. 

8rQas ஐ வாறா-4யொ? உரஷெ e ina | 
T ரணெ.ந நா வாவ)யிகா துவா 

ஓதொய-.ழ ey? @ By ட i 

ae GT வா Saigon வா வலீ any rer Qusas. 68 | 

வ-சாஷா8ஜாா௨௦ Sr ante வா விஷூ௦ தா வா ॥ 


வ-ஜுறீயா88ய)௦ su தஃஜெவ வியீயடெத | 
௯ஜாாலெ வ ஹிவ-ாஉி கயி௧௦ FO 58a) வா u 


am கஉாஸலெ-$2யி௯௦ வாவி aijaa வாவ; யி௯௦ யமா | 
averne வெ வாவி வாமா-ஃயொ௫ வருஷ ஹயா 8 


ரராலாயா8ுக்8ாடந-ந vA ardao வா | 


கதவ ஹ்‌ டலா துட அல OF BORE TSEC 


ஹஊகலகூாடிலகய- வரா சிககிகா விகட | 
வ௫-ிறிகாவியள ஷொசகஃ ஷால௦ 50-5 Fy" MU By su ட 
வல இரிகாவிராலாலுஈ கில. கஷஹலாமகாறு | 
ஷடீஹவ.லாம௦ வா சகா எப.ஹிரெ ஹு ஹஷ்வொஹ, வர 
கஜஷரெ மெஷலா.மா௦ஹு வகா யெ) து ஹா௫கடி | 
ஹஊகாடெக.கலொலவெ.8-ஒமாயாடெ. PROLETA ர 
வலாகா௱மிறொயத மாலாகாஈ8யா௨ி வா | 
sasan 8ணஷொயெ.4 த வ OS 208-1) Se Oafl தாடி í 
தலாயிஷா bang 2,8 ௧௦௨0௨ -இநவூ£ாணகா ட | 
சுவபிஃபொவ௦ா வா த2யி-_தூஹு௱கா ls ॥ ௧௧௫ 
வாஜாயா8ஸகொ.துஜ2ஹா கய v SrO தா வா | 
$-6ஐ/யா8-ககொ.ழி ஈஜாயிஷா: ௩_தலஹ௦ப உ தாடு ॥ 
தஜிஹீந தலா வாவி ஷ$ஹூய._தா௦ தா. வா | 
OTB To வஒ-றிகா௦ ல nayrangi pape OE R ii 
Oger Gro 8 நாஜா .நா௦ ௮ விமெஷா ஐராஜயா8 மி | 
'வாவடிலஷெ வ. லலாடெ- க்‌ அ மர ஹக்ஷ0.௪ i ந 


ராமா க்ஷணவியிவட $3 PBE 


உஉ8யெ) 23வா அா௱சாவஉரற௦ Bo வா POUR | 
வ-ஒிறிகாய ௨௫௦ வெவ்‌ மொவ-ஃா௦ வியிாவரறெசக ॥ 


வவ மமாலா௦ பமாமாலா வய ணெ. angr uT R | 


மலா மாராய௩_த௦ வாவி BO vur so துவார ௧௨௦ 


வ௨-ரிகாவியா ராது eure oyrar obave Sig I 
வ தமமராடிலானஞலா மாற க JOO sear nay ॥ 


ஹிகவா 8௨_தலாஉ)௦ Ex க ாஜெ ஷெண ஜிதா | 
சுயிஷா ாலிஷல oto அமர p? ௨௨80௦0 i 


காரொடெகயாய Pr Gayo anto வாஹுயிகஃ அஃ வர | 
வடு ரில கலம்‌ UA gug ௧, ISUS a 


8-லயா 8 _தலா௯கி௦விஉ-௫ ந௦ லாவி andr WOR | 


ant ® 6) vraw Gasman mgs avus கமராவி 8-59 8 ॥ 


மொலவஃாஹாவடஉ௦காா ஸூலால௨ டாாவஜபயெ௯ | 
ஹலாகாறமரொய ௯௦ ாலாகாஈமி3 கி AU ச ௧௨௫ 


ண உ௱காறஹய௯௦ AOS 98-4 வில-௫ுஷி_தடி | 
sp சாகலிக்கொடுவ! அதால வாலகாஷஸணெ ॥ 


Q மாவாஹ தா விஹார .தி.லா.மாலெகலா மிகி | 
து கஅல-ர மெமகலாமஹு உளுலாடுமெகலா மிக a 
கிழ: மொவாறாணர௦ து வா காராக ran O ar : 


லவெசு | 
Qyvrasvre வ வலி வ 8 Doare AP Hs sly ॥ 


aSr ஈாஜகெவீ sro மஹா) வா நி வ | 
ஷயா.58ஹிஷீமெஹ௦ வா8லாமெ rR ॥ 


a நாஹா8வி ௨ 2, rQan) YI ManyTay-y கா௱யெச | 
ச nyapread 22 1) any க.க-றிவாவரெொந sus ௧௩௦ 


௫௩௨ காதிகாமஜெ வாவ லாெ. 


CLT Lowe GUM GO AN TROLT மவா.மகணெ Bros | 
AQ guge ராஜா க ரிவாவஜ நடி | 

es Fayre வா 5,4) 5,528 வமிசொ-ஃாடெகொ BJS ( 

e $wyro Qaruva jalan 8 core) 6 8ரண௦ Wrens s 

ஹ8ஞா srauro EDULE சீராஜயா இதிறி அபூ | 

Oper pres லா.ச நாகி 4 யொ)௦ an Br a Bly ॥ 
சூர௨லகாலெ கெடெஷாஃ உரக்‌ உரம.மிடிஹாவ 2 | 
௯௦ல்‌ 8௯௱ வெ உவம ஹூயாஈலலெசு t 
ச்ஷெஹெ வரஷடெ காக்ஷ 8௨) ரித்த வலில | 
அுலாயாக aye s anar yo, 6) Has, 8 ந) ககஷ யடி 1 ௧௩௫ 
அரஹாஹுூ) Pudl வெமர @) as. ஹாஹ8-4௩வ௦ ஹர ! 

யலி கயா மர ஹு அதல asa se விந) Ji 1] 
ஹு௫ய-$ஹா_5 ௯7-5௦ வெ -53 ரஹ afua- மாவடு | 
ளெ Ge மரவக்ட வு ஹா ௨-௧௦ நாபூமி.௧௦ வவெ ॥ 
டி 5 ou ஸவாலவெ mpr? Lo அ வாஹி.நாடி 1 
ஜீவஸாடு_ம மர ஹக்ஷ்௭,௦ anartanoasSiv0 வெகு ॥ 
vora, aO Sy ௯7-5௦ வெமர நிக பி கல ரண$ரசிமெ | 
eo BUEN aur eo ANETAIO வந ato tag) oe by AJR a 


வம்‌ 
a vt) Sr AIS 20> ஹ௩வ௦ வாவி (வவ wauver anwo VIER | 
WwW 


க௦மரகாடிஷ-ு விஜெய8வ௦ ஜகா BTYR ॥ ௧௪௦ 
ஹஊவெவ வூகாரறெண ஹாவயெகவயகெஷ காடி | 
ஹாயாயா௦ விஹி-௧௦ வெமர மிரெஜெஃவாயெஸஹ, வாச 
ஸாயி-௧௦ வ BAA, rT Sent வ மெ காவ ஹு வலெச | 
Ades விஜெ கமா நஷெ 93-527480-5 eee à 


LON காவீரம SETS on Houu-~wass | 
௬௧-18 சாவக ஷூெடெக மரஹநாமநா$ a 


| மாஓர௫க்ஷணவியிஉடல3 ௪௩௩ 


உலா? வாலி பவ வக்ஷரிதாவடஹமா | 
2ரஹெ.5 வ 4 நீயா) ©» Aerar vuuser 8-878 y 


வாபா? -So வரஹு a2 0)? aut ஹ8௦ யலி | 
ட. அஹா.ததா DJABA lg ॥ seQ 


வகி, த Bvaso Sa mu Eo தகெொஷ2உ௦ ஒக்ிணா9 zay | 


a வாஃ௦ தா Q pago வக்‌ பொக வக கி கிறொ 


“லெ 1 


லொஜ_நஃ .கா..௩௩வ௦10௦ any வய.ந௨ ஐ .கடுமெவ வ | 
& _நமவ௦புமார.ம7ஹ 8௦ OG) Lar Srii- மாயி... ச 


ஹகரமாலா முரஹஃ கவறு யா; குயாகுவய-௧_த$ | 


கெ கெ வா௱ணபா9 Qs மமாலெ காயெ-4 susha ச 
> Ne! 
கொணரமாலா௦ So கரகவா Sv வஹஹாரமாய வி.£மமு கி | 


அிஐ ஹஹ) வரா தா வாவா, வரிகல யெ f 
யாஜாம,௦ க்ஷகி, பாணா தா வயிதாம,௦ Sore லவெக | 
மாணா கரவ) anj Ozap avory கொ வியி? | 
அிஜக்ஷ.தி, யவெ oT 660 LD ) வாலா ers dar | 
wD TT 852" கீ நாய 2 uos உஷடிபெ s 


வலி வாசா ெவெவ of any tae Segre eG) Lins 
aP ms விஙி_௦ வெவ 8ய-இகெர வெருவ ॥ 


வ 


ராஜாஓ.ந௦ ஐ நி as PR உ9.வி.௯ 60 er | 


யச 
ம; ஈணா௦ ஹலயொ.ம De WTR கானா apart 


யொலுகா$ s 
மெஹொகாா௦ ௨.க௩ஐ-ா.ம௦ வளுலாமாணா௦ தா வா | 
OZ Ar TAM 2d வொஷொ மெவாவாஸகாரா த வா ti 
பாவஜணொ Savor ஹஹாஹாவூஐலிஷ௦வடயா | 


ஹூெ-$ஷா8உ9 மெஹா நா௦ ஹலவிஹார உஷுடபெக i ௧௫௫ 
5s 


௪௩௪ காகிகாமெ ௨-டவ iere 


உஃொ விவூமெஹுஃ anyt SE Gait அரவ y yano அடி ட 
ஒக்ஷிணெ வவெ) Gv ௨௦ ant 60558 ww Oe at eOu s 
மரஹூய 8 வி.திரா 919.80» Sar or | 
காறி sy அஃ 18-ஐரல௦ arrauna A s 8 
ஹவ-ஃயர Aap மமாலரஹு ஹூூ௯8- ந காயெக | 

Oza காஹாவ fo alayo மமாலாஹு நீ வியீய9 ௧ ॥ 


as கெகாஷறி.கா₹ வாஉா Bemor வா மிவெஸ்ரி.கா$ | 
eu 

a அ.மாராகிஷ: அள Ler உணு வா antu Urd 
w Bahur 8 வெபெ கிவ, awyr ணே oni) Bly | 
கிவ்‌ வெரு) 0-9 உரரணா௦ வண aves Babes சாடி ம்‌ 
eu ரஹணா_நா௦ அயெவ an) ew arg uo து Qasr? | 
வாஷஊாம திணா௦ பா மஹா வலி வியீயடபெக ॥ 
ஸரிலாஹுல௦ ஸ்ரிலாக௩ல)௦ நாராவாவெ 5 STOUR | 
அரணாடெெட8-ணயா வா ௨9௦ லொஷராலரஒ$௦ வ 8ரணப ॥ 
காய-ாஓா 5 நஹரஷா S07 Su! & 8 Gow b தா | 
aagr Bo வ யா8)ாஷிவ து ம-ரஹவியள வெக ' 
N E அ OLHA Sany டது } 
உஜ.திப வஹி யா armany றிவ௩க 8-1 நீ 4 
ஐலாடெ airo ago வாரா$எ! ரஹணா pro விரெஷ.-க5 | 
ாவெநெ௦ ௨-இல௩$ர௦ விஉாவணிஜா8வி ராக்ஷஸ sa 

ed 


வாஷூஷவட வா ம உாணாகெவ வாஷி_தட | 


அதிழீமமாற ஷுாஸ்ரி 5 வாற Dagr வெ a 


Bu, an O. Som) வா வா வாம௦ வியிவஉாஉரொசு , 
ஜயா” aso bo) avapro ஷவக்ஷாடி AQE ச 


வா 1 சால 


ஸ்ர்ஸ்ல்ஷைணவியி உடல்‌ 3 ௪௩௫ 


ஜப 5° OaE ஐ rome Gan வி.தமெ ஐரமெர ॥ l 
asvacg Ges வ ane 5, Gar உமாடெ VJ ADB POI கெ ச 
CU ஹணொவி3ுவ௦ ஊ வற amra j8 Bal), Os 
ane d a sHavasro@ sa பஜ விஃஹ_லரஷ sans ॥ 
வகார 5 Wor Mary Os சூயாஉாஹ நு 


லொ3_த5 ௨ 
அவ ga ஓஷுஸஷா.௩௭௨ ய 88வாவாயஹா$ உ ௧௭௦ 


குமெயாிவிகெடெச வஜ-1 நீயா எப லக்ஷ ஹி3 | 
யஜஹிஷஹெொ உரஷொ ஹவ்‌ Yany SADM Er 8ுவ ரா. 
ஹு ஷூ. மடிக்‌ வாவீ௦ ஓ.கூதிண௦ ஹாதிபொ ரஹ | 
a6) ger யாதி ஊரமிஹா Bo மஜஹா-௩௦ வ கெர்‌ a 


anata ஈக்ஷ௨௮௦ பாஹி 6 வொக்ஷா யாஹி காஅவிகு | 
உக்ஷெ Urmo p OE CARLE OTEN 2மவா Carag a 


SU rapar croc w" Armo ஷாமா வாறு க்ஷி பஷ ST) 
கொட gafer ர Aago oDe any afo r 
vorer armies வொ ௨_த ௨ம-17 ஹவி:பாவஉி | 
பா8ாஒயஸை ஹி 1௦ LOr- வறிகஉயெசு £ ௧௭௫ 


வெ avias 2100 vrro ௨.௭8, மெஹகெ | 
ய க | 


உ ஒவ 20/00 வ-டுவ-4ட மஹெ வியீயடக a 


Qam ror pyro வவ.நஹா po வாஹணா.நா௦ வீயீயடெத | 


சூமெயா௦ SAF anr go க்ஷதி பாணா RANO 6 t 

டெ தடா 612) நீஹா_ந௦ QQ auo jr-Ero த 
வஹி | 

arua jro வவ நா. 8௦ 1-0 ஒ,ாணா௦ ஹவூமமஹஸடபெக a 

as Oar-tanro Qerg Far par மெய$ா௦ so Bart Baniy | 7 

Ero vo. go ெ8-_தடா8ரயாயாலய3 ட்‌ 


| 
f 
| 
ர 


ச்சு காநிகா மெ arbada. 


ஆஹா -Eo தல வா அ armeer rive. சாய: t 
மொஷா.ழாா௦ வ வாயவ ree (van, ro ய ETOL ச ௪௮௦ 
£5,604 தி.திகாம-1௦ any ro Oguur fro win Doerr a ly | 
aroc vaar? oT 5,0 erage Bd) a £y Gane | 
சுனா்க்ஷொவி வா வுல @Gad ஹவி-கய வி | 
amaro pLu ஜெராணரா௦ வ ane «Qe : 

வ காண அ 


Dapp oQ o மர வண௦ விவாவெமொ QQS அசெரரகெ | 
கள ௨.௪ ஜயெ விஃ$ாவாயள வொ வ ar வெ 
7I 


வி.தமொவ.சயமெவ ஷி.த7உளவாறிகெ ௨0௨ | 

aneb வெ வாஷூஷெ வ வூடி தி.மரஹதிஷடெச ‘ 

BVAS sr Qarmany ra nem 1 Gas வியீயெ௪ | 

சுண தா 8ெரா௦மெ வெஷணி w 8ஷீயரொ ட ௮ 
ண்‌ 


ஐரஜாாஜமி ஹுமழீ,வெ oI yee வாறிகெ வக | 
கறிஷாமாறதிஷ௦ any ra க ொவஸாலா௫ திக்‌ ॥ 
வாஹ.8௦ ராயா ஹாகுஹா மானா வ வார௱௩ணெ | 
சுஹுரெொ யா..வொஹஹராலாயா பாத or ges s 

Need க 
அ வாஸஹமா 0௮ Ornwr@ » Qar o Ouo 8kg | ர 
Quer கொறமெ.ஹ௦ ஹ்ாஞா.மா௦மெ வர.தளேஷய( t 
QUE) cs வாவவ த வ உஜ-9.5), வ Iw க ora பது 
daya syma வெவ ௪-8 வெ செவல] ஹு elas ॥ 
and 5772» ஷறிக்ஷ£ஷு௦ ana S65 Savr pang | 
வி. தமெ வ Gal ஸாவி அ லொஜநாமாற வல வா॥ ௧௯௦ 


ர்‌ க்ஷ mOr Qar aga ஐவெஉாஹா .ந8ணவடி | 
8x Gan GareODaiwe sense goarn ernan ar i 


auf o | Bo 3 , wae ல்‌ 


ஒலர cay hae oe ப்‌ B eyse es es SAD L A iy 


ச்ரல்ரல்கஷண்‌ வியிஉட ல? கள்‌ 


aran fr sur sranQs &€$ter வா விரொஷ_? | 

ணவ ஷபா ௦ 2.675%; amp Bx pr any sly ॥ 

உய-1ஷ.வி.திறிஈ ஷி SOUNDI ௯௬௩ க்ஷய? | 

திவ ane க,2ண௦ -salg YI erany ran © மொல நூ ॥ 

வா ஆ.௧வ-4௦ து ஹாதா ரமராலாஹா வ மர ஹெஷுஃ வ | 

உதி காரிகாவெ, உஹா.ச௦0 5, கி, யாவாசெ மாலா க்ஷணவியி 
Brg aand orogs3 ILV ௪ 


மெ ௧௬௯௧௨1 அஆ ரெொொக௯௦ = ௨௫௫௦ 


-m 8S ஒலு. 


உ 
சிவமயம்‌, 

| சாலாலக்ஷ்ணவீதி படல சந்த்ரிகை, 
ன்‌ பிறகு. உயர்ந்ததான சாலைகளின்‌ இலக்கணத்தைக்‌ கூறப்‌ 
போகின்றேன்‌. தேவர்கட்கும்‌ பிராமணர்கட்கும்‌ விசேஷமாக 
அரசர்கட்கும்‌ வைசியர்கட்கும்‌. சூத்திரஜா தியருக்கும்‌ வாசயேரக்ய 

மாக அந்தச்‌ சாலைகள்‌ ஸ்மரிக்கப்பட்ட்ன. 

சாலையின்‌ அளவும்‌ பெயரும்‌, ' 
ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு பத்து சாலைகள்‌ கூறப்‌ 
பட்டன. அதற்குமேல்‌ மும்மூன்று விருத்தி செய்து எவ்வளவு 
இஷ்டமோ அவ்வளவு கிரகிக்கலாம்‌. அவையே யா துகாரணத்தால்‌ 
மாலையைப்‌ போல்‌ செய்யப்படுகிறதோ அந்தக்‌. காரணத்தால்‌ 
மாலிகை யெனக்‌ கூறப்பட்டன. அளவைப்‌ பிரமாணமோ வென்றால்‌, l 


- இருவகையாகக்‌ கூறப்பட்ட த்‌. முழத்தின்‌ பாகத்தின்‌ வசமாக அரை 


முழம்‌ ஆரம்பித்து மும்மூன்றங்குலமா ௧ விருத்தி செய்து நூற்றெட்டுச்‌ 
ட கல்லாக்‌ எவ்வளவோ அவ்வளவுவரை முழங்களின்‌ விஸ்தாரம்‌ 
சம்மதிக்கப்பட்டது. -அரைமுழம்‌ விஸ்தாரத்திலிருந்து ஒன்றரை முழு 
அகலம்‌ வரை சமமான திகளத்தை யுடையதரயும்‌ இருக்க ண்டும்‌ 
இவ்வாறு முழத்தின்‌.பிரமாணம்‌ ஆகும்‌. : 
. பிற த்தின்‌. பிரமா $ 3 2 
Bae a த பத See “Geant eee 
இரண்டரை. யங்குலமுதல்‌ இரட்டிப்பு முடிவை டயம்‌ 
சமமான pandwa யுடையதாயும்‌ இருக்க வேண்டும்‌; ஓ i 
முழ. பாகம்‌ விசாலத்திலிருந்து. அரைமுழமாக விருத்தி செய்தல்‌ 


FO கரதிகாமதெ a Dauds- 


வேண்டும்‌, ... விசாலத்தைப்‌ பார்க்கிலும்‌ மூன்றுபங்கு பிரமாணமாக 
நிகளம்‌ சம்மதிக்கப்பட்டது. விசாலத்திலும்‌ நிகளத்திலும்‌ வைக்கம்‌ 
பட்டதான அந்தச்‌ சகலமான பக்திகள்‌ பிரமாணத்தால்‌ விஷமமானால்‌ 
ஒற்றைப்படையில்‌ இஷ்டம்‌ போலாகும்‌. விஸ்தாரத்திலும்‌ நிகளத்‌ 
திலும்‌ இரட்டையான. சங்கியைகளும்‌ ஒற்றைச்‌ சங்கியைகளும்‌ பக்தி 
களாகக்‌ கூறப்பட்டன. 


ஓ மூனிசிரேஷ்டர்களே 1 பக்தியின்‌ உள்ளளவைப்‌. பிரமாணி 
மாவது. அவ்வாறன்றி பக்தியின்‌ புறம்பான பாகமாவது, "பக்தியின்‌ 
நடுப்‌ பிரமாணமாவ து அதின்‌ காற்பாகத்திலாவது அவ்வாறேயாகும்‌. 
தேவர்களுக்கும்‌ பிராமாணர்களுக்கும்‌ நற்ச துரமாயிருத்தல்‌ 
வேண்டும்‌ அரசர்கட்கும்‌ அவ்வாறே கூறப்பட்டது, மற்ற 
வைசிய சூத்திரர்கட்கு நிகளகோணமுள்ள இ. யாதொரு க்ஷத்திரிய 
வைசியருக்குக்‌ கூறினதைப்‌ பார்க்கிலும்‌ வித்தியாசமாக இருப்பதால்‌, 


. குறைந்த பிரமாணம்‌ உயர்ந்தவர்கட்கு கூறப்படவில்லை. 


விசாலத்தோடு சமமான உயரமும்‌, காற்பாகத்தோடு கூடின 
srg, இவ்லாவிடில்‌ அரைப்பாகத்தோடு கூடினதாவது, காற்‌ 
பாகம்‌ குமைவாக இரட்டிப்பாவது நிகளம்‌ இரட்டிப்பு அல்லது சம 
மாகவும்‌, கூறப்போகின்ற காற்பாக விசாலங்களால்‌, கிரமப்படி செய்ய 
வேண்டும்‌. | 

l ஆயாதி, l 

ஆயாதி சம்பத்திற்காக அகலத்திலும்‌ நிகளத்திலும்‌ அவ்வாறே 
உயரத்திலும்‌ முழங்களின்‌ சம்பூர்ணத்தை நன்றாக அடைவிப்பிக்க 
வேண்டும்‌. கேவலம்‌  விசாலத்திலிருந்தாவது, அல்லது நிகளத்‌ 
'திலிருந்தாவது, அவ்வாறே உயரத்திலிருந்தாவது, அகல நிகளத்தின்‌ 
சேர்க்கையி .லிருந்தாவது Qu முதலானவை கிரகிக்கப்பட 
வேண்டும்‌. 


அந்த ஆய முதலானவை எட்டு மூன்று மூன்று எட்டில்‌ 
பெருக்கி, எட்டு பதினான்கு பன்னிரண்டு இருபத்தேழில்‌ பங்கிட 
வேண்டும்‌. மிகுதியா யிருப்பது ஆயமும்‌ வியயமும்‌ யோ நியும்‌ 
நக்ஷத்திரமும்‌ ஆகும்‌. திதியானது முப்பதாலும்‌ வாரமானது 
ஏழாலும்‌ அடையக்‌ கூடும்‌. ஆயாதிகளை வேறு விதத்தாலும்‌ 
கொள்ளக்‌ கூடும்‌. நிகளத்தை நிகளமாகவும்‌ அகலத்தை அகலமாக 
வும்‌ அல்லது அகலநிகளங்களை கூட்டி நிகளமாக. வேறும்‌ கொள்க. 
எட்டு ஒன்பது மூன்று எட்டு ஒன்பது ஒன்பதில்‌ பெருக்க 'வேண்‌ 
டும்‌. பன்னிரண்டு பத்து. எட்டு இருபத்தேழு ஏழு ஒன்பதில்‌ 
முறையே .பாகிக்க வேண்டும்‌. ஆய முதலானது முன்போற்‌: கூறப்‌ 
பட்டது. ஆயத்தி னதிகம்‌ சுபத்தைத்‌. தரும்‌. எவ்வாறு: யஜமான 


_ பிரமாணம்‌ முடிவாக ஸ்தம்பத்தின்‌ உயரங்கள்‌ கூறப்பட்டன. 


FORD TS ஷணவியிஉட௰ $ ௬௩௯ 


னுடைய ஜன்ம நக்ஷத்திரத்தோடாவ து நாமநக்ஷத்திரத்தோடாவது 
அநுகூலம்‌ உண்டாகுமோ அவ்வாறு பரீக்ஷித்‌ துச்‌ செய்ய வேண்டும்‌. 


்‌ வாஸ்து, 
வாஸ்‌ தவானது சகல அநுகூலமும்‌ எவ்விடத்திலும்‌ யாது 
காரணத்தால்‌ கிடைக்கப்படுகிறதில்லையேச, அந்தக்‌ காரணத்தால்‌ 


எவ்வாறு அற்பதோஷம்‌ உண்டாகாதோ அவ்வாறு விசேஷ 
குணமாகக்‌ கிரகிக்க வேண்டும்‌. 


சாலாங்கம்‌. 


வசிக்குமிடம்‌ ஸ்ஐம்பங்‌கள்‌ விஸ்தாரம்‌ கர்ணசூத்திரஸ்தானம்‌ 
சிகரம்‌ ஸ்தூபி இவை சாலையின்‌ அங்கமெனக்‌ கூறப்படுகிறது. யஜ 
மானனுடைய முழந்தாள்‌ வரையிலாவது, நாபி வரையிலாவது, 
இருதயம்‌ - வரையிலாவது, கண்டம்‌ வரையிலாவது, சிரசுவரை 
யிலாவது, பாதத்திற்‌ பாதியாவது மூன்று பாகமாகவும்‌ மூன்று 
முதற்‌ பதினாறு பாகங்கள்‌ வரையும்‌ கூறப்பட்ட அளவின்‌ பிரமாணத்‌ 
திற்கு அதிகமாவது அதிஷ்டானத்தின்‌ பிரமாணம்‌ ஆகும்‌. . 


பிறகு பாதத்தின்‌ அந்த அளவைக்‌ கூறப்படுகிறது. ஒன்றரை 

முழம்‌ மூதல்‌ மும்மூன்றங்குலமாக விருத்தி செய்து ஒன்பது முழப்‌ 
ன்‌ 
றங்குல மாரம்பித்து அரையங்குலமாக விருத்தி செய்து TOURE Ga 
முடிவாகப்‌  பாதவிஸ்தாரங்கள்‌ கூறப்பட்டன. நான்கு அம்சமுதல்‌ 
பதினாறு அம்சம்‌ வரை விதியைத்‌ தவறாமல்‌ பாகித்து, ஓர்‌ பாகத்‌ 
தால்‌ குறைவானது பாதத்தின்‌ முன்பாகத்தின்‌ விசாலமாகும்‌, இவ்‌ 
வாறு. மேன்மேலாகப்‌ பாதங்களின்‌ அகல நிகளங்களைக்‌ கற்பிக்க 


வேண்டும்‌. பிரஸ்தர மென்பது பாதநிகளத்தின்‌ அரையடியள 


வீனாற்‌ செய்ய வேண்டும்‌. புத்திமான்‌ அந்த அளவை ஒன்பது 


_ விதமாகச்‌ செய்து, ஒன்று முதல்‌ நான்கு பாகத்தினாற்‌ குறைவாக 


வாவது அதிகமாகவாவது பிரஸ்தரத்தைச்‌ செய்விக்க வேண்டும்‌. 
பிரஸ்தர விதியிர்‌ சொல்லப்மட்ட பிரமாணம்‌ சமஸ்தமும்‌ கண்ட 
ஸ்தானத்தில்‌ விதிக்கப்படுகின்ற து. பபாதஸ்தானத்திற்‌ கூறப்பட்ட 
சமஸ்த அளவும்‌ சிகரஸ்தானத்திலும்‌ விதிக்கப்படுகிறது. துருவ 
தக்ஷத்திரத்தின்‌ விதியின்‌ ஏற்பாட்டினாசைவ து சிகரத்தைக்‌ கற்பிக்க 
வேண்டும்‌. கண்டஸ்தானத்திற்‌ கூறப்பட்ட சமஸ்த அளவும்‌ 
ஸ்தூபியின்‌ உயரமாகக்‌ கூறப்பட்டது. பாதவிஷ்கம்ப அளவால்‌ 
இரட்டிப்பு முதல்‌ ஒன்பது பாகம்வரை . பித்திவிஷ்கம்ப அளவு 
உ.த்தேசிக்கப்பட்ட து. அவ்வாறன்றி இரண்டங்குலத்தாலாவது 
அடைவிப்பிக்க வேண்டும்‌. க ்‌ 


É 


௪௫௦ காதிகா ௦08 arOw-ber 9.2௨ 


கடைக்கால்‌ சுவர்‌, 


எட்டங்குல முதல்‌ இரண்டிரண்டங்குலமாக மூன்று முழம்வரை 
சுவரின்‌ விஸ்தாரம்‌ கூறப்பட்டது. இது கடைக்காலின்‌ அள 
வரகும்‌. கடைக்காலுக்குமேல்‌ கால்‌ அல்லது அரையங்குலமாகக்‌ 
குறைக்க வேண்டும்‌. குறுக்குச்‌ சுவர்கள்‌ ஒன்றுக்கொன்று அதிக 
மாகவாவது சமமாகவாவது இருக்கலாம்‌. 

ஏகசாலை முதலியன, - ` 

ஏக சாலையான து தடியைப்‌ பிளந்ததுபோ லிருக்க வேண்டும்‌. 
அது இரண்டு கொண்டது தவிசாலையாகும்‌. அதன்‌ மூன்று பாகம்‌ 
த்ரிசாலையாகும்‌, நான்கு பாகமானது சதுச்சாலையாகும்‌. ஏழு 
பாகத்தாற்‌ சப்தசாலையாகும்‌. இவ்வாறு மற்றவையும்‌ கூறப்பட்டன. 
விஸ்தாரத்தில்‌ ஓர்‌ பங்கு முதல்‌ ஐம்பது பங்கு வரையிலும்‌, அவ்‌ 
வாறே நிகளத்திலும்‌ விருத்தியால்‌ நூறு வரையிலும்‌ செய்ய 
வேண்டும்‌. 

வாசற்கால்‌ முற்றம்‌ முதலியன. 

இவற்றின்‌ தலைப்பில்‌ தெருவாசல்கள்‌ இருக்க வேண்டும்‌. பிர 
தான ஸ்தானத்தில்‌ விசேஷமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு 
ஐந்து ஆறு ஏழு தெருவாசல்களோடு கூடின. சாலைகள்‌ இருக்க 
வேண்டும்‌.  பின்பக்கத்திலும்‌ பக்கத்திலும்‌ அவ்வாறே இருக்க 
வேண்டும்‌. அவ்வாறன்றி மீட்டும்‌ இஷ்டமான இடத்திலாவது பெரி 
தான. த்வாரங்களையும்‌ சிறிய த்வாரங்களையும்‌ இவ்வாறு. செய்ய 
- வேண்டும்‌. 

மத்தியில்‌ விசாலத்துடன்‌ ஒருவரிசை யுடையதான முற்றம்‌ 
செய்யத்‌ தக்கது. அரைவரிசை. முதல்‌ விருத்திசெய்து முபபது 
வரிசை வரையில்‌ இஷ்டப்படுகின்ற து. நிகளத்திலும்‌ ஓர்‌ வரிசை 
முதலாக முன்று வரிசை முடிவாக விசாலமாகும்‌. இவ்வாறு பிரம 
தேவரின்‌ அங்கண மென்கிற முற்றத்தை வாசல்‌ ஜலம்‌ விழுவதற்‌ 
கிடத்தோடு கூடினதா கவ வது இல்லாமையாகவாவது செய்‌.பலரம்‌, 
இரண்டுமாவது ஜலயந்திரப்‌ பெருக்கோடு கூடினதாகவது செய்ய 
வேண்டும்‌. வெளிஜலம்‌ கூடிப்போவதற்காவது ரந்திரம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

ஓர்‌ வரிசை விசாலமுதற்‌ காற்காற்பாகமாக விருத்திசெய் து 
ஐந்தாம்பாகம்‌ முடிவுவரை சாலையின்‌ விஸ்தாரமானது இஷ்டப்படு 
Aapse பெரிய துவாரத்தின்‌ விசாலமோ வெனின்‌, இவ்வயறே 
செய்ய வேண்டும்‌. தெருவாசலில்‌ பெரிதாகிய த்வாரத்தோடு சமமாக 
வாவது, பாதியளவாகவாவது ஆகும்‌. அவ்வாறே த்வாரத்தினளவு 
ஆகும்‌. பாதியளவினால்‌ தண்டிகாத்வாரம்‌ ஆகும்‌. ப 


ட மாமாஓகூணவியிஉடல? ௬௫௪ 


கர்ப்பாதானம்‌. 


கர்ப்பாதானத்தின்‌ வைப்பாவது மூலக்ரஹத்தின்‌: மேல்‌ 
மெத்தையிலாவது, வலது நேத்திர சுவரின்‌ வரிசையிலாவது கர்ப்பா 
தானம்‌ கூறப்பட்டது. அவ்வாறன்றிப்‌ பிரமதேவரின்‌ சுவரிலாவ து 
கர்ப்பாதானம்‌ விதிக்கப்படுகிற து. l 


ஸ்தான விபரம்‌, 


மேல்‌ தளத்தின்‌ தெற்குப்‌ பாகத்தில்‌ யஜமானணுக்கிடம்‌ கூறப்‌ 
படுகின்றது. வடக்குப்‌ பாகத்தில்‌ ரங்க மென்று கூறப்பட்டது. அது 
தான்‌ மனைவியின்‌ கிரஹமாக ஆகும்‌. தளத்தின்‌ மேற்பாகத்தில்‌ 
இரண்டு த்வாரம்‌ செய்ய வேண்டும்‌; அது விசேஷமெனப்‌ 
படுகின்ற து. 


வாசற்கால்‌ வைக்குமிடம்‌, 


. ஒன்பதுபாக முள்ளதான கிரகத்தில்‌ அவ்விடத்தில்‌ தென்‌ 
பாகத்தில்‌ இந்து பாகம்‌ செய்து, அதில்‌ இடது பாகத்தில்‌ மூன்று 
பாகம்‌ நீக்கி நடுப்பாகத்தில்‌ த்வாரமானது விதிக்கப்படுகின்றது. 
இவ்வாறு தெருவாசலில்‌ த்வாரம்‌ இருக்க வேண்டும்‌. இவ்‌ 
வாறாகவே மற்ற விடத்திலும்‌, அவ்வாறே நடுவி லிருபக்கத்திலும்‌ 
கம்பைத்‌ தவாரம்‌ செய்ய வேண்டும்‌. சுவரின்‌ விசாலத்திற்‌ சூரியன்‌ 


'பரகத்தித்கு வெளியில்‌, வெளி ஐந்து பாகமான து கூடுகின்றதின்‌ 


மத்திம பாகத்தில்‌ பாத மத்திமமும்‌ விதிக்கப்படுகின்ற து. 
ஜலதாரை. 


சுவரின்‌ நடுப்பாகம்‌, அவைகளின்‌ சேர்க்கையின்‌ மத்திய 
பாகம்‌, சமபாகம்‌, பா தமத்திய பாகம்‌, கோணம்‌, நடுப்பாகம்‌ இவை 
களை நீக்கி ஜலதாரை இருக்க வேண்டும்‌, கோணத்தி லிருந்து 
மூன்றாம்‌ பாகத்தில்‌ ஜலம்‌ வெளிவரும்‌ மார்க்கம்‌ இச்சிக்கப்படுகின்‌ 


“றது. கிரகக்ஷதரிடத்திலும்‌ மஹேந்திரரிடத்திலும்‌ புஷ்பதந்தரிடத்‌ 


திலும்‌ இந்த த்வாரம்‌ விதிக்கப்படுகின்ற து. பல்லாடரிடத்திலும்‌ நடுப்‌ 
பாகத்திலும்‌ இவர்களுடைய வரிசைகளிலும்‌ த்வாரமானது விதிக்கப்‌ 
ஸ்தம்பலக்ஷ்ணம்‌ முதலியன. 

முழப்‌ . பிரமாணமான ஸ்தம்பங்களுடைய சமத்துவ முத 
லானவை மனிதர்கட்கு இரட்டைப்‌ படையான சங்கியையா லாகும்‌, 
தேவர்கட்கு ஒற்றை யிரட்டை யிரண்டும்‌ கிரகிக்கத்‌ தக்கது. பூமி 
யில்‌ தேவர்கட்கு நடு த்வாரம்‌ கிரஹிக்கத்‌ தக்கது. ட 

56 ல்‌ 


வாமை Tiina 


௪௫௫௨, காநிகாமகெ உவ-லாமெ 


சதுரச்சாலை. 


சதையற்‌ செய்யும்‌ வீடு முதலானவற்றின்‌ நடுப்பாகமான து 
வாஸ்‌ துவின்‌ மத்தியிலிருந்து பிரதக்ஷ£ணமாக ஆகும்‌, ஆதித்யர்‌ முதல்‌ 
ஒன்பதாவது பாதத்தின்‌ முடிவு வரை ஐந்து -அங்குலகதி' வரிசை 
யாய்‌, வாஸ்து நடுவிலிருந்து வடக்கு கிழக்காகவும்‌, தெற்கு மேற்‌ 
காகவும்‌ வரிசையாய்க்‌ கொள்க. பத்து ஒன்பது எட்டு ஏழு அம்சங்‌ 
களாகக்‌ கிழக்குப்‌ பாக முதலான பாதத்தை அந்த ஸ்தம்பப்‌ பிர 
திஷ்டையின்‌ கிருத்தியத்தில்‌, ஒவ்வொ. ரம்சத்தை யடைந்தவை 
களாக ஆகும்‌, கிரகம்‌ பாதம்‌ இவற்றின்‌ மத்திய பாகத்தின்‌ மத்தியம்‌, 
சுவரின்‌ மத்தியபாகமாக ஸ்மரிக்கப்பட்ட து. இவ்வாறு சதுரச்சாலை 
கூறப்பட்டது. 


சாலை விபரம்‌, 


சாலை விஷயத்தில்‌ ஒன்பது வரை கற்பிக்க வேண்டும்‌. இவை 
யாவும்‌ சாலைகளின்‌ சாமான்ய மெனக்‌ கூறப்படுகின்றன. ' தேவர்‌ 
கட்கும்‌ அந்தணர்கட்கும்‌, பாஷண்ட மதத்தை யடைந்தவர்‌ 
கட்கும்‌ஐழ௫அவ் வாற யானை குதிரை ரதம்‌ காலாட்கட்கும்‌, 
யாகத்தில்‌ ஹோம முதலான கருமங்கட்கும்‌ தேவர்கட்கும்‌ அரசர்‌ 
கட்கும்‌ நிருத்தனம்‌ பாட்டு முதலான கருமங்கட்கும்‌ ஏகசாலை புகழப்‌ 
பட்டதாக ஆகும்‌. ஸ்திரீகட்கும்‌, சித்திரமெழுதி ஜீவிப்பவர்கட்கும்‌ 
வேசியர்‌ முதலானவர்கட்கும்‌ கலப்பையைப்‌ போலும்‌, குரூரஜீவிகட்கு 
முறத்தைப்‌ போலும்‌ ஆகும்‌. சரலையில்லா விடத்தில்‌ சுவரில்‌ 
த்வாரத்தைப்‌ பிரயோகிக்க வேண்டும்‌. l 


ஊர்த்துவபூமி லக்ஷணம்‌, - 


மேற்பூமியை யாரம்பித்து இப்பொது கட்டடம்‌ கூறப்படுகிறது. 
யாதொரு 'விடத்திற்‌ பிரதானசாலையோ அவ்விடத்திற்‌ சித்திர 
மெழுதிய ஸ்தானத்தை விதிக்கப்படுகிறது. யஜமான னிருப்பிடத்‌ 
தில்‌ மண்டபப்‌ பிராகாரத்துடன்‌ கூடினதாக விந்யாசமான து ஆகும்‌. 


-மேல்‌ மெத்தையோடு கூடினதாயும்‌ மேலே முன்‌ வாசலோடு 
கூடினதாயும்‌, வாஸ்து த்வாரத்தோடு கூடினதாயும்‌, விசேஷமான 
. மேல்தளத்தோடு கூடினதாயும்‌, நான்கு பக்கமும்‌ குண்டங்களுடைய 
தாயும்‌, வீட்டுவாசலோடு கூடினதாயும்‌, சித்திரமெழுதிய சுவர்களை 
யூடையதாயும்‌,  மெத்தைப்‌ படிகளோடு கூடினதாயும்‌, மேலிருப்‌ 
பிடத்தோடு கூடியதாயும்‌, சிரோகிரகத்தோடு கூடியதாயும்‌, மேல்‌ 
“வேலையோடு கூடியதாயும்‌, காது போன்ற இரண்டு கூடங்களை 
யுடையதாயும்‌, கர்ணகூடமில்லாமலும்‌, ' இதரமான சகலமும்‌, 


ஸமாலாலக்ஷண்லியிஉட ல 5 ௯௮௩ 


வாஸ்துக்களில்‌ நடுமுற்றமும்‌, மண்டபத்தோடு கூடியதாயும்‌ 
சபையைப்‌ போன்றாவ து தனித்தாவ து ஜல பூமிகளை யுடையதாயும்‌ 
இவ்வாறு ஊர்த்வபூமி சொல்லப்பட்ட து.. 


மற்றவை சொல்லப்படுகிற து. முக்கியமான மண்டபம்‌, மேல்‌ 
மெத்தையி லிருக்கும்‌ அறை, மேல்‌ மெத்தை இவை நீங்கியதாய்‌ 
இருக்க வேண்டும்‌. இவ்வாறு யஜமானனிருப்பிடத்தைச்‌ செய்‌ து, 
சித்திரசாலையை அந்த ஸ்வாமி கிரகத்திற்குச்‌ சமமாக அலங்கார படி 
கட்கு வேலையோடு கூடினதாகச்‌ செய்ய வேண்டும்‌. மற்றது மூன்‌ . 
னர்க்‌ கூறப்பட்ட மார்க்கத்தினாற்‌ செய்ய வேண்டும்‌. 


ஓ அந்தணர்களே ! ! அவ்வாறன்றி சமஸ்த சாலையிலும்‌ அலங்‌ 
காரப்படி செய்யலாம்‌. இவ்வாறு மேற்‌ பூமியான து கூறப்பட்டது. 
இரண்டடுக்கு பூமியைக்‌ கேளுங்கள்‌. ௪ துச்சாலையின்‌ பிரதேசத்தில்‌ 
அதற்குக்‌ கீழ்‌ பூமியர்ன து கூறப்படுகிற து. அந்தச்‌ சதுச்சாலா பூமி 
யானது மண்டபம்‌ அறை மேல்மெத்தை இவற்றா லலங்கரிக்கப்பட்ட 
தாயும்‌ அதற்குக்‌ கீழாக நான்கு பக்கத்திலும்‌ அவ்வாறே பெரிய 
த்வாரத்தோடு கூடினதாயும்‌ இருக்க வேண்டும்‌. இரண்டு. பாகத்‌ 
தினால்‌ அதன்‌ விந்யாசம்‌ படிக்கப்படுகின்ற து. 


மூன்றடுக்கு பூமி, 


நான்கு கோணத்திலும்‌ நான்கு அறை அதன்‌ விஸ்தாரத்‌ 
தினால்‌ நிர்மிக்கங்பட்டது. நான்கு பாகம்‌ இரண்டுபாகத்தாலும்‌ பின்‌ 
பக்கத்தி லிருக்க வேண்டிய கிரகத்தின்‌ சபையைச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. முன்னிரண்டு கூடத்தின்‌ மத்தியில்‌ சாலைகள்‌. பின்பக்கம்‌ சபை 
களைப்‌ போற்‌ செய்யத்தக்கவை. இரண்டு பார்சத்திலும்‌ நான்காம்‌ 
பாக முடிவில்‌ விஸ்தார. முடையதாகிய இரண்டு கூண்டானது 
செய்யத்தக்கது. கர்ணாகிருதியான கூடத்திற்குச்‌ சமமான உயரத்தை 
யுடையதாயும்‌, பிரதான சாலையி னிருப்பிடம்‌ நேத்திரசாலையில்‌ 


்‌. இருக்கிற நேத்திராகிருதியான கூடத்தி னிரண்டையும்‌ செய்ய 


வேண்டும்‌. அவைகட்கு மேற்பாகத்கில்‌ சம்பூரணமாயும்‌, அதற்கு 
மேற்பாகத்தில்‌ பின்பக்கத்தி னிருப்பிடத்தின்‌ சபையானது இரண்டு 
தளத்தை முடிவாக வுடையதாயும்‌, மற்ற சமஸ்தமும்‌ கீழ்ப்பாகத்தில்‌ 
முடிவோடு கூடினதாயு மிருக்க வேண்டும்‌. இது மூன்றடுக்கு மேற்‌ 
கட்டட வீடெனக்‌ கூறப்பட்ட து. 


i நான்கடுக்கு பூமி, 


வாசற்படியின்‌ - 'கீழ்ப்பிரதேசத்தின்‌ நான்கு பாகத்திலும்‌ ஓர்‌ 
பாகத்தினால்‌ துவாரத்தையுடைய து, இரண்டு பார்சங்களின்‌. முன்‌ 


அ 


PH I காநிகாமெ aako Oó 


பாகத்தின்‌ சாலையி னநுசாரமாகும்‌, அங்ஙனமே பிரதான சாலையின து 
அநுசாரமாகவும்‌, வாசற்படியின்‌ கீழ்ப்பிரதேசத்தின்‌ பக்கங்களின்‌ 
அநூசாரமாகவும்‌, கிழக்குப்‌ பாகத்தில்‌ விசேஷமாகவும்‌, இரண்டு 
பாகத்தில்‌ வெளிவருகிற இரண்டு பக்கத்தின்‌ விசாலத்தினாலும்‌,. 
த்வாரத்தோடு கூடின நேத்திர சாலைகளின்‌ ஆறு சங்க்யையும்‌ வாசற்‌ 
படிக்குப்‌ புறம்பாகவும்‌. நான்கு சாலையின்‌ முடிவு வரையிலும்‌ மேற்‌ 
பாகமும்‌ கழ்பாகமுமாகச்‌ செய்ய வேண்டும்‌. i , 


ஐந்தடுக்கு பூமி, 
அதற்குக்‌ கீழ்ப்பாகத்தில்‌ பூமியின்‌ பிரவேசத்தில்‌ ஆறு 


நடிதிரசாலைகளிள்‌ ஸ்தலத்திலாவ து, மத்தியிலாவது அந்தத்‌ . 


துவாரத்தின்‌ முடிவாகும்‌. நான்குபாக நிகளமுள்ளதாயும்‌, இரண்டு 
பாகம்‌ அகலத்தோடு கூடினதாயும்‌ இடமான து தென்திசையிலாவ து, 
வடதிசையிலாவ து,  கிழக்கிலாவது விசேஷமாகும்‌. முன்பாகம்‌ 
இரண்டு கோணங்களிலும்‌ இந்த ஐந்து ஸ்தானங்களிலும்‌ செய்ய 
வேண்டும்‌. : 

ஆறடுக்கு பூமி. 


அவ்வாறன்றி தென்மேற்கிலாவது வடமேற்கிலாவது, தேவ 
பாகத்தோடு கூடினதாகிய ஸ்தலமாவது, மேற்பாகத்தில்‌ ஆறாவது 
மாடியின்‌ மேற்பாகத்திலாவது செய்யத்தக்கது. 


| ஏழடுக்கு பூமி. i 
அதன்‌ கீழ்ப்பாகத்தில்‌ நூற்கயிற்றி னளவினால்‌ நிர்மாணம்‌ 


செய்யப்பட்ட மாடப்பூறாக்‌ கூண்டுடன்‌ கூடிய இரண்டு பூமியான து 


செய்யத்‌ தக்கது. இது அரசர்கட்கு வாசம்‌ செய்யத்‌ தகுதியான ஏழு 
உப்பரிகை யெனக்‌ கூறப்பட்ட து. - 
பத்தடுக்கு பூமி. | 

அதற்குக்‌ கீழாக நான்கு-பக்கத்திலும்‌ ஓர்‌ பாகத்தால்‌ த்வாரத்தை 
யுடையதாக இருக்க வேண்டும்‌. இது பத்து உப்பரிகை யெனக்‌ 
கூறப்பட்டது. > 

பதினோரடுக்கு .முதலிய பூமி, 

அதன்‌ கீழாகப்‌ பதினோராவது, பன்னிரண்டாவது பூமியை 
யுடையதான பிரஜேசம்‌ கூறப்பட்டது. இவ்விதம்‌. பதினாறு. பூமி 
வரைச்‌ செய்யக்‌ கூடும்‌, “உ ப eine 


wi மிகாகிரசமும்‌ பண்டிதர்களால்‌ செய்யத்‌ தக்கது... 


ம்ரல்‌ால க்ஷண வியிவடல்‌? aoe 


சாலைகளின்‌ பெயர்‌ முதலியன்‌, 
... முதலாவது சர்வதோபத்திரம்‌. இரண்டாவது வர்த்தமானகம்‌' 
மூன்றாவது ஸ்வஸ்திகம்‌. நான்காவது தந்தியாவர்த்தம்‌. ஐந்தாவ 
தாகிய சருகம்‌ என்பது சாலைகளை மறைத்‌ துப்‌' போடுகிறதாக அறியத்‌ 
தக்கது. சர்வதோபத்திரம்‌ என்பது எட்டு முகத்தை யுடையது. 
வர்த்தமானகம்‌ என்பது நான்கு முகத்தையுடைய து. பார்சங்களிலும்‌ 
முன்பாகத்திலும்‌ நான்கு நேத்திரசாலையோடு கூடினது. ஸ்வஸ்திக 
மென்பது தெற்குத்‌ திக்கிலும்‌ வடக்குத்‌ திக்கிலும்‌ அறு நேத்திர 
சாலையை யுடையதாகச்‌ சம்மதிக்கப்பட்ட து. நந்தியாவர்த்த மென்று 
ஸ்மரிக்கப்பட்ட து, கிழக்குத்‌ திக்கிலும்‌ தென்பாகத்திலும்‌ அவ்வாறே 
மேற்குப்‌ பாகத்திலும்‌ வடதிசையிலும்‌ ஸெளம்ய சாரலை முதலான 


| சாலைகளின்‌ முகமாகக்‌ கூறப்பட்டது. சரக மென்பது வஸ்திரத்‌ 


தினால்‌ மறைக்கப்படுவதாக அறியத்தக்க து. 

முக்கியமாய்‌ எல்லாவிடத்திலும்‌ யாது முதலாவதோ அந்த 
நான்கும்‌ சமஸ்தருக்கும்‌ கூறப்பட்ட த. முக்கியமாக அரசர்கட்கே 
tsar சருக மென்பது . தேவர்கட்கு யோக்யமானது. 
அத்தணர்கட்கும்‌ விதிக்கப்பட்டது. பாஷண்ட Quer $ ` 
விதிக்கப்பட்டது. oe 


= 


சாலையின்‌ பாகத்திலும்‌, வாசற்படியின்‌ கீழிலும்‌, பெரிதான 


துவாரத்தின்‌ பாகத்திலும்‌ அவ்வாறன்றிச்‌ சொல்லப்பட்ட பூமியிலும்‌, 


மண்டபத்திலும்‌ விந்யாசம்‌ செய்வது இஷ்டமாகக்‌ கூறப்பட்டது 
இந்த மாலிகையின்‌ முன்பாக மண்டபத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 
திகளம்‌ ஓர்‌ பாகம்‌ ஆரம்பித்துக்‌ கிரகத்தின்‌ விஸ்தாரம்‌ சம்பூர்த்தி 
வரையில்‌, ஒவ்வொரு பாகம்‌ வீருத்தியாக இருக்க வேண்டும்‌: 
அகலம்‌ கிரகத்திற்குச்‌ சமமாக இருக்கக்‌ கூடும்‌. அகலமோ 
வெனின்‌ ஒவ்வொரு பாகம்‌ குறைவு செய்து மூன்று பாகம்‌ முடிவாக 
இருக்கக்‌ கூடும்‌, . ஒன்று இரண்டு மூன்று த்வாரத்தோடு கூடின 
தாகவாவது, . நான்கு ஐந்து த்வாரத்தையுடையதர்கவாவ து. 
மண்டபம்‌, சாலைகளின்‌ முன்பரகத்திற்‌ கட்டவேண்டும்‌. இவ்வாருக 


விருக்கிற கிரகத்தின்‌ நான்கு பக்கத்திலும்‌ மண்டபத்தைக்‌ கட்ட 


வேண்டும்‌. ஓர்‌ பாகம்‌ ஆரம்பித்து காற்காற்‌ -பாகமாக விருத்தி 
செய்து ஐந்துபாகம்‌ முடிவுவரை ஆவரண மண்டபத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌. முழ அளவினால்‌ மூன்று முழத்திலிருந்து அரையரை 
முழமாக விருத்தி செய்து பதினைந்து முழம்‌ வரை ஆவரண 
மண்டபத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. ; i 

i மண்டபமில்லா- விடினும்‌ அந்த அளவினால்‌ . கஜவிசேஷத்‌ 
தோடு கூடினதாகவாவது, அதினளவாகவாவது இருக்கிற பீடமும்‌ 


எர 


கிச்ச்‌ i காநிகா மெ as@a-door Os = 


சாலைகளின்‌ நான்கு திக்குகளிலும்‌ முறையாக AE வ 
காற்காற்பாகம்‌ விருத்தி செய்து எட்டுப்‌ பாகம்‌ முடிவா i 
பட்டு வருகிற மார்க்கத்தின து. திகளம்‌ இருக்க hea 
ரன்கள்‌. த்தியால்‌ அதன்‌ விஸ்தாரம்‌ இரட்டிப்பு முடிவையு F 
pare Batis தக்கதாக ஆகும்‌. இவ்வாறு நடுப்பிராகார 
5 வேண்டும்‌. நடு. ஆவரணத்தோடு கூடினதாகவாவது 
திங்க்‌ யாகவாவ து இவ்வா றிருக்கிற கிரகத்திற்கு நான்கு 
re ராணுவ ஸ்தானம்‌ செய்ய வேண்டும்‌. 


இரக விருத்தி, a 2 
கிரகத்தின்‌" விஸ்தாரத்தை விருத்திசெய்யும்‌ த 
ற்பாக முதலாக நான்குபாகம்‌ வரைச்‌ செய்து, ர 
முற 


ம்‌ ; dr 
த்தில்‌ முதலாவரண முதலாகப்‌ பதினாறு பாகங்களை நான்கு 
Rarer: நீக்கிச்‌ செய்ய வேண்டும்‌. 


்‌ இராணுவ ஸ்தானம்‌. 


: . ௨ பின்‌ 
இராணுவஸ்தானத்தின்‌ முகத்திலும்‌ னா பர்‌ 
shoud யதேஷ்டமாக ஓர்பாகம்‌ முதல்‌ ஏழு! ட 

ட HRA காலாட்களிருக்க வேண்டும்‌. ஒற்றை ie 
த ணத்தினால்‌ குறைவரகவாவ து அதிகமாகவாவ து, பத்‌ 
eae T கூடினதாகவாவது அல்தின்மையாகவா வது இஷ்ட! 
கஜத்தோடு ம இருக்கலாம்‌. இராணுவஸ்தானத்தின்‌ 
pee nig வெகான்‌ அவ்வாருகவே விதிக்கட்படுகின்ற து. இவற்‌ 
us பரதம்‌ சமமாகவாவது சமயில்கா மலா வோ அது ஆகும்‌. 
oe ee `- புறம்பாகவாவது அதிகமாகவாவது (குறைவாகவா 
PARE தான தில்‌ அதிகமாகவாவது பின்பக்கத்திலாவது எங்ஙனம்‌ 
car ads துவாரத்தின்‌ நிகளகோடியிலாவ அ, பக்கங்‌ 
ean தத்தில்‌ அவ்வாறே சாலையின்‌ விஷயத்திற்‌ கூறப்பட்ட 
களில்‌ கடத்‌ -சதுரவளவு முழவளவினாலாவ து. இந்த ராணுவ 
அ தல வத்தில்‌ அந்தச்‌ சமஸ்தமும்‌ கிரகிக்கக்கூடும்‌, சா 
ஸ்‌ T ஆ இட ள்‌ 
மாத்‌ திரமாவது இருக்கக்‌ கூடும்‌: 

பிராகாரம்‌. 


2 ரதம்‌ 5 தியாக விருத்தி செய்வ 
ர்‌ பக்‌ தலாக அரையரை பக 
ee oe சனா அளவு முடிவுவரையில்‌ ச 
F a ஈகாரமாகும்‌. அந்தப்‌ பிராகாரம்‌ இரண்டு வித ன்‌ 
ரர்‌ ae இராணுவஸ்தானத்தின்‌ விசாலங்களை மூன்று, நான்னு 
ஆ 1) ts Be ப எ ம்‌ 


`. மாலரலகூணவியி உட: ௪௮௭ 


ஐந்து பாகங்களாகவும்‌, ஆறு ஏழு பாகங்களாகவும்‌ செய்து வெளி 
யில்‌ ஓர்‌ பாகத்தை நீக்கி மத்தியில்‌ மிகுதி பாகங்களை விட்டு: தடுவில்‌ 
பிராகாரம்‌ கூறப்பட்ட து. 


ஒன்று அல்லது அநேக முற்றப்‌ பி) தேசங்களோடு கூடின 
தாயும்‌, சபையின்‌ ஆகாரம்‌ போன்ற மேல்மெத்தையோடு கூடின 
தாயும்‌, அங்ஙனமன்‌ றி மூலகிரகத்தி னுருவம்‌ போன்றதர்யும்‌, அல்ல து 
மண்ட பத்தின்‌ மேல்மெத்தையினால்‌ 'அலங்கரிக்கப்பட்டதாயும்‌, தலம்‌ 
அதிஷ்டானம்‌ பாதம்‌ என முன்கூறின இவற்றைப்‌ பார்க்கிலும்‌ சிறிது 
குறைந்த பிரமாணத்தை யுடையதாயும்‌, அந்தப்‌ பிரமாணத்தினால்‌ 
விருத்தி செய்யப்பட்ட உபபீடத்தை யுடையதாயும்‌, அந்த அள 
வினால்‌ விருத்தி செய்யப்பட்ட தலையணை என்னும்‌ சும்மாட்டை 
யுடையதாயும்‌, பாதம்‌ என்று அடியிற்‌ கூறப்பட்ட ஸ்தானத்தின்‌ 
திகளத்திற்குச்‌. சமமான ' உயரமும்‌ விருத்தமூமான தலையணையை 
யுடையதாயும்‌, மூலக்கிரகத்தின்‌ பிரதேசத்திற்‌ குயரமான அதிஷ்‌ 
டான ஸ்தலத்தோடு கூடின தாயும்‌, அதில்லாததாயு மாவது சமமான 
பிரதேசத்தோடு கூடினதாயுமாவது இந்த ராணுவஸ்தானத்தைப்‌ 
புத்‌ திமரனானவன்‌ ராஜகிரக முதலானவற்றிற்‌ செய்ய வேண்டும்‌. 


துவாரப்‌ பிரதேச முதலியன. a 


தேவர்கட்கும்‌ மனிதர்கட்கும்‌ விசேஷமாக ராஜகிரகத்திலும்‌ 
புஷ்பதந்த ஸ்தானத்திலும்‌, பல்லாடர்‌ மகேந்திரர்‌ கிரகக்ஷதர்‌ இந்த 
ஸ்தானத்தில்‌ மத்திய பாகத்தின்‌ சமீபத்திலும்‌ துவாரத்தையாவது 
அன்வாறன்றி உபதுவாரத்தையாவது செய்ய வேண்டும்‌, 
கோபுரத்தை (பட்டணத்தின்‌ வாசற்படியை) ராணுவஸ்தானத்‌ 
தோடு கூடினதாக விதியினாற்‌ . செய்ய . வேண்டும்‌. இவ்வாறு 


சாலையை, சாலையின்‌ பிரமாணத்தை அதிக்கிரமிக்காமற்‌ செய்ய 
வேண்டும்‌. 


- கர்ப்பகிரகத்தோடு கூடினதாகவாவ து, தடுவில்‌ பக்தியோடு 
கூடினதாகவாவது ராணுவஸ்தானத்தின்‌ விதியிற்‌ கூறப்படும்‌ வெளி 
யிலும்‌ உட்பாகத்திலும்‌ வழியோடு கூடினதாயும்‌, நான்கு பாகமுதல்‌ 
பன்னிரண்டு பாக முடிவுவரை பாகங்களாகச்‌ செய்து, ஓர்‌ பாகத்தை 
நீக்கி மிகுதிபாகத்தினால்‌. மூலப்பிரதேச முதலானவற்றை புத்திமானா 
னவன்‌ செய்ய வேண்டும்‌. அதிஷ்டான முதலான ஆறு வர்க்க 
மானது யாதோ அதனளவை உபபீடத்தில்‌ துவாரத்தி னுயரத்திற்‌ 
காகச்‌ சமமாகவாவது அதிகமாகவாவது கொடுக்க: வேண்டும்‌. 
ராணுவஸ்தானம்‌ ஏங்கனமோ அங்ஙனமே இந்த விஷயத்தில்‌ 
விதிக்சுப்படுகின்றது. மூலகிரகப்‌ பிரதேசத்தைப்‌ பார்க்கிலும்‌ சிறிது 


E 
] 
1 
இ 
| 
i 


௬௪௮ ariary வாவ லாமெஃ 


குறைவாகவாவ து செய்ய வேண்டும்‌. பிராகாரம்‌ கோபுரம்‌ இனத்தின்‌ | 
உயரம்‌ .மூலகிரகத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிசமாக இருக்க வேண்டும்‌. : 


கோபுரம்‌. 


கோபுரத்தின்‌ அலங்காரத்தைச்‌ சாலையின்‌ அலங்காரம்‌ போற்‌ 
செய்ய வேண்டும்‌. சபையின்‌ ஆகாரம்‌ போன்ற சிரோகிரகத்தோடு 
a னதாயும்‌, சாலையின்‌ ஆகாரம்‌ போன்ற சிரோகிரகத்தின்‌ 
கலய யுடையதாயும்‌, மண்டபத்தின்‌ ஆகாரத்தோடு கூடிய 
ம்‌. மேல்மெத்தையா லலங்கரிக்கப்பட்டதாயும்‌, த்துக்கு 
acne கூடின தாயும்‌, பிராசாரத்தின்‌ மத்தியில்‌ ன ர. 
கோபுரத்தினது விஸ்தாரத்தின்‌ மூன்று ம்‌ ene 
i ந்திலோர்பாகம்‌ இருக்க வே . 
நாலிலோர்பாகம்‌ pbs Ve 5. 
ன்‌. வெளிவருகிற வழி பிராகாரத்திற்கு 
ரண்டும்‌ கோபுரமூம்‌ ராணுவஸ்தானமும்‌ மூலவாஸ்துவின்‌ 
பார்வை யுடையதா யிருக்க வேண்டும்‌. 
| | அந்தப்புரம்‌. 
டுவில்‌ ராஜஸ்திரீ களின்‌ வீடுகள்‌ உண்ணோக்கமான ere 
ளோ feet ant இருக்க வேண்டும்‌. பிரதானமான பட்ட ட்‌ 
மின்‌ ஸ்தானத்தை இடது பக்கத்திற்‌ PR E ni 
ட்கும்‌ கிரகத்தின்‌ வெளியில்‌ சுற்றுப்‌ பக்கத்திற்‌ செய்ய i 
ache வெளியில்‌ யஜமானனுடைய இச்சையின்‌ வசமாக மற்றவ 
அத 6 | 
கட்கும்‌ இருக்க வேண்டும்‌. 


முற்றம்‌. 


மானது ம்‌. ௮4 
கினது ர்‌ ஜ்வரரோகத்தை யுண்டாக்கம்‌: தென்திக்கில்‌ அரச 


ம ற்கிற்‌ ௪த்‌ ய்யும்‌. 

வற்‌ i மேற்கிற்‌ சத்ருவிருத்தி செ 

: வற்றியைத்‌ தரும்‌. தென்‌ A 

கட்டு ௦ ee புத்திரர்‌ மித்திரரை மிருத்தியுண்டாக்கும்‌ an 

oe மரணம்‌. வடக்குத்‌ திக்கில்‌ பொக்கிஷ விருத்தி யுண்டர்‌ 

ம்‌ வடகிழக்கில்‌ மரணமாவ து நிச்சயம்‌... 
அகழ்‌. 


திலும்‌ அகழைச்‌ செய்ய வேண்டும்‌. . இது ராஜ 


es anes ர்கட்கும்‌ இதரமான ஜாதிகட்கும்‌ 


கிரகத்திற்குக்‌ கூறப்பட்டது. தேவ 
முன்‌ கூறியவாறு தகுதியான து, 


பிரதானமாக இருக்க வேண்டும்‌. அக்தி திக்‌ 


ராலால்க்ஷணவியிஉடல? pe 


Aran ஆரம்பகாலம்‌, 


இத்தக்‌ கிரஹங்களின்‌ ஆரம்பகாலமானது தனித்தனி இவ்‌ 
விடத்திற்‌ கூறப்படுகின்றது. சூரியன்‌ கும்பராசியில்‌ இருக்கும்போதா 
வது மகர ராசியிலிருக்கும்‌ போதாவது கீழ்ப்பாகத்திற்‌ கிரகம்‌ 
ஆரம்பிக்க வேண்டும்‌. மேஷராசியில்‌ இருந்தாலும்‌ ரிஷபராசியில்‌ 
இருந்தாலும்‌ தென்திக்கு வீடும்‌, சிங்கம்‌ கடகமிவற்றை யடைந்‌ 
திருக்கும்‌ போது மேற்குப்‌ பாக வீடும்‌, துலாம்‌ விருச்சிகம்‌ இவற்றை 
யடைந்திருக்கும்‌ போது வடக்குப்‌ பாகத்தில்‌ கிரகமும்‌ சம்மத 
மாகும்‌. மற்ற நான்கு திக்கும்‌ சம்மதமன்று. சூரியன்‌ நின்ற திக்குக்‌ 
காக (ராசியில்‌) எப்போதும்‌ உண்ணோக்கமாகிய கிரகம்‌ சம்மத 
மன்று. கட்டுவானாயின்‌ அந்த வீடு வருஷத்திற்குள்‌ கெடும்‌. 


சூரியன்‌ ஸ்தானத்தில்‌ செய்யப்பட்ட வீடு யாதோ அந்த வீடு 
உண்மையாகத்‌ தொந்தரவு செய்யும்‌. அங்காரக னிருப்பில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்ட கிரககேடீத்திரம்‌ நாசம்‌ செய்யும்‌. சனி பகவான்‌ 
அடைந்திருக்கில்‌ அவ்விடத்தில்‌ வசிப்பவர்கட்குப்‌ பசி பயமுண்டாக்‌ 
கும்‌. குருவின்‌ ஸ்தானத்தில்‌ கிரகம்‌ தோட்டம்‌ மூதலானது சமஸ்த 
சம்பத்தைத்‌ தருவதாக ஆகும்‌. சுக்கிரன்‌ க்ஷேத்திரத்தில்‌ செய்யப்‌ 
பட்ட கிரகம்‌ எப்போ தும்‌ மங்களத்தைத்‌ தரும்‌. புதனுடைய ஸ்தான 
மானது விசேஷமான சுகத்தைத்‌ தரும்‌. சந்திரன்‌ புருஷர்கட்கு 
விசனத்தையும்‌ ஸ்திரீகட்குச்‌ சுகத்தையும்‌ செய்வான்‌. இவ்வாறு 
ராசியின்‌ பலன்களுண்டாகும்‌. அம்சங்களிலும்‌ இவ்வாறு அறியத்‌ 
தக்கது அறிந்து இயற்ற வேண்டும்‌. இவ்விதமாய்‌ கிரகாரம்பத்தில்‌ 
வைக்கும்‌ செங்கல்‌ ஸ்தாபிக்க வேண்டும்‌. 


வீடு கட்டக்‌ கூடாத இடங்கள்‌. 


பர்வதத்தினுடையவும்‌ தேவாலயத்தினுடையவும்‌ நிழலில்‌ 
கட்டப்பட்டதாயும்‌, நதிகளின்‌ பிரவாகக்தினால்‌ பாதிக்கப்பட்டதாயும்‌ 
உள்ள கிரகம்‌ சோகத்தையுண்டு பண்ணுவதாக ஆகும்‌. 


_ வாசஞ்‌ செய்யக்‌ கூடாத இடங்கள்‌. 


இஷ்டமுள்ள கிரகத்தில்‌, இடிந்திருந்தாலும்‌ பிளந்திருந்தாலும்‌ 
அவ்வாறு குறைவுபட்டிருந்தாலும்‌, நாழ்ந்து தொங்கியிருந்தாலும்‌, 
அகத்தி அலரி நந்தியாவட்டம்‌ முருக்கு எருக்கு இந்த ஆறும்‌ விருத்தி 
யானாலும்‌ வீட்டை நாசம்‌ செய்யும்‌. முருக்கு கருங்காலி ஆல்‌ புளி 
அவ்வாறே கல்லால்‌ .இவை கிரகத்தில்‌ விருத்தி செய்யத்‌ தகரதன 
வாகும்‌. கிராமம்‌ முதலானவற்றில்‌  சுபத்தைத்‌ தருவதாசச்‌ 
சம்மதிக்கப்பட்டன. 


57 


௫௦ காநிகா மட உொ௫வ-லரழெ. 


சமமான நிகளத்தினால்‌ அளக்கப்பட்ட கிரகமானது பதத்தின்‌ 
நிகளத்தோடு சமமாக இருக்குமாயின்‌ அதைப்‌ பார்க்கிலும்‌ åg 
மான .வியயபாகத்தி னதிகமிருந்தாலும்‌ அப்போது வீடு நன்றன்று. 


சயனஸ்தானம்‌. 


படுக்கை மேற்கு. முகமாகப்‌ பார்வை இருக்க வேண்டும்‌. 
தென்முகப்‌ பார்வையானது தோஷத்தைத்‌ தரும்‌, துவாரத்திற்‌ 
பாதம்‌., நீட்ட சம்மதமன்று. வடக்கு மேற்கு சிரசாக இருக்கக்‌ 
கூடாது. போஜனமும்‌ படுக்கையும்‌ தூலத்திற்கு நேராகக்‌ கூடாது. 

வாசற்கால்‌. 

சுபத்தைக்‌ கோரினவர்கள்‌ கிரகத்திற்கு வாசற்படியை தூலத்‌ 
திற்கு நேராக வைக்கக்‌ கூடாது, ஏகசாலையின்‌ கிரகம்‌ கட்டுகிறவன்‌ 
முயற்சியுடன்‌ தெற்குப்‌ பாகத்திற்‌ கட்டவேண்டும்‌. தெற்கு வடக்குத்‌ 
திக்குகளில்‌ பராமரிக்கையின்றி இரண்டுஇரண்டு சாலைகள்‌ செய்யத்‌ 
தக்கன. மூலையில்‌ சாலையைச்‌ செய்யின்‌ குடியிருப்பவன்‌ சீக்கிரமாக 
நசித்துவிடுவான்‌. 

தூலம்‌. 

அந்தணர்‌ *கிரகத்திற்குத்‌ தூலமானது கிழக்கு முனையாக 
வைக்க வேண்டும்‌. அரசர்கட்குத்‌ தெற்கு முனையாக ஆகும்‌, 
வைசியர்கட்கு மேற்குமுனையாக இருக்க வேண்டும்‌. சூத்திரர்கட்கு 
வடக்குத்‌ திசையில்‌ இருக்க வேண்டும்‌. இது தூலத்தின்‌ முனேயின்‌ 
விதியாகும்‌. 

தூண்‌, 

அந்தணர்‌ அரசர்‌ வைசியர்கட்கு இரட்டை ஸ்தம்பங்கள்‌ 
கூறப்பட்டன... சூத்திரர்கட்கும்‌ இதர ஜா திகட்கும்‌ ஒற்றை ஸ்தம்பம்‌ 
சம்மதிக்கப்படுகின்ற து. கருக்காலி வன்னி இவை அந்தணர்‌ அரசர்‌ 


கட்குக்‌. கூடும்‌. சிளிந்திரம்‌ பிசிதம்‌ இலுட்பை வைசியருக்காகும்‌ 
ஸ்தம்பங்கள்‌. நறுவிலி வேம்பு சிளிந்திரம்‌ பிசிதம்‌ சூத்திரர்கட்கு 


்‌ ஸ்தம்பத்திற்கு யோக்கியமாக ஆகும்‌. கெட்டி மூங்கில்கள்‌ TO 


GD ஆகும்‌. 


ce 


மாலா க்ஷ லியிவட எ? இக 


வீட்டின்‌ பாகம்‌. 


விட்டினது ஆகாரத்தை வீட்டின்‌ விஸ்தாரத்கை அளக்கிற 
முழத்தால்‌, நான்கு பாகமுதல்‌ ஐந்து பாகம்‌ வரையில்‌ அளச்கில்‌ அது 
பாதவிஸ்தாரமெனக்‌ கூறப்பட்டது. எவ்வளவு விசாலம்‌ முழமோ 
அவ்வளவு அங்குலி சங்கிலியால்‌ சமஸ்தமான வீடுகட்கும்‌ ஸ்தம்பத்‌ 
தின்‌ விஸ்தரரம்‌ இஷ்டமாகின்றது. வடக்குத்‌ திசையில்‌ அந்தணர்‌ 
கிரகம்‌ இருக்க. வேண்டும்‌. கிழக்குத்‌ திசையில்‌ அரசன்‌ கிரகம்‌ 
சம்மதிக்கப்பட்டது. தென்திசையில்‌ வைசியர்‌ கிரகம்‌ இருக்க 
வேண்டும்‌. மேற்குத்‌ திசையில்‌ சூத்திரருக்காகும்‌. 


- கிரகத்தின்‌ நடுச்சுவர்‌ ஸ்தம்பத்தின்‌ நடு ) வ விட்டிருக்க 
வேண்டும்‌, அதை யடைந்து இரண்டு துவாரம்‌ மூலக்கிரகத்திற்‌ 
கொப்பாக இந்தச்‌ சாஸ்திரத்தில்‌ சம்மதிக்கப்படுகின்றது. சமஸ்த 
சசிதத்தினாலும்‌ வேறாக விருக்கின்ற சாலைகளிற்‌ சேர்ந்த கட்டடத்தைச்‌ 
செய்யக்‌ கூடாது, தேவதையின்‌ ஸ்தாபனமும்‌ பலி கொடுத்தலும்‌ 
சாலைகளில்‌ விதிக்கப்படவில்லை. ஸ்தம்பங்கள்‌ ஒன்றிற்கொன்று 
மறைக்கப்பட்டிருக்கிறதாயும்‌ துவாரமில்லாததாயும்‌ ஸ்தாபிக்கப்பட்டி 
ருப்பதாய்‌ இருக்க வேண்டும்‌. மற்றவர்களின்‌ வீடு முதலானவற்றில்‌ 
இரண்டுஇரண்டு தூண்களாவ து ஐந்து தூண்களாவது இஷ்டம்போல்‌ 
இருக்கக்‌ கூடும்‌, 


இரஹசாரம்‌, 


சனிவேை இருக்குமரகில்‌ பொருள்‌ நாசமாகும்‌. சனி அதி 
சாரமாயின்‌ கடனால்‌ பந்திக்கப்படுவன்‌. 


அடுக்கு நிலை. 


வைசியர்‌ சூத்திரர்கட்கு மூன்றடுக்கு வீடும்‌; அரசர்கட்கு 


்‌. ஐந்து அல்லது எழும்‌, பிரரமணர்கட்கு அவ்வாருகவே பதினோரு 


வேதிகைகளும்‌ இருக்க வேண்டும்‌. பாஷண்டாச்சிரமம்‌ பெற்றவர்‌ 
கட்கு இரட்டைச்‌ சங்கியையரகிய நிலை விதிக்கப்படுகின்ற து, கருங்‌ 
கற்‌ சுவர்‌ மனிதர்‌ வாசம்‌ செய்யு மிடத்திற்‌ கூடா து. 


விழல்‌ முதலானவற்றாலும்‌ களிமண்ணாலும்‌ மறைக்கத்‌ தக்க 
தாயும்‌, ஓட்டுப்பாளத்தரல்‌ மறைக்கப்பட்டதாயும்‌, மரத்தால்‌ . கட்டப்‌ 
பட்டதாயும்‌ முகம்‌ இருதயம்‌ நாபி இவற்றின்‌ ப்தி 
செய்ய வேண்‌ இம்‌. 


ச்ட்‌ காதிலா.ஐ08 உுவ-லர்டும்‌. 
வாசற்கால்‌. 


முக்கியமான த்வாரமான து வீட்டின்‌ தெற்கு முதலான நான்கு 
பக்கங்களிலும்‌ இருக்க லேண்டும்‌. துவாரத்தின து கீழ்ப்பாகமான து 
தாழ்வாக வைக்கப்படுமாயின்‌ வீட்டு யஜமானனுக்கு விருத்தியுண்‌ 
டாகும்‌. துவாரத்தின து புறம்பாக உயரமாக இருப்பது சத்துருவை 
விருத்தி செய்கிறதாக அறியத்தக்கது, 


விசேஷமாகப்‌ பிராமணர்கட்கு பல்லாடஸ்தானத்தில்‌ த்வாரம்‌ 
இஷ்டமாக ஆகும்‌. அரசர்கட்கு மகேந்திர ஸ்தான மென்று அறியத்‌ 
தக்கது. வைசியர்கட்கு ராக்ஷஸ ஸ்தானமாக அறியத்தக்கது. 
சூத்திரர்கட்குப்‌ புஷ்பதந்தர்‌ ஸ்தானத்தின்‌ த்வாரமே கூறப்பட்டது. 
அந்தந்தத்‌ திக்கதிபதிகளை யடைந்து துவாரத்தைச்‌ சாத்திரப்படிச்‌ 
செய்ய வேண்டும்‌. மத்தியி லிருக்கும்‌ சூத்திரத்திற்கு இடது பாகத்‌ 
திலாவது த்வாரத்தைச்‌ சாத்திரப்படிச்‌ செய்ய வேண்டும்‌. 


ஜலதாரை. 


அந்த வீட்டுக்கு மீண்டும்‌ ஜலத்வார ஸ்தானத்தைக்‌ கூறப்‌ 
போகின்றேன்‌, ஜயந்தர்‌ ஸ்தானத்திலும்‌ மஹேந்திர ஸ்தானத்திலும்‌ 
ராக்ஷதர்‌ விரதர்‌ ப்ரசர்‌ புஷ்பதந்தர்‌ சுக்ரீவர்‌ பல்லாடர்‌ Agat முக்யர்‌ 
இவர்கள்‌ ஸ்தானத்திலும்‌ ஜலத்வாரம்‌ கூறப்படுகிறது. பிரமாவிற்கு 
எதிர்முகமாகவும்‌ பிரமபாகமாகவும்‌ இருக்கிற ஜலத்வாரம்‌ 
விருத்தியைத்‌ தடை செய்கின்றது. 


ஆயம்‌. 
ஒன்று மூன்று ஐந்து ஏழு இந்த - அம்சத்தில்‌ த்வஜாயம்‌ சிம்‌ 


ஹாயம்‌ விருஷபாயம்‌ கஜாயம்‌ எனப்படும்‌. இந்த ஆயமுதலான 
makur வெனின்‌ கிழக்கு முதலான திசைகளில்‌ அநுலோமக்‌ கிரம 


மாக சுபத்தைத்‌ தருங்‌ கிரகங்கள்‌. இரண்டு நான்கு ஆறு எட்டு 


இந்த ஸ்தானங்களில்‌ இருப்பவர்கட்கு தூமாயம்‌ சுனகாயம்‌ காராயம்‌ 
காகாயம்‌ இவை ஆக்னேய முதலான மூலைகளில்‌ காம்யாதிகளால்‌ 
வர்ஜிக்கத்‌ தக்கவை. ன க 

யாதொரு யஜமானனுடைய வீட்டிற்கு, த்வஜாயம்‌ சிம்ஹாயம்‌ 
விருஷபாயம்‌ கஜாயம்‌ இவைகளுளவோ அந்தக்‌ கிரகத்திற்கு முக 
மான்து மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு முகமாக இருக்க 
வேண்டும்‌. 


so அ 


ம்ர்லால்கூணவிய௰ி உட ௮௫௩ 


திஜாயம்‌ சிம்ஹர்ய ஸ்தானத்தை யடைகின்ற து. சிம்ஹாயம்‌ 
கஜாய ஸ்தானத்தை யடைகின்றது. ஸமஸ்தமும்‌ .விருஷபாயத்தி 
னது ஸ்தானத்தை யடைகின்றன. விருஷபாயம்‌. ஒராய ஸ்தானத்‌ 
த்திலும்‌ அடைகிறதில்லை. விருஷபாயத்தில்‌ துவாரம்‌ செய்யக்‌ 
கூடாது. அங்ங்னமன்‌ றி மத்தியிலாவது இருக்கக்‌ கூடும்‌. பிராமணர்‌ 
கட்கு வடக்குத்‌ துவாரம்‌, அரசர்கட்குக்‌ கிழக்குத்‌ துவாரம்‌, வைசியர்‌ 
கட்குத்‌ தெற்குத்‌ துவாரம்‌, சூத்திரர்கட்கு மேற்குத்‌ துவாரம்‌ Apss g 
நடுவில்‌ மண்டபத்தோடு கூடின வீட்டினது ஏற்பாட்டில்‌ இந்தச்‌ 
சாலாத்‌ துவாரம்‌ கூறப்பட்ட து. 


தெற்குத்திக்கில்‌ வெளிவாசற்படியைப்‌ பல்லாடர்‌ ஸ்தானத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. மேற்குப்‌ பாகத்தில்‌ மகேந்திர ஸ்தானம்‌. 
வடக்குக்‌ கிரகத்தில்‌ கந்தர்வ ஸ்தானம்‌. கிழஃகுக்‌ கிரகத்தில்‌ புஷ்ப 
தத்தருடைய துவாரம்‌ விதிக்கப்படுகின்ற து. 


ஸ்தான விபரம்‌, 


பிராமணர்கட்கு ஈசான்ய பாகத்தில்‌ பாகசாலை விதிக்கப்படு 
கின்றது. அரசர்கட்கு ஆக்நேய திக்கில்‌ பாகசாலை கூறப்படுகின்ற து 
வைசிய்ர்கட்கு நிருதி மூலையில்‌ பாகஸ்தானம்‌ கூறப்படுகிறது: 
சூத்திரர்கட்கு வாயுதிக்கில்‌ பாகஸ்தானம்‌ விசேஷமெனப்‌ படுகிற து. 


கிழக்குத்‌ திக்கில்‌ போஜன ஸ்தானமும்‌. ஆக்நேய திக்கில்‌ 
பாகசாலையும்‌, தென்‌ திசையில்‌ படுக்கையிடமும்‌, நிருதியில்‌ ஆயுத 
கிரகமும்‌, அவ்விடச்தில்‌ மித்ர ஸ்தானமும்‌, மேற்குத்‌ திக்கில்‌ ஜல 
ஸ்தானமும்‌, வாயு திக்கில்‌ மாட்டுக்‌ கொட்டாரமும்‌, வடக்கே தன 
கிரகமும்‌ இருக்க வேண்டும்‌. ஈசான்ய திக்கில்‌ நித்ய நைமித்திய 
காரியமாக யாகமண்டபத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 


கஞ்சி உப்பு இவற்றின்‌ பாத்திரத்தைக்‌ கிழக்கு வடக்குகளில்‌ 
வைக்க வேண்டும்‌. அந்தரிக்ஷீ ஸ்தானத்தில்‌ அடுப்பும்‌, ஸவிதா 
வின்‌ ஸ்தானத்தில்‌ உரலும்‌, அர்யமர்‌ ஸ்தானத்தில்‌ போஜன 
ஸ்தானமும்‌, இந்திராணியின்‌ பாகத்திலாவ து சவிதாவின்‌ ஸ்தானத்‌ 
திலாவது விவஸ்வரின்‌ பாகத்திலாவது பாகமும்‌, மைத்திர ஸ்தானத்‌ 
தில்‌ விவாகமும்‌, இந்‌ திரஜய ஸ்தானத்தில்‌ க்ஷுத்திர தேவதையின்‌ 
பூசையும்‌ அறியத்‌ தக்கது, அவ்வாறன்றி வாயு திசையிலாவது 
சந்திரதிசையிலாவ து கூடும்‌. விததரில்‌. உபநயனமும்‌, பித்ருக்கள்‌ ' 
தெளவாரிகர்‌ ஸ்தானத்திலும்‌ சுக்ரீவரிடத்திலும்‌ புஷ்பதந்தரிடத்‌ 
திலும்‌ பிரசூ திக்கிரகமும்‌ இச்சிக்கப்படுகிற து. ஆபவத்ஸர்‌ ஸ்தானத்‌ 
தில்‌ தனஸ்தானம்‌ இருக்க வேண்டும்‌. ஆபரிடத்தில்‌ குண்டம்‌ 


இல காநிகாமதெ உமி E E 


விதிக்கப்பஇகிறது. ம௫கேற்திரர்‌ பாகத்தில்‌ முற்றம்‌. பிலுதிவீதர 
ஸ்தானத்தில்‌ அம்மி. பிருங்கராஜர்‌ சுக்ரீவர்‌ பித்மு தெளவாரிகர்‌ 
இவர்கள்‌ ஸ்தானத்தில்‌ அரிஷ்டகிரகம்‌ இஷ்டமாக ஆகும்‌. அவ்‌ 
விடத்தில்‌ உக்கிராண வீடு இருக்க வேண்டும்‌. 


வாகனம்‌. துவாரத்திற்குத்‌ தெற்குத்‌ திச யில்‌ இருக்க 
வேண்டும்‌. தேவேநீதிரரிடத்தில்‌ ஆயுத முதலானவையும்‌, 
அங்ஙனமே மித்திர ஸ்தானத்தில்‌ மித்திரர்களின்‌ இருப்பும்‌, ரோக 
ஸ்தானத்தில்‌ உரலும்‌ சம்மதிக்கப்பட்டது. பிருதிவீதரரிடத்தில்‌ 
தனஸ்தானம்‌ இருக்க வேண்டும்‌. நரகருடைய ஸ்தானத்தில்‌ நெய்‌ 
யும்‌ ஒளஷதமும்‌ ஆகும்‌. ஜயந்தரிடத்திலும்‌ ஆபவத்ஸரிடத்திலும்‌ 
பர்ஜன்ய. மிடத்திலும்‌ சிவனிடத்திலும்‌ முறையாக விஷத்தைப்‌ 
போக்கும்‌ மருந்தும்‌, கிணற்றிற்‌ கருகாமையில்‌ வேதார்ச்சனையின்‌ 
கிரகமும்‌ இருக்க வேண்டும்‌. . சவிதர்‌ முதல்‌ அந்தரிக்ஷர்‌ வரை வியஞ்‌ 
சணத்தோடு கூடின பாகசாலை செய்யத்தக்க து. விததமிடத்திலும்‌ 
பூஷாவின்‌ ஸ்தானத்திலும்‌ சாவித்ரரிடத்திலும்‌ போஜனக்‌ கிரகம்‌ 
செய்யத்தக்கது. Gapi பல்லாடர்‌ சோமர்‌ இவர்களிடத்தில்‌ ஆஸ்‌ 
தான மண்டபம்‌ இருக்க வேண்டும்‌. முக்யம்‌ ஸ்தானத்திலாவது 
உரல்‌ செய்யக்கூடும்‌. (இவ்விடத்தில்‌) கணிகையர்களும்‌ பிரசம்‌ 
சிக்கப்பட்டன. முன்பாகவாவது இடது பாகத்திலாவது வாகனத்‌ 
திற்கு விசேஷமாகக்‌ கீர்த்தியைத்‌ தரும்‌. 

spis கிரகமானது நடுவில்‌ மண்டபத்தோடு கூடினதரகுக்‌ 
கூறப்பட்டது. வீட்டிற்குச்‌ சமீபமான சுவரின்‌ பேரில்‌ ஜலம்‌ வீழ்வது 
வீட்டிற்குக்‌ கெடுதி யுண்டாக்கும்‌. அவ்விடத்தில்‌ கடின a Sur gid. 
அந்த வீட்டிற்கு மங்களமன்று. இந்தச்‌ சமஸ்தமூம்‌ கிரகவிஷயங்‌ 
sarah சாலைகளிலும்‌ சாதாரணமாக்‌ கூறப்பட்ட த. 

. முப்பத்தைந்தாவது - சரலாலக்ஷணவிதி படல சந்த்ரிகை — 
முதிறிற்று, 


sree Q தலமலை 


ஸ்ரீமத்‌ காமிகாகம மஹாதத்திர கிரியாபாத பூர்வபாகம்‌ 
- கிரந்த மூலம்‌ தமிழ்ச்‌ சந்த்ரிகையுடன்‌ முதற்பகுதி 
லுற்றுப்பெறுகிற து. 


Peo " 


gue 
திருத்தங்கள்‌ 
பிழை திருத்தம்‌ 
ஸோபிதெ ஷோபிதே 
சரணள சரணெள 
வாவ கராவொ 
ஆயிர ஆராயிர 
ஸ்ரீவஷ), மறி 
Ò 
a wan aly Swale gaily 
கி வாணசெ fase x Bas 
Ne 
த்விஜோத்தம: த்வீஜோத்தமா: 
ஹ்ஹா _ eho aNT ET OUT DTR 
மாமு [| வா லெட்‌] 
ஜெயா ஜெயா? 
லெகொ கொ 
ப 88-௫௫ வடு தய 
ழ்‌ Ser eqns ant al 
an i (சேர்க்க), 
வகா gp sire yy 
aavavevg 
ave த க as 
Baran ERFT 
வடு 
adanu- aay aw io.d 
are Sakan ao Dahana 


பமெயெவ்‌ அயர்‌ 


davoda? 
அஹ்‌ 


~ ௪ 
கங்கன்‌ 


Dea அயர்‌ 
Dawida? 


© gear 
885 rze 


வரி 


argary@s apudir ve 


கலெயொ zs 


Bere QUT Ko. 5H 5 4 Aa ஜொசு௦.௩௪௩ 


வ உவயாஉாய 
சூயாராயெயாய 
ராய 
விவகதொ 
aD 


apo $o 
{i @ 
ஹூ-௦ ஹூ # 


Sve re ow 


ஹ்‌ 

ககொஷா 

யா | 

ஜூ | 

ஹாகிகடி | 

அயரா ॥ 

BS.) 

ரெவொகிகிகி 
as | 

pues | 

த்தி 

எலிஃ 


(சேர்க்க) 

௨௨ தாய 
சூயாராயயெயாய 
ராய 

ஸிவ க தொ 

afo bo 

ஓ ஓ 

an “Bo 8௦ 

wes 
_ து d 
போடம்‌) 

ஹாஹ்‌ 
நகசொஹா 

போ (amg) 

ange | (௩௪3) 
quire al | (Bmg) 
தமா | (௩௮3) 

551 (௪௬3) . 
ரெலொ.கி QE 

வத | (௯௪) 

woe | (௪௫௪ $) 
ராவி ॥ (௬௫) 
௬௮2 


௧௧௦ 


58 


திருத்தங்கள்‌ 


உ Ber யயள 
கதர நஹயமா 
வாஞஸஹஸாம 
அ 
aSloug 
ஹ_அ)ாதிய௦ 
உ ம௨௨ 00௦00 
௦ அ 
நாம 
airoG@)@)uu 
யொஷாஹீ 
வாண 
யா கெதெள 
வாஷ்‌ 
சூவயமெ 
GOS wT வ கமொ... 
யெ v 


௫௩௯௦ பு 

கிரக? a 

By Qang ॥ 

அடுயெவ வ i 
Tereeur ॥ 

ஹுுமா | 

ESS ig 

soadru மெள9யெ- 


oprouur@@) ஆ 


௪௫௭ 


திருத்தம்‌ 
afar sor யயள 
கரகர நஹலா 
aretara 
விய 
al 
ஹத, 98௦ 
உ$£ஷிகி, 
வது அத்ன்‌ 
மாவ 
வா௦டபெ 
uv 
Quire. ஷீ 
Lro 
uQ 
-Syra 
சூவயமா 
யாவ தமா... 
.. Quire a 
(au maro?) 
B ௩௯௦5 ॥ (௪௨௮) 
AUD ௬௦ i (௧௩௩1) 
ஙெ 1 (௧௩௫4) 
கடுமெவ Sig (௧௩௬3) 
ஈமாதவா ॥ (௧௩௭3) 
ஹாயா | (௧௩௮) 
கதி 
VETU -DoQ 
=~ (வா௦கெஈி) 


l anangrG@ei | 


(வா Qg?) 


காதிகாம8 ௨௨-௫௨... 


பிழை 


திருத்தம்‌ 


ஹாயயெகீவி_த௦ கடி வரயா கெரொ 


லவிஷ.; கி (உ௱௦௦௨௨) 


wets வதாக நாமா விர வாய 


~~ Quah so ao®ly | 
(சேர்க்க) 
ஸ்பிவெடெந ஸபிவெடெ ந 
ஒத; ஜா ABN BT® 
QATOR பெடி 
வாய காய 
ஹாயா ஹாயா 
மகாலி arao UU aS yT 
வடா வணா 
அருமா. டெரா ந 
ஐ.தூாவாஹ நாரி உஜஅ)ாவாஹ.ந 
மிஷாஷு las. 650 
Qe 
z ஹாயெஹாவ jo ஹல; 
வாறாக ama ஹி: (சேர்க்க) 
கூராக | சி | ௩.௮௫ 
யாத கூஅு௫ யாத 
ஹொ?ாவடு௯ | ஷஹொசோாவெ௯ | ௩௯௦ 
ஹூ மி_தடி ॥ ௩௯௦. ஷூ மிதி ॥ 
Holy | விசிடி ௩ ௬௯டு 
ஹுூிஷு i ௩௯௫ ஹ்்பிஷ a 
8வ வா | கெ வா | ௫9௦ 
us # ௪௦௦ டெ | 
வணக | அச ! ௪௦௫ 
28w seus 
மியொஜயெச௫ 


ஹுஙொஜயெசு 


சுவெ- ம்ம்‌ யெக। 


விறுவெக i 
லியாய wu 2.0 
தடி : 

உயெச ட ௪-௫ 
Pase 9௦ 
பம | 

22 TUG ly 1 ௪௫௦ 


ஹயா அவபர 


ஹிபொ& ॥ ௪௪௫ 
தாமி வ, 
ஹ்ஹ t ௪௫௦ l 
ஞூப-௫87௦ 
லாஷி தா$ | 
வநா: ட௪௫௫ 
oann | - 
வ.க: ௫௬௦ 
யஜெக | 

GOW ௪௬௫ 
மஜ ர 

௨7௯ | ௪௭௫ 
தாறு | 

ணடிா ௪௮௦ 
௯௫௦ 


URR | 


௬௫௯ 
திருத்தம்‌ 
யவ 
கவெ-ஃ ல்‌ QUR ॥ 


(சுயிகவா௦ 5) 
வி நவஸெக ॥ ௫௨௦ 


வியாய வ ॥ 
மித ॥ ௫௩௫ 


acu ॥ 

ல oyt 
தி்‌ 
QUB | ௪௪௦ 
ரம 1] 
ஹு -௫வா௦ 
மவாஷணா,.......55 | 

9 2 
ஹிபொ௫ s [௪௫௫ 
தாதி 91) PO 
வ | 
Gv 8,௦ 
wo Halsrs | ௪௫௫ 
abro i 
uw) Gwe | ௫௬௦ 
வ_த$॥ 
பொக | ௫௪௬௫ 
த 
£ i 

wog 8 ௫௭௫ 
BJR ! 
தாறு | ௪௮௦ 
ண்டி) 
TTY பூ 
யஜெக& ॥ ௪௮௫ 


pam (கம்‌ 


2 
Cw 5 


“NWN 


காரிகா மடு வாடுவ-$லாடும்‌.. — 


பிழை 
கூஸ்‌. 
க்ஷண . 
திகா ௪௭௯௦ 
SOANS | 
Quir ॥ ௫௦௦ 
படுது | 
216) _& 1 ௫௦௫ 
QUR | 
2 53 8௫௧௦ 
FOLTOT SN 
anj தழ 
ait 6% | ௫௧௫ 
அத! 
@)-5 5 9) ர ௫௨௦ 
& SH ௧6 | 
-SUOT | 
er | 
வண ॥ ௫௩௫ 
Gamat 
B05 iH) 
ஆனம்‌ 
Q anes 
லாரா 
வாட 
காயி 
ெவாஜ 8௩ 
யொ 
வவ) 
வ ஹீ 


திருத்தம்‌ 
கத, 
க்ஷண? . ௫௪௯௦ 
திக ॥ 
a@@rrs | ௫௦௦ 
QUR ॥ 
HG) s ௫௦௫ 
வித g 
Qur ௫௧௦ 
ஜ.ந% ॥ 
மிவெலெ 
ஹா. | ௫௧௫ 
வாந ॥ 
ம_தடி 1 ௫௨௦ 
Q sE வ ॥ 
கீ தி | டு௨௫ 
அயர (௫௯௦ 
ner | ௫௧௩௫ 
வேண 1 
௫௩௮ 
௧௦௧௫2 
ஆன்ம 
ணெ-ஃ 
வஹா 
வலா 
உவரி 
Qgarovos8 
யவொ 
௬௯௬௨-4 6) 
ல ஹீ 


திருத்தங்கள்‌ 
பிழை 
காவீஈகடி 
யாத 
உணுவிலா மாத 
ஹெ We by ௪௯௦ 
ஹஹஹ TẸ, 
ண்‌ 
av pan, 
கெ_ககி 
பகு. 
கீடொ 
வ) 1 
வேஸ்டா கெ N 
னி, அம 
ஹஹித 
Broan as 
Sranrern 
Sa 
அவி மாணி த௦ 
ana ஷா 
ஹட 
பற்றி மூவுலகத்திலும்‌ 
யயாராகி 
த 
உ. SOT 


சகல்‌ 


கிருத்தம்‌ 
காவிஈஜடி 
ue garh 
வணுஸிலா og 
6) a8 UT SO so 
WADEN TL 
: SA 
ana) an 
யச 
கெல 
பமா 
கபா 
800 த ji (வ௱௦9௮_98) 


Sas 


-Srur 

அட அமண்‌ 

ஹஸவி-ஃஹஷா 

guy 

பற்றிய யாவனொருவன்‌ 
eee ர 

morog குத்தி ஓம்‌ 

0௮-12] அ 


காநிகாமதெ உவா. 


பிழை 


2 gs) 2G) a 
து 


i OAT Sy SAM wa 


றிலவொவ;) G) 6 
ஸ்ரிவாலக 
ரால்கா 
Qazyan 

ey gno aur 

00 58) das 
yore 
BUET aaus 
ஒயாஹிகடி 
வஷாமகவியி.நா 
மா Bair ao 
Qua -கீணு 
கம ய-% 
9-945) 

ரொவ 7௨ 

vor a Sac GG) 4. 
கெறகீடொ 
வ. 
கூயாடொல; 
@ 7119-2 alg 
ெஓ..1௦ஷ௨ய-1௦ 
any ras—to 

gu 2 nop 
@)_b8Z2}) 0.௪ 
2ரி.விரஜ 

ஹெ rh 


திருத்தம்‌ 
வூஷர௮6 ௯௬-௩9-௩௨௨௦ 
வா_கு.ஷாுக 
HO sor a) 
ஸ்ரிவா23௯ 
ராகா 
வெள 
வஸ்ஃயா 
OPEL ET 
ப்ரபா 
80 Wr siren aS இழி 
ஒயா.நி_தடி 
வரா மாகலியிநா 
VOT TAIT gO 
Ou pay 
௯படய-௦ 
உல-று 
ரொலயெ& 7௨ 
ராவி ar @Gias. 
கெளகீடா 
வவ 
கூய௩நால 
லாய-£கட 
லெ78-0௦ -5go 
any Tito 
காஜ 
Q Braas 
Bf ao ஈஜ 
Qanpan ஊறி 


பக்கம்‌ வரி 
௨௦௮ 18 
55 19 
25 33 
9) 20 
99 3) 
” 24 
97 73. 
” 26 
௨௨௯ 13 
TEA 2135 
௩௭ 30 
௩௭௫ ௫ 
௪௫௮௫ 25 
பதிப்புரை l 
2 22 
முன்னுரை 
6 18 
s 18- 
10 3 


திருத்தங்கள்‌ 
பிழை 

viou ஹி 
ணெவ 
தாவா 
க மாணவ. நஹா 
eu an § 
ஹகெக / 
UJ 
இவைகளில்‌ ழக்கு... 


இருக்க வேண்டும்‌ 


வு ஈஷஷெ 
l ௧௪௭௮௭ 
ணவய௦ 
Be 


ஹூா 


நைமித்திய 


Meare 


மக்ளக 
அவர்கள்‌ 


—(0 )— 


௪௭௩. 
திருத்தம்‌ 
ஸ்பிஸா தி 
வெவ்‌ 
கலா 
கமரா ண வ நஷா 


ajans 

வஊூ௫கெக 

OF WO any & 

au Jego 

இவைகளில்‌ கிழக்கு 
முகமும்‌, தெற்கு தென்‌ 
கிழக்கு தென்‌ மேற்கு 
மேற்கு குண்டங்கள்‌ 
வடக்கு முகமாகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. 
வாசி 

௧௪௮௭3 


Barao 
ல்‌ 


. ஹா 


நைமித்திக ` 


சிவாக 
மகெளக 
அவர்களால்‌ 


புத்தகங்கள்‌ இடைக்கும்‌ இடம்‌, 
இவஸ்ரீ A. சுவாமிநாத குருக்கள்‌ அவர்கள்‌, 
Qur துக்காரியதரிசி, 
| தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்கம்‌ 
11, தம்புசெட்டித்‌ தெரு, சென்னை-1 


இவஸ்ரீ என்‌. டி. தக்ஷிணாமூர்த்தி குருக்கள்‌ அவர்கள்‌, 
28, துர்காலயா ரோடு. 


இருவாரூர்‌, தஞ்சாவூர்‌ ஜில்லா. 


இவஸ்ரீ டி. அய்யாசாமி குருக்கள்‌ அவர்கள்‌, 
6, கந்தசாமி கொயில்‌ தெரு, 
பொள்ளாச்சி, கோயமுத்தூர்‌ ஜில்லா, 


U sai 
௬௯ 


TO 


வரி 
18 


15 


திருத்தங்கள்‌ 
(இவைகளை முன்‌ திருத்தங்களுடன்‌ சேர்க்க) 


பிழை 
ஹி லாரி 
ஜா £ Qua அஹ 
அஜா Bug 


யெ, 
வஊகாஜ க £௦ 


anoal 
ODT 5 GBT 0 
ஹஹா 
A ஒம்‌ 
நந த 
விஷ a: ui) 
ண்‌ 
வ 
மர 
vo) 
au ©) 5 6) as 
ம.சி 
கீ 
வொ 


மனா 


ஜெ ஷா 
ONE. » வசத ௦ 
வ தன்னை. அன்‌ 
ஷா வ 
eos 


வாடி 


அறிக 


திருத்தம்‌ 
apade rile 
ஜா.சிமெகஷ்‌ 
AB ஜாய 
த்‌ -$ 
Š யெ 
வகா o 
a Bo 


Ke 
OUT ET னால 


கங௦ஷ டட? 
a 


-PB 


விஷ ழி 
- ணந 
al 


a BB கெ 
ராகி 
5 
Ganre 
சமானா 
செ ஷா 
. vo 
avar odiy o 
wD ee 
௯ 8-5 avga 
Ny. வம்‌ 
வ்‌ 
கதா மய 
கெராகஞ௦ 
argy 
anD 
: ad 


13 
17 


காரிகாக6 வ-௫ுவ-1லாம 


பிழை 
UI S 
was 


22.5) 


டாவ 8 வெற வ 


வெ 
Glaver8» ஷீரடெ 
௧8௦ க்ஷ ட்‌ 


I Sab avo 
வட்டம்‌. 


்‌ வம்‌ 
>) 


ஈடு ஹெ, 
ஈடுய7க 
ஆக 
வாய 
வ 3 

ஹு; 
மாய 
ஜாயொ 
ஹி 
மகாரம்‌ 

2H 

uuu வி 
சுவாகா 


u Dard . 


திருத்தம்‌ 
யகெந 


பிவி 


-bTZZ@ aon 
யமமவெ வெ 
ெவெெ 
வள ஷீ்ணெ 
கணக 

Sn mp2 avo 

க 

ஈலெ 

MAQUIS 

By Ganya 


உய. 
அ 


ஸு 


மாயா 
ள ராயா 
ஷு ஷ்‌ 
௨௦௦௯ 
2h 
ரஷ) an Tso 
aas Han 
ரு- வ.கி 
மகி 
க 
aso 
Ban 
ராகவ 
ஹல ஐ : 


திருத்தங்கள்‌ 


பிழை 
gsm மானிகொ 
ro அரா 
அிகா௱ஷு 
HENG 
apoa 
"BO A] 
விகூஷணா 
8, 
நாஷீ 
வெளஷ.ஜெ.ந 
காவ 
யெறுஜெவ௦ 
யெ ஹி 
நிமஃவகொ 
செல்லி 


யா 


ணொ 


1௬8-8 

ஹிலாய 

நிறமா 

வா. | ஹவ-௦ 
BoB 08 

a Samo AUUT a 

Sor OQ) es > 

விஷ 


திருத்தம்‌ 


நி5-2.சள 209. Oar 


gor Sy 
aaran) 
ஈட Na 
ஹு 
3 
காண 

ல 
ஷீக்ஷ்ணா 


ரு 


ட bres 


ar ag wG) 
Q. சவாவ-4) 
யெஜவ 
யெ-ாமி 
நிம-ெ ஐலா 
கெல்லி 
வா 
ணொல௦ 
௯8-4 
POEIER] 
8 மா 
(நீக்க), 


உிசமாமொ௯ 


கிரா்‌. 


விறிஷா 


_ க்ரதிகாம98.-௨-௫௮-! ௨0 ம. 


பிழை 


bo p 


ta aT To® 
அக்நேயபூமி 
avrg rE 
foB proses 
யெ 

ai Oa 


ஷூ வ? 


. af og. 


வணர B87 5-0 
mgh yaro 
Mare 
aoa Fire 


. ஹா 


ngjare 
Zonda 
gcar 
வாஉ$ 

வ _துஉம 
82௦ 
ஹாமொஃ 
வல 
கய-பணி 
£S ar 
es 


திருத்தம்‌ 
BB 
5 
யால 
ல்‌ 


ஆக்நேயபூமி 


oi War br 


ந மா Be 
நூல 


-5 
Bou- 


ao Bash 

ஷு; வ 
asof ag 
வண-.நா8 நு 
௬_த 4ரணா௦ 
Mars 
2978) CUT Bro 
any rae 
காரி 
8 ணவெ 
2ணொ 
வாவி 


அது இம்மா 


Alec 


...இருத்தங்கள்‌ 


வரி டிழை 
27 - மஹ 
3 செவ 
2 ஷேணடி 
26 அயாடெமிய 
2 ஸ்வா 
7 வாடு 
18. ஹஉகியி 
3 தரஷலஷீயி 
6 wet 
14 ஹா 
19 ஊர 
2 ஞு 
19 வாயவ) 
3 ஸா 
த்‌, 
22 த்‌ 
6 பமா மா 
5 5050022 
16 கெகா நா௦ 
- 20 QaraQan 
10 aras 
20 கஈஷீறரா 
21. ர சொ 


குவ any, ௪ 


as srao 


திருத்தம்‌ 

மமாஹெ 
வெ 

D aap coor |g 
அயாடெய 
வக்‌ 
a) 
ஷவவிஸ்ி 
மா anaS us) 
BTL- 
ஹா 

ஜி 
wyro 
உ 


வா யஷெ 


ayo: 


ஷீதி 
ea 


=) 
Deu" 


I we 9890-24 l 


-32A 


செஹகா_நர௦ 
Qasr ஹு 
கிவாவி 
கரோ 


8ரகொ 


குவலய 


ஹி.சலுா 


ல்ச்‌ 


கர்நிகா மெ e Dauras 


௫௪௭௦ 
பக்கம்‌ வரி பிழை திருத்தம்‌ a 
௩௮௪ 12 விரா5.5- . 8ro)_6.5= தென்னிந்திய அர்ச்சகர்‌ சங்க வெளியீடுகள்‌ 
௩௯௨ 2) Sameer . Sawn errs கிரியாக்ரம த்யோ தி- 
து 10 eo Oro Qur பாலாலயா பூர்வம்‌ தீக்ஷ£விதி (கிரந்தம்‌-தமிழ்‌) 12 00 
2. a அபரக்ரியாவிதி ( 
ஞூ o 3 95 > 3 5 50 
a 16 உஹத்‌ உ படட இது 8. n சைவஷோடசப்‌ பிரகாசிகை (. | j ) 2 50 
DRR 10 உராலி உராகி 4, , விக்நேச்வர பிரதிஷ்டாவிதி (கிரந்தம்‌) 4 00 
= 5 சிவப்‌ பிரதிஷ்டாவி 
௯யவா ௯8 » சிவப்‌ பிரகிஷ்டாவிதி 6. பி 7 50 
௩௯௬௭ 21. 6. n தேவி பிரதிஷ்டாவிதி C» ) 450 
௩௯௮ 6 865 ul ae Gale 895 ular 7. » சுப்பிரமணிய பிரதிஷ்டாவிதி ( ., ) 4 60 
11 ஹஹி gro ஹஹி_த௦ 8. » _பவித்ரோத்ஸவவிதி C அடு 2 50 
a 9. அ த்வஜாரோஹணவிதி + Det 
. டி ட >» SUR ஹ 2 ( ” 3 அச்சில்‌ 
ட 20 ஸெலிஜு oe ழ்‌ 10. +, மஹோத்ஸவவிதி C ஆ 3 7 00 
௩௯௯ 7 ஹஹ ஹ-க்ஹு tf  பிராயச்சித்தவிதி ப. J 2 50 
so ச்‌ ந ஹூரா 8௦ 12. ஸ்ரீமாரியம்மன்‌ ஸ்தாபனம்‌ அதம்‌. 1 25 
ee 8 முர ஹலியடா மரஹவிய;ா 1a: uher Roa ர்‌ ரதி ( s» ) 1 50 
பவா a Iug- 14. பிரதிஷ்டா அஷ்டா தச கிரியாவளி . ( ,, ) 5 00 
௪௧௦ 3 வூயஒிர விய? 15. நித்யார்சனாவிதி - காரணாகமம்‌ (கிரந்தம்‌ - தமிழ்‌) 2 50 
24 arD வவெ. 36. சித்தாந்த சாரரவளி 2 ) 20 00 
g 17. காமிகாகமம்‌ - பூர்வபாகம்‌ i 
p கஹ.கால.௦ கஹ_தாலூா௦ ஹா பாமை ஸ்‌ m 30 
௪௧௭ 3 > > (மூதற்பகு தி) ; k 
, 15 உணு தண மெ 18. காமிகாகமம்‌ - பூர்வபாகம்‌ m ) அச்சில்‌ 
ட ச த்‌ 3o o ச௫ல்‌ 
HSE 10 a.) Qag | aie@)G)as. i (தரண்டாம்‌ பாகம்‌) 
Guros மொஷ ES E (கிரந்தம்‌) அச்சில்‌ 
௪௨௨ 24 20. கெளமார சம்ஹிதை (நாகரம்‌) 60 
மல்‌ 19 aS Bry சலி 21. குமாரதந்த்ரம்‌ Cn) 10 00 
த்‌ றெ. ஹு பொக 22. சகலாகமசார சங்கிரஹம்‌. ( 
PR. 15 ல்ச்‌ 2 28. காமிகாகமம்‌ - பூர்வபாகம்‌ ie aoe 
ட்‌ ஜா கீநா ; j a C, 4 
௪௩௨ 7 ஜாகி. ன க 24. காமிகாமம்‌ - உத்தரபாகம்‌ ( ்‌ : i : 02 
y 24 காவஹூ௦ araa . 25. போதாயன பூர்வபிரயோகம்‌ ( ) அச்சில்‌ 
்‌ i ->B SFLIT L ர்‌ k 20 00 
(FOREWORD) தீயம்‌ 


1 33 த Pudukkottai 


:0:—— 
_——:0: 


Devakkottai 


